சங்க காலச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


4 


சங்க காலச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


( இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்களும்‌, 
ப்‌ குடிபற்றிய க வ ய்‌ 


அசிரியர்‌ : 


டாக்டர்‌ மொ. ௮. துரை அரங்கசாமி, 
எம்‌.ஏ. எம்‌.ஓ.எல்‌., பிஹெச்‌.டி., 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, மதுரை நிலையம்‌. 


பாரிநீலையம்‌ 


முதற்‌ பதிப்பு: ஜூலை, 1960 
உரிமை ஆசிரியர்க்கு 


1948-ஆம்‌ ஆண்டில்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
எம்‌.ஓ.எல்‌. டிக்ரி வழங்கிய 


ஆங்கிலக்‌ கட்டுரை நூலின்‌ தமிழாக்கம்‌ 


சாது அச்சுக்கூடம்‌, 


விலை ரூபா 7-00 மயிலாப்பூர்‌, சென்னை-4 


எம்‌ வழித்துணைவர்‌ 
பல்கலைச்‌ செல்வர்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
உயர்திரு. தெ. பொ. மீநாட்சிசுந்தரனார்‌ 
அவர்கட்கு 


i இது படையலாக்கப்பட்டது. 


உ 


உள்ளுறை 


வக்கம்‌ 
முன்னுரை i 
முதற்‌ பகுதி 
சங்க கால்‌ இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
1. தோற்றுவாய்‌ a 
2. உருவகங்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ A 


கங்குல்‌ வெள்ளத்தார்‌ - பதடி. வைகலார்‌ - 
கூகைக்‌ கோழியார்‌. 


வி. உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ ம 744 


அ 

© ஐயமின்றிக்‌ கொள்ளத்‌ தக்கவை 
அணிலாடு முன்றிலார்‌ - ஊட்டியார்‌ - கயம 
னார்‌ - கல்பொரு சிறு நுரையார்‌ - கவை 
மகன்‌ - காலெறி கடிகையார்‌ - குப்பைக்‌ 
கோழியார்‌ - குறி இறையார்‌ - செம்புலப்‌ 
பெயல்‌ நீரார்‌ - தணி மகனார்‌ - தேய்புரிப்‌ 
பழங்‌ கயிற்றினார்‌ - மீன்‌ எறி அண்டிலார்‌ - 
விட்ட குதிரையார்‌ - வில்லக விரலினார்‌. 


ட. ஆ 
புதியனவாகக்‌ கண்டுபிடித்தவை 


ஓர்‌ ஏர்‌ உழவர்‌ - கழைதின்‌ யானையார்‌. 


VI 


கீ. 


மனங்கவரும்‌ கலையழகு வாய்ந்த புனைந்துரைச்‌ 
சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ ... 


அ 
ஐயமின்றிக்‌ கொள்ளத்‌ தக்கவை 

இரும்பிடர்த்‌ தலையார்‌ - எயிற்றியனார்‌ - ஓரிற்‌ 
பிச்சையார்‌ - கபிலர்‌ - கள்ளில்‌ ஆத்திரைய 
ஞர்‌ - தொடித்‌ தலை விழுக்‌ தண்டினார்‌ - நெடு 
வெண்ணிலவினார்‌ - மலையனார்‌ - முரஞ்சியூர்‌ 
முடி நாகராயர்‌ - வண்ணப்புறக்‌ கந்தரத்த 
னார்‌. 


ஆ 
ன = டப்‌ 
புதியனவாகக்‌ கண்டுபிடி தந்தனை 


கழாத்‌ தலையார்‌ - பராயனார்‌ - பெரன்மணி 
யார்‌, 


ஐயமான வை 


அடை நெடுங்‌ கல்வியார்‌ - ஊன்‌ பொதி 
பசுவ்‌ குடையார்‌ - ஒரம்‌ போகயார்‌ - ஒரூஉத்‌ 
தீனார்‌ - கடுக்தொடைக்‌ காவினார்‌ - கடுக்தோள்‌ 
கரவீரன்‌-காமஞ்சேர்‌ குளத்தார்‌-கோண்மா 
கெடுங்கோட்டனார்‌ - நரிவெரூஉத்‌ தலையார்‌ - 
தோதரன்‌ - நரைமுடி கெட்டையார்‌ - நெட்‌ 
டிமையார்‌ - கெடும்‌ பல்லியத்தனார்‌ - நெடும்‌ 
பல்லீயத்தை - பார்காப்பான்‌ - பாவைக்‌ 
கொட்டிலார்‌ - பூங்கண்‌ உத்திரையார்‌ - 
பொத்தியார்‌ - பொன்முடியார்‌ - மாற்பித்தி 
யார்‌ - முடத்‌ தாமக்‌ கண்ணியார்‌ - வெள்‌ 


னெருக்‌ லெயார்‌, 


50 


9. மனங்கவரும்‌ சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்க 
ளாக வருதல்‌ oo 104 
' அந்தி இளங்கீரனார்‌ - இம்மென்‌ இரனார்‌ - | 
அம்பிசேர்‌ கீரனார்‌ - பொருந்தில்‌ இளங்‌ ர | 
னர்‌ - அஞ்சில்‌ அஞ்யொர்‌ - அம்மூவனார்‌ - 


கூவல்‌ மைந்தன்‌ - கொட்டம்பலவனார்‌ - கோ 


வேங்கைப்‌ பெருங்‌ கதவனார்‌ - தொல்‌ கபிலர்‌ - |! 
மாலை மாறன்‌ - வன்பரணர்‌ - விழிக்கட்‌ 
பேதைப்‌ பெருங்‌ கண்ணனார்‌. : 
6. விரிவான பொது வகையில்‌ அமைந்த இலக்கியச்‌ 
சிறப்புப்‌ பெயர்கள்‌ 16D 
அ 


)ந்திணை வாழ்க்கை மரபின்‌ விளக்கம்‌ 
வல்‌ 


1] 


ஆ 
ஐந்திணை அடைபெற்ற சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாலை பாடிய பெருங்‌ கடுங்கோ - மருதம்‌ i 
பாடிய இளங்‌ கடுங்கோ - ரெய்தல்‌ கார்க்கி 


யார்‌ - நெய்தல்‌ தத்தனார்‌ - பாலைக்‌ கெளதம |! 
னார்‌. 
இ 
ஐந்திணை அடைபெறுதற்குரிய சிறப்புப்‌ 
பெயர்கள்‌ 
நல்லுருச்திரனார்‌ - பேயனார்‌ - நல்லந்துவனார்‌ - 
கபிலர்‌ - ஓரம்‌ போகியார்‌ - ஓத லாந்தையார்‌- 


அம்மூவனார்‌. 


viii 


ஷ்‌ 
. 


ed as மல்‌ 


a 


= 


ஐந்திணைத்‌ துறை அடை முதலிய 
பிற வகையால்‌ பெற்ற 
இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
மடல்‌ பாடிய மாதங்‌ கீரனார்‌ - வெறி பாடிய 
காமக்‌ கண்ணியார்‌ - கோய்‌ பாடியார்‌ - 
காக்கை பாடினியார்‌ நச்செள்ளையார்‌ - 
| காவன்‌ முல்லைப்‌ பூதனார்‌ - கோடை பாடிய 
பெரும்‌ பூதனார்‌ - பாரதம்‌ பாடிய பெருக்‌ 
\ தேவனார்‌ (பாயிரம்‌ பாடிய பெருந்‌ தேவனார்‌). 
ந A 


முடிவுரை 
இரண்டாம்‌ பகுதி 

குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
முன்‌ அரை 
தமிழரும்‌ தமிழகமும்‌ 
பாண்டியர்‌, சேரர்‌, சோழர்‌ 
பாண்டியர்‌ 

(1) பஞ்சவர்‌, கவுரியர்‌ : 
(அ) பஞ்சவர்‌. (ஆ) கவுரியர்‌. 


(11) பாண்டியரின்‌ பட்டப்‌ பெயர்கள்‌. 


சோழர்‌ Ay 


சோழர்‌ கொண்டிருக்த பட்டப்‌ பெயர்கள்‌. 
சேரர்‌ 


சேரர்‌ பூண்டிருந்த பட்டப்‌ பெயர்கள்‌. 


௨792 


7. 


20, தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 


1. 


0 பப்ப கடன வ 00 


(அ) குடவர்‌, (ஆ) குட்டுவர்‌. 

(அ) அதியர்‌, (ஆ) உதியர்‌. 

மலையர்‌. 

(௮) மழவர்‌, (ஆ) மறவர்‌, (இ) இளையர்‌, 
பூழியர்‌. 

வில்லோர்‌. 

கொங்கர்‌. 


குறவர்‌. 


சோழ பாண்டிய நாடுகளில்‌ இருந்த சோழ 
பாண்டிய ரல்லாத பிற குடிகள்‌ 


16 


2. 


பரதவர்‌. 


கோசர்‌. 


மூவேந்தர்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 


1. 
2. 


ஆவியர்‌. 
ஓவியர்‌. 
வேளிர்‌. 
அருவர்‌. 
அண்டா. 


இடையர்‌. 


தொண்டையரும்‌ திரையரும்‌. 


களவர்‌. 


8. வடுகர்‌. 


238 


208 


oo OBL 


EE 


x 


11. அயல்நாட்டுக்‌ குடிகள்‌ ௮02 
1. ஆரியர்‌: (௮) ஆரியர்‌ (ரிஷிகள்‌), (ஆ) ஆரி 
யர்‌ (வடசாட்டு அரசர்கள்‌), (இ) ஆரி 
யர்‌ (வடமொழி பேசும்‌ வடகாட்டு i 
மக்கள்‌), (ஈ) ஆரியர்‌ (யானை பழக்கு 
வோர்‌), (௨) ஆரியர்‌ (மிலேச்சர்‌). 
2. மெளரியர்‌. 
8. யவனர்‌. 
32. முடிவுரை 408 
பிற்சேர்க்கை 410 


சிறப்புச்‌ சொற்கள்‌ அகராதி £17 


உ 
முன்‌ னுரை 


இயற்பெயர்கள்‌ சனிச்றெப்புடையவை, சமயநூல்‌ வன்‌ 
லார்க்கு, அவை உணர்ச்சி அலைகளை எழுப்ப வல்லன. வரலாறும்‌: 
இலக்கியமும்‌ பயில்வார்க்கும்‌ அவை இன்றியமையாச்‌ நெப்பினவரயும்‌, 
சுலையூட்டுவனவாயம்‌ இலங்குவன. வற்றாத பல்பொருட்‌ சுவைக்‌ 
களஞ்சியமாக அவை அமைர்திருத்தலை, ஸர்‌. எர்ஈஸ்ட்‌ வீக்லி (811 
Earnest Weekley) முதலிய அறிஞர்கள்‌ உலூற்கு உணர்த்தி 
யுள்ளார்கள்‌. அவர்கள்‌ எழுதி உதவியுள்ள நூல்களைக்‌ கண்ணுங்‌ 
கருத்துமாய்ப்‌ பயின்ற பயிற்சியே, தமிழுலகில்‌ வழங்கும்‌ இயற்‌: 
பெயர்களை ஆசாயுமாறு எம்மைத்‌ தூண்டியது. 
சங்க காலத்தைத்‌ தொடக்கமாகக்‌ கொண்டு இயற்பெயர்களை 
யெல்லாம்‌ தொகுக்க முற்பட்டபோது அவை எல்லைகோல முடியாத" 
பல்யெது கண்டு, இடைக்காலச்‌ சோழர்‌ காலம்‌ வரையில்‌ வழங்க வர்‌: 
அள்ள இயற்பெயர்கள்‌ வரையில்‌ முதலில்‌ ஆராய முற்பட்டோம்‌. 
பல்வேறு கோணங்களில்‌ நின்று விரிவாகவும்‌ விளக்கமாகவும்‌ இவ்‌: 
வியற்பெயர்களைக்‌ குறிதது எழுதமுற்பட்டபோ ௮,அர்தக்‌ கால எல்லை 
யையும்‌ மிகமிகச்‌ சுருக்கவேண்டி வந்தது. தொகுக்கப்‌ பெற்றவை 
எண்ணற்றவையாயும்‌, பல்வேறு வகைப்பட்டவையாயும்‌, ஓப்புயர்‌ 
வற்றவையாயும்‌ இருந்தமையால்‌, எம்‌ விருப்பத்திற்குப்‌ பெரிதும்‌ 
மாறாகச்‌ சங்ககாலச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ மட்டில்‌, அவற்றுள்ளும்‌. 
இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ - குடிச்சிறப்புப்‌ பெயர்கள்‌ மட்டில்‌ கிறு ச்‌. 
இசக்கொண்டு ஆராய்வான்‌ துணிர்தோம்‌. இவைபோக; எஞ்சி நிற்ப: 
வற்றை, வாய்ப்பிருப்பின்‌, பின்னர்‌ ஆராய்வான்‌ கருதியுள்ளோம்‌, 

சங்கமிருர்த காலம்பற்றிய ஆராய்ச்சியில்‌ யாம்‌ புகவில்லை. சங்க 
இலக்யெங்கள்‌ என வழங்வெறாம்‌ எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு: 
என்ற தொகை நூல்களையே எமது ஆராய்ச்சிக்கு அடிப்படையாகக்‌. 


xii 
கொண்டுள்ளோம்‌. தமிழ்‌ இலக்கியப்‌ பரப்பில்‌, அத்‌ தொகை நூல்‌ 
கள்‌ மிகப்‌ பழமையானவை என்பதில்‌ எவருக்கும்‌ கருச்‌ துவேறுபாடு 
இராது. எனவே, எவ்‌ வகை த்‌ தமிழாராய்ச்சிக்கும்‌, அவையே 
தொடக்கமாகக்‌ கொள்ளற்கு உரியன, சங்க காலம்‌, அதன்‌ வர 
.லாற்றுண்மை முதலியவை இவ்‌ வாராய்ச்சிக்கு தீ சேவையா இல்லையா 
என்ற கேள்விக்கே இடயில்லை. 

சங்கத்‌ தொகைநால்களிற்‌ காணப்படும்‌ புலவர்களின்‌ இயற்‌ 
பெயர்களுள்‌ பல, அவர்கள்‌ பாடிய பாடல்களுள்‌ வரும்‌ சொற்றொடர்‌ 
களை அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளன . இச்‌ சொற்றொடர்களின்‌ 
கருத்தாழங்கள்‌ ஆராய்க்தணர்ர்‌து உணர்த்துதற்கு உரியன வாயின. 
இதனால்‌ சங்கப்‌ பாடல்களின்‌ தனிச்சிறப்பு வீளக்கமாயிற்று. 

எமது ஆராயச்சியிற்‌ கண்ட முடிபுகள்‌ நிலையானவை அல்லன 
வாயும்‌ தவறானவையாயும்கூட இருக்கலாம்‌. எனினும்‌, இலக்கியச்‌ 
சார்புடைய பெயர்களைப்‌ பற்றிக்‌ கற்பார்க்கு, இவ்‌ வாராய்ச்ச, 
(கேடொன்றும்‌ பயவா அ என்பதுமட்டும்‌ இண்ணம்‌. 

லெவிடங்களில்‌, இல்‌ வியற்பெயர்களில்‌, அளவுகடந்த யாம்‌ 
பொருள்‌ ஈயம்‌ கண்டிருப்பதாகக்கூடக்‌ கருதலாம்‌. யாம்‌ வேண்டு 
மென்றே இவ்வாறு செய்துள்ளோம்‌ என்று கருதலாகாது. கடர்த 
பன்னூறு ஆண்டுகளாகச்‌ செறிவும்‌ சுருக்கமும்‌ உள்ளனவாக வழ௩்ட 
அர்‌.அள்ள சொற்றொடர்களின்‌ இலக்கிய அழகை, இக்‌ காலத்‌ 
தவர்க்கு எடுத்துக்கூறவே யாம்‌ கேர்மையாக முயன்‌ அள்ளோம்‌. 
இதனால்‌, இவ்‌ வாராய்ச்சியின்‌ முதற்பகுதி, இயற்பெயர்‌ பற்றிய இலக்‌ 
சண அமைதியுடைய ஆராய்ச்யொக த்‌ தோற்றமளிக்காஅ, இலக்யெ 
ஆய்வுபோன்ற தோற்றம்‌ அளிப்பதாகக்‌ கருத இடமளிக்கலாம்‌. 

குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌, சங்ககால இயற்பெயர்களின்‌ 
ஒரு பகுதியாகும்‌. அவற்றை இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்களுக்கு 
அடுத்தாற்போல ஆராய்ச்‌ அள்ளோம்‌. உண்மைகளினின்றும்‌ போலி 
களைப்‌ பிரித்செறிய யாம்‌ பட்டபாடு பெரிது. ஏதேனும்‌ ஒரு முடிபிற்கு 
லாசாமலிருப்பது மக்கட்பண்புடைமை ஆகாத, எனவே, குடி 
வற்றிய இறப்புப்‌ பெயர்களை ஆராய்ர்‌து லெ முடிபுகள்‌ கண்டுள்ளோம்‌. 
ஆனால்‌, இம்‌ முடிபுகளும்‌ கற்பார்‌ உள்ள த்தில்‌ கறையொன்றும்‌ ஏற்‌ 


xiib 
படுத்திவிடமாட்டா. பொருத்தமான கருத்‌. ௯க்களெள்லாம்‌ இதில்‌ 
ஒன்று இரட்டப்பட்டுள்ளன. எண்ணி எட்டியதிய முடியாத பழங்‌: 
காலத்திய சங்க இலக்கியத்தில்‌ போற்றிப்‌ பொ.இர்‌.அ வைத்‌ தள்ள 
மரபுகளைக்‌ குறித்தது நம்‌ ஆராய்ச்‌ என்பதை எண்ணிப்‌ பார்க்கின்‌ ற! 
போது, சங்க காலத்தைப்‌ பற்றித்‌ திட்டவட்டமாக அறிய முடியா 
இருக்கின்ற இக்‌ காலத்தில்‌, ஒருவர்‌ இதற்குமேல்‌ முடிபு காணல்‌: 
கூடும்‌ என்று பெருமிதம்‌ கொள்ள முடியா அ. 
காலம்‌ சென்ற மஹாவித்துவான்‌ ரா. இராகவ ஐயங்கார்‌ அவர்‌ 
கள்‌ செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌, “£ செர்தமிழ்ச்‌ சான்றோர்‌ திருப்‌: 
பெயர்‌ ?? ஏன்ற தலைப்பில்‌, முதல்முதலில்‌, சங்ககால இலக்கயெச்‌ சார்‌ 
பான பெயர்கள்‌ பற்றி ஒரு கட்டுரை எழுதியுள்ளரர்கள்‌.” சங்க 
நூலைப்‌ பதிப்பித்த ஆசிரியர்கள்‌ பலர்‌, இப்‌ பெயர்களைப்‌ பற்றிக்‌: 
குறிப்பிட்டுள்ளார்கள்‌. அவற்றுள்‌ சைவ௫த்தார்‌.த மகா சமாஜத்சார்‌ 
வெளியிட்ட சங்க இலக்கியப்‌ பதிப்பே காலத்தால்‌ பிரதிய... 
அசன்‌ பதிப்பாசிரியர்‌ நாற்பத்துமுன்று இலக்யெ இயற்‌ பெயர்களையே 
கொடுத்திருப்பவும்‌, யாம்‌ எண்பது இலக்கெ இயற்பெயர்களைச்‌ காட்டி 
யுள்ளோம்‌. ஆனால்‌, யாம்‌ அறிர்‌,த அளவில்‌, பாடல்களில்‌ உயிர்நாடி 
யாக வர்துள்ள தொடர்கள்‌, அவற்றை இயற்றிய ஆசிரியர்களின்‌ 
பெயர்களாக அமையும்‌ அளவிற்குச்‌ செறர்திருத்சலை இதுவரையில்‌: 
யாரும்‌ விளக்கவில்லை, முன்னைய ஆசிரியர்கள்‌, கவிஞரின்‌ பெயராக 
வுள்ள சொற்றொடர்‌ கவிதையில்‌ அமைக்‌ திருத்‌ தலைக்‌ காட்டுவதோடு: 
அமைக்‌ தனர்‌. எனவே,. இர்த ஆராய்ச்சி புதுத்‌ அறை ஒன்றை: 
இலக்யெ உலகிற்குக்‌ காட்டுறது எனலாம்‌. 
தமிழ்‌ மக்களின்‌ குடி அல்லத குழுவைப்‌ பற்றிய செய்திகள்‌ 
இதுவரையில்‌ முற்றிலும்‌ ஆராயப்‌ பெறவில்லை. சோழர்‌, பாண்டி 
யர்‌, சோர்‌, வேளிர்‌ என்பாரைப்‌ பற்றிய செய்திகள்‌ ல முன்பே 
வெளிவர்‌ துள்ளன எனினும்‌, யாமறிந்த அளவில்‌ ஒழுங்காக அவர்‌ 
களைப்‌ பற்றி முதல்முதல்‌ ஆராய்வது இதுவேயாகும்‌. இதனால்‌, 
அவர்களைப்‌ பற்றி மிகு தியாகக்‌ கண்டுணர்ச்து கூறியிருக்கறோம்‌: 


சசெர்தமிழ்‌ : தொகுதி 1 : பகுதி : 9 ; பக்கம்‌, 987, 


xiv 
அன்ற சொல்லவில்லை. ஆனால்‌, அவர்களைப்‌ பற்றிக்‌ இடைக்கஃகூடிய 
செய்திகளைத்‌ தொகுத்து, ஒரு முறைப்படுத்தி வைப்பின்‌, அவை, 
எதிர்காலத்தில்‌ ஆராய்வார்க்குப்‌ பயன்படலாம்‌ என்பது எம்‌ அணிவு. 
சேரசோழபாண்டியர்‌ அல்லா, வெளி நாட்டினின்‌ ஐம்‌ இங்கு வம்ச 
வேறு குழுவினர்‌ பற்றிய பழஞ்‌ செய்திகளையும்‌ ஆராய்ச்‌ ௮, பயன்‌ 
தாத்தக்க நெந்த கருத்துக்கள்‌ இதில்‌ தரப்பட்டுள்ளன. 

மக்களின்‌ இயற்பெயர்கள்‌ இங்குத்‌ தனியாக ஆராயப்பட 
வில்லை. ஆனால்‌, சிறப்புப்‌ பெயர்களை ஆராயும்போது, லெ. இயற்‌ 
பெயர்களுக்குமட்டும்‌ விளக்கம்‌ கூறவேண்டிய இன்றியமையாமை 
ஏற்பட்டது. இம்‌ முறையில்‌, ஏறத்தாழ நாற்பது இயற்பெயர்கள்‌ 
விளக்கப்பெற்றுள்ளன. உண்மையில்‌, அவற்றைப்‌ பற்றிய விளக்கம்‌, 
வேறொரு தனி ஆராய்ச்சி நூலாகவே அமையும்‌ தகுதியுடைய ௮, 

இதன்கண்‌ எடுத்துக்காட்டிய மேற்கோள்கள்‌ அமைந்த நூல்‌ 
கணின்‌ பெயர்கள்‌, பிற்சேர்க்கை 1-இல்‌ தரப்பட்டுள்ளன. மேற்‌ 
கோள்களை ஆண்ட முறை, பிற்சேர்க்கை 11-இல்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ள அ. பிற குறிப்புக்களும்‌ பிற மேற்கோள்களும்‌ பிற்‌ சேர்க்கை 
111-இல்‌ சசப்பட்டுள்ளன. 

இர்‌ நூலின்கண்ணேயே, சேவையான இடங்களில்‌ மேற்‌ 
“கோள்‌ முதலியவற்றின்‌ குறிப்புக்கள்‌ தரப்பட்டுள்ளன. எனினும்‌, 
மேற்கோள்கள்‌ அனை த்தின்‌ மூலப்‌ பகுதிகளையும்‌ அப்படியே தச்.து 
படிப்பவர்களின்‌ துன்பத்தைக்‌ குறைக்க இயலாமைக்காக யாம்‌ பெரி 
அம்‌ வருக துகிறோம்‌. சில இடங்களில்‌ எடுத்துச்‌ காட்டப்பெற்றுள்ள 
கருத்துக்கள்‌,எல்லோஞாம்‌ ஈன்கு அறிச்‌ தவையாயின்‌, அவை வச்‌ அள்ள 
இடங்கள்‌ சுட்டிக்‌ காட்டப்பெறவில்லை. 

ஏம்‌.ஓ.எல்‌. டிக்ரி பெறுவதற்கு ஆங்லெத்தில்‌ எழுதப்பெற்ற 
இவ்‌ வாராய்ச்சிக்‌ கட்டுரை தலைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளி 
விடுவதற்கு இசைவு த்த எம்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக த்தார்க்கும்‌, 
மொழிபெயர்‌,த்‌.து வெளியிட வேண்டும்‌ என்று வற்புறுத்தி அழகாக 
வெளியிட்ட * பாரி நிலைய ? உரிமையாளர்‌ இரு. செல்லப்பா அவர்கட்‌ 
கும்‌, அச்சிட்ட சாது அச்சுக்கூடத்தார்க்கும்‌ இதை மொழி 


xv 


பெயர்ப்பதற்கு உறுதணையாயிரு்த இரு. சுப, அண்ணாமலை, 
பி, ஓ. எல்‌, ஆனர்ஸ்‌, (மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரித்‌ சமிழ்‌ 
விரிவுரையாளர்‌) அவர்கட்கும்‌, இசை அச்சிடுங்கால்‌ ஒப்புநோக்கு 
வீதற்கு உடனிருந்து உதவிய திரு. எம்‌. வாசுகி அம்மையார்‌, 
பி.ஏ. ஆனர்ஸ்‌, (மதுரைப்‌ பாத்திமாக்‌ கல்லூரித்‌ தமிழாசிரியர்‌), 
அவர்கட்கும்‌, மற்றவர்கட்கும்‌ எம்‌ உளமார்ர்த நன்றியைச்‌ செலுத்த 
இன்றோம்‌. 

ஆராய்ச்‌ த்‌ அறையில்‌ எமக்கு என்றுங்‌ குன்றா வழித்‌ துணைவ 
ராய்‌ இரும்‌ அவரும்‌ பல்கலைச்‌ செல்வர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தயிழ்ப்‌ பேராரிரியர்‌ உயர்‌ திரு. தெ. பொ. மீசாட்செர்‌தரனார்‌ 
அவர்கட்கு அவர்தம்‌ மணிவிழாவை எதிர்சோக்‌இ, இதனைப்‌ படைய 
லாக்குனெ்றோம்‌. 

எத்‌. துணை விழிப்போடிருர்‌ தாலும்‌ லெ பிழைகள்‌ நேர்தல்‌ இயற்‌ 
கையே யாதலால்‌, அவற்றைப்‌ பொறு த்தருளுமாறு வேண்டுகிறோம்‌. 


மொ. அ. துரை அரங்கசாமி 


கலவைகளை ளார்‌ tl 


சங்க கால 
இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


[முதற்‌ பகுதி] 


1. தோற்றுவாய்‌ 


சங்க இலக்கியம்‌ என்பது, உண்மையில்‌, மிக்க 
பழமையான தமிழ்ப்‌ பாடல்களின்‌ தொகுதியேயாகும்‌. 
தொன்மை சான்ற சங்க இலக்கியம்‌ என இப்போதுள்ள 
நூலில்‌, 2881 பாடல்கள்‌ உள்ளன. இவற்றுள்‌ 102 பாடல்‌ 
களை இயற்றிய புலவர்களின்‌ பெயர்கள்‌ கிடைக்கவில்லை. 
மற்றப்‌ பாடல்கள்‌ 478 புலவர்‌ பெருமக்களுடையீள்முத்‌ 
தோவியங்கள்‌ ஆகும்‌. அப்‌ புலவர்தம்‌ பெயர்கள்‌ ஈம்‌ 
கருத்தை முதற்கண்‌ ஈர்ப்பன. ஏறத்தாழ எண்பது புலவர்‌ 
கள்‌, அஃதாவது பெயரறியப்படும்‌ புலவர்களுள்‌ நூற்று 
வர்க்குப்‌ பதினெழுவர்‌, இலக்கியச்‌ சிறப்பால்‌ பெயர்பெற்ற 
வர்களாகத்‌ திகழ்கின்றனர்‌. இவர்கள்‌ பெயர்களில்‌ இலக்‌ 
இய மணம்‌ கமழ்கின்றது, எனவே, இலக்கியத்‌ துறையில்‌ 
ஈடுபாடுடைய நம்‌ கருத்தை முதற்கண்‌ இவை ஈர்த்ததில்‌ 
வியப்பொன் றும்‌ இல்லை. ்‌ 

மேலும்‌, இப்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌ இயல்பான பெயர்‌ 
களுக்கு வேறுபட்டவை. இவற்றில்‌ ஆறுக்கு த்து 
பெயர்கள்‌ இடுகுதிச்‌ சிறப்புப்‌ பெயர்களென வழங்குதற்‌ 
இயலாதவை. இப்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌, முறையே புலவர்கள்‌ 
இயற்றிய பாடல்களில்‌ வரும்‌ உணர்ச்சியை எழுப்பும்‌ உரு 
வகங்களாலும்‌, விளக்கமான உவமைகளா ௮ம்‌, உளளததை 


2 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அள்ளும்‌ சொற்றொடர்களாலும்‌ ஆனவை. புலவர்கள்‌ தம்‌ 
கற்பனையைக்‌ கடைந்தெடுத்த வெண்ணெய்‌ உருண்டை 
கனாக இவை இலங்குவனவாகும்‌. இவர்களுடைய பாடல்‌ 
களின்‌ உயிரை இவை குறிப்பன.தாம்‌ இயற்றிய கவிதையாம்‌ 
வேள்வித்‌ தியில்‌ மூழ்கித்‌ தூய்மை பெற்று எழுக்து இத்‌ அய 
பெயர்களை இவர்கள்‌ எய்தினாகள்‌ எனலாம்‌. இங்கனம்‌, 
உள்ளத்தை அள்ளும்‌ ஓலியலைகள்‌, ௬வையூட்டுவனவாகச்‌ 
சொற்களும்‌ கருத்துக்களும்‌ பிணைந்திருக்கும்‌ பிணைப்புக்கள்‌, 
பற்பல உயர்கருத்துக்களைத்‌ தோற்றுவிக்கும்‌ கற்பனை 
ஓவியங்கள்‌ என்ற இவற்றாலேயே உலகமுமுதும்‌ புலவர்கள்‌ 
அழியா வாழ்க்கையை அடைதந்திலங்குகின்றார்கள்‌. ஷேக்ஸ்‌ 
பியரின்‌ * அளவற்ற பொருள்களின்‌ செங்குருதி படிந்த 
கடல்‌ * என்ற தொடரும்‌, ஷெல்லியின்‌ £ பல்வண்ணக்‌ 
குமிழ்கள்‌ '4 என்ற தொடரும்‌ அவர்தம்‌ ஒப்பற்ற புலமை 
ஆற்றலைக்‌ குறிக்கும்‌ தொடர்களாக என்றும்‌ போற்றப்‌ 
படுபவை. ஆனால்‌ இத்‌ தொடர்களால்‌ இறப்புப்‌ பெயர்களை 
அவர்கள்‌ பெறவில்லை. 

கம்‌ காட்டிலே எழுக்த வடமொழி இலக்கியங்களை 
கோக்குவோம்‌. மாககவி என்ற வடமொழிப்‌ புலவர்‌, 
. கண்டா மாகர்‌ * என்றும்‌, காளிதாசர்‌ என்ற வடமொழிப்‌ 
புலவர்‌, * தீபசிகா காளிதாசர்‌”? என்றும்‌ லெ இடங்களில்‌ 
கு.திக்கப்பெறுகின்‌ றனர்‌. 

ஒரு மலையின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ ஒரே காலத்தில்‌ 
கிகழ்க்த ஞாயிற்றின்‌ தோற்றத்தையும்‌, திங்களின்‌ மறை 
வையும்‌ புனைந்துரைக்கப்‌ புகுந்த மாககவி, யானையின்‌ 
இருபக்கங்களிலும்‌ தொங்கி ஒளிவீசும்‌ இரண்டு மணிகளை 
எடுத்தக்காட்டாகக்‌ கொண்ட இறப்புப்பற்றிக்‌ * கண்டா 
மரகர்‌” (கண்டா-மணி) என்ற சிறப்புப்‌ பெயரைப்‌ பெற்றார்‌. 


*The Multitudinous Sea Incarnadine of Shakespeare- 
{The Many Coloured Domes of Shelly. 


. தோற்றுவாய்‌ 8 


காளிதாச மகாகவியின்‌ காவியப்‌ படைப்பில்‌, சுயம்வர 
மண்டபம்‌ ஒன்றில்‌ எல்லா நாடுகளின்‌ மன்னர்களும்‌ குழுமி 
மூருக்கின்றனர்‌ ; மணமகளான இந்துமதி, தத்தமக்கே 
மநலையிடுவாள்‌ என்று ஒவ்வொருவரும்‌ பேரவாக்கொண்டு 
வீ ற்றிருக்கின்‌ றனர்‌. ஒவ்வொருவரையும்‌ அவள்‌ ரெருங்கும்‌ 
போது இரவு நேரத்தில்‌ தீப ஒளியின்‌ முன்‌ சுடர்விட்டிலய்‌ 
கும்‌ மணிமாளிகையைப்போல்‌, ஒவ்வொருவர்‌ உள்ளமும்‌ 
தம்தம்‌ விருப்பம்‌ கிறைவேறப்போகிற தென்ற எண்ணத்‌ 
தால்‌ ஓளிபெற்றிலங்குகின்ற த. ஆனால்‌, தீப ஒளி அகன்ற 
அம்‌ மணிமாவிகையை இருள்‌ சூழ்வது போன்று, அவள்‌ 
அகன்றதும்‌ அவர்‌ உள்ளம்‌ இருண்டுவீடுகன்றது. உள்‌ 
அத்தை அள்ளும்‌ உவமைகயம்‌ மிக்க இப்‌ பாட்டோவியத்‌ 
இல்‌ ஈடுபடுவோர்‌ எவரும்‌, இக்‌ காட்சியை மறத்தல்‌ இய 
லாது. காளிதாச மகாகவிபின்‌ காவியப்‌ படைப்பில்‌ கற்பனை 
யின்‌ உச்சநிலை பெற்றிலங்குவது இவ்‌ வவமையான தீப ஒளி 
(தீபசிகா). எனவே, காளிதாச மகாகவிஞர்‌ தீபசிகா காளி 
தாசர்‌ என்று போற்றப்படுதலில்‌ வியப்பொன்றும்‌ இல்லை. 

உவமை முதலியவற்றால்‌ அமைந்த சிறப்புப்‌ பெய 
ருடன்‌ தங்கள்‌ இயற்பெயரும்‌ சோச்து இரட்டைப்‌ பெயர்‌ 
களோடு இலங்கும்‌ தமிழ்ப்‌ புலவர்களும்‌ உள்ளனர்‌. 

ஆனால்‌, இவ்வகைப்‌ பெயர்கள்‌ தமிழ்காட்டிற்குப்‌ 
புதுமையானவை அல்ல இவற்றுள்‌, முதலிடம்‌ பெற்‌ 
நிலங்குவன இய ற்பெயரோடு சாராமல்‌ இலக்யெத்‌ 
தொடர்களாகவும்‌, உவமைகளாகவும, உருவகங்களாகவும்‌ 
மட்டும்‌ வரும்‌ பெயர்களே யாகும்‌. இலக்கியத்தால்‌ 
அமைந்த இறப்புப்‌ பெயரையுடைய புலவர்க்கு இயற்பெயர்‌ 
இருக்திருக்கும்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ ஐயம்‌ இல்லை. ஆனால்‌, 
அவ்‌ வியற்பெயர்களை, மக்கள்‌, நாளடைவில்‌ மறந்துவிட்ட 
னர்‌. அவற்றின்‌ இடத்தைப்‌ புலவரின்‌ பாடலில்‌ உள்ள 
அழகான சொற்றொடர்களும்‌ உவமை உருவகங்களும்‌ 
பெற்றன. இவற்றால்‌, புலவர்கள்‌ வாழ்வு பெற்றார்கள்‌, 


4 சங்ககால இலக்கியச்‌ 'சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இப்‌ பெயர்மாற்றம்‌, புலவர்கள்‌ வாழ்ந்திருந்த காலத்தி 
லேயே கிகழ்ந்ததா, அன்றி, அவர்களின்‌ பாடல்களைத்‌ 
தொகுக்கும்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ பெயர்கள்‌ ஏற்கெனவே 
மறக்கப்பட்டிருந்த காரணத்தால்‌ தொகுத்தோரால்‌, நன்றி 
யுணர்ச்சியோடு கிகழ்த்தப்பட்டதா என்பது ஆராய்ந்து: 
முடிவு செய்தற்குரிய இன்றியமையாத செய்தியாகும்‌. 
புலவரின்‌ இலக்கியக்‌ கலைத்திறமையைக்‌ காட்டும்‌ சொற்‌: 
ரொடசாலும்‌ உவமையாலும்‌ அவருக்குப்‌ பெயரிடும்‌ மரபு. 
சங்ககாலத்தில்‌ வாழ்ந்திருந்த மக்களின்‌ இலக்கியச்‌ சுவை 
யைக்‌ காட்டுவதாக இந்நூலுள்‌ பின்னால்‌ விளக்கப்படும்‌. 
இப்பெயர்கள்‌ பிற்காலத்தவரால்‌ இடப்பட்டனவாக இருக்‌ 
தால்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ மறக்கப்பட்ட ஒவ்வொரு பாட்டின்‌ 
இறுதியிலும்‌ ஒழுங்காக ஒரு சிறப்புப்‌ பெயர்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. ஆசிரியரின்‌ பெயர்‌ எந்த வகையிலும்‌ குறிக்கப்‌: 
பெறாத 102 பாடல்கள்‌ சங்கத்‌ தொகை ஆரல்களில்‌ உள்ளன 
என்பது முன்னேயே கூறப்பட்டது. அண்மைக்‌ காலம்‌ 
வரையில்‌ ஏடுகளிலேயே இடம்‌ பெற்றிருந்த சங்கச்‌ செய்‌' 
யுள்களில்‌, இந்த அற்றிருபாக்களின்‌ ஆ௫ரியார்களுடையா 
பெயரிருந்த பகுதிகளைச்‌ இதல்கள்‌ அரித்திருக்கக்கூடும்‌ என 
எண்ணலாம்‌. இவ்‌ விளக்கம்‌, குறைந்துபட்டுச்‌ இதைந்த: 
கிலையில்‌ கமக்குக்‌ கிடைத்துள்ள பாடல்களுக்குப்‌ பொருர்‌ 
துமே யன்றித்‌ துறைவிளக்கம்‌ முதலியனவற்றைச்‌ சிறிதும்‌: 
சிதைவின்‌ நிக்‌ கொண்டுள்ள பாடல்களுக்குப்‌ பொருந்தா து. 
துறைவிளக்கம்‌ முதலியன பெற்று ஆசிரியர்‌ பெயர்மட்டும்‌ 
இல்லாத 74 பாடல்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ உள்ளன. 
சிதல்கள்‌ ஆசிரியரின்‌ பெயரைமட்டும்மதித்‌ துத்‌ தங்களுக்கு 
இரையாக்கிக்‌ கொண்டன என்றெண்ணுவது பொருத்த 
முடைய தன்று. 

சங்க நூல்கள்‌ தொகுக்கப்பட்ட காலத்திலேனும்‌ இச்‌ 
சிறப்புப்‌ பெயர்கள்‌ இருக்தனவாக ஓப்புக்கொள்ளப்‌ 
பட்டால்‌ காம்‌ இவற்றைப்பற்றி மிகுதியாகக்‌ கவலையுறு 


தோற்றுவாய்‌ ப] 


வேண்டுவதில்லை. இதுபோலச்‌ சிறப்புப்‌ பெயரிடுவது சங்க 
கரல வழக்கமே என்பதற்கு இதுவே போதுமான சான்‌ 
கும்‌. உண்மையில்‌, பாடல்கள்‌ இயற்றப்பட்டதும்‌ சங்க 
காலத்திலேதான்‌ ; அவை கொகுக்கப்பட்டதும்‌ சங்க 
காலத்திலேதான்‌ ; தொகைநழூல்களின்‌ இறுதியில்‌, அவற்‌ 
அறைத்‌ தொகுத்த ஆசிரியர்‌, தொகுப்பித்த வள்ளல்‌ என்பவர்‌ 
களின்‌ பெயர்கள்‌ தாங்‌, முடிவுரையாக விளங்கும்‌ 
பகுதியின்‌ துணைகொண்டு இதை உண்மையாக்கலாம்‌. 
பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, புறநானூறு, பத்துப்பாட்டு 
என்ற தொகை நூல்களைக்‌ தொகுத்தோர்‌, தொகுப்பித்‌ 
'தோரைப்‌ பற்றிய விவரம்‌ இன்னும்‌ அறியப்படவில்லை. 

நற்றிணேயைத்‌ தொகுப்பித்த வள்ளலின்‌ பெயர்மட்டும்‌ 
அறியப்பட்டுள்ளது. அவ்வள்ளல்‌ பன்னாடு தந்த பாண்‌ 
ஆயன்‌ மாறன்‌ வழுதி யென்பான்‌. அவனும்‌ சங்கப்‌ புலவ 
ருள்‌ ஒருவனே. அவன்‌ பாடிய பாடல்கள்‌ குறுந்தொகை 
(270), கற்றிணை (97, 801) எனற தொகை நூல்களில்‌ உள்‌ 
ன. எனவே, சங்க காலத்திலேயே நற்றிணை தொகுக்கப்‌ 
பட்டது என்று ஐயமின்‌ நித்‌ துணிந்து கூறலாம்‌, 

* கலித்தொகையைத்‌ தொகுத்தவர்‌ பேராசிரியர்‌ நல்லநீ 
துவனார்‌ என்பது தெளிவாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. இவர்‌ 
இருப்பரங்குன்‌ றத்தைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியிருத்தலை மருத 
ணிளதநரகனார்‌ அகநானூற்றின்‌ 59-ஆம்‌ பாடல்‌ 11-12-ஆம்‌ 
வரிகளில்‌ குறித்துள்ளார்‌. திருப்பரங்குன்‌ றத்தைப்பற்றிய 
இவருடைய பாடல்கள்‌ இன்றும்‌ பரிபாடலில்‌ காணக்‌ 
இடக்கின்றன.* இவை போக, இவர்‌ கலித்தொகையில்‌ 
நெய்தற்‌ கலியும்‌, அககானூற்றில்‌ 48-ஆம்‌ பாடலும்‌, 
நற்றிணையில்‌ 88-ஆம்‌ பாடலும்‌ பாடியுள்ளார்‌. எனவே, 
இவர்‌ சங்க காலத்தி விருர்தவர்‌ என்பதிலும்‌, கலித்தொகை 
அக்‌ காலத்திலேயே தொகுக்கப்பட்டது என்பதிலும்‌ ஐயம்‌ 


*பறிபா, 8, : 86 - 46 முதலியன. ப 


6 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இருக்க முடியாது. கலித்தொகையைத்‌ தொகுப்பித்த 
வள்ளல்‌ இன்னாரெனதச்‌ தெரியவில்லை. 

குஅம்தொகையைத்‌ தொகுத்தவர்‌ பூரிக்கோ என்பார்‌. 
அககானூற்றைத்‌ தொகுத்த உருத்திர சன்மனாரின்‌ தந்தை 
யார்‌ உப்பூர்‌ குடிகிழமாரே இவர்‌ என்று ஆன்றோர்‌ கருது 
கின்றனர்‌. சங்கப்‌ புலவரிடையே உருத்திர சன்மனார்‌ என்ற 
பெயர்‌ காணப்படவில்லையெனினும்‌ அவரை ஆதரித்த 
வள்ளல்‌ உக்கிரப்‌ பெருவழுதி என்பான்‌ அகநானூற்றில்‌ 
26-ஆம்‌ பாடலையும்‌, நற்றிணேயில்‌ 98-ஆம்‌ பாடலையும்‌ பாடி. 
யுள்ளான்‌. இத சரியானால்‌, ௮அகசானூறும்‌, குறுந்தொகை 
யும்‌ சங்க காலத்திலேயே தொஞுக்கப்பட்டிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. குறுக்தொகை 274-ஆம்‌ பாடலை இயற்றிய உருத்திர 
னார்‌, உருத்திர சன்மனாரே யாயின்‌ நமது முடிவுக்கு வேறு: 
சான்று தேவையில்லை. 

இணி எஞ்சி கிற்பது ஐங்குறுநூறு. அதைத்‌ தொகுத்த 
கூடலூர்‌ கிழரர்‌ குறுக்தொகை 166, 167, 2174-ஆம்‌ பாடல்‌ 
களையும்‌, புறகானூறு 229-ஆம்‌ பாடலையும்‌ பாடியுள்ளார்‌. 
தொகுப்பித்தவன்‌ யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேரலவிரும்‌: 
பொறை. இவன்‌ குறுங்கோழியூர்கிழாரால்‌ பூறம்‌ - 17, 20, 
22-ஆம்‌ பாடல்களிலும்‌, கூடலூர்கிழாராலேயே புறம்‌; 
229-ஆம்‌ பாடலிலும்‌ புகழப்பெற்றிருக்கறோன்‌. பதிற்றுப்‌ 
பத்தில்‌ இப்போது கிடைக்கப்பெறாத இறுதிப்பத்து 
இவனைப்பற்றிய புகழ்மாலையே எனலாம்‌. அஃது எவ்வா 
ருயினும்‌ இதுகாறும்‌ டைத்தள்ள சான்றுகள்‌, ஐங்குறு 
அற்றுப்‌ பாடல்களோடு ஏனைய சங்கப்‌ பாடல்களும்‌: 
இயற்றப்பட்டதம்‌, தொஞுக்கப்‌ பட்டதும்‌ சங்க காலமே. 
என்பசை முற்றிலும்‌ உண்மையாக்குதின்‌ றன. 

தொகைநூல்கள்‌ சங்க காலத்திலேயே தொகுக்கப்‌ 
பட்டனவெனின்‌, இலக்கிய உணர்ச்சியென்னும்‌ வேள்வித்‌ 


உருவகங்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ [த 


தியில்‌ புலவர்களைப்‌ புனிதர்களாக்கச்‌ சிறப்புப்‌ பெயரளிக்‌ 
கும்‌ மரபு சங்க காலத்திலேயே மிகுதியாக இருந்தது என 
ஒப்புக்கொள்ளல்‌ வேண்டும்‌. இர்த மரபின்‌ ஆழமான 
உட்கோளைப்‌ பகுத்து அறியுமுன்‌, இம்‌ மரபால்‌ அமைந்த 
பெயர்களை விரிவாகப்‌ பயிலுதல்‌ ஏற்றதாகும்‌. 


2. உருவகங்கள்‌ இயற்பெயர்களாக 
வருதல்‌ 
கருத்தையும்‌ உணர்ச்சியையும்‌ மிகச்‌ சுருங்யெ வடிவில்‌ 


வெளியிட்டுப்‌ புலவர்களுக்கு இயற்பெயர்களாக அமைந்த 
உருவகங்களை முதலில்‌ சோக்குவோம்‌. 


கங்குல்‌ வெள்ளத்தார்‌ : 


இவர்‌ குறுக்தொகை 8817-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌. 
இந்தப்‌ பாடலில்‌ வரும்‌ ஒரு சொற்றொடரே * கங்குல்‌ 
வெள்ளம்‌ ' என்பது. எனவே, : கங்குல்‌ வெள்ளத்தார்‌ * 
என்பதற்குக்‌ ££ கங்குல்‌ வெள்ளத்தை உடையவர்‌ ; ௮ஃதா 
வது, கங்குல்‌ வெள்ளம்‌ என்ற இச்‌ சொற்றொடரின்‌, 
பொருட்‌ சிறப்பால்‌ இதன்‌ ஆசிரியர்‌ அப்‌ பெயர்‌ பெற்றவர்‌”, 
என்பது பொருள்‌. கங்குல்‌ வெள்ளம்‌ என்னும்‌ சொற்‌ 
ஜொடரோடு அத்துச்‌ சாரியையும்‌, உயர்வு குறிக்கும்‌ உயர்‌. 
இணைப்‌ பன்மை ! ஆர்‌ ' விகுதியும்‌ சேர்ந்து, :: கங்குல்‌ வெள்‌ 
ளத்தார்‌ ?' என்ற பெயர்‌ அமைந்தது. 

பிரிவின்‌ கொடுந்‌ அன்பத்தையும்‌, நீங்காது தொடர்ந்து. 
நிற்கும்‌ தனிமையையும்‌ தலைவி உணர்ந்து வருச்துகிறுள்‌.. 
நாட்கள்‌ வெறிச்சென்று இருக்கின்றன. பகலவனின்‌ ஒளி, 
உள்ளத்தைத்‌ தொளைத்து அதைப்‌ பொறுக்கமுடியாதபடி 
செய்கிறது. அது நெடுங்காலமாகத்‌ திட்டம்‌ இட்டுத்‌ தந்த 
தண்டனை இஃது, இத்தகைய கொடிய பகற்காலமும்‌, 


8 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


முடிந்து மாலைநேரம்‌ வரும்போது, முல்லை மலர்கள்‌ கட்‌ 
உவிழ்ந்து விரிகின்றன. ஆம்‌, செங்கதிரோன்‌ தன்‌ சினம்‌ 
தணிந்து கிற்கிறான்‌. வாழ்க்கையின்‌ கரையை அடையும்‌ 
பொருட்டு நாம்‌ பரந்து விரிந்த பகற்காலமாங்‌ கடலை 
வெற்றியோடு நீச்திவிட்டோம்‌. ஈம்‌ உயிர்‌ கரையில்‌ இடக்‌ 
கிறது. ஆனால்‌ யாது பயன்‌? மாலைப்பொழுது ஈம்‌ 
அன்பத்தை மிகுதியரக்குறெது. வரப்போகுங்‌ கங்குலாகிய 
வெள்ளமோ (இரவு வெள்ளமோ), அந்தோ ! கடலைவிடப்‌ 
பரந்ததாயிற்றே /--இதுதான்‌ அக்‌ குறுக்தொகைப்‌ பாட 
லின்‌ பொருள்‌. பாடலில்‌ தோன்றும்‌ உணர்ச்சி கங்குல்‌ 
வெள்ளம்‌ - இரவாயெ வெள்ளம்‌ என்ற உருவகத்தில்‌ உச்ச 
நில்‌ யடைறெது. இவ்‌ வுருவகத்தை நினைந்து பாராட்டினால்‌ 
பிரிவுத்‌ அன்பத்தால்‌ வருந்தும்‌ தலைவியினுடைய உள்ளத்‌ 
தின்‌ நுட்ப உணர்வுகளை நாம்‌ நன்கு அறிக்துகொள்ளலாம்‌. * 
இதனால்தான்‌ ஈம்‌ அசிரியர்‌ கங்குல்‌ வெள்ளத்தார்‌' என்னும்‌ 
பெயரால்‌ என்றும்‌ அழியாமல்‌ வாழ்பவரானார்‌. 


பதடி வைகலார்‌ : 


உருவகத்தாற்‌ பெயர்‌ பெற்ற அடுத்த புலவர்‌ £ பதடி 
வைகலார்‌ ? என்பவர்‌.  பதடிவைகல்‌ ' என்ற உருவக்‌ 
சொற்றொடரோடு “ஆர்‌” என்ற உயர்வுப்‌ பன்மை விகுதி 
சேர்க்கப்பட்டுள்ளது. இவ்‌ வுருவகத்தை ஆசிரியர்‌ தமது 
குறுந்தொகை 828-ஆம்‌ பாடலில்‌ கையாளுகிறார்‌. “ பதடி 
வைகலையுடையார்‌ ? என்பது இப்‌ பெயரின்‌ பொருள்‌ : 
பதடிவைகல்‌, அஃதாவது,  உள்ளீடில்லாத கருக்காயான 
காட்கள்‌' என்னும்‌ உருவகத்தைப்‌ பாவில்‌ அமைத்துப்‌ 
பாடியவர்‌ என்பதாகும்‌. காதலியைப்‌ பிரிந்த தலைவனின்‌ 
தீனிமைத்‌ துன்பத்தை இப்‌ பாடல்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டு 
கிறது. அவனைப்‌ பிரிக்து வாழும்‌ வாழ்க்கையில்‌ ஒவ்வோர்‌ 
அனுபவமும்‌ அவனுக்கு உள்ளீடு சிறிதும்‌. இல்லாத 
கருக்காயாகவே தோற்றமளிக்கிறது, அங்கே உயிர்‌ 


உருவகங்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 9 


"தோன்றவில்லை, அவனும்‌ நிழல்போலத்தான்‌ நடமாடு 
இறான்‌. அவனுடைய செயல்களின்‌ தூண்டுகோல்‌ 
அங்கில்லை. அவள்‌ அவன்‌ அண்மையி லிருக்கையில்‌, அவன்‌ 
செய்யும்‌ செயல்கள்‌ பொருளும்‌ மதிப்பும்‌ அடைகின்றன. 
அவனுக்கு, உயிரளிப்பவள்‌ அவளே. அவளால்‌ அவ 
னுடைய ஒவ்வொரு செயலும்‌ அவனது ஆளுமையின்‌ முழு 
' வடிவத்தின்‌ காட்சியாய்‌ இலங்குகின்றது. அவனுடைய 
ஒவ்வோர்‌ அனுபவமும்‌ உயிரின்‌ ஒத்திசையாகவும்‌ இயற்‌ 
கையின்‌ இசையாகவும்‌ இலங்குகின்‌ றது. உமி நீங்கிய பதடி 
என்பது வெறும்‌ பதரே. உண்மை உயிராகிய உள்ளீடு 
அங்கே இல்லை. ஆனால்‌, தானியம்‌ போலவே அத தோற்ற 
-மஸிக்கிறது, அவள்‌ இல்லாத வைகலும்‌ - நாட்களும்‌ - அத்‌ 
தகையனவே. அவைகளெல்லாம்‌ பதடிகளே ; உள்ளீ 
டாயெ மணிகள்‌ இல்லாத நாட்களே. இத்தகைய பொரு 
வாழம்‌ பொருந்திய உருவகம்‌, இப்‌ புலவர்‌ காலத்தில்‌ 
வாழ்ந்த மற்றவர்‌ கருத்தை ஈர்த்தபடியால்‌, அவர்களால்‌ 
கம்‌ புலவர்‌ * பதடி வைகலார்‌ * என்ற சிறப்புப்‌ பெயா்‌ 
சூட்டப்‌ பெற்றார்‌. 

-கூகைக்‌ கோழியார்‌ : 

-புறகானூற்றின்‌ 86-ஆம்‌ பாடலை இயற்றிய புலவரின்‌ 
பெயர்‌ கூகைக்‌ கோழியார்‌ என்பது. “கூகைக்‌ கோழி £ என்‌ 
னும்‌ சொற்றொடர்‌ இடுகாட்டைப்‌ புனைந்து பாடும்‌ இப்‌ 
பாடலில்‌ வருகின்றது. உலகத்தின்‌ கிலையாமையைப்‌ பற்றி 
இப்‌ பாடல்‌ உணர்த்துகின்றது. வீரப்போர்‌ பல புரிந்த வீர 
னொருவனை முன்னிலையாக்கிப்‌ பாடப்பட்டதாகய இதன்‌ 
பொருள்‌ வருமாறு : 

வீரப்போர்‌ புரியும்‌ ஆற்றல்‌ படைத்தவனே, வருக ! 
வாடா மலர்‌ மாலையாம்‌ பொன்னரி மாலையைப்‌ பாடினி 
யணிம்‌தகொள்ளவும்‌, பொற்றாமரை மலரைப்‌ பாணன்‌, 
சூடிக்கொள்ளவும்‌ அருள்‌ செய்து, ஆட்டிறைச்சியைத்‌ 


10 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தியிற்‌ சட்டு உண்டு, நறவு மாந்தி மகிழ்ந்து, இரப்போர்க்கு. 
வாரி வழங்கிக்‌ களித்து வாழ்வோம்‌. விரைவில்‌ வருக ! 
ஏனெனில்‌, நிலம்‌ பிளக்குமாறு வேரோடிய முதுமரத்தின்‌ 
பொர்தில்‌ வாழும்‌ கூகைக்‌ கோழி, காலம்‌ சிறிது சிறிதாக 
ஊர்ந்து செல்வதைக்‌ கணக்கிட்டுச்‌ செத்தோர்க்கு அறிவிப்‌: 
பதுபோல்‌ எப்பொழுதும்‌ கூவிக்கொண்டிருப்பதற்கு இட 
னப்‌ பிணங்களைக்‌ கவிக்கும்‌ தாழிகள்‌ நிறைந்த இடு: 
காட்டை காம்‌ அடையுங்கால்‌, இவ்‌ வின்பமெல்லாம்‌ நாம்‌ 
அடைய முடியாதபடி ௮ரியனவாய்விடும்‌. 

ஈகையும்‌ செல்வ வளமும்‌ உள்ள வாழ்க்கைக்கும்‌, 
படைப்புக்காலச்‌ தொடங்கி இருந்துவரும்‌ பழமையான 
இடுகாட்டுக்கும்‌ உள்ள வேறுபாட்டை, இப்‌ பாடலின்‌ 
புலவர்‌ காட்டுகிருர்‌. இடுகாடு, காலத்தால்‌ மு.இர்க்து துன்ப 
மான தோற்றத்தோடி ருக்கிறது. அக்‌ காட்டில்‌, அங்கொன்‌ 
அம்‌ இங்கொன்றுமாகப்‌ பயனற்ற லெ மரங்கள்‌ வளர்ச்‌ 
திருத்தலப்‌ பொறுமை மிகுந்த கிலத்தால்கூடப்‌ பொறுக்க 
முடியவீல்லை. யாரும்‌ இல்லாத இந்தப்‌ பரந்த வெளியில்‌ 
ஒரே ஓர்‌ ஒலி கே” றகெனின்‌, அது, காலத்தின்‌ ஓட்‌ 
டதீதை யறிவிப்பதுபோல்‌ விட்டு விட்டுக்‌ கூவும்‌ கூகையின்‌ 
ஒலிதான்‌. இவ்‌ வொலிதான்‌ இவ்‌ விடுகாட்டின்‌ தன்பகர்‌ 
மான தனிமையை ஓரளவு நீக்குகிறது. கூகை தன்னம்‌. 
தனியே மிகவும்‌ அலுத்துப்போய்க்‌ கூவும்‌ இந்தப்‌ பயங்கர 
மான ஜலி, இரவில்‌ யாமச்தோறும்‌ கூவும்‌ கோழியின்‌ 
து நமக்கு சினைப்பூட்டுறெது. கூகையின்‌ குரலால்‌ அதி 
விக்கப்படும்‌ காலத்தின்‌ ஓட்டம்‌, முடிவில்லாது பரந்து 
தனது தனிமையையும்‌, அதன்மூலம்‌ இடுகாட்டின்‌ பயங்கர 
மான தனிமையில்‌ உறையும்‌ துன்பக்‌ காட்சியையும்‌ வலி” 
யுறுத்துறது. கூகையைக்‌ கோழியாக உருவடத்த இவ்‌: 
வுருவகம்‌ இவ்வாறு ஆழமான கருத்துடையதாக இருத்‌ 
தலின்‌, இதனைத்‌ தம்‌ கவிதையில்‌ அமைத்த புலவர்‌ * கூகைக்‌- 
கோழியரர்‌ £ என்று பெயர்‌ பெற்றார்‌. 


9. உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 


, உவமையின்‌ குறுகிய வடிவமே உருவகம்‌, விளக்க 
மாகவும்‌, தெளிவாகவும்‌ செய்திகளைச்‌ சித்திரித்துக்‌ காட்டுவ: 
தற்குக்‌ குறுகிய வடிவமுடைய உருவகம்‌ புலவருக்கு இடம்‌- 
தருவதில்லை. அதனால்‌, கவிதையில்‌ இன்‌ றியமையாத முதல்‌ 
இடத்தை உவமை பெற்றிலங்குகிறது. 

சங்க கால மக்களின்‌ மனத்தைக்‌ கருத்தாழம்‌ அமைந்த: 
உவமைகள்‌ கவர்ந்தன என்றால்‌, ௮ஃது இயற்கையே: 
யாகும்‌. உவமையானது ஒரு நீண்ட தொடராக அமைய: 
லாம்‌. எனினும்‌, புலவர்கள்‌, உயிர்நாடியான ஒரு சொல்,. 
அல்லது சொற்றொடரில்‌ அர்த நீண்ட தொடரின்‌ பொருளை 
யெல்லாம்‌ அடக்கெகாட்ட முயன்றுள்ளனர்‌. அங்ஙனம்‌: 
அவர்கள்‌ செறிவாக அமைத்த. உவமை, கவிதைக்கு. 
உயிராக மின்றது; உணர்வையும்‌ எண்ணத்தையும்‌ களறி” 
விடும்‌ சொற்சோவையாக அமைந்து கற்பாரின்‌ மனத்திற்கு. 
இன்பமூட்டியது. இத்‌ தகைய உவமையைக்‌ கவிதையில்‌: 
பயின்று இன்புற்நவர்கள்‌; உவமையால்‌ வந்த சொற்‌: 
ரறெடரையே புலவருக்குப்‌ பெயராக இட்டுச்‌ சிறப்போடு: 
அழைக்கலானார்கள்‌. 

௮ 


அணிலாடு முன்றிலார்‌ : 

கு௮க்தொகை 41-ஆம்‌ பாடலில்‌ வரும்‌ * அணிலாடு: 
மூன்றில்‌ £ என்ற சொற்றொடர்‌ “ஆர்‌' என்னும்‌ உயர்வுப்‌ 
பன்மை விகுதிபெற்று ௮து பாடிய புலவர்க்குப்‌ பெயராக: 
வந்துள்ளது. இப்‌ பாடல்‌ ஒரு தலைவியின்‌ பேச்சாக அமைந்‌: 
துள்ளது. தலைவன்‌ தன்‌ பக்கத்தில்‌ இருக்கும்போது. 
ஊர்மக்கள்‌ விழாக்‌ கொண்டாடி மகிழ்வதுபோல்‌, அவள்‌ 
மகிழ்கிறாள்‌; ஆனால்‌ தலைவனுடைய பிரிவுக்‌ காலத்தில்‌, வாழ்‌: 
வோர்‌ இன்றிப்‌ பாழாகி, முற்றம்‌, அணில்கள்‌ குதித்து ஓடி 


12 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


விளையாடுவதற்கு இடமாய்‌ அமைந்த வீட்டைப்போலத்‌ 
தனிமைத்‌ தன்பத்தால்‌ பொலிவிழக்து வாடுகிறாள்‌. 
தலைவனைக்‌ கூடியிருக்கும்போது, விழாக்‌ கொண் 
டாடும்‌ ஊரார்‌ போல்‌ மகிழும்‌ தலைவியது மழ்ச்சிரிலைக்கு 
அதிர்க்‌ காட்யொகப்‌ பிரிவால்‌ வாடும்‌ அவளது துன்பகிலை 
யைச்‌ சொல்லோவியத்தால்‌ இப்‌ பாடலில்‌ புலவர்‌ நமக்குக்‌ 
கரட்ட முயன்றுள்ளதைக்‌ காண்கிறோம்‌. நாளுக்கு காள்‌ 
வளர்ந்து, மனத்தை இருளச்‌ செய்து, துன்பத்தை 
மிகுவித்து, அச்சத்தைப்‌ பெருக்கும்‌ தனிமை, “அணில்‌ 
ஆடு முன்றில்‌ ? என்னும்‌ மூன்று சொற்களில்‌ வெளியிடப்‌ 
பட்டுள்ளது. இம்‌ மூன்று சொற்களுள்‌ ஒவ்வொன்றும்‌ 
இன்றியமையாதது. 
விட்டு முற்றத்தில்‌ விளையாடுவது வீருக்தாளியோ, 
மனையாளோ, குழந்தையோ, காயோ, கோழியோ, வீட்‌ 
ஆல்‌ வளர்க்கப்படும்‌ வேறு உயிரினமோ அன்று. ஆனால்‌ 
மக்களோடு சேர்க்து பழகாத அணில்‌, அங்கே, தன்‌ 
வாலைத்‌ அக்கிக்கொண்டு ஓடி ஆடுகிறது. சாதாரணமாக 
வீட்டு முற்றத்தில்‌, தானியங்களைக்‌ காயவைத்து, அவற்‌ 
றைப்‌ பெண்கள்‌ காத்துக்கொண்டிருப்பர்‌. குழர்தைகள்‌ 
அங்கு விளையாடும்‌. பசு, சாய்‌ முதலிய வீட்டு விலங்குகள்‌ 
அங்கு முளைகளில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. மனிதர்‌ எப்‌ 
பொழுதும்‌ சடமாடிக்கொண்டிருக்கும்‌ முற்றத்தில்‌ அணில்‌ 
நுழைவதற்கும்‌ தில்‌ கொள்ளுமேயன றி அங்கு உரிமை 
யாடு ஐடியாடத்‌ அணிவுகொள்ளா து. தற்செயலாக ௮ஃது 
அங்கு வரரேர்ச்தாலும்‌ உடனே அஞ்சியோடிவிடும்‌. 
இசற்கு சேர்மாறான காட்சியே இப்‌ பாடலில்‌ இத்திரிக்கப்‌ 
த முற்றத்தைத்‌ தனது பொழு போக்குமிட 
மாகக்‌ கருதி, அணில்‌ குதித்தோழடி. விளையாடுகிற.து. யாருங்‌ 
காணாமல்‌, தனிபையாக அணில்‌ குதித்தாடுவதற்கு அது 
கூட்டின்‌ புறக்கடையுமன்று. புறக்கடையில்‌ விளையாடிக்‌ 
இகரண்டிருந்த அணில்தான்‌, முன்னேறிச்‌ சிறிது சிறிதாக 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 1௪ 


நகர்ந்தூர்க்து, வீட்டின்‌ முன்புறமுள்ள முற்றத்திற்கும்‌: 
வந்துவிட்டது, முற்றத்தில்‌ இப்போது தானியமோ, பெண்‌” 
களோ, குழக்தையோ, நாயோ, கோழியோ இல்லை... 
எங்கும்‌ வெறிச்சென்று கடக்கிறது, தனிமையின்‌ உச்ச: 
நிலை அங்குக்‌ குடிகொண்டிருக்கிற.து, அணிலின்‌ விளையாட்‌ 
டைத்‌ தவிர வேறு விளையாட்டொன்றும்‌ அங்கு நிகழ 
வில்லை. சாவு கேர்ந்ததுபோல்‌ இருக்கிறது வீடு. அணிலை 
தவிர வேறு யாரும்‌ அங்கு கடமாடவில்லை. எல்லாம்‌ துன்பக்‌: 
காட்சியாக இருக்கிறது. புழுதி படிந்த அழகற்ற செடி... 
கொடிகள்‌ அங்கு கிறைச்திருக்கன்றன. சாம்பல்‌ நிறமான 
அணிலைத்‌ தவிர வேறு அழகும்‌ நிறமும்‌ அங்கு இல்லை, இவ்‌: 
வாறு அணிலாடு முன்றில்‌ என்ற சொற்றொடரில்‌ உள்ள 
ஒவ்வொரு சொல்லும்‌ ஒரு சிறந்த பொருளை உணர்த்து: 
வதாய்‌, இன்றியமையாததாய்‌ நிற்கிறது. தன்‌ அழகு; 
எழில்‌, நிறம்‌, செயல்‌, மகிழ்ச்‌ என்பனவற்றைச்‌ சிறிது 
சிறிதாக அரிக்கும்‌ தனிமைத்‌ துன்பத்தால்‌ வாடும்‌ தலைவி” 
யின்‌ உருவத்தை நம்‌ மனக்கண்ணுக்குக்‌ காட்டுகின்ற இச 
சொற்கோவை இச்‌ சிறப்பால்‌ சங்க காலந்தொட்டு: 
இன்றுவரை மறவாமல்‌ போற்றப்படுவதாயிற்று. 


ஊட்டியாரம்‌ : 


ஊட்டியார்‌ என்னும்‌ புலவர்‌ அகமானூறு 68, 8886-ஆம்‌: 
பாடல்களின்‌ ஆசிரியர்‌. இவ்‌ விரண்டு பாடல்களிலும்‌: 
“ஊட்டி? யென்ற சொல்‌ வருகிறது. அந்தச்‌ சொல்லில்‌ 
உள்ள கவிதை நயத்தைதீ துய்த்தவர்கள்‌ அதனோடு” 
உயர்வுப்‌ பன்மை குறிக்கும்‌ (ஆர்‌! விகுதி சேர்த்துப்‌ 
புலவருக்கு ஊட்டியார்‌ ஏன்ற இலக்கியப்‌ பெயரிட்டு: 
அழைத்தார்கள்‌. 68-ஆம்‌ பாடலில்‌, புலவர்‌ அசோச௪ 
மரத்தின்‌ இளம்தளிர்களை ஊட்டி அன்ன ஒண்தளிர்ச்‌ 
செயலை ' எனப்‌ புனைர்‌ திருக்கிறார்‌. 6 ஓவியனால்‌ வண்ணம்‌ 
இற்ற (ஊட்ட)ப்பெற்றாற்‌ போன்ற நிறமுடைய ஒள்ளிய 


14 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தளிர்கள்‌ பெற்ற அசோகு! என்பது அதன்‌ பொருள்‌. 
அசோக மரத்தின்‌ தளிர்களின்‌ கிறமானது எவ்வளவு 
திறைவாகவும்‌ பொருத்தமாகவும்‌ தகுதியாகவும்‌ அமைய 
கோ; அவ்வளவில்‌ ஒவியன்‌ ஒருவன்‌ அழகுற 
வண்ணம்‌ தற்றியுள்ளன்‌ என்று கூறும்படி அமைச்‌ 
தள்ளனவாம்‌ அந்த இளந்தவிர்கள்‌. அவற்றின்‌ கண்கவர்‌ 
நிறத்தில்‌ ஈடுபட்ட புலவர்‌, உயர்த்த ஓவியக்‌ கலைஞன்‌ 
ருவன்‌ அழகு தளும்ப நிறம்‌ ஊட்டிய தலிர்போன்றவை 
அவை என உவமிக்க முற்படுகிறார்‌, 
8889-ஆம்‌ பாடலில்‌ இப்‌ புலவர்‌ யானையின்‌ உடலிற்‌ 
வரய்க்து ஊடுருவிச்‌ செல்லும்‌ அம்பிற்கு ஓவியனால்‌ 
இசக்கிறம்‌ தற்றப்பெற்ற அம்பினை உவமையாகக்‌ கூறுஇருர்‌. 
இங்குப்‌ புலவர்‌, தம்‌ கலைதீதிறமையால்‌ இயற்கைக்‌ 
காட்சியைக்‌ கண்ணாடியின்‌ எதிரில்‌ நிறுத்தி வெளிப்படுத்த 
வில்லை; ஆனால்‌, அதற்கு மாறாகத்‌ தம்‌ இயற்கை வருணனை 
யால்‌ தம்‌ கலைத்திறமையைத்தான்‌ கண்ணாடியில்‌ நிறுத்திக்‌ 
காட்டுகின்றார்‌. இயற்கை யுலகில்‌ மட்டமாக உள்ள 
உலோகங்களைக்‌ கலையுலகில்‌ பொன்னாக மாற்றும்‌ இரசவாதி 
என்று இவரைக்‌ கூறலாம்‌. கற்பனைக்‌ கண்ணாற்‌ கண்டு 
கலையாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்களின்‌ எதிரான 
சாயல்தான்‌ இயற்கை. அஃதாவது, புலவன்‌, தன்‌ 
மனத்தில்‌ கற்பனை மூலம்‌ கருதும்‌ கருத்து, உணரும்‌ 
கலையுணர்வு-இவற்றினுடைய எதிர்ச்சாயலைத்தான்‌ இயற்‌ 
கையில்‌ காண்கிறான்‌. இந்த எதிர்ச்சாயல்‌, இடம்‌, காலம்‌ 
முதலியவற்றுக்குத்‌ தக்கவாறு வேறு வேறு அளவின்‌ 
_தாயிருக்கும்‌. புலவரால்‌ கண்டு துய்த்து வெளியிடப்பட்ட 
இவ்‌ வசோகக்‌ தளிர்களில்‌, இவ்‌ வெதிர்ச்சாயல்‌ முழுமை 
கிலை' (சால்புகிலை) அடைச்திருக்றெது. இஃது ஓர்‌ உயர்ந்த 
கற்பனைப்‌ படைப்பாகும்‌. இக்‌ கருத்தை வலீயுறுத்தவதற் 
காகத்தான்‌ சங்க கால மக்கள்‌ “ஊட்டியார்‌ ? என்னும்‌ சிறப்‌ 
அப்‌ பெயரால்‌ புலவர்க்கு அமர வாழ்வு அளித்துள்ளார்கள்‌. 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌. 15 


இர்த வகையான “உயர்ந்த கற்பனைப்‌ படைப்புக்கொள்கை? 
அங்க காலப்‌ புலவரின்‌ உள்ளத்தையும்‌, அதைச்‌ தொடர்ந்த 
காலப்‌ பகுதிகளில்‌ வாழ்ந்த புலவரின்‌ உள்ளத்தையும்‌ 
இயக்கிரின்றது. 

மணிமேகலையின்‌ ஆசிரியர்‌ சாத்தனார்‌, பலவகை மலர்கள்‌ 
நிறைந்த ஒளியும்‌ நிறமும்‌ பெற்ற ஒரு சோலையைப்‌ புனைம்‌ 
அரைக்கும்‌ போது, அச்‌ சோலைக்‌ காட்சியானது ஓவியக்‌ 
கலையின்‌ . நுட்பம்‌ உணர்ந்த ஓவியன்‌ ஒருவனால்‌ திறமை 
யாகத்‌ திட்டப்பெற்ற மலர்ச்சோலையின்‌ வடிவமைந்த 
_திரைச்€லையால்‌ போர்க்கப்பட்டது போலிருந்தது என்று 
கூறுகிறா.* 


கயமனூர்‌ (கயமனார்‌, கயமகளார்‌, கயமூழ்கு மகளிரார்‌) 


[அகரானூறு : 7, 17, 145, 189, 195, 219, 221, 259, 
75, 321, 888, 397; குறுர்தொகை : 9, 356, 876, 396; 
கற்றிணை : 12, 198, 279, 299, 305, 924) புறகானூறு : 251.] 

சங்க இலக்கியத்தில்‌ இப்‌ புலவர்‌ 28 பாடல்கள்‌ பாடி 
யுள்ளார்‌ என அறிகிறோம்‌. அவற்றுள்‌ குறுந்தொகையில்‌ 
உள்ள 9-ஆம்‌ பாடல்‌ தவிரப்‌ பிறவெல்லாம்‌ பிரிவுப்‌ பொருள்‌ 
குறிக்கும்‌ பாலைத்தணை பற்றியவை. இவற்றுள்ளும்‌ பெரும்‌ 
பான்மையானவை உடன்‌ போக்கு மேற்கொண்டு 
தலைவனுர்‌ தலைவியும்‌ போய்விட்ட பிறகு; தலைவியின்‌ தாயும்‌ 
தோழியரும்‌, அவர்தம்‌ பிரிவுத்துன்பத்தால்‌ வருஈதுவதைப்‌ 
பாடுகின்றன. புறநானூற்றின்‌ 25-ஆம்‌ பாடல்கூடத்‌ 
தன்‌ மைந்தனுடைய ஈகையையும்‌ தலைமையையும்‌ எப்‌ 
பொழுதும்‌ புகழ்ச்‌ துகொண்டிருக்கும்‌ தாய்‌; அவன்‌ போர்க்‌ 
களத்தில்‌ இறந்த செய்தியைக்‌ கேட்டால்‌ என்னாகு 
அவளோ என்ற முதுபாலைச்‌ செய்தியைப்‌ பாடுகிறது. 

எனவே, கு௮ுக்தொகை 9-ஆம்‌ பாடல்‌ மட்டுமே ஏனைய 
அவற்றினும்‌ வேறுபட்ட கருத்தையுடைய தெனலாம்‌. 
ணி காதை, 8 : 160 - 169 (பின்‌ இணைப்பு - 4 ; 9), 


16 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அப்‌ பாடலின்‌ தலைப்பிலுள்ள குறிப்பு; ௮து கெய்தல்‌ இணை 
பற்றியது எனத்‌ தெரிவிக்கிறது. செய்தல்‌ என்பது தலைவன்‌ 
பரிந்து மீண்ட காட்களாயினமையின்‌, அவனைப்‌ பற்றிய 
செய்தியொன்‌ றும்‌ அறிய முடியாமையால்‌ தாங்கமுடியாத 
துன்பம்‌ உள்ளத்தை வாட்ட வருந்தும்‌ தலைவிபின்‌ நிலையா 
கும்‌. இது பிரிவின்போது உண்டாகும்‌ துன்ப உணர்ச்சி 
யன்று; தலைவனைப்‌ பற்றி ஒன்றும்‌ அறியவியலாமல்‌ 
£ என்று மீள்வான்‌ ; மீள்வானோ மாட்டானோ?” என்ற 
கவலை மிகுந்து, அவனை இழர்தவிட்டாற்போல உணர்ந்‌ இச 
ஆற்றமுடியாத வருத்தத்தில்‌ ஆழும்‌ தலைவியின்‌ பற்றுக்‌ 
கோடற்ற துன்ப உணர்ச்சியே ஆகும்‌. தமிழ்‌ இலக்கியச்‌ 
தின்‌ புலனெறி வழக்கன்படி,; இட்‌ நிலை கடலும்‌ கடலைச்‌ 
சார்ர்ததுமான நெய்தல்‌ தணைக்கு மிகவும்‌ பொருத்த 
மானது, களவிற்கூடிய கூட்டத்திற்குப்‌ பின்பு - கற்பில்‌ - 
அனைவரும்‌ அறியுமாறு முறையாக மணப்பதற்கு முன்பு; 
இத்‌ துன்பகிலை தலைவிக்கு ஏற்படுகிறது. யாதேனும்‌ ஒரு 
தடை எற்பட்ட காரணத்தாலோ, அன்றித்‌ திருமணம்‌ 
நடத்திவதற்குத்‌ தகுந்த ஏற்பாடுகள்‌ செய்தற்பொருட்டோ, 
தலைவன்‌, வழக்கம்போல, காள்தோறும்‌, குறித்த இடத்‌ 
இல்‌, குறிப்பிட்ட காலத்தில்‌ தலைவியைக்‌ காணத்‌ தவறு: 
(2 அவன்‌ வரவை எதிர்பார்த்து ஏமாற்றமடையும்‌: 
தலைவி, தன்‌ ஆற்றாமை காரணமாகத்‌ தன்னைத்‌ தலைவன்‌ 

து.றந்துவிட்டான்‌ என்றோ, தலைவனது உயிருக்கு ஏதேனும்‌ 
ஊறுபாடு எற்பட்டிருக்கலாம்‌ என்றோ ஜஐயுறுகிருள்‌. - இவ்‌ 
விரண்டு ஐயங்களும்‌ அவளது துன்பத்தை மிகுதியாக்கு. 
இன்றன. பரந்து விரிச்து கடக்கும்‌ நீலக்கடலும்‌, கடற்‌ 
கரையின்‌ வெண்மணற்‌ பரப்பும்‌, கடலலைகளின்‌ ஓயாத 
பேசொலியும்‌, “விர” என்று வீசும்‌ கடற்காற்றும்‌ தலைவியின்‌ 
தனிமைத்‌ துன்பத்தை, மம்‌ கண்முன்‌ மிகுதிப்படுத்திக்‌ 
காட்டுனெறன ; அவளது மனம்‌ படும்‌ பாட்டை நமக்கு, 
எடுத்துரைக்கன்றன. இவ்வாறு கற்பனை செய்து பாடும்‌ 


உவமைகள்‌: இயற்பெயர்களாக வருதல்‌ 17 


பாடல்‌ தமிழிலக்யெத்தின்‌ புலனெறி வழக்குப்படி செய்தல்‌ 
திணையின்பா ற்படும்‌. 

ஆனால்‌, புலவரின்‌ சொந்தக்‌ கற்பனையால்‌ இப்‌ பாடல்‌ 
ஒளிர்கிறது. இங்குத்‌ தலைவனின்‌ பிரிவு, உலர்‌ அறியத்‌ 
தலைவியை மணம்‌ புரிக்த சன்னாட்களுக்குப்பின்‌ அவன்‌ 
பரத்தையிற்‌ பிரிதலால்‌ உண்டாவது, இவ்‌ வகையான பிரிவு 
தமிழ்‌ இலக்கிய மரபின்படி மருதம்‌ என்றழைக்கப்படும்‌. 
வயல்‌ சார்ந்த ஊர்களிலும்‌ பெரிய நகரங்களிலும்‌ இது 
நிகழ்வகாகும்‌. ஈகரங்கள்‌; ஈாகரிகத்திற்கு உறைவீடமா 
யிருப்பதோடு அதன்‌ திமைகட்கும்‌ இடமாயிருக்கின்‌ றன. 
இத்‌ தீமைகளுள்‌ விலைமகளிர்‌ நிறைந்‌ திருத்தலும்‌ ஒன்றாகும்‌. 
தலைவனது பரத்தைமையைக்‌ காணும்போது தலைவிக்கு 
ஏமாற்றமும்‌, பொறாமையும்‌; திடீார்க்கோபமும்‌ உண்டா 
இன்றன. புலவர்‌ கயமனார்‌ இதை செய்தல்‌ இணையாக 
மாற்றிப்‌ பாடுகிறார்‌. பரத்தையின்‌ காரணமாகத்‌ தலைவன்‌ 
பிரிக்துவிட்டபின்‌ சினமும்‌ பொறாமையும்‌ பயனற்றுப்‌ 
போனகிலையில்‌, தலைவி தனது ஈம்பிக்கை முழுதையும்‌ 
இழந்த, விதிப்படி. ஈடக்கட்டும்‌ என்று வருக்தியிருக்கும்‌ 
தணிமையின்‌ உச்சநிலையைப்‌ புலவர்‌ மமக்குப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகிறார்‌. திருமணத்திற்கு முன்‌ நிகழும்‌ 
ரெய்தல்‌ ஒழுக்கத்தில்‌, தலைவி தன்‌ மன தீதுன் பத்தை யாருக்‌ 
கும்‌ எடுத்‌.துக்‌ கூறுவ இல்லை. திருமணம்‌ செய்து கொண்ட 
தலைவன்‌ பரத்தைபாற்‌ பிரிவதால்‌ உண்டாகும்‌ இத்தகைய 
துன்ப உணர்ச்சியைக்‌ தலைவி பிறருக்குக்‌ கூறுகிறாள்‌ 
என்று புலவர்‌ கூறுவது சரியாகுமோ ? ஆகாது; ஆதலின்‌, 
கயமனார்‌; தலைவி தன்‌ மனத்துன் பத்தை வெளிக்காட்டசது 
மறைப்பதாகவே பாடுகிறார்‌. இந்திய சட்டம்‌ பெண்‌ 
களின்‌ இறந்த பண்பான “கற்பு! என்னும்‌ உயரகத 
கொள்கை இக்கு முதலிடம்‌ பெறுகிறது. தலைவனது 
பரத்தைமை பிறருக்குத்‌ தெரியாவண்ணம்‌ தலைவி எல்லா 
வகையாலும்‌ மழைக்கிறாள்‌. 

சம்‌. 2 


48 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தலைவனின்‌ ஈடத்தையால்‌ தலைவிக்கே காணம்‌ உண்டா ' 
இறது. மற்றவர்‌ எவரும்‌ தலைவனைக்‌ குறித்துப்‌ பழிதாற்று 
வதை அவளாற்‌ பொறுக்கமுடியாது. குடும்பத்தின்‌ 
பெருமை, தலைவனின்‌ இழிவான நடத்தையால்‌ பறிபோகும்‌ 
கிஜமை எஏற்படுஇன்ற.து. மாமை கிறம்‌ உடையவள்‌ தலைவி; 
சுறு சுறுப்பு மிக்கவள்‌. அத்தகையவள்‌ இப்போது தாயும்‌ 
ஆகிறாள்‌; குடும்பச்‌ சுமையை ஏற்று நடத்துகிறாள்‌; பார்ப்ப 
வர்‌ எல்லாம்‌ அவளுடைய தாய்மை யுள்ளத்தின்‌ பண்பைக்‌ 
கண்டு வியக்கும்‌ வண்ணம்‌ குடும்பத்திலுள்ள வரோடு 
பழப்‌ பொறுப்புக்களை ஏற்றுத்‌ தன்‌ கடமைகளைச்‌ செய்‌ 
கிறாள்‌. ஆனால்‌, தலைவனது அன்பைப்‌ பெறாத அவள்‌; 
யாராலும்‌ சூடப்பெறாத ஒரு செப்பினுள்‌ மூடிவைக்கப்‌ 
பட்ட மலர்போல, வாடி யிருக்கறொள்‌. தலைவன்‌ செய்யும்‌ 
கொடுமை அவளது மனத்தை சாணத்தால்‌ குன்றச்‌ செய்த 
தாயினும்‌, ஊரார்‌ அதையறிக்து பழிசொல்லக்‌ கூடாது 
என்று அதை மறைத்துவிடுகிறுள்‌. பசிய இலைகளுக்கு 
மேலே உயர்ந்து தோன்றும்‌ செய்தல்‌ மலர்‌, கடற்கழியில்‌ 
மலர்க்‌ திருக்கற.து. கடலலைகளால்‌, கழியில்‌ நீர்‌ மிகும்போ து 
அம்‌ நெய்தல்‌ மலர்‌ தண்ணீரில்‌ மூழ்குகறது. அப்போது . 
அது கயத்தில்‌ முழுகும்‌ மகளிரின்‌ கண்களையொப்ப விளங்கு 
இறது. இத்தகைய குளிர்க்த அழகிய துறை பொருந்திய 
காட்டை யுடையவன்‌ தலைவன்‌. 

கயம்‌ என்பது நீராடும்‌ குளம்‌. பேச்சு வழக்கில்‌ 
“கசம்‌? என வழங்கும்‌ இச்‌ சொல்‌ “கசிதல்‌? என்ற சொல்‌ 
லோடு தொடர்புடையது. நெய்தல்‌ மலர்‌ மலர்ச்துள்ள 
குளத்தில்‌ மகளிர்‌ நீராடும்போது தம்‌ தலையை அடிக்கடி 
ரில்‌ அமிழ்த்துவதைப்‌ புலவர்‌ தம்‌ கலைக்காட்சி காணும்‌ 
கண்ணால்‌ பார்த்தருக்கவேண்டும்‌; அவ்வாறு காணும்‌ 
வேளையில்‌, மகளிர்‌ கண்ணை நெய்தற்‌ பூவாகக்கொண்டு, 
அஃது இமைப்பதாகவும்‌ தெய்வீக அன்புடன்‌ ஒளிவீசுவ 
தாகவும்‌ கண்டு மருண்டிருக்கவேண்டும்‌. அதனால்‌, அவர்‌ 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 19. 


மனத்தில்‌ ஒரு தெய்வீக உணர்ச்சியும்‌ மதிப்பும்‌ அச்சமும்‌ 
தோன்றி யிருக்கவேண்டும்‌. 
, சிந்தாமணியின்‌ ஆசிரியர்‌ வேறு ஒரு காட்சியைக்‌ 


காட்டுகிறார்‌: மரத்தின்‌ கொம்பிற்குப்‌ பின்னால்‌ மறைந்து: 


கின்று, ஒரு கண்ணால்‌ பார்க்கிறாள்‌ ஒரு பெண்‌. அவளது 


கண்‌, அக்‌ கொம்பில்‌ நெய்தல்‌ மலர்‌ பூத்ீததுபோல்‌ இருக்‌, 


கிறது என்இிருர்‌ புலவர்‌. 
ஒன்அமே இல்லாத இடத்தில்‌, ஒரு மலைச்கெரம்‌ தன்‌ 
தலையைத்‌ திடீரெனத்‌ அக்குவதுபோன்ற, வியப்பூட்டும்‌ 


காட்சி வொர்ட்ஸ்‌ வொர்த்‌ என்ற ஆங்கிலப்‌ புலவருக்கு: 


அடிக்கடி தோன்‌ நியதுபோல்‌, புலவர்‌ கயமனாருக்குக்‌ கய 
மூழ்கு மகளிரின்‌ கண்ணேயொப்ப ரெய்தல்‌ விளங்க 
காட்சி எப்போதும்‌ புதுப்புது அழகுடன்‌ தோன்றிக்‌ 
கொண்டே இருக்ததாகலின்‌, அவர்‌ இந்தப்‌ பாடலில்‌ அதைச்‌ 
சொல்லோவியமாகப்‌ பதித்துள்ளார்‌. பிற உவமைகளைப்‌ 


போல அல்லாமல்‌ இவ்‌ வுவமை ஒப்புயர்வற்ற சிறப்புடைய: 


தாகவும்‌ தம்மைப்பற்றியே அவர்‌ குறிப்பாக ஏதோ கூறுவ 
தாகவும்‌ இருக்கிறது. இதனால்‌ பலர்‌, ரெய்தல்‌ - கண்‌ இவற்‌ 
இடையே உள்ள ஓப்புமையை ஆசிரியர்‌ கூறுவதை 
அறியாமலும்‌ போகலாம்‌. இவ்‌ வுவமையனுபவம்‌ ஆசிரியர்‌ 
அனுபவித்த சொர்த அனுபவமாகும்‌) பிறரிடமிருந்து 
கடன்‌ வாங்யெ தன்று. இது புலவரின்‌ சொக்த அனுபவம்‌ 
என்பது தவிர; தலைவியின்‌ தனிப்பட்ட மன நிலைக்குப்‌ 
பொருத்தமான ஏதோ ஒன்றும்‌ இதில்‌ உள்ளது. தலைவன்‌ 


உண்மையிலேயே நற்பேறு உடையவன தான்‌. தலைவியைப்‌ ' 


பிரிர்து அவளைத்‌ தவிக்கவிட்டுப்‌ பரத்தையோடு வாழ்ந்தா 
னம்‌, குற்றமற்ற வகையிலே ஊராரால்‌ மதிக்கப்பட்டான்‌. 
அவன்‌ சான்றோனாக மதிக்கப்பெற்ற இரகசியத்தை, அவ 
னுடைய பிறப்பகமே நமக்கு வெளிப்படுத்துறெது, அங்கு 


*ஒவக. நரமகள்‌ இலம்பகம்‌, 289 : 3 - 4, 


20 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


காம்‌ காண்பது என்ன ? கழியில்‌ மிகும்‌ நீர்‌ அங்கு மலர்ச்‌ 
திருக்கும்‌ நெய்தல்‌ மலரைத்‌ தன்னுள்‌ மூழ்கச்செய்கிற து. 
தன்னிடத்தே தண்ணீர்‌ கிறைவதால்‌ செய்தல்‌ அழஇழசக்.து 
வாடுகிறது. ஆனால்‌ தண்ணீரின்‌ கொடுமையும்‌ கெய்தற்‌: 
பூவின்‌ வாட்டமும்‌ யார்‌ கண்ணிற்கும்‌ வெளிப்படத்‌ தோற்‌ 
றம்‌ அளிக்கவில்லை. அழயெ ரெய்தலீன்‌ வாட்டமும்‌: 
மகழ்ச்சியூட்டும்‌ நிலையாய்‌ ல்க: தங்கள்‌ கண்களின்‌ 
உருவம்‌ நீரில்‌ தோன்ற மூழ்கி நீராடும்‌ மகளிரின்‌ கண்‌ 
போல, ரெய்தல்‌ தோன்றுகிறது. வெள்ளத்தால்‌, தான்‌ 
வாட கேர்ந்தபோதும்‌, அவ்‌ வாட்டச்தை மறைத்து, மேலும்‌ 
அழகாய்த்‌ தோன்றும்‌ கெய்தல்‌, தலைவனது கொடுமையால்‌ 
வருந்தியும்‌ அதை வெளிக்குத்‌ தெரியாமல்‌ மறைத்துத்‌ 
தியாகம்‌ செய்யும்‌ தலைவியைப்போல விளங்குகிறது. செய்‌ 
தல்‌ பூவின்‌ தன்னலமற்ற தன்மையும்‌, தலைவிபின்‌ தியாகமும்‌ 
புலவரின்‌ மனத்தே ஒப்புமையுணர்வைத்‌ தூண்டின. இவ்‌ 
வுவமையால்‌ வெளியிடப்படுவது, தலைவியின்‌ ஒப்பற்ற 
தன்னலமற்ற உணர்ச்சியே. கயம்பற்றிய இக்த அழகான 
உவமையைப்‌ படைத்த காரணத்தால்‌, இப்‌ புலவர்‌ கயமனார்‌ 
என இன்றும்‌ கினைக்கப்பெறுவ தல்‌ வியப்பொன்றும்‌ இல்லை 
எனலாம்‌. 

ஆனால்‌, கயமனார்‌ என்ற பெயர்‌ பிற இலக்யெச்‌ 
இறப்புப்‌ பெயர்களைப்‌ போலன்‌ நித்‌ தனிவகையாக அமைந்‌ 
அன்னது. சிறப்புப்‌ பெயர்‌ : கயமூழ்கு மகணிரார்‌ £ என்று 
அமைவதுதான்‌ இயல்பு) அல்லது, மூழ்கு என்பதை வீடு 
வித்துக்‌ 'கயமகணிரார்‌ £ என்றோ *கயமகளரர்‌? என்றே வழங்‌ 
கலாம்‌. குளத்தின்‌ முட்டும்‌ வலியுறுத்த வேண்டு 
மெணின்‌ * கயத்தரச்‌ ' என்றே வழங்கலாம்‌. *கயமகளார்‌ ” 
என்ற சொல்லில்‌ உள்ள “னா” என்ற எழுத்து ன எனத்‌ 
தவறாக ஓலிக்கப்பட்டுக்‌ கயமகளார்‌ என்பது கயமகனார்‌ 
என்‌ மாறியிருக்கலாம்‌. பழங்காலத்தில்‌ இர்த இரண்‌ 
டெழுத்தக்களும்‌ செடில்‌ என அறிவித்தற்கு இவற்றுக்குப்‌ 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 21 


பக்கத்தில்‌ ஒரு சிறிய செங்குத்தான கோடே [ள| ன] 
இடப்பட்டது. எனவே, அவ்வகையில்‌ “ளா' என்பது 
“னா' வாகத்‌ தவறான முறையில்‌ கருதப்படுகற்கு இடமுண்டு. 
இவ்வாறாயின்‌, கயமகனார்‌ என்பதன்‌ இடையில்‌ உள்ள 
ககரம்‌ படி. எடுப்போரால்‌ விடப்பட்டதெனக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. கயமனார்‌ என்பதைவிடக்‌ கயமகளார்‌ என்‌ 
பதே பொருத்தமுடையதாகத்‌ தோன்றுகிறது. தொல்‌ 
சாப்பியர்‌ காலம்‌ முதல்‌ வழங்கிவரும்‌ விதிப்படி: கயம்‌ என்ற 
மகர வீற்றுச்சொல்‌ விகுதிகளோடு சேரும்போது, ஈற்று 
மகரங்கெட்டு அத்துச்‌ சாரியைபெறும்‌. கயமனார்‌ என்ற 
சொல்வடிவம்‌ தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முந்தியகாக 
வும்‌ இருக்கலாம்‌; தெலுங்கில்‌ வழங்குவதுபோலும்‌ ஒரு 
மரபை உடைய தமிழ்ப்பேச்சு மொழியொன்றனைச்‌ சேந்த 
தாகவும்‌ இருக்கலாம்‌, தெலுங்கு மொழியில்‌ மகரவீற்றுச்‌ 
சொற்கள்‌ ஆர்‌! விகுதியோடு சேரும்போது, மகரம்‌ 
கெடாத நின்று (அன்‌! என்ற சாரியை பெற்ற பின்‌ ஆர்‌ 
விகுதயோடு சேரும்‌. இன்று நமக்குக்‌ கிடைத்துள்ள 
தமிழ்‌ இலக்கண விதிகளைப்‌ பயின்றவர்க்குக்‌ கயமனார்‌ 
என்ற சொல்லுக்கு முடிவு கூறுவது கடினமேயாகும்‌ 
என்று ஓப்புக்கொள்ளவே வேண்டியிருக்கிற து. 


கல்பொரு சிறுநுரையார்‌ : 


இவர்‌, குறுந்தொகை 290-ஆம்‌ பாடலின்‌ அசிரியர்‌. இப்‌ 
பாடலில்‌ உவமையாக வரும்‌ * கல்பொரு சிறுநுரை * என்ற 
சொற்றொடரால்‌ இவர்‌ இப்‌ பெயர்‌ பெற்றவா. வழக்கம்‌ 
போல்‌, இச்‌ சொற்றொடமரோடு (ஆர்‌! என்னும்‌ உயர்வுப்‌ 
பன்மை விகுதி சேர்ந்து கல்பொரு சிறுநுரையார்‌ என 
இவரது பெயர்‌ அமைந்தது. (பாறையின்மேல்‌ மோதுகின்ற 
சிறுநுரை? என்பது இச்‌ சொற்றொடரின்‌ பொருள்‌. தலைவ 
னுடைய பிரிவை எண்ணுக்தோறும்‌ தேய்ந்து தேய்ந்து 
குறுகுகின்ற தன்‌ உயிருக்குக்‌ கல்பொரு சிறுநுரையைத்‌ 


22 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தலைவி உவமையாகக்‌ கூறுகிறாள்‌. பொறுமையாக ஆற்றி 
யிருக்கவேண்டு மெனத்‌ தோழி அறிவுரை கூறுகிறுள்‌. தன்‌ 
காதலின்‌ மிகுதியை இந்தத்‌ துன்பத்தின்‌ வாயிலாகப்‌ 
பிறருக்குத்‌ தெரியுமாறு காட்டிக்கொள்ளக்கூடாது என்று 
அவள்‌ கூறுகிறாள்‌. தலைவியின்‌ களவை, அவளது துன்பக்‌ 
கண்ணீர்‌ வீட்டிலுள்ளார்க்கும்‌ வெளியார்க்கும்‌ பறை. 
யடித்துவிடு ய ? பிரிவினால்‌ உண்டாகும்‌ ஆற்றொனணாத்‌ 
துன்பத்தையும்‌ தலைவி ஆற்றிக்கொண்டு அடங்கியிருக்கத்‌ 
தான்‌ வேண்டும்‌. இதைத்தான்‌ தோழி வற்புறுத்திக்‌ கூறு 
இருள்‌. இதைக்கேட்ட தலைவி எண்ணுகிறாள்‌ : 

1 துன்பத்தைப்‌ பொறுத்துக்கொள்ள வேண்டுமென்‌ று 
பேசுவோர்‌, காமகோயின்‌ தன்மையைச்‌ சிறிதேனும்‌ அறி 
வாரோ ? அறியமாட்டார்போலும்‌ / கரமகேரயைத்‌ தாங்‌ 
இக்கொள்‌ என்போர்‌ தாம்‌ அதைத்‌ தரங்கிக்கொள்ளும்‌ 
மதுகை (வலீ) உடையவரா 7 அப்படித்தான்‌ போலும்‌ 7 
ஐயோ !" 

“4 அனால்‌ நாமோ . அவ்வாறிருக்க முடியவில்லையே 7 
எம்முடைய தலைவரைக்‌ காணோமாகில்‌ தயர்மிகுர்த கெஞ்‌ 
சத்தோடு வருந்துகிறோம்‌. பெருநீர்‌ கல்லில்‌ மோதும்போது 
உண்டாகும்‌ சிறு. நுரை, அலைகளால்‌ இங்குமங்கும்‌ உந்தம்‌ 
பட்டுப்‌ பாறையில்‌ மோதிச்‌ சிறிது சிறிதாகக்‌ கரைதலைப்‌ 
போலத்‌ தலைவர்‌ இல்லை என்று எண்ணும்போது ஒவ்வொரு 
சொடிப்போதம்‌ ஊசலாடுகன்ற எம்முயிர்‌, மாறும்‌ எம்‌ 
மனகிலயால்‌ அலைக்கப்பட்டுச்‌ சிறிது சிறிதாகத்‌ தேய்க 
தொழிச்து இச்‌ நிலவலூணின்றும்‌ நீங்குக்தன்மை எய்து. 
கின்றது." -தலைவிபின்‌ பேச்சுக்குப்‌ பாட்டு. வடிவம்‌. 
அளித்த பாடலின்‌ கருத்து இதுவே. 

தலைவியின்‌ உணர்ச்சியாழம்‌ இவ்‌ வுவமையால்‌ நன்கு 
வெளிப்படுகின்றது. இதனால்தான்‌ இப்‌ பாடலைப்‌ மதம்‌ 
புலவர்‌, * கல்பொரு சிறுநுரை என்னும்‌ உவமையுடையார்‌ £ 


உவமைகள்‌ இய ற்பெயர்களாக வருதல்‌ 25 


என்னும்‌ பொருளில்‌ கல்பொரு சிறுநுரையார்‌ எனப்‌ பெய 
ரிடப்பெற்றார்‌. . 
கவை மகன்‌ : 


இவர்‌ பாடிய குறுந்தொகை - 824-ஆம்‌ பாடலில்‌ 
4 கவைமக ?! என்னும்‌ தொடர்‌ உவமையரக இடம்பெற்‌ 
றள்ளது, உயர்வுப்‌ பன்மை விசூதி ₹ ஆர்‌! சேர்த்து, ண கவை 
மகவார்‌? என்றே பெயர்‌ அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆனால்‌ ! கவைமக ? என்ற தொடரோடு ஆண்பால்‌ விகுதி 
£ அன்‌ ! என்பது சேர்ந்து ' கவைமகன்‌ ' என்றமைர்துள்‌ 
ளது. இது வழக்கத்திற்கு மாறான துதான்‌. பல புலவர்களின்‌ 
பெயர்கள்‌, பாடலில்‌ காணும்‌ சொற்றொடரோடு உயர்வுப்‌ 
பன்மை விகுதி (அர்‌? சேர்ந்தே அமைக்‌்தஇருக்கின்றன.! 
எனினும்‌ விதிவிலக்காகவும்‌ சில அமைந்துள்ளன. அவற்‌ 
அள்‌ £ கவைமகன்‌ என்ற பெயரும்‌ ஒன்று. 

இன்றும்‌ உயர்வுப்‌ பன்மை விகுதி சேர்க்கப்படாத 
ஒருமையாகவே இறைவன்‌ விளிக்கப்படுகிறான்‌. சங்கப்‌ 
பாடல்களில்‌ முடி மன்னாகளுடைய பெயர்கள்‌ ஆர்‌” விகுதி 
யின்றியே காணப்படுகின்றன.* இவ்வாறே குறுநில 
மன்னர்கள்‌, வள்ளல்கள்‌ இவர்கள்‌ பெயர்களும்‌ உயர்வுப்‌ 
பன்மை விகுதியின்றிக்‌ காணப்படுனெறன. எனவே, 
*கவைமகன்‌ £ என்னும்‌ இப்‌ புலவரும்‌ யாதேனும்‌ ஒரு நாட்‌ 
டுப்‌ பகுதியின்‌ தலைவராக இருர்தருப்பாரோ ! அவ்வா 
முயின்‌, குறுந்தொகை தொகுக்கப்பெற்ற காலத்தில்‌ இப்‌ 
புலவரின்‌ இயற்பெயரும்‌ வரலாறும்‌, தொகுத்தோரின்‌ நினை 
வில்‌ இருக்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌, இத்தகைய வரலாற்‌ 
நின்‌ எத்தகைய அடிச்சுவடும்‌ நமக்கு இப்போது டைக்‌ 
காதது வருந்தத்‌ தக்கதே. 

இன்னொரு வகையாகவும்‌ கரம்‌ முடிவு செய்யலாம்‌. 
“அன்‌ ஈற்றையடைய இது போன்ற பெயர்கள்‌, தமிழ்‌ 


*பிற்சேர்ச்கை : 4; 3. 


24 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மொழியில்‌ வழிவழியாக வந்த குடி ஆட்சி உணர்ச்‌ 
மறைந்து, மனிதனுக்கு மனிதன்‌ வேறு என்ற வேறுபாடு 
காட்டும்‌ காலந்தோன்றிய காலத்தில்‌, கல்வியாலும்‌ வேறு 
வகைகளாலும்‌ சிறக்தருந்த மனிதர்களின்‌ பெயர்கட்குப்‌ 
பின்‌ உயர்வுப்‌ பன்மை விகுதி சேர்க்கும்‌ வழக்கம்‌ தோன்‌ நிய 
காலத்திற்கு முந்தினவையாக இருக்கலாம்‌. எப்படியும்‌, 
“* ஆசிரியன்‌ பெருங்கண்ணன்‌ '* * செய்தி வள்ளுவன்‌ பெருஞ்‌ 
சாத்தன்‌ ஏ *மதுரை வேளாசான்‌ ' என்பன போன்ற 
பெயர்கள்‌ ஒருமை வீகுதகொண்டு அமைந்துள்ளன 
என்றால்‌, எவ்வகையான தாழ்மையும்‌ இவற்றில்‌ உள்ளதாக 
எண்ணக்கூடாது. உயர்வுப்‌ பன்மை விகுதி, மன்னர்கள்‌ 
தலைவர்கள்‌ என்பாரின்‌ பெயர்களுக்குப்பின்‌ சேர்க்கப்பட 
வில்லை. தெய்வீகத்தாலும்‌ அறிவுத்‌ திறத்தாலும்‌ முறையே 
சிறக்திருந்த அடியார்களும்‌, புலவர்களுமே உயர்வுப்‌ 
பன்மை விகுதி சேர்ந்த பெயர்களால்‌ அழைக்கப்பட்டனர்‌. 
எனவே, கல்ல எண்ணத்தோடுதான்‌ இவ்‌ வொருமை 
பன்மை வேறுபாட்டின்‌ தொடக்கம்‌ காட்டப்பட்டது. 
ஆனால்‌, எந்த வகையான வேறுபாடு காட்டினாலும்‌ அஃது, 
அடிப்படையாக உள்ள மக்கள்‌ இனத்தின்‌ பொதுமைத்‌ 
தீன்மைக்கு, மாமான அதான்‌. வேறுபாடு என்று தொடக்கம்‌ 
ஆ௫ிநதோ; அன்று முதல்‌ அது முடிவின்றி வளர்ந்து 
கொண்டே போகிறது. உயர்வு தாழ்வு என்ற பகுதிகளும்‌ 
அவற்றில்‌ இளைகளும்‌ தோன்றுகன்றன. உயர்‌ குடியாட்சி, 
செல்வராட்சியால்‌ கவிழ்க்கப்படுறெது. இத்தகைய வேறு 
பாடு, வளர்க்தமையாலன்றோ, தமிழ்காடு ரழிந்தது ! இக்‌ 
காலத்தில்‌ செல்வர்களை 6 அவர்‌ * என்பதைவிட £ அவர்கள்‌ * 
என்று கூறுவதே மிகவும்‌ மதிப்புடையதாகக்‌ கொள்ளப்‌ 


*குறக்தொகை, 289. 
*குறு்தொகை, 228. 
3 புறரானூறு, 905. 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 25 


அடுறெது. “ எல்லோரும்‌ ஓர்‌ இனம்‌ * என்ற ஓத்த மதிப்பு 
என்று தமிழ்‌ சாட்டில்‌ அழிந்ததோ அன்று முதலே ஒரே 
வகையான பொருளில்‌ வழங்கிவந்த மொழியாட்சியிலும்‌ 
பிறழ்ச்சி உண்டாவதாயிற்று. அதன்‌ பயனாக இன்று 
உயாவுப்‌ பனமையாக :* அவர்‌” என்று மட்டும்‌ கூறாது 
“ அவர்கள்‌ ' என்று விழிப்புடன்‌ கூறியே செல்வர்களை 
அழைக்க வேண்டியவர்கள்‌ ஆகின்றோம்‌. 

*கவை' என்றால்‌ இரட்டை யென்று பொருள்‌. 
“' கவைமக ” என்ற தொடர்‌ இரட்டைப்‌ பிள்ளைகளைக்‌ குறிக்‌ 
கும்‌. இரட்டைக்‌ குழற்தைகளுள்‌ ஒன்றுக்கு ஏதேனும்‌ 
தீங்கு வந்தால்‌ மற்றக்‌ குழந்தையும்‌ அத்‌ தீல்கின்‌ பயனை 
அடையும்‌ என்ற மூட நம்பிக்கை இன்றும்‌ பெரும்பான்மை 
யோரிடம்‌ இருக்கிறது. கவிதையில்‌, உணர்ச்சியைப்‌ 
பெருக்குவதற்காக இரட்டைப்‌ பிள்ளைகளின்‌ செய்தி 
உவமையாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இப்‌ பாடல்‌ தலைவனை 
கோக்கத்‌ தோழி பேசுவதாக அமைந்தது, கொல்லும்‌ 
தன்மையும்‌, பிறர்‌ செல்லும்‌ வழியைத்‌ தடுப்பதும்‌ ஆன 
அளைந்த கால்களையுடைய முதலைகள்‌ மிக்க துறைகளை 
யுடைய, மீன்கள்‌ நிறைந்த பெரிய கழியை நீந்திக்‌ கடர்த, 
நீ மின அன்புடைமையால்‌ இங்கு வருறொய்‌. வழியின்‌ 
துன்பமறியாமையால்‌ தலைவியும்‌ மின்‌ வரவுக்கு மகிழ்றொள்‌. 
நானோ, என்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ நஞ்சுண்டால்‌ எப்படி 
அஞ்சுவேனோ அவ்வாறு உங்கள்‌ இருவர்‌ செயல்களுக்காக 
அம்‌ உள்ளத்தில்‌ அச்சம்‌ கொள்கறேன்‌.' 

ஈருடல்‌ ஒருயிராகப்‌ பிரியமுடியாத அன்போடு ஒன்‌ 
மூக இணேர்.துவிட்ட தலைவன்‌ தலைவியரின்‌ வாழ்க்கையை, 
இரட்டைப்‌ பிள்ளைகளைப்‌ பற்றிய இவ்‌ வுவமை நன்கு எடுத்‌ 
துக்காட்டுற.து. இருவருக்காகவும்‌ வருந்தும்‌ தோழியின்‌ 
வருத்தம்‌ நன்கு வெளிபிடப்படுகிறது, இவ்‌ வருத்தமான 
கலை மாறவேண்டுமாயின்‌, திருமணத்தைத்‌ தவிர வேறுவழி 


26 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இல்லை. இதைத்தான்‌ தோழி தலைவனிடம்‌ வலியுறுத்த: 
விரும்புகிறாள்‌. 


காலெறி கடிகையார்‌ : 


கு௮ுக்தொகை 267-ஆம்‌ பாடலைப்‌ பாடிய புலவராக. 
இன்ற போற்றப்படுபவரின்‌ பெயர்‌ இது. இப்‌ பாடலில்‌" 
“கால்‌ எறி கடிகை” எனவரும்‌ உவமையின்‌ அழகை 
யுணர்ந்தவர்கள்‌, ஈன்நியுணர்வோடு இவருக்கு இப்‌ பெய 
ரைச்‌ சூட்டியுள்ளார்கள்‌. கால்‌ எறிட்கடிகை-- ஆர்‌ 
(உயர்வுப்‌ பன்மை ஈறு) - கால்‌ எறி கடிகை என்னும்‌ உவ 
மைப்‌ பெயரார்‌. இப்‌ பாடலில்‌ கால்‌ எறி கடிகை என்பது 
கரும்பின்‌ அடிப்பகுதியில்‌ வெட்டிய துண்டம்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌. கரும்பை அனிப்பகுதிபிலிருந்‌ த சுவைத்துச்‌ 
கொண்டு போனால்‌, அடியிற்‌ செல்லச்‌ செல்லச்‌ சுவை மிகுதி” 
யாகிக்கொண்டு வருவதை நாம்‌ உணரலாம்‌. கரும்பிலே 
மிக்க சுவையுடைய பகுதி அடிக்கோடிதான்‌. கால்‌ எறி: 
கடிகை கரும்பின்‌ அடிவெட்டுத்துண்டம்‌_— அதன்‌ சுவை: 
யைப்பற்றிச்‌ சொல்லவும்‌ வேண்டுமா 7 

வாழ்க்கையின்‌ எத்‌ துறையிலும்‌ ஈம்‌ தலைவனுக்கு, 
இணையாவார்‌ ஒருவரும்‌ இலர்‌. உலன்கண்‌ நிறைந்த எல்லா 
வகையான பயன்களையும்‌ அவன்‌ பெற்றுத்‌ துய்த்திருக்‌: 
கிறான்‌. அவனுடைய செல்வமும்‌, ஆற்றலும்‌, ஒழுக்கமும்‌;. 
கல்வியும்‌ அவனுக்கு மகிழ்ச்சி கிறைந்த இன்ப வாழ்வை: 
அளித்திருக்கன் றன. அவனுடைய வாழ்வின்‌ இனிமை 
காளுக்குகாள்‌ வனர்ந்துவக்‌திருக்கறெது ; அம்‌ மகிழ்ச்சியின்‌ 
உசசகிலை--இன்பம்‌ இடையறா தண்டும்‌ முழுமைகில்‌--இம்‌ 
புலவரின்‌ பாடலில்‌ தோற்றமளிக்கிறது. எல்லாவித இன்‌ 
பங்களுக்கும்‌ மூலமாக அமைத்த வாழ்க்கைக்‌ கரும்பின்‌ 
மிகச்சுவையான அடிப்பகுதியை அவன்‌ அடைந்திருக்‌. 
இருன்‌. கோல வளை யணிந்த அழகிய இளம்‌ தலைவியின்‌ 
இனிய முத்தம்‌, அப்போது அவ்‌ வெழிலரசியின்‌ அய: 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 2F 


வெண்பற்களினிடையே ஊறிய நீர்‌- இவற்றைவிட இணி" 
மையான து யாது? ஒன்றுமில்லை ! யாது மில்லை / 
“ இவ்‌ வின்பம்‌ பெற்றபின்‌ தேடவேண்டுவது ஒன்று- 
உண்டோ ? என்றாவது ஒருகாள்‌ மரண ஓலையைக்‌ கையில்‌: 
ஏந்தி, அற உணர்வு இல்லாமல்‌ உயிர்கொள்ள எமன்‌ 
வரத்தான்‌ போகிறான்‌; எனவே, காலத்தின்‌ எல்லையை: 
எவரும்‌ கூறல்‌ இயலாது, அவ்வாறாயின்‌, அதற்குள்‌ ஒப்‌ 
புயர்வற்ற இன்சுவையுடைய அய வெண்பற்களினிடையே- 
ஊறிய நீரை ஈமக்கு ஊட்டும்‌ இளம்‌ தலைவியால்‌ பெறும்‌ 
இன்பத்தை விட்டு வேறு பயனற்ற முயற்சிகளில்‌ காலத்தை: 
வீணாக்குவானேன்‌ ? உலகம்‌ நிறைந்த பெருவளம்‌ முழு.தும்‌ 
ஈமக்குக்‌ கிடைப்பதாயினும்‌ இர்த இன்பத்திற்கு அது 
நிகராகுமோ ? அதற்கென முயலுதல்‌ முயற்சியாகுமோ 2" 
இனிமை மிகுந்த கரும்பின்‌ அடிப்பகுதியை மென்று 
சுவைக்கும்போது ஊறும்‌ சாறு இணிப்பதுபோல்‌ இனிக்‌. 
கும்‌ வாயெயிறு ஊறும்‌ நீரை ஊட்டும்‌ தலைவியொடு சேர்ந்து 
வாழும்‌ இவ்‌ வாழ்வைவிட இனிமையானது வேறொன்றும்‌ 
இகுக்கமுடியா த''-இங்கனம்‌ தலைவன்‌ கூறுகிறான்‌. யாரி” 
டம்‌ ? தன்னுடைய ரெஞ்டெமே அவன்‌ கூறுகிறான்‌. 
எப்போது? “ முற்காலத்திலும்‌ ஆடவர்‌ பொருள்‌ தேடு 
தற்குப்‌ பிரிதல்‌ முறைமை. எனவே நாமும்‌ தலைவியைப்‌ 
பிரிதல்‌ முறைமையாகும்‌ ்‌ என்று நெஞ்சு கூறியபோது: 
அதனிடம்‌ இவ்வாறு கூறுகிறான்‌. 

கரும்பின்‌ அடிப்பாகம்‌ பற்றிய உவமை இக்‌ கவிதை: 
யின்‌ உயிர்ப்பகுதியாக அமைந்திருப்பது இப்போ அ நன்கு. 
விளங்கும்‌. எனவே, இவ்‌ வழகான உவமைச்‌ இறப்பால்‌ 
புலவர்‌ * காலெறி கடிகையார்‌ * என்ற பெயர்‌ பெற்றா 
சென்றால்‌ அது வியத்தொறும்‌ வியத்தொறும்‌ வியப்பிறந்த- 
தென்ப்தில்‌ யாது தடை? 


28 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
குப்பைக்‌ கோழியார்‌ : 


குறுந்தொகை 805-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியரின்‌ பெயர்‌ 
குப்பைக்‌ கோழியார்‌ என்பது. இப்‌ பாடலின்‌) “குப்பைக்‌ 
கோழி என்ற தொடர்‌, ஒருவமையின்‌ பகுதியாக 
வருகிறது, இவ்‌ வுவமப்பகுதி ஆசிரியருடைய பெயர்க்‌ 
காரணத்தை விளக்குகிறது. 

(சூப்பை! என்றால்‌ குவியல்‌ என்பது பொருள்‌. இங்கு 
ஒரு குன்று போன்ற நெற்குவியல்‌ எனலாம்‌ ; எருக்‌ 
குவியல்‌ எனினும்‌ ஆம்‌. கோழி என்பது வெளிப்படை : 
பறவை இனத்தைச்‌ சார்க்த கோழியே அகும்‌. 

பழங்காலத்‌ சமிழ்காட்டில்‌, கோழிகளுக்கடையே 
சண்டைமூட்டி, அவை கோபத்தோடு போர்‌ செய்தலைப்‌ 
யார்த்துக்‌ களிப்பது மக்களின்‌ பொழு.துபோக்குக்களில்‌ 
ஆன்று. 

கோழியின்‌ வெற்றியைச்‌ சிறப்பித்துப்‌ பாடுதல்‌, புறப்‌ 
பொருள்‌ துறைகளுள்‌ சுவையுடைய ஒரு துறையாகக்‌ 
கருதப்பட்டது. அத்‌ துறைக்குக்‌ “கோழிவென்றி? என்பது 
பெயர்‌.4 எனவே, கோழிகள்‌ அன்போடு தினிடூட்டி விழிப்‌ 
புடன்‌ வளர்க்கப்பட்டன. அவை சண்டைபோடப்‌ பயிற்று 
விக்கப்பட்டன. உடையவர்களே அல்லது பழக்குபவர்‌ 
களோ, போட்டி கடக்குமிடத்திற்கு அவற்றைக்‌ கொண்டு 
சென்ற சண்டைமூட்டிவிடுவார்கள்‌. சண்டை மும்முர: 
மாக கடைபெறும்போது ஒரு கோழி எதிர்க்‌ கோழியால்‌ 
போர்விதிகளுக்கு மாறாக மிகுதியாகத்‌ தாக்கப்பட்டு மிகக்‌ 
கேடான கிலைமையை அடையும்போலிருந்தால்‌, அதந்குரிய 
வண்‌, தன்‌ மனைவி இடுக்கண்‌ உற்ற காலத்தில்‌ விரைந்து 
சென்றுதவும்‌ கணவன்‌ போன்று விரைந்து சென்று 
கோழிகளைச்‌ சண்டை செய்வதிலிருந்து பிரித்துத்‌ தனியே 

ஈதொல்‌.,; பொருள்‌., 60 : பக்கம்‌ 191. 

*புறப்பொருள்‌ வெண்பாமாலை : 12, வென்றிப்படலம்‌ : 6. 


உவமைகள்‌ இயற்பெயர்‌. 


நிறுத்துவான்‌. மிகச்‌ சிறப்பாக ந 
போர்களில்‌ இவ்‌ வழக்கம்‌ இருந்தி ண தை 

போலக்‌ கோழிப்போரையும்‌ மக்கள்‌ ஒரு விழாவான: 
கருதிவந்தார்கள்‌. பெருச்திரளான மக்கள்‌ கூடி இக்‌ 


கோழிப்‌ போரைக்‌ கண்டு களித்துவந்தார்கள்‌. இத சேரிக்‌: 


கோழிகளின்‌ போர்‌. ஆனால்‌ கோழிகள்‌ குப்பை மேட்டின்‌ 
மீதோ, குவியலாகக்‌ கடக்கும்‌ தானியங்களின்‌ மீதோ 
அமாந்து கொத்திக்கொண்‌ டிருக்கும்போது; அவற்றி” 
னிடையே போர்‌ மூண்டால்‌, அவற்றுக்குரியவர்‌ அங்கு. 
இல்லாத நிலைமையில்‌, அவற்றைப்‌ போர்‌ செய்யுமாறு 
உய்த்து விடுவதற்கும்‌, மாறாட்டமான போரினால்‌ அவற்‌: 
நிற்கு ஊறு விளையும்போது பிரித்துவிடுவதற்கும்‌ ஆட்கள்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. யாருங்‌ காணாமலேயே அக்‌ குப்பைக்‌ 
கோழிகள்‌ போர்‌ புரியும்‌. செல்வக்‌ குடும்பத்தில்‌ பிறந்து, 
உயர்ந்த பண்புகள்‌ வாய்க்கப்பெற்று வளர்ந்த ஒரு நங்கை, 
காதல்‌ கோய்‌ கொண்டபோது தனிமையாக இரும்து 
வருந்‌ துவதுபோன் ற, செல்வமாக வளர்க்கப்பட்ட கோழி 
கள்‌, தமக்காக வரும்‌ தவாரும்‌, கவலைகொள்ளுவாரும்‌ இல்‌ 
லாமல்‌, தம்‌ உயிருக்கு மன்றாடும்‌ போரைத்‌ தனிமையில்‌ 
நிகழ்த்தி வருக்துகன்‌ றன. 

குப்பைக்‌ கோழியின்‌ சனிப்‌ போரையும்‌ அதன்‌ 
உயிருக்கு உலையாவதான குப்பையையும்‌ புலவர்‌ நேரில்‌" 
கண்டிருக்கிறார்‌. அவர்‌ கேரில்‌ கண்டு, மறவாமல்‌ நினைத்‌: 
துப்‌ போற்றிய அக்‌ காட்சி இக்‌ கவிதையில்‌ இடம்‌ பெற்‌: 
நிருக்கிறது. ஊட்டியாரின்‌ கவிதையில்‌ சங்க காலத்திய, 
முதிர்ந்த, திருந்திய காட்சியைக்‌ கண்டோம்‌. உண்மையை: 
உண்மையாகக்‌ கூறும்‌ கூற்றை ஈண்டுக்‌ கேட்கிறோம்‌. 
கவிஞர்‌ அல்லாதவரான மக்கள்‌ அனைவருமே திறந்த கண்க 
ளுடன்‌ நடமாடிக்கொண்டுதான்‌ இருக்கின்‌ றனர்‌. ஆனல்‌; 
அவர்கள்‌, கண்‌ இருக்தும்‌ காண்பதில்லை ; கரதிருந்தும்‌ 


கேட்பதில்லை. அவர்களுக்கு எல்லாம்‌ சூனியமே. கனவ 


50 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


போல்‌ குழப்பமான தோற்றம்கூட அவர்களுக்கு ஏற்படுவ 
இல்லை. ஆனால்‌, ஈம்‌ புலவரோ மற்றவரெல்லாரையும்‌ 
போல்‌ செவிடாகவோ, குருடாகவோ இல்லாமல்‌ அவர்கள்‌ 
காணாதவற்றையும்‌ கேளாதவற்றையும்‌ கண்டும்‌ கேட்டும்‌ 
.உணர்றொர்‌. ஒவ்வொரு கிகழ்ச்சியும்‌ அவருக்கு ஒப்புயர்‌ 
வற்ற அனுபவமாக அமைூன்றது. அவை அனைத்தும்‌ 
அவரது மனத்தில்‌ அழிக்கமுடியாதபடி. பதிந் துவிடுகன்‌ 
றன. அவர்‌ கண்டவை அவர்‌ மனக்கண்ணே வீட்டகல்வ 
இல்லை. அவர்‌ கேட்டவை அவருடைய உள்ளத்தில்‌ ஒலித்‌ 
துக்கொண்டே யிருக்கின்றன. அவரது அகமனம்‌ புதுப்‌ 
புதுக்‌ காட்சியைக்‌ கற்பனை செய்து காண்கிறது; புதுப்‌ 
புதுச்‌ செய்தியைக்‌ கற்பனை செய்து கேட்கிறது. இந்த 
௮னுபவம்‌ தனக்கே உரிய குறிப்புப்‌ பொருளை வெளிப்‌ 
அடுத்த முக்துகிறது. இயற்கையன்னை அளித்துள்ள பொறி 
யுணர்வுகளை எல்லோருமே பெற்றுள்ளோம்‌ ; நிரம்பவே 
பெற்றுள்ளோம்‌. ஆனால்‌, அவற்றின்‌ பயனை நாம்‌ அடைவ 
இல்லை. புலவர்‌ மட்டுமே முழுப்‌ பயனையும்‌ அடைந்து 
.திற்பவர்‌. 

கோழிப்‌ போரையும்‌, குப்பையையும்‌ மற்றவர்கட்‌ 
“இல்லாத கண்கொண்டு, குப்பைக்கோழியார்‌ கண்டிருக்‌ 
.இறுர்‌. களவுக்‌ கூட்டத்திற்குப்‌ பின்‌ காதல்‌ கோயால்‌ துன்‌ 
புறும்‌ தலைவியின்‌ வருத்தம்‌ மிகுந்த சொற்கள்‌ இப்‌ புலவரது 
நாவில்‌ கவிதையாக உருவெடுத்துன்ளன. பலரறிய கடை 
பெறும்‌ சிறப்பு மிகுந்த திருமணவிழா இன்னும்‌ நிகழவில்லை. 
வீட்டிலும்‌ வெளியிலும்‌ உள்ளார்‌, ஐயத்தோடு தலைவியைக்‌ 
கூர்க்து நோக்குகின்‌ றனர்‌. 

அவரைக்‌ கண்ட கண்‌ தந்த காமமாயெ ஒளிமிக்க 
நெருப்பு என்னைப்பற்றி எரிக்கின்றது ; என்பையும்‌ சுட்‌ 
டெரிக்கன்றது. எனினும்‌; அவருள்ள இடத்திற்கு நாமா 
கச்‌ சென்று அவரை ஆசை தீரத்‌ தழுவிக்‌ குழையலாம்‌ 
அன்றால்‌, அவர்‌ எங்குள்ளாரோ அறியோம்‌. அவர்‌, காண 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 31 


அம்‌ அரியராய்விட்டார்‌. இங்குக்‌ காவல்‌ மிகுதியாகிவிட்ட 
தால்‌ அவர்‌ தாமாக வந்து ஈம்‌ துயரை நீக்க இயலாதவரா 
யுள்ளார்‌. ஊராரறியத்‌ இருமணம்‌ முடிந்திருந்தால்‌ இப்படி 
நடக்குமா ? அப்போது, கோழிப்‌ போரில்‌ ஒரு கோழிக்‌ 
குத்‌ துன்பம்‌ வருங்கால்‌, அதற்குரியவன்‌ தன்‌ கோழியின்‌ 
துன்பத்தைப்‌ போக்க விரைவது போல்‌, நமக்குரிய தலைவர்‌ 
கம்‌ துயர்‌ நீக்க விரைந்து வந்திருப்பார்‌. குப்பைக்‌ கோழிகள்‌ 
தாமாகப்‌ போர்‌ செய்யும்‌ இடத்தில்‌, கோழிப்‌ போட்டி 
விழாவில்‌ உள்ள ஆரவாரமும்‌ இறப்பும்‌ இரா. அந்தக்‌ 
(கப்பை உச்சியில்‌ ஒரு சவக்குழிக்குத்தான்‌ இடம்‌ ஏற்‌ 
படும்‌. வளர்ப்பவர்களின்‌ கண்ணிற்‌ படாமல்‌, துன்பம்‌ 
_திர்ப்பார்‌ யாருமில்லாமல்‌ அவை போரிடுகன்றன. துன்‌ 
பம்‌ தீர்ப்பார்‌ அருகில்‌ இல்லை. அதுபோல, என்‌ துன்பத்தை 


கீக்குவாருமில்லை. எனவே, நாம்‌ ஒன்றும்‌ செய்வதற்கில்லை, 


நாமாக உயிர்தேய்ந்து இவ்வாறு அழிர்தொழிவதைவீட 
வேறொன்‌ றுமில்லை”--இவ்வாறு தலைவி தன்‌ உணர்ச்சியைக்‌ 
.;கொட்டுகிறாள்‌ தோழியிடம்‌, அறத்தொடு கிற்கும்‌ கிலையில்‌. 

கவிதையிற்‌ பொதிர்து மறைந்து கிடக்கும்‌ தலைவியது 
உணர்ச்சியை வெளிப்படுத்தும்‌ கருவலமாக நிற்பது 
“குப்பைக்‌ கோழி” என்னும்‌ சொற்றொடரே. இத்‌ தொடரை 
நினைத்தவுடன்‌ கவிதையில்‌ ஆழமான உணாச்சியாம்‌ 
ஊற்றுப்‌ பெருக்குக்‌ கரைபுரண்டு வெள்ளமிடத்‌ தொடங்கி 
விடுகிறது. இதனால்தான்‌ கவிதையைப்‌ பாடிய புலவர்‌, பிற்‌ 
காலத்தவரும்‌ என்றும்‌ மறவாதபடி. : குப்பைக்‌ கோழியார்‌ 
என உயர்வுப்‌ பன்மை இறுதி நிலையோடு சேர்த்து மதிப்‌ 
புடன்‌ காரணப்‌ பெயரால்‌ அவர்காலத்திலேயே அழைக்கப்‌ 
பெற்றுள்ளனர்‌. 


குறி இறையார்‌ : 


குறுந்தொகை 894-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ குதி 
அிறையார்‌. என்பவர்‌, குறியிறை என்ற சொற்றொடர்‌ அப்‌ 


52: சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாடலின்‌ மூன்றாமடி முதற்சராகும்‌. உயர்வுப்‌ பன்மை: 
விகுதி (ஆர்‌! இச்‌ சொற்றொடருடன்‌ சேர இப்‌ புலவரிண்‌ 
பெயர்‌ குறியிறையார்‌ என அமைந்துள்ளது. இப்‌ பாடலின்‌ 
கருத்துத்‌ தெளிவாக இருப்பினும்‌, ' குறியிறை ' யென்ற 
சொற்றொடரின்‌ கருத்துத்‌ தெளிவாக விளங்குகிறதென்‌ று. 
கூறமுடியாது. 

தலைவனும்‌ தலைவியும்‌ களவிற்‌ கூடி மகிழ்ர்திருந்தனர்‌.. 
தலைவியின்‌ எண்ணத்தற்குச்‌ சிறிதளவும்‌ மாறாமல்‌ தலைவன்‌ 
கடக்துவந்தான்‌. ஆனால்‌, குயில்‌ கூவி இன்‌ பமூட்டும்‌: 
வாழ்க்கையின்‌ இளவேனிற்காலம்‌ மாறியது ; பின் பனிச்‌ 
காலம்‌ வந்தது, தலைவன்‌, தலைவியை மணம்‌ செய்துகொள்‌ 
னாமல்‌ காலம்‌ கழித்துவந்தான்‌. அவனுடன்‌ நகைத்து 
விளையாடியதெல்லாம்‌ தலைவிக்குப்‌ பகையாயது. இம்‌ மாறு 
தலைத்தான்‌ தலைவி இப்‌ பாடலில்‌ விளக்கத்‌ தலைப்பட்டாள்‌ : 
மணம்‌ மிக்க கள்‌ வளம்‌ நிறைத்த ஒரு பாக்கத்தில்‌ மகிழ்ச்சி 
யோடு வாழ்ந்த ஒரு குறவனது வீடு உண்டு. அங்கே 
பழயெ ஒரு பிடி (பெண்‌ யானை) இருந்தது. குறத்தி மல்‌ 
கட்‌ செல்வம்‌ எய்தினான்‌. அவன்‌ பெண்‌ யானையும்‌ ஓர்‌ 
இளம்‌ குழவியைப்‌ பெற்றெடுத்தது. யானைக்குழவி கூறத்‌ 
திமில்‌ குழவிகளோடு இங்குமங்கும்‌ ஓடி ஆடி அவர்களுக்‌ 
குக்‌ களிப்பூட்டியது. ஆனால்‌; அது பெரிதாக வளர்ந்த 
பிறகு; விளையாட்டு, இனிமை என்பனவெல்லாம்‌ பழங்கதை 
யாகவிட்டன. குழர்கைகள்‌ வளர்த்து பெரியவர்களாகித்‌: 
தங்கள்‌ உணவுக்கெனப்‌ பயிரிட்ட தினைப்புனத்தில்‌ அந்த: 
யான புகுர்து மேய்ச்து, அத்‌ இனைப்புனத்தைப்‌ பாழ்படுத்தி 
யது. உணவிற்கு அப்‌ புனம்‌ தவீர அவர்கட்கு வேறொன்றும்‌ 
இல்லை. இளமையில்‌ அவர்களுக்கு மடழ்ச்யெளித்த யானை 
யின்‌ சோழமை, இப்போது அவர்களைப்‌ பட்டினி கடத்திச்‌ 
சாவுக்கு அருகே சிறுத்திவிட்டது. அதுபோலவே, இனிய 
னாக இருந்த தலைவனோடு விளையாடி. மகிழ்ச்த மூழ்ச்சியும்‌, 
விளையாட்டும்‌ இப்போது சலைலிக்கு அச்சம்‌ தரும்‌ பசை 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 3153 


யாக மாறிவிட்டன. தலைவன்‌ நெடுநாளாக வருவதில்லை. 
அவன்‌ எங்குச்‌ சென்றான்‌ என்பதும்‌ சரியாகத்‌ தெரிய 
வில்லை. தலைவியைச்‌ சிறப்போடு மணம்‌ செய்துகொள்வ 
தற்காகப்‌ பொருள்தேடப்‌ போயிருக்கிறான்‌ என்று அவள்‌ 
கேள்விப்பட்டாள்‌. ஆனால்‌, யார்‌ கண்டார்கள்‌ ? அவன்‌ 
அதற்குத்தான்‌ சென்றானோ, அல்லது, வாராமைக்கு 
வேறுயாது காரணமோ தெரியவில்லை. வருந்தி வருந்தித்‌ 
தலைவி சாகத்தான்‌ வேண்டும்‌ போலும்‌ / 2 
கவிதையில்‌ உள்ள உவமை நயத்தை இதற்குமேல்‌ 
விரிக்க இடமில்லை. உவமையின்‌ உயிர்நிலை  குறியிறை 5 
என்னும்‌ சொற்றொடரில்‌ உள்ளதாகப்‌ பழந்தமிழர்கள்‌ 
உணர்ந்தார்கள்‌. : குறியிறை ! என்பது புதல்வர்‌ என்ற 
சொல்லுக்கு அடையாக நிற்கின்றது. இத்‌ தொடரின்‌ 
உண்மைப்‌ பொருள்‌ யாது? வீட்டின்‌ இறப்பு (கழிகள்‌: 
சுவர்மேல்தங்கும்‌ பகுதி) என்பது ஒருபொருள்‌. அப்போது; 
விட்டை விட்டு வெளியிற்‌ செல்ல முடியாத குழந்தைகள்‌ 
யானைக்கன்றோடு வீட்டு இறப்பண்டை விளையாடுகின்றன. 
என்று பொருள்‌ செய்வதா ? குறியிறை என்பது குழந்தை 
களின்‌ சிறிய முன்கையையும்‌ குறிக்கும்‌. எனவே; 
குழர்தைகளின்‌ மென்மையான கைகளை இத்‌ தொடர்‌ 
குறிக்கின்ற தெனலாம்‌. ்‌ 
யானைக்‌ குழவி அக்‌ குழந்தைகளிடம்‌ நட்புக்‌ கொண்‌ 
டி.ருக்ததனால்‌, அதனை அவைகள்‌ தம்‌ மெல்லிய சின்னஞ்‌ 
சிறு கைகளால்‌ அணைத்து விளையாடின எனலாம்‌. மற்றும்‌ 
 குறியிறை ? என்பது குறுகில மன்னனையும்‌ குறிக்கும்‌... 
கு நில மன்னன்போல்‌ புதல்வர்கள்‌ அவலம்‌ குழவியை: 
மிடுக்குடன்‌ அடக்கியாண்டனர்‌ என்று கூறுவதா 2 
பொருள்‌ யாதாயிருப்பினும்‌ உவமையில்‌ எல்லம்‌ பற்‌ 
உறழ்ச்‌ி, குறவரது மென்மையான 5 கும 
வலிமை மிகுந்த பெரிய மலைபோன்ற யானைக்கும்‌ 
இடையிலேயே உள்ளது. இளம்பருவத்தில்‌ குழச்தைகளைத்‌ 
சங்‌, 8 


34 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தன்‌ தலைவர்களாக மதித்து அவைகள்‌ விரும்பியவா 
றெல்லாம்‌ தன்னொடு பழக இடங்கொடுத்து வீட்டிறப்‌ 
பிலும்‌ இனைப்புனத்திலும்‌ அவர்களோடு சுற்றிச்‌ சற்றி 
விளையாடிய யானைக்‌ குழவி, வளரச்‌ தோங்கிய பிறகு 
அவற்றின்‌. வாழ்க்கைக்கு இன்றியமையாத தினைப்புன த்தை 
அழிக்கிறது. வளர்ந்து வயதேறிய மூத்த நிலையில்‌ இந்த 
அழிவைத்‌ தடுக்கமுடியாமல்‌ அவர்கள்‌ தவிக்கிறார்கள்‌. 
£ குறியிறை ' என்ற சொற்றொடர்‌ கவிதையின்‌ உயிர்‌ 
திஐயாக--உயிர்‌ ஒளி பரப்பும்‌ மையமாக இருக்கறது. தலைவி 
விரும்பியவா றெல்லாம்‌ அவளோடு அளவளாவிய தலைவ 
னுடைய அன்பையும்‌, அவன்‌ அன்பையே தலைவி 
ஐயுறுமாறு திருமணத்திற்கான பொருள்‌ தேடச்‌ சென்ற 
அவன து பிரிவையும்‌ இச்‌ சொற்றொடர்‌ ஈம்‌ மனக்கண்முன்‌ 
கிறுத்துற.து. உவமையின்‌ சிறப்பு அதன்‌ உயிர்‌ நாடியாம்‌ 
தன்மையை வீளக்குறெது. 


செம்புலப்பெயல்‌ நீரார்‌ : 


குறுக்கொகை 40-ஆம்‌ பாடலை இயற்றிய புலவர்‌, 
£ செம்புலப்பெயல்‌ நீர்‌ 2 என்னும்‌ சொற்றொடரை அப்‌ 
பாடலில்‌ உவமையாக அமைத்துள்ளார்‌. இவ்‌ வுவமையின்‌ 
சிறப்பால்‌ இச்‌ சொற்றொடரே, உயர்வுப்‌ பன்மை குறிக்கும்‌ 
ஆர்‌ விகுதயோடு இணைக்து அவருக்குப்‌ பெயராக 
வழங்கிய து. 

ஓர்‌ ஆண்மகனும்‌ ஒரு பெண்மகளும்‌ பிறர்‌ எவரும்‌ 
அறியாமல்‌ தனியிடத்தில்‌ எதர்ப்பட்டுக்‌ கூடிக்‌ காதலனும்‌ 
காதலியும்‌ ஆகின்றனர்‌. பிறர்‌, தம்மீது ஐயம்‌ அடையாமல்‌ 
இருப்பதற்காக, ஒன்றுகூடிய அவர்கள்‌ உடனே பிரிய 
வேண்டுபவர்கள்‌ ஆனை றனர்‌, பிரியவேண்டும்‌ என்ற கருத்‌ 
தைத்‌ தலைவியால்‌ பொறுக்கமுடியவில்லை. பிரிந்தால்‌ மீண்டும்‌ 
அவர்கள்‌ கூடுவது எப்படி. ? “முன்பின்‌ னறியாத நம்மை 
தரிடத்திற்‌ கொணர்ந்து நம்மிருவர்‌ உள்ளங்களையும்‌ 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 8 


அன்பாற்‌ பிணைத்து ஒன்றுபடுத்தி மழெச்‌ செய்த தெய்வம்‌ 
என்னும்‌ ஊழ்‌ ஈம்மைப்‌ பிரியதுவிடாது ” என்று தலைவன்‌ 
உள்ளத்தில்‌ ஓர்‌ உறுதியான எண்ணம்‌ எழுகிறது. எனவே, 
அவன; “என்‌ தாய்‌ யாரோ! உன்‌ தாய்‌ யாரோ! என்‌ 
தந்கைக்கும்‌ உன்‌ தந்தைக்கும்‌ உறவுமுறை யாதோ ! 
அறியோம்‌. உன்னை கான்‌ முன்பு பார்த்ததில்லை. என்னை £ 
முன்பு பார்த்ததில்லை. ஆனால்‌, செம்மண்‌ நிலத்திலே மழை 
பெய்ததும்‌ செம்மண்ணும்‌ நீரும்‌ கலந்து ஒன்றானறபோல 
அன்புடைய ஈம்‌ நெஞ்சங்கள்‌ இரண்டும்‌ கலந்து ஒன்று 
பட்டுவிட்டன. ஊழ்வினையின்‌ நிய தியால்‌ பிரிக்க முடியாமல்‌ 
ஒன்றுபட்ட ஈம்‌ ஒற்றுமையில்‌ பிரிவு எங்கனம்‌ ஏற்பட 
வியலும்‌ 2” என்கிறான்‌ தலைவன்‌. தலைவனுடைய பேச்சே 
இந்தப்‌ பாவாகும்‌. 

செம்புலப்‌ பெயல்‌ நீர்‌ என்றால்‌, செம்மண்‌ கிலத்திலே 
பெய்த மழை நீர்‌. இவ்‌ வுவமை நம்‌ சிந்தனைக்கு விருந்தாக 
உள்ளது. செம்மண்‌ நிலத்தை, மழை நீர்‌ முன்னர்‌ 
அறிந்ததில்லை. செம்மண்‌ நிலமும்‌ மழை நீரை முன்பு 
அறிந்ததில்லை. இயற்கையின்‌ ஆற்றல்‌ செம்மண்ணிற்கும்‌ 
மனழ நீருக்கும்‌ உறவை உண்டாக்கியது. இவ்‌ வுறவு 
அவ்‌ விரண்டும்‌ தன்னல விருப்பத்தோடு எண்ணமுயன்்‌ ற 
முயற்சியின்‌ பயனன்று. ௮ஃது, இயற்கைத்‌ தெய்வத்தின்‌ 
தொழிற்பாட்டால்‌ மிகழ்ந்ததாகும்‌. இச்‌ நிகழ்ச்சியால்‌ 
கிகழ்ர்த விளைவு யாது? மழை நீரும்‌ செம்மண்‌ நிலமும்‌ 
ஒன்‌ றுபடுகன்ற உறவால்‌ உயிர்களுக்கு உணவளிக்கும்‌ 
வளகிலம்‌ உருவாகிறது. எனவே, உலகியல்‌ முறைப்படி 
அமைக்கப்பட்டுள்ள பொருள்களின்‌ ஒழுங்கு முறையில்‌ 
அமைந்த இவ்‌ வுறவிற்கு உட்பொருள்‌ ஒன்று உண்டு. 
இவ்‌ வுறவில்‌ பிரிவைப்‌ பற்றி எதாவது அச்சம்‌ உண்டா 2 
மீண்டும்‌ பிரிந்தே நிற்கவேண்டும்‌ பொருள்களை இயற்கைத்‌ 
தெய்வம்‌ ஒன்று சேர்த்தல்‌ இல்லை. இந்த உறவை நோக்குக, 
இவ்‌ வுறவு பிரிக்க முடியாதபடி. கலந்த ஒன்றன்றோ! திட்பம்‌ 


56 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மிக்குத்‌ தனித்திருர்த தனிமை, செம்மண்‌ நிலத்தில்‌ மறைந்‌ 
தொழிந்தது. மழை நீர்‌ பட்டதும்‌ செம்மண்‌ இளக: 
மென்மைத்‌ தன்மையை அடைந்தது, வன்னிலம்‌ நீர்க்‌ 
குழம்பாயிற்று. நீருக்கும்‌ தனிமை நீங்கி விட்டது, 
ஒன்றெொடும்‌ கலவாமல்‌ அயதாய்‌ இருர்த' தன்‌ சிறப்புக்‌: 
குறித்து அது தற்பெருமை கொள்ள முடியாது. நிலத்தின்‌ 
திறத்தையும்‌ சுவையையும்‌ தான்‌ ஏற்று ௮ஃது அதனோடு 
ஒன்றிக்‌ கலந்துவிட்டது. இவ்வாறு பரிமாறிக்கொண்டு 
உலகம்‌ உய்யக்‌ காரணமான இவற்றின்‌ உறவில்‌ பிரிவு: 
எப்படி ஏற்படமுடியும்‌ 2 இக்‌ கவிதையில்‌ செம்மண்‌ நிலம்‌ 
தலைவியையும்‌, மழை நீர்‌ அவளை யடைந்த தலைவனையும்‌ 
குறிப்பன ஆகும்‌. செம்மண்‌ நிலமும்‌ மழை நீரும்‌ கலந்த: 
கலப்பிற்‌ பெற்ற பொருட்‌ சிறப்பனைத்தும்‌ இன்பத்துடன்‌ 
அன்பு பட்ட தலைவன்‌ தலைவியர்‌ உறவிற்கும்‌ பொரும்‌ தும்‌. 
இதனால்தான்‌ பண்டைத்‌ தமிழர்கள்‌ இப்‌ புணர்ச்சியைத்‌ 
“தெய்வப்‌ புணர்ச்சி ! அல்லது இயற்கைப்‌ புணர்ச்சி 
யென்று அழைத்தார்கள்‌. (தெய்வப்‌ புணர்ச்‌ியாவது 
தெய்வத்தாலான கூட்டுறவு. இயற்கைப்‌ புணர்ச்சியாவது 
இயற்கை நியதியால்‌ ஆன கூட்டுறவு. நற்றிணை முதற்‌: 
பாட்டில்‌ கபிலர்‌ என்னும்‌ புலவர்‌, செம்புலப்‌ பெயல்‌ நீர்‌ ” 
என்னும்‌ உவமையைவிட அழகிய இனிய உவமை 
யொன்றைக்‌ கையாண்டுள்ளார்‌, அவர்‌, தலைவன்‌ தலைவி 
யரின்‌ கூட்டுறவிற்குத்‌ தாமரைப்‌ பூவின்‌ தந்தேன்‌, சந்தன 
மரத்தில்‌ உள்ள தேன்கூட்டில்‌ பொதிக்து வைக்கப்பெற்று,. 
அம்‌ மரத்தின்‌ மணத்தைப்‌ பெறுதலை உவமையாகக்‌ 
கூறுறோர்‌. மணித ஆற்றல்‌, உலகியல்‌ உணர்வு இவற்றின்‌ 
தொடர்பின்றித்‌ தெய்வத்தின்‌ திருவிளையாடலாலேயே 
கிகழும்‌ கூட்டுறவின்‌ சிறப்புச்‌ செம்புலப்பெயல்‌ நீர்‌ என்னும்‌ 
உவமையில்‌ ௮மைத்திருப்பதுபோல்‌ கபிலரின்‌ உவமையில்‌ 
இல்லை. எனவே, குறுந்தொகையில்‌ உள்ள இப்‌ பாடலின்‌ 
ஆரியர்‌ * செம்புலப்பெயல்‌ நீர்‌ ' என்ற நான்கு ஒறு: 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 87 


சொற்களில்‌ இறந்த காதல்‌ தத்துவத்தை வெளியிட்டுள்ளார்‌ 
எனலாம்‌. எனவே, இச்‌ சொற்றெொடரால்‌ அக்‌ கவிஞருக்குப்‌ 
பெயரமைந்தது சாலவும்‌ பொருந்துவதாகும்‌. 


தஃரிமகளுர்‌ : 


நற்றிணை 158-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ அப்‌ பாடலில்‌ 
“ தணிமகன்‌ * (தன்னம்‌ தனியனாக நிற்கும்‌ வீரன்‌) என்ற 
உவமையை ஆளுவதால்‌ தணிமகனார்‌ என்ற பெயரால்‌ 
இறப்பித்து அமைக்கப்பெற்றுள்ளார்‌. இப்‌ பாடலில்‌, 
தலைவி, தன்‌ தனிமைத்‌ துன்பத்தை வெளியிடுகிறுள்‌. தலைவன்‌ 
கார்காலத்‌ தொடக்கத்தில்‌ வந்துவிடுவகாக உறுதிகூறிப்‌ 
பிரி்து சென்றான்‌. கார்‌ காலம்‌ வந்துவிட்டது. வானத்தில்‌ 
மேகம்‌ இரண்டெழுந்தது. தலைவியின்‌ மனமும்‌ தலைவன்‌ 
வருவான்‌ என்ற நம்பிக்கையால்‌ பூரிப்பு அடைந்தது. 
மேகங்கள்‌ இழ்க்‌ கடலிலிருர்து நீரை முகந்துகொண்டு 
மேற்கு மலைகளின்‌ உச்சியில்‌ கருகிறத்தோடு சூழ்க்து; 
கோடையால்‌ வறண்டு இடந்த நிலப்பரப்பின்மீது இருண்டு 
பரவின. தலைவன்‌ வரவில்லை; தலைவியின்‌ உள்ளம்‌ 
இருண்டது. ஆனால்‌, உடனே ஒரு சிறிது நம்பிக்கையும்‌ 
எழுந்தது. மின்னல்கள்‌ மின்னி உலக முழுதும்‌ ஒளி 
செய்தன. கம்மியர்‌ செம்பினை உருக்கிப்‌ பானையாக வார்க்‌ 
கும்போது உருக்குச்‌ சிதறல்கள்‌ மின்னுவதைப்போல அம்‌ 
மின்னல்கள்‌ மின்னின. தலைவனது வரவை முன்கூட்டியே 
அறிவிப்பது போன்று எழுர்த மேகத்தின்‌ இடியோசை 
தலைவியின்‌ காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. ஆனால்‌, 
அவ்வளவும்‌ அவளுக்கு ஏமாற்றமே ஆயிற்று. மழை 
பெய்து ஓய்ர்தது. அவளுடைய உள்ளமும்‌ சோர்ர்தது. 
தலைவன்‌ மீண்டு வருவான்‌, அவனைப்‌ பார்க்கலாம்‌ என்ற 
கம்பிக்கையால்‌ அவளை வாழச்‌ செய்வதற்கு; அவளுள்ளம்‌ 
வடாதபாடுபட்டது. தலைவன்‌ வருவதாக உறுதிகூறிய கார்‌ 
காலத்தில்‌ மழைபெய்து ஓய்ந்தது. மேகங்கள்‌ மழை 


58 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பெய்து தம்‌ கடமையை முடித்துத்‌ தம்‌ இருப்பிடமாகிய 
தெற்கு நோக்கச்‌ சென்றன. தலைவியது கெஞ்சமும்‌ இணி 
மீளமாட்டாது தலைவனிடம்‌ சென்றது, 

கார்காலத்தில்‌ இயற்கை யளிக்கும்‌ அழயெ காட்சியும்‌,. 
மரஞ்‌ செடிகொடிகளின்‌ பசுமைப்‌ பொலிவும்‌, அவைகள்‌ 
வளமாக வளர்ந்திருக்கும்‌ தோற்றமும்‌, கரர்காலத்தின்‌ 
பெருமையும்‌ தலைவியது உள்ளத்தின்‌ உறுதியான கம்பிக்‌ 
கையின்‌ அறிகுறிகளாம்‌. இவற்றிற்கு எதிராக அவளு. 
டைய தணிமைத்‌ தோற்றம்‌ புனைச்துரைக்கப்படுகிறது. 
அவளுடைய கெஞ்சத்தின்‌ தணையும்‌ இப்போது இல்லை. 
தலைவனோடு கூடியிராதபோது வாழ்க்கையின்பம்‌ ஏது 2: 
£ என்‌ உடல்‌ மட்டுந்தான்‌ உள்ளது ?” என்று கதறுகிறாள்‌ 
தலைவி, உண்மையிலேயே அவளது துன்பதிலை இரங்கத்‌ 
தக்கதுதான்‌ ! 

“4 ஒரு பெரிய ஈகரம்‌ அழகோடும்‌ பெருமையோடும்‌: 
விளங்கியது. சினம்‌ அடங்காத கொடுங்கோல்‌ மன்னன்‌ 
ஒருவன்‌ அதன்மேற்‌ படையெடுத்து அதை யழித்துத்‌ தரை 
மட்டமாக்கி, அங்கு வாழ்ந்த மக்களைத்‌ அன்புறுத்தினான்‌.. 
பிறகு படை வீரர்களோடு அவன்‌ தன்‌ நாட்டை அடைந்து. 
விட்டான்‌. அழிவுண்ட நகரம்‌ பெரும்பாழ்‌ ஆயிற்‌ று- 
அங்கே எஞ்சி நின்றவன்‌ ஒரே ஒரு வீரன்தான்‌. ( நல்ல 
காலம்‌ வரும்‌, பாழ்‌ ஈகரம்‌ மீண்டும்‌ ககரமாகும்‌ ? என்று 
நம்பிக்கொண்டு; அவன்‌, அழிந்து பாழ்பட்ட நகரத்தைக்‌ 
காத்து வருகிறான்‌. ( பாழடைந்த நகரத்தில்‌ தனியனாக 
அர்த வீரன்‌ எஞ்சி நிற்றல்‌ போன்று என்‌ உடல்‌ மட்டும்‌ 
ஈண்டு எஞ்சி கிற்கின்றது ” என்று கூறுகிறாள்‌ தலைவி. 
இக்‌ கூற்றிலே, அவளது தனிமைத்‌ துன்பத்தின்‌ உச்சமிலை, 
இவ்வாறு கேட்டோர்‌ மனம்‌ வருந்தும்‌ நிலையில்‌ வெளியிடப்‌ 
படுகிறது. ஈண்டுப்‌ பாழடைந்த நகரத்தில்‌ தனிமையில்‌: 
வாழும்‌ வீரனைப்‌ பற்றிய கருத்துத்‌ தலைவியின்‌ தனிமைத்‌ 
அன்பத்தையும்‌, நம்பிக்கையிழர்த நிலையையும்‌ அப்படியே 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 59 


கண்ணாடியில்‌ எதிர்நிழல்‌ காண்பதுபோல்‌ காட்டுகிறது. 
எனவேதான்‌ 4 தனிமகன்‌ * என்ற சொற்றொடர்‌, புலவர்‌ 
பாடிய இச்‌ சிறு கவிதையின்‌ உயிர்ப்பகுதியாகக்‌ கருதப்‌ 
பட்டு உயர்வுப்‌ பன்மை குறிக்கும்‌ ஆர்‌ விகுதியுடன்‌ 
புலவருக்குப்‌ பெயராக அமையலாயிற்று. 


தேய்புரிப்பழங்கயிற்றினர்‌ : 


இது, ஈற்றிணை 284-ஆம்‌ பாடலை இயற்றிய கவிஞருக்‌ 
குப்‌ பெயராக வழங்குகிறது. கவிஞர்‌, அப்‌ பாடலில்‌ 
5 தேய்புரிப்பழங்கயிறு ?? என்ற உவமையை அழகுற 
அமைத்தமையே, அஃது அவரது பெயரானதற்குக்‌ காரணம்‌ 
ஆகும்‌. வாழ்க்கைக்கு வேண்டும்‌ பொருள்‌ தேடுவற்காகத்‌ 
தன்‌ காதலியை விட்டுப்பிரிற்து நெடும்‌ தொலைவிலுள்ள 
நாட்டிற்குச்‌ சென்ற தலைவன்‌; இருவேறு உணர்ச்சிகளால்‌ 
அலைக்கப்பட்டு மனம்‌ நோவதை இக்‌ கவிதை காட்டுகிறது: 
தலைவனுடைய அறிவும்‌ மனமும்‌ இடைவிடாது போர்‌ 
நிகழ்த்‌ துன்‌ றன. வேறொன்றையும்‌ பற்றிக்‌ கவலைப்படாத 
காதலுக்கும்‌, கடமையை ஆற்றவேண்டும்‌ என்று எண்ணும்‌ 
அறிவுக்கும்‌ இடைவிடாத போராட்டம்‌ நிகழ்கிறது. தலைவி 
தன்‌ முதுதில்‌ நீண்டு அடர்ந்து கருகிறம்‌ வாய்ந்து தொங்கும்‌ 
கூந்தல்‌, நீலமலரின்‌ நிறம்‌ பெற்றுத்‌ தட்பம்‌ வாய்ந்து 
பொலிவு பெற்ற மையுண்ட கண்‌_-இவற்றால்‌ அவன்‌ 
உள்ளத்தைத்‌ தன்பால்‌ சிறைப்படுத்திவிட்டாள்‌. (தலைவியின்‌ 
பிரிவாற்றாமைத்‌ துன்பம்‌ இர்த்தற்கு விரைம்து செல்‌? என்று 
அவன்‌ உள்ளம்‌ அவனை ஏவுகிறது. * செய்வினையை 
முடிக்காத பிழைபடுதல்‌ அ. நியாமையாகும்‌ ; இழிவை 
உண்டாக்கும்‌ ” என்று உறுதிகூறி; “ அவ்வாறு அவள்‌ 
பால்‌ செல்ல விரைவுகொள்ள வேண்டா ; சிறித பொறு ” 
என்று அவன்‌ அறிவு அவனைத்‌ தடுக்கிறது. உழைத்து 
உழைத்து ஓடாய்ப்போன தலைவனது உடல்‌, இந்த இரண்‌ 
டாட்டத்தின்‌ இடையில்‌ தத்தளிக்கெது. இர்த நிலையைத்‌ 


40 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தான்‌ புலவர்‌ ஓர்‌ உவமை வாயிலாக விளக்குகிறார்‌. 
“ ஒளியுள்ள வெண்மையான தந்தங்களையுடைய இரண்டு 
யானைகள்‌, இருபக்கத்திலும்‌ பெருமிதத்தோடு நின்ற, 
போட்டி போட்டு இழுக்கும்‌, தேய்ந்த புரிகளையுடைய 
பழைய கயிறு இற்று அறுக்தொழிவதுபோல இந்த 
இரண்டாட்டத்தின்‌ இடையே என்‌ உடலும்‌ இற்று 
வீழ்க்தொழியுங்கொல்‌ !!! என்று அரற்றுகறோன்‌ தலைவன்‌, 
“தய்புரீப்பழங்கயிறு? என்ற உவமைதான்‌ இக்‌ கவிதையின்‌ 
உயிர்கிலையாக உள்ளது. எனவே, இக்‌ கவிதையைப்‌ 
பாடிய புலவர்‌ இச்‌ றந்த உவமையாற்‌ பெயர்‌ பெறலானார்‌. 
உவமையாக உள்ள சொற்றொடசோடு இயல்பாக வரும்‌ 
உயர்வுப்‌ பன்மை விகுதியான “ஆர்‌? என்பதும்‌, அனை 
யிரண்டி.ற்கும்‌ இடையே £ இன்‌ ? சாரியையும்‌ இணைந்து 
தேய்புரிப்பழங்கயிற்றினார்‌ என்றான தொடர்‌ புலவர்க்குப்‌ 
பெயராயிற்று. 


மீன்‌ எறி தாண்டிலார்‌ : 


குறுந்தொகை 54-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌, “மீன்‌ எறி 
தூண்டில்‌ ! என்னும்‌ உவமையை மிகப்‌ பொருத்தமாக 
அப்‌ பாடலில்‌ கையாண்ட காரணத்தால்‌ மீன்‌ எறி 
தூண்டிலார்‌ * என்ற உவம அடிப்பெயராலேயே பின்‌ வந்த 
தலைமுறையாளர்களால்‌ அறியப்படுவாராயினர்‌. ஈண்டு; 
“மீனெறி தண்டில்‌ என்பது மீன்‌ பிடிக்கும்‌ தூண்டிலோடு 
கூடிய ஒரு மெல்லிய கழியாகும்‌. திருமணம்‌ செய்து 
கொள்ள ஏற்பாடுகள்‌ செய்வதற்காகத்‌ தலைவன்‌, தலைவியை 
விட்டுப்‌ பிரிந்து சென்றுள்ளான்‌. தலைவனை விட்டுப்‌ பிரிம்‌ 
திருத்தல்‌ ஆற்றாத தலைவி, வருத்த மிகுதியால்‌ அரற்றுறோள்‌; 
£: நானோ இங்கே உள்ளேன்‌. என்‌ மேனி கலன்‌, என்னிடம்‌ 
உறையும்‌ பண்பு கலனோடு கானக கரடனாகிய தலைவனுடன்‌ 
சென்றுவிட்டது. சென்றுவிட்ட அது மீண்டும்‌ வாராது 7 
அவணிடத்திலேயே தங்கிவிடும்‌. கானக ஈாடனுடைய 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 41 


காட்டிலே, தன்‌ உணவுக்காகப்‌ பசுமையான மூங்கிலைத்‌ 
துதிக்கையால்‌ வளைத்த யானை, தனைப்புனங்‌ காப்பவர்‌ 
விடும்‌ கவண்கல்லின்‌ ஒலியைக்கேட்டு அஞ்சித்‌ தன்‌ பிடியை 
விடுகிறது, அவ்வாறு விடுபட்ட மூங்கில்‌, மீன்‌ அகப்‌ 
படுத்தின தூண்டில்‌ கழி விரைவாக உயரத்தில்‌ எழுவது 
போல விசையுடன்‌ எழுகிறது. உவமையின்‌ பொருத்தம்‌ 
தெளிவாக விளங்குகிறது. ஆனால்‌, வெளிப்படையாகப்‌ 
பொருளை விளங்க உணர்த்துவது போன்ற இப்‌ பாடலில்‌, 
ஆழமான உட்பொருள்‌ புதைந்துகிடக்கஇன்‌ றது. அவனது 
கானக நாட்டைப்‌ பற்றிய புனந்துரை அவனுடைய பண்பு 
கலன்களைப்‌ பற்றிய கருத்துக்களை உணர்த்தும்‌ குறிப்புடை 
யது. கானக நாட்டிற்குத்‌ தகுதி வாய்ந்த அத்‌ தலைவனது 
வடிவத்தை அப்‌ புனைந்துரை ஈம்‌ மனக்கண்முன்‌ கொண்டு 
வந்து நிறுத்துகிறது. தலைவியின்‌ மனக்கண்‌ முன்‌ 
தோன்றும்‌ வடிவம்‌ அதுவாகும்‌. அவளுடைய ஆற்றாமை 
உணர்ச்சியின்‌ நுண்ணியவடிவமே அப்புனைம்‌ துரை. தலைவன்‌ 
தான்‌ யானை ; யானையால்‌ பிடிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்‌ 
யாராது வீய காற்றால்‌ சாய்த்துக்‌ கொடுக்கப்பட்ட 
பெருமை வாய்ந்த இளம்‌ பசுமூங்கலே தலைவி. :: கைக்கு 
எட்டியது வாய்க்கு எட்டவில்லை ” என்ற பழமொழி 
உண்மையாதிறது. தலைவிக்குக்‌ காவல்‌ மிகுகிறது. 
தலைவியைக்‌ காக்கும்‌ தாயரும்‌, தோழியர்‌ ஆயமும்‌, 
தனைப்புனங்‌ காப்போர்‌ போன்றவர்‌. அவர்கள்‌ 
தலைவியைப்‌ பற்றி அலர்‌ (பழிப்புரை) கூறுகின்றனர்‌. 
கவண்கல்‌ யானையை நோக்கி எ நியப்படவில்லை. எனினும்‌, 
மூங்கிலின்‌ பசுக்தழையை வாயிலிட்டு உண்ணத்‌ தொடங்கிய 
யாணை, கவணொலி கேட்டு அஞ்சி, மூங்கிலை விட்டுவிட்டு 
ஓடிவிடுறெது. பழிச்‌ சொல்‌ தலைவனைப்‌ பற்றிக்‌ கூறப்‌ 
படவில்லை. எனினும்‌; தலைவனின்‌ குற்றமுள்ள செஞ்சு 
அச்‌ சொல்லுக்கு அஞ்சியது, அதனால்‌, அவன்‌ தலைவியை 
விட்டுப்‌ பிரிந்தான்‌. யானையின்‌ பிடியிலிரும்‌து விடுபட்ட 


42 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மூங்கில்‌ வானைமுட்டி ஓங்கிகிற்கிறது. யானை இப்போது 
மூங்லை எட்டமுடியாத அளவுக்கு மிகக்‌ கீழே இருக்கிற த; 
மூங்கிலோ மிக உயரத்தில்‌ இருக்கிறது. மூங்கிலின்‌ 
இளர்தளிர்களாம்‌ அதன்‌ கன்னித்‌ தன்மை யானையால்‌" 
தகரப்பட்டது. யானையும்‌ கிற்கிறது. மூங்கிலும்‌ கிற்றெது. 
மூங்கில்‌ தன்‌ கன்னித்‌ தன்மை இழந்து நிற்கெது, 
இரண்டும்‌ மீண்டும்‌ ஒன்றுபடுவது எவ்வாறு ? இங்கனம்‌, 
கவிதையைப்‌ படிக்கும்போது, ஊழால்‌ பிணைக்கப்பட்ட 
பெருமை வாய்ந்த தலைவனும்‌ கற்பு நிறைந்த தலைவியும்‌ 
சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கும்‌ காட்சியும்‌ அதற்கு, 
முற்றிலும்‌ மாறான வகையில்‌, தனிமையாக இருந்து. 
துன்புற்று வருக்தும்‌ தலைவியின்‌ துன்பச்‌ காட்சியும்‌ கம்‌. 
மனக்கண்‌ முன்‌ எழுந்து தோன்றுகின்றன. அண்டிலிற்‌: 
பட்ட மீனின்‌ கொடுக்துன்பம்‌, இந்தத்‌ துன்பக்‌ காட்சியின்‌ 
அளவை மிகுத்துக்‌ காட்டுகின்றது. தலைவியின்‌ தன்ட 
வாழ்க்கையை, இவ்‌ வுவமையை உயிர்காடியாகக்‌ கொண்டு: 
உணர்த்தும்‌ ஆசிரியர்‌, “மீன்‌ எறி தாண்டிலார்‌ ? என 
அழைக்கப்பட்டார்‌ எனின்‌ அது சாலவும்‌ பொரும்துவதே 
யாகும்‌. 


விட்டகுதிரையார்‌ : 


கு௮ுக்தொகை 74-ஆம்‌ பாடலை இயற்றிய ஆசிரியரின்‌ 
பெயர்‌ * வீட்டகுதிரையார்‌ ? என்பது. தலைவனும்‌ தலைவியும்‌ 
தோழி யறியாவண்ணம்‌ தணியிடத்தில்‌ எதிர்ப்பட்டு! 
அன்புடன்‌ கலந்தனர்‌. ஒருகாள்‌ , தலைவி வியக்கும்‌ வண்ணம்‌ 
தோழி, அவளுடைய களவு தனக்கு வெளிப்பட்டதைக்‌ 
குறிப்பாகப்‌ புலப்படுத்துகிறுள்‌ ; அதனுடன்‌ நில்லாமல்‌: 
தலைவனின்‌ வேண்டுகோள்களை அவளிடம்‌ கூறித்‌ தானும்‌ 
அவனுக்காக வேண்டுறொள்‌. 

“ கட்டிலிரும்து அவிழ்த்து விடப்பட்ட குதிரை துள்ளி” 
யெழுக்து ஓடுவதைப்போலக்‌ காற்றால்‌ வளைந்த பசுமையான 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 45- 


மூங்கில்‌ விரைந்தெழுந்து வானத்தைத்‌ தொடுகின்ற 
காட்சியையுடைய மலைக்குரியவனாகய தலைவனை நரம்‌ 
கினைத்‌துக்கொண்டிருக்கிறோம்‌. இதையறியாத அவன்‌. 
நம்‌ நலத்தை விரும்பி, வேனிற்‌ காலத்தில்‌ வெம்மை: 
பொறுக்கமுடியாமல்‌ வருந்தும்‌ எருதைப்போல மெலி 
கின்றான்‌ என்று சொல்லுஇிருர்கள்‌.!! 

தோழியின்‌ இந்தப்‌ பேச்சை மேலாக ரோக்கும்போ த,, 
அடியிற்‌ கண்டவாறு பொருள்படுகிறது : மலைஈாட்டில்‌: 
தலைவி தோழியரோடு விளையாடுவதைக்‌ கண்ட தலைவன்‌... 
பின்னாலிரும்‌ து அவளைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌... 
நெடுநேரம்‌ கின்றமையால்‌, வெயிலில்‌ நிற்கும்‌ எருது: 
களைத்துவிடுவதைப்போல, அவனுக்குக்‌ களைப்பு உண்டா 
இயது. விளையாடிக்கொண்டிருந்த போதெல்லாம்‌ தலைவி 
அவனையே நினைத்துக்கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌, அதை- 
யறியாத தலைவன்‌; அவள்‌ தன்னைத்‌ திரும்பியும்‌ பாராமல்‌ 
இரக்கமின்றி இருந்தாள்‌ என்று குறை கூறினான்‌. 

ஆழ்ர்‌து நோக்கும்போது, தலைவன்‌ தலைவியரின காதலைக்‌: 
கவிதையின்‌ வரிகள்‌ குறிப்பாகவும்‌ உறுதியாகவும்‌ 
புலப்படுத்தவதை யுணரலாம்‌. பசுமையான மூங்கில்‌... 
பசுமையும்‌ இளமையும்‌ பொருந்திய தலைவியைக்‌ குறிக்‌: 
கலாம்‌ ; அல்லது, கவிதையில்‌ உள்ள புனந்துரை 
தலைவனுக்குரிய மலையைப்‌ பற்றியதாதலின்‌ அவனைக்‌. 
குறிப்பதாகலாம்‌ 7 இருவரையுமே முறையாகக்‌ குறிக்கிறது 
என்றும்‌ கொள்ளலாம்‌. காதலிக்கப்பட்டாரைக்‌ காணும்‌: 
போது மனத்தில்‌ பரிவு களாச்‌ தெழுகன்றது. தலைவன்‌ 
தலைவியர்‌, மிக்க காதலோடு ஒருவரை யொருவர்‌ காணுகின்‌- 
றார்கள்‌. அறச்‌ தவறலாகாது என்ற அவர்களது உறுதியும்‌... 
சுற்றுப்புறமும்‌ அவர்களை மனம்போல்‌ நடக்கவிடாமல்‌- 
கட்டுப்படுத்தன்றன. உணர்ச்சியும்‌ காதலும்‌ பொங்கு. 
இன்ற பார்வையும்‌, தனிமையும்‌, காலத்தின்‌ பொன்னான 
வாய்ப்பும்‌ இக்‌ கட்டுப்பாட்டை நீக்குகின்றன. , அவர்கள்‌" 


கக சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தமுவிக்கொள்ளுதலில்தான்‌ எத்தனை விரைவு / காற்றின்‌ 
வீச்சானது கண்‌ மூடித்திறக்கும்‌ கேரத்திற்குள்‌ வான்‌ 
முகடும்‌ வரைமூங்கிலும்‌ தழுவிக்கொள்ளுமாறு செய்தது. 
இர்த கொடிகேர முயக்கத்தைத்‌ தோழி குறிப்பிடவில்லை 
காற்று விசையாக அடிக்கும்போது மூங்கில்‌ மேலெழும்‌ து 
அரன்முகட்டைத்‌ தழுவுதல்‌ போன்று, காலம்‌ வாய்க்கும்‌ 
போது தலைவன்‌ தலைவியர்‌ இருவரும்‌ தம்‌ கட்டுப்பாட்டை 
மீறி ஆர்வம்‌ ததும்பும்‌ கண்களால்‌ ஒருவரை யொருவர்‌ 
.விழுங்குவதுபோல்‌ கோக்குவதைக்‌ குறிப்பிடுறொள்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. உயர்‌ தகுதி வாய்ந்த அவர்கள்‌ இருவரும்‌, 
ஒருவர்க்‌ கொருவர்‌ பொருத்தமானவர்கள்‌ என்பதையும்‌ 
தோழியின்‌ கூற்றிலிருக்து அறியலாம்‌. 

மீன்‌ எறி தூண்டிலார்‌ கண்டதுபோல்‌, வளைந்த நிலையி 
லிருந்து வானளாவ எழும்‌ மூங்கிலின்‌ கரட்சியைத்தான்‌ 
இப்‌ புலவரும்‌ கண்டார்‌. (விட்ட குதிரை விசைப்பின்‌ 
அன்ன விசும்புதோய்‌ பசுங்கழைக்‌ குன்ற காடன்‌ '' என்ற 
அடிகளை நோக்குக. ஆனால்‌ ஒரே காட்ச, இருவருக்கும்‌ 
சல்யெ கருத்தில்தான்‌ எத்துணை வேறுபாடு ! முன்னவரின்‌ 
மனத்தில்‌ துன்பியற்‌ கவிதை உருவாகியது. இப்‌ புலவரின்‌ 
மனத்தில்‌ காதல்‌ ததும்பும்‌ களிப்புச்‌ சுவை பொருக்திய 
இன்பக்‌ கவிதை வடி.வெடுக்கிறது. இந்த வியப்பான வேறு 
பாட்டின்‌ உண்மைதான்‌ என்ன? மூங்கிலின்‌ வேகமான 
அழுச்சிக்குக்‌ காட்டப்பெற்றுள்ள இரண்டு வேறுபட்ட 
உவமைகளில்‌ அந்த உண்மை மறைத்து கடக்கிறது. இவ்‌ 
வவமைகளைக்‌ கற்று, அவை யுணர்த்தும்‌ பொருளைய றிந்த 
வர்‌, புலவரின்‌ கற்பனை செய்யும்‌ வேலையை உணருவர்‌. 
இயற்கை, உணர்வற்றதாகவும்‌, பண்பற்றதாகவும்‌, மாறு 
பாடற்றதாகவும்‌ இருக்கலாம்‌. புலவனின்‌ கற்பனை தன்‌ 
கலைத்‌திறமையால்‌ அதற்குப்‌ பண்பு கற்பிக்றெது. அதற்கு 
உயிரூட்டி, மற்றவர்‌ வணங்கும்‌ பொருளாகவும்‌ ஆக்கு 
றது, இவ்‌ விரண்டு கவிதைகளில்‌ உள்ளதுபோல, மணித 


' உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 45 


வுணர்ச்சிகளை உள்ளவாறு காட்டும்‌ பொருத்தமான கண்‌ 
ணாடியாக, இயற்கை, புலவனுக்குப்‌ பயன்படுகிறது. புலவர்‌ 
கள்‌ கற்பனைக்‌ இிறத்தோடு புனைந்த இக்க இயற்கைக்‌: 
காட்சிகள்‌, விஞ்ஞானி உயிரற்ற சொற்களால்‌ வகுக்கும்‌ 
இய ற்கைபற்றிய சட்டங்களை (110701௨6)விட எவ்வளவோ 
உண்மையானவை. தமிழினம்‌ தனக்கு இயற்கையிலேயே 
உள்ள கவிதையுணர்வால்‌, இப்‌ புலவர்களை அவர்களுடைய" 
உவமைகளாலேயே அழைத்துப்‌ போற்றுகிறது. 


வில்லக விரலினூர்‌ : 


*வில்லக விரல்‌! என்ற உவமை குறுந்தொகை 8170-ஆம்‌ 
பாடலில்‌ வருகிறது. இப்‌ பாடலில்‌ உள்ள * வில்கைவிரல்‌ ** 
என்ற சொற்றொடரோடு 1 இன்‌: சாரியையும்‌ உயர்வுப்‌ 
பன்மை குறிக்கும்‌ ஆர்‌' விகுதியும்‌ சேர்ந்து புலவரின்‌ 
பெயர்‌ அமைந்ததெனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. தலைவனின்‌ 
பரத்தை, சன்னைத்‌ தலைவி பழித்துரைத்தாள்‌ எனக்‌ கேள்‌ 
விப்பட்டாள்‌. பெரும்பான்மையாய்ப்‌ பரத்தைக்கும்‌ தலை 
வனுக்கும்‌ அயலார்‌ அறியும்படி சொற்போர்‌ நிகழ்ந்ததைக்‌- 
குறித்துத்‌ தலைவி பழித்து உரைத்திருக்கலாம்‌. பரத்தை, 
தலைவனை வெளியிற்‌ செல்லாதவாறு தன்னிடம்‌ வைத்து: 
கொண்டமையால்‌ தனக்குத்‌ தனிமைத்‌ துன்பம்‌ ஏற்பட்ட 
தைப்‌ பற்றியும்‌ தலைவி கூறியிருக்கலாம்‌. இதற்குக்‌ காரசார 
மாக மறுமொழி கொடுக்கிறாள்‌ பரத்தை. 4 தலைவியின்‌ உள்‌ 
மன க்இல்‌ தலைவன்மேல்‌ ஆழமான அன்பு இல்லை. வெளியுல- 
கத்தாருக்குத்‌ தெரிவதற்காகத்தான்‌ அவள்‌ தலைவனோடு ' 

ர ர்‌ துவிட்டத போல்‌ பாவனை செய்கிறாள்‌. வாத 
த) தரண்ாடவரின்‌ கைவிரல்கள்‌ மிகரெருக்கமாகச்‌ 
ஐ ஹட்டுக்கள்‌ அசையாமல்‌ ஒரே நிலையில்‌ கிற்றலம்‌: 

ப்ர ன்றது லவன்‌ தலைவியரின்‌ நட்பு. அவ்‌ விரல்கள்‌ ஒரு. 
வேலையும்‌ செய்யவியலாமல்‌ பயன தறவையாதல்‌ போல: 
அவர்களுடைய நட்பும்‌ பயனற்றது. கைவிரல்கள்‌ ரோய்‌ 


தட சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


-கொண்டமைபோல அந்தநட்பு கோய்பிடி தீத நிலையில்‌ இருக்‌ 
கிறது. இர்‌ நட்பைப்போன்‌ றதன்று, பரத்தை தலைவன்‌ மேற்‌ 
கொண்ட காதல்‌, பொது இடங்களில்‌ அவர்கள்‌ இருந்து 
பேசும்போது அவர்களுக்குள்‌ சேர்க்கை இராது. அவர்‌ 
, கள்‌ ஏதும்‌ உறவற்றவர்கள்போல, முன்பின்‌ னறியாத எதி 
லார்‌ போலப்‌ பழகுவார்கள்‌. ஆனால்‌, வீட்டில்‌ இருக்கும்‌ 
போது, போர்முனையில்‌ பகைவரை நோக்கி அம்பு எய்தற்‌ 
காக வளைத்த வில்லைப்‌ பிடித்த கைவிரல்கள்‌ ஒன்றாகச்‌ 
சேர்ந்து வலிமையோடு செயலாற்றுவதைப்‌ போல்‌, 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒருவராக இணைந்து, அச்த இணைப்பின்‌ 
வலிமையால்‌ உலகத்தையே எதிர்க்கவும்‌ ித்தமாயிருப்பர்‌:? 
இதுவே பரத்தை மொழியின்‌ சாரமான கருத்து, 
வில்லைப்‌ பிடித்த விரல்கள்‌ போன்ற கட்பு £ என்ற 
.உவமையைப்‌ பரத்தை பயன்படுத்தித்‌ தலைவியின்‌ போலி 
யான அன்புக்கும்‌ ஓர்‌ உவமை காணுமாறு நம்மை விட்டு 
விடுகிறாள்‌. கம்‌ சக்தனையைத்‌ அண்டும்‌ ஆற்றல்‌, பரத்தை 
யின்‌ உவமைக்கு இருப்பதால்தான்‌, இதைக்‌ கவிதையில்‌ 
அமைத்த புலவர்‌ “வில்கை விரலீனார்‌ ' எனப்‌ போற்றப்‌ 
பெறுதிறார்‌. 
<2 
ஓர்‌ ஏர்‌ உழவர்‌ (ஓர்‌ ஏர்‌ உழவனுர்‌) : 
புறகானூற்று 1938-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்பெயர்‌ “ஓர்‌ 

அர்‌ உழவர்‌' என்பது. அப்‌ புலவர்‌ பாடிய பாட்டில்‌ உள்ள 
இரு சொற்றொடராலேயே அவருக்கு இப்‌ பெயர்‌ அமைர்‌ 
இருத்தல்வேண்டு மென்பதில்‌ ஐயமில்லை. ஆனால்‌ இப்புற 
கானூற்றுப்‌ பாடலில்‌ ௮ச்‌ சொற்றொடர்‌ இல்லாதது 
சமக்குச்‌ சிறிது வியப்பையே அளிக்கிறது. (சைவசிந்தாந்த 
மகா) சமாஜத்தாரின்‌ பதிப்பில்‌, சக்ீரர்‌ பாடியதாக உள்ள 
குறுக்தொகை 1831-ஆம்‌ பாடலில்‌ * ஓர்‌ ஏர்‌ உழவன்போல'* 


*5-ஆம்‌ வரி. 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 47 


என்ற வரி காணப்படுகிறது, டாக்டர்‌ சாமிசாதையர்‌ 
அவர்களின்‌ குறுந்தொகைப்‌ பதிப்பில்‌ இப்‌ பாடலின்‌ 
ஆசிரியராக : ஓர்‌ ஏர்‌ உழவனார்‌ £ என்பவர்‌ குறிக்கப்பட்‌ 
ஒ.ருப்பதும்‌, பிரதிபேதமாக நக்கீரர்‌ என்னும்‌ பெயர்‌ 
காணப்படுவதும்‌ நமக்கு மகழ்ச்சியளிக்கன்றன. நக்‌£ரர்‌ 
ஒரு சிறந்த புலவர்‌, 4 ஓர்‌.எர்‌ உழவனார்‌ ? என்னும்‌ இலக்‌ 
இயப்‌ பெயரை அவர்‌ பெற்றிருந்தால்‌, பிற்காலத்தார்‌ அதை 
மறவாது போற்றியிருப்பர்‌, எனவே, குறுந்தொகை 181- 
ஆம்‌ பாடலின்‌ தலைப்பில்‌ ஈக்€ீரர்‌ பாடியதாக எழுதப்‌ 
பட்டிருப்பது படிசெய்வோரின்‌ தவறு என்று முடிவுகட்ட 
“வேண்டியுள்ளது. 
கார்காலம்‌ வரப்போவதை அறிந்த தலைவன்‌, ௮க்‌ 
காலத்தில்‌ தலைவியை அடைவதாக அவளிடம்‌ தான்‌ கூறிய 
உறுதிமொழியை நினைந்து, வருந்திக்‌ கூறுவதாக உள்ளது 
குறுக்தொகை 181-ஆம்‌ பாடல்‌.  பார்ப்பவர்களுடைய 
நெஞ்சத்தோடு போர்புரியும்‌ பெரிய கண்களும்‌, அன்பான 
கோக்கும்‌, அசைகின்ற மூங்கில்‌ போன்ற அழகான தோள்‌ 
களும்‌ உடைய தலைவி இருக்கும்‌ ஊர்‌ கெடுச்‌ தொலைவில்‌ 
உள்ளது. மழை பெய்ததனால்‌ ஈரமாகி உழுவதற்குத்‌ தக்க 
 நில்யடைந்த பெரிய வயலையுடைய உழவன்‌, தன்னிடம்‌ 
ஒரே ஏர்‌ மட்டும்‌ இருந்தால்‌, ஈரம்‌ காயும்முன்‌ உழுது 
முடித்தல்‌ வேண்டுமென்ற விருப்பத்தால்‌ எவ்வா றுவிரைநம்து 
உழுவானே, அவ்வாறு தலைவியிடம்‌ செல்ல விரைகிறது 
என்‌ செஞ்சு. அந்தோ ! அதனால்‌ எனக்கு வருத்தம்‌ பெரி 
தரகிறது.!? ₹ ஓர்‌ ஏரையுடைய உழவன 2 எனத தகு 
இக்‌ கவிதையின்‌ இதயமாக உள்ளது. டடம பன்மை 
குகள்‌ (அர்‌) என்பதும்‌, * ர்‌! என்பதும்‌ முறையே 
இவ்‌ வுவமைத்‌ தொடருடன்‌ இணைந்து * ஓர்‌ ஏர்‌ உழவர்‌ 
“ஓர்‌ ஏர்‌ உழவனார்‌' என்னும்‌ பெயர்களை அமைத்துள்ளன. 


48 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
கழைதின்‌ யானை யரர்‌ : 


இவர்‌ புறசானூற்று 204-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌. 
* கழைதின்‌ யானை என்ற சொற்றொடரைக்‌ கவிதையில்‌ 
பயன்படுத்தயமையாலேயே இவர்‌ இப்‌ பெயர்‌ பெற்றார்‌ 
என்பது கண்கூடு. £ மூங்கிலை உண்கின்ற யானை * என்பது 
இத்‌ தொடருக்குப்‌ பொருள்‌. இவ்‌ வாசிரியர்‌ பாடியதாக. 
உள்ள இப்‌ புறகானூற்றுப்‌ பாடலில்‌ கழைதின்‌ யானை என்‌ 
னும்‌ தொடர்‌ காணப்படவில்லை. ஆனால்‌, சோழன்‌ நலங்‌ 
இள்ளி, தன்‌ பகைவர்மேற்‌ சினந்த, வஞ்சின மொழியாகக்‌ 
கூறிய புறகாணூற்று 18-ஆம்‌ பாடலில்‌ இத்‌ தொடர்‌ வரு 
வது வியப்பிறிடெமாக உள்ளது, (கழைதின்‌ யானை கால்‌ 
அகப்பட்ட --புறம்‌., 78 : 9). அப்‌ பாடலில்‌, சோழன்‌, தன்‌ 
வீரம்‌ செறிந்த கொள்கையை வெளியிடுதிறான்‌ : 

₹ ஏன்‌ பகைவர்‌ மெல்ல வந்து என்‌ காலில்‌ விழுந்து 
வேண்டுவராயின்‌ அவர்க்கு, வெற்றிபொருக்திய முரசுகள்‌ 
முழங்கும்‌ அற்பமான என்‌ காட்டைமட்டுமன்று, என்‌ 
இணியஉயிரையும்‌ ஈல்குவேன்‌.என்‌ அமைச்சர்‌, படைத்தலை 
வர்‌ முதலியோரின்‌ வலிமையை எண்ணாது, ஊக்கம்‌ மிகுந்த 
என்‌ வலிமையை இகழ்ச்துரைத்த அறிவிலி, தூக்கிக்கொண் 
டிருக்கும்‌ புலியின்மீது இடறிவிழுர்த குருடன்‌ உயிர்தப்ப 
இயலாதவாறுபோல, என்னிடமிருக்து தப்பிப்போக முடி 
யாது. மூங்கிலைத்‌ தின்னும்‌ வலிய யானையின்‌ காலின்‌ £ழ்‌ 
அகப்பட்டு மூங்கிலின்‌ இளமுளை அழிவதுபோல அவன்‌ 
அழியும்படி. அவன்மேல்‌ படையெடுத்துச்‌ சென்று போர்‌ 
புரிவேன்‌. அவ்வாறு செய்யேனாயின்‌, என்னிடத்து 
அன்பில்லாத பெண்களை நான்‌ வலிச்து தழுவிய பாவமும்‌ 
பழியும்‌ என்னைச்‌ சேரட்டும்‌.” 

யானை காட்டிற்குச்‌ சென்று மூங்கிலை மேய்தல்‌; 
கொடுங்கோலாட்சியால்‌ தம்‌ நரட்டைப்‌ பாழாக்கிய 
கொடிய மன்னர்களை இவ்‌ வரசன்‌ வென்று; மறைந்து 


உவமைகள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 49 


இடக்கும்‌ எல்லாப்‌ பகைகளையும்‌ வேரொடு களைந்த பக்கத்‌ 
செயலைக்‌ குறிக்கிறது. 

* கழைதின்‌ யானை ' என்ற சொற்றொடரின்‌ வற்‌, 
பாடலின்‌ ஆசிரியர்‌ * கழைதின்‌ யாளையார்‌' என்று பெயர்‌ 
பெற்றிருத்தலே முறையாக இருப்பவும்‌, ஆசிரியர்‌ பெயர்‌. 
“சோழன்‌ நலங்கிள்ளி' என்று குறிக்கப்பட்டிருக்றெது, 
இப்‌ பாடலப்‌ பாடியவன்‌ ஒரு மன்னனாகத்தான்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ ஐயம்‌ இருக்கமுடியாது! 
சோழ மன்னன்‌ கூறிய வஞ்சின மொழிகளைப்‌ பாடலாகப்‌ 
பாடியவர்‌ கழைதின்‌ யானையார்‌ என்று கருத இடமுண்டாரி 
பாடலின்கீழ்க்‌ கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பில்‌ இங்கனம்‌ 
கருதுவதற்கு அடிப்படை இல்லை. சோழன்‌ ஈலங்கிள்ளியின்‌ 
இலக்கிய இயற்பெயர்‌ * கழைதின்‌ யானையார்‌ £ எனச்‌ 
சொல்லக்கூடும்‌. இதை மனத்துட்கொண்டு : கழைதின்‌ 
யானையார்‌' பாடியதாக உள்ள புறநானூற்று 204-ஆம்‌ 
பாடலை ஆராயலாம்‌. சிறு காட்டுப்‌ பகுதியொன்‌ நற்கூதீ 
தலைவனாகிய வல்வில்‌ ஓரி என்பானைப்‌ புகழ்ச்து கூறும்‌ 
பாடல்‌ அது. சோழ மன்னன்‌ கிள்ளிவளவன்‌, தன்னு 
டைய இற்றரசர்களுள்‌ ஒருவனாகிய பண்ணைப்‌ புகழ்க்து 
புறம்‌. 178-இல்‌ பாடியுள்ளான்‌. எனவே, நலங்கிள்ளி, 
வல்வில்‌ ஓரியின்‌ வண்மையைப்‌ புகழ்ந்து பாடினான்‌ என்பது 
பொருந்தாமற்‌ போகாது. சங்கப்‌ பாடல்களிற்‌ பெரும்‌ 
பாலானவை, அவற்றைப்‌ பாடிய புலவர்களின்‌ கூற்றாக 
இராமல்‌, அவர்கள்‌, தம்‌ கற்பனையால்‌, ஒரு சூழ்மிலையைப்‌ 
படைத்து அங்கு நிறுத்தும்‌ கற்பனைப்‌ பாத்திரங்களின்‌, 
கூற்றாக உள்ளன. எனவே, நலங்கிள்ளி; ஓரியைப்‌ புகழ்ர்த 
இல்‌ இழுக்கு ஒன்றுமில்லை. கோவூர்ழொர்‌ என்னும்‌ புலவர்‌, 
ஓரியின்‌ பகைவனான மலையமான்காரியின்‌* குழர்தைகளைச்‌ 
சோழன்‌ இள்ளிவளவன்‌, யானையின்‌ காலடியில்‌ இடக்‌ 


*இறுபாண்‌, 110-111. 
சங்‌, 4 


50 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கட்டளயிட்டபோது, அவனிடம்‌ வேண்டி அவர்களை 
விடுவிக்கருர்‌.£ அப்‌ புலவர்‌ சோழன்‌ நலங்கிள்ளியையும்‌ 
புறம்‌. 68-ஆம்‌ பாடலில்‌ புகழ்ச்துள்ளார்‌. எனவே, சோழன்‌ 
தலங்இள்ளியும்‌ வல்வில்‌ ஓரியும்‌ ஒரே காலத்தவர்‌ என்ப 
தற்கும்‌, காரியின்‌ மக்கள்‌ சோழனுக்குப்‌ பகைவர்களாக 
இருந்தனர்‌ என்பதால்‌, ஓரி சோழனது துணையைப்‌ பெற்‌ 
நிருக்தான்‌ என்பதற்கும்‌ போதிய வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ 
உள்ளன. 

இன்னொரு வகையாகவும்‌ முடிவுசெய்ய இடமுண்டு. 
புறம்‌. 204-ஆம்‌ பாடலைப்‌ பாடிய : கழைதின்‌ யானையார்‌ * 
£கழைதின்‌ யானை! யென்னும்‌ தொடரை யமைத்து 
மற்றொரு பாடல்‌ பாடியிருத்தல்‌ வேண்டும்‌. அப்‌ பாடல்‌ 
காலவெள்ளத்தில்‌ மறைந்திருக்கக்‌ கூடும்‌. சோழன்‌ கலப்‌ 
இள்ளி அழகான இத்‌ தொடரைத்‌ தனது பாடலில்‌ பயன்‌ 
படுத்தி,அதற்குச்‌ சாகா வாழ்வளித்தான்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ 
பொருத்தமே. 


4. மனங்கவரும்‌ கலையழகு வாய்ந்த 
புனைந்துரைச்‌ சொற்றொடர்கள்‌ 
இயற்பெயர்களாக வருதல்‌ 


புலவனின்‌ கற்பனை முழுதையும்‌ உருவகங்களும்‌ உவமை 
களும்‌ மட்டுமே உணர்த்திவிட முடியும்‌ என்பதற்கில்லை. 
வெறும்‌ அணிகள்‌ மட்டும்‌ கவிதையாக ஆதல்‌ முடியாது. 
உள்ளதை உள்ளபடி கேரடியாகள்‌ சொல்லும்‌ அறிவியல்‌ 
அலீன்‌ வறண்ட நடைக்கு முற்றிலும்‌ மாறாக, மனன்‌ 
கவரும்‌ கலையழகு வாய்ந்த வருணனைச்‌ சொற்றொடர்கள்‌, 
கற்பனையை வெளியிடுவதில்‌ தனிச்‌ சிறப்புடையவை யாகும்‌. 


புறம்‌, 46, 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 51: 


புலவன்‌, தான்‌ சொல்லக்‌ கருதிய பொருளை நேர்முகமாகக்‌ 
கூறாது; வருணனை நயத்தோடு ஒருவாறு குறிப்பாகப்‌ புலப்‌ 
படுத்தி அமைக்கும்‌ சொற்றொடர்களான இவை ஆங்கி 
லத்தில்‌ ார௦ற65? என அழைக்கப்படும்‌. புலவன்‌, தான்‌ 
கற்பனை செய்த கருத்தை வளப்படுத்தும்‌ குறிப்புக்களை 
அமைக்கும்‌ ஆற்றல்‌ * தோக்கு ” எனப்படும்‌. அர்‌ கோக்கை 
உயிர்லெயாகக்‌ கொண்டு புலவனின்‌ கருத்து வெளிப்படும்‌ 
முறைக்கு £இறைச்‌சி' எனத்‌ தமிழில்‌ பெயர்‌ வழங்கு 
இறது, , 

தொல்காப்பியம்‌, இயற்சொல்‌ - திரிசொல்‌ என்ற இரு 
வகைப்பட்ட சொற்களிடையே உள்ள வேறுபாட்டைக்‌ 
கூறுகிறது. பேச்சு வழக்கு, செய்யுள்‌ வழக்கு இரண்டிலும்‌ 
பொதுவாகப்‌ பயின்று இயல்பால்‌ பொருள்‌ உணர்த்தும்‌ 
சொற்கள்‌ இயற்சொற்கள்‌ எனப்படும்‌. இயற்சொற்களின்‌ 
இயல்பினின்றும்‌ மாறுபட்டதாய்ச்‌ செம்மையாகப்‌ பண்‌ 
பட்டதாம்‌ இயற்சொற்போல இயல்பில்‌ பொருள்‌ உணரப்‌ 
படாது அரிதாய்ப்‌ பொருள்‌ உணர்த்துவதாய்ச்‌ செய்யுள்‌ 
வழக்கில்‌ மட்டும்‌ பயிலும்‌ சொல்‌ திரிசொல்‌ எனப்படும்‌, 
இயற்சொல்‌ தன்‌ இயல்பிலிரும்‌ த இரிச்‌,து வழங்கும்‌ சொல்லே 
இரிசொல்‌ எனினும்‌ அமையும்‌. வடமொழியாளர்‌ திரிசொற் 
களை £வக்ரோக்தி' என அழைப்பர்‌. தமிழ்‌ இலக்யெ 
வரலாற்றின்‌ தொடக்கத்திலிருச்து இவ்‌ வேறுபாடு 
தொடர்ந்து ஆட்சி பெற்று வந்துள்ளது. 

கவிதையின்‌ புறவடிவத்தில்‌ கருத்திருத்திப்‌ பொருள்‌ 
களைச்‌ சுற்றிவளைத்துக்‌ கூறும்‌ வக்ரோக்தியே சிலருக்குச்‌ 
இறப்பானதாகத்‌ தோன்றும்‌. ஆனால்‌, சொற்றொடர்களில்‌ 
ஆழமாகப்‌ புதைந்திருக்கும்‌ உட்பொருளை சொற்களின்‌ 
உட்கருத்தை கருதும்போது, சொற்களும்‌ கருத்துக்கு 
ளும்‌ நிறைந்த இவ்வுலகில்‌, புலவனின்‌ கற்பனையில்‌ தோன்றிய 
உயர்ந்த கருத்தை உண்மைபோல உலவச்‌ செய்வதற்குக்‌ 
கவிதையில்‌ அமையும்‌ * சிந்தனையைக்‌ கிளாத்தும்‌ ஆற்றல்‌ ! ' 


22 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தான்‌ சிறக்ததாகும்‌. இவ்‌ வாற்றலே தமிழில்‌ * நோக்கு ” 
என்றும்‌, வடமொழியில்‌ । த்வனி? என்றும்‌ அழைக்கப்‌ 
படுறெது. சொற்களும்‌ சொற்றொடர்களும்‌; புலவன்‌ தன்‌ 
கற்பனைவடி வமான கருத்தை முழுமையாக வெளியிட விரும்‌: 
பும்‌ குறிப்பிட்ட சில இடங்களில்‌, கவிதைஉணர்‌ வென்னும்‌: 
மின்னாற்றல்‌ ஊட்டப்பெற்று நிற்கும்‌. அப்போது வெறுஞ்‌- 
சொற்களாகவும்‌ சொற்கோவைகளாகவும்‌ இருர்த அவை 
உயிர்‌ ஆற்றல்‌ நிறைந்தனவாக மாறுஇன்‌ றன; கலைப்‌ படைப்‌ 
பின்‌ உண்மையான அனுக்குண்டுகளாக மாறுகின்றன... 
இவற்றின்‌ அளவிறந்த ஆற்றல்‌, ஆன்மிகப்‌ பாதையில்‌: 
முன்னேறிச்‌ செல்லும்‌ இவ்வுலக மக்களின்‌ நன்மைக்காகப்‌ 
புலவனின்‌ கற்பனையால்‌ கட்டுப்படுத்தப்படுகறது. இது 
வரையில்‌ பகுத்தாராய்ந்த உவமைகளும்‌ உருவகங்களும்‌,. 
கருத்தைக்‌ கவரும்‌ இச்‌ சொற்றொடர்களின்‌ பெரிய 
பகுப்பினுளன்‌ அடங்குவனவே. கவிதையரற்றல்‌ உடையன 
வாகப்‌ பழந்‌ தமிழர்களால்‌ நன்கு அறியப்பட்டிருந்த 
சொற்கள்‌ தொடர்கள்‌ ஆயெவற்றை, காம்‌ இனி ஆராய்தல்‌ 
வேண்டும்‌. புலவனின்‌ கருத்தை வெளியிடும்‌ முறையில்‌ 
இவை அமைந்துள்ள தனிச்‌ சிறப்பை உணர்ந்து தம்‌ 
மனத்தை அவற்றில்‌ பறிகொடுத்த பழந்தமிழ்‌ மக்கள்‌; 
இவற்றையே, கவிதை பாடிய புலவரின்‌ அழியாத பெயராக. 
என்றும்‌ போற்றி வந்தனர்‌, 
௮ 

இரும்பிடர்த்‌ தலையார்‌ : 

இத; புறசானூற்று 8-ஆம்‌ பாடலை இயற்றிய புலவரின்‌ 
பெயர்‌, இப்‌ பாடலில்‌ 11-ஆம்‌ வரியில்‌ 6 இரும்மீடர்த்தலை ?' 
என்ற இச்‌ சொற்றொடர்‌ வருகிறது. 

₹* முடிவில்லா து வாரி வழங்கும்‌ வண்மைக்குப்‌ 

பெயர்‌ போனவர்‌ கவுரியர்‌, அவரது கெஞ்சில்‌ அன்பு 
கிறைக்திருக் சது. அவரது ஆனை செலுத்தும்‌ ஆழி, உலக 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 58 


மங்கும்‌ சுழன்றது. உலக மக்கள்‌ அனைவரும்‌ அவரது 
செங்கோலின கழ்‌ வாழ்ந்தனர்‌. அவர்‌ நாட்டில்‌, காவல்‌ 
(முரசம்‌, இனிமையான ஒலியோடு இழுமென முழங்கியது: 
முழு நிலவைப்போல உயர்ந்திருந்த அவருடைய வெண்‌ 
கொற்றக்‌ குடை, கடல்‌ சூழ்ந்த நிலவுலகில்‌ வாழும்‌ உயி 
ரினங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ நிழல்‌ தந்தது. இத்தகைய 
அவுரியர்‌ மரபில்‌ வந்த பெருமைவாய்ந்த தோன்றலே ! 
செவ்விய அணிகளை யணிந்த குற்றமற்ற கற்புடைய 
மங்கையின்‌ கணவனே !'' 

“இறந்த குலத்திற்‌ பிறந்ததற்கேற்ற சிவர்த நெற்றிப்‌ 
புள்ளிகளுடன்‌, பொன்னாற்‌ செய்யப்பெற்ற முகபடாமும்‌ 
அணியப்பெற்று அழகான தோற்றத்தோடு கிற்கிறது 
பரனை, அந்த யானை, யாரும்‌ பக்கத்தில்‌ அணுக முடியாத 
வலிமையுடையது. இனிய மணமுடைய மதநீர்‌ அதன்‌ 
கவுள்களிலிருந்து வழிகிறது. (தற்காப்புக்கு வேறுபடை 
எதவும்‌ தேடாமல்‌) தன்‌ பெரிய கொம்புகளையே படைக்‌ 
கலமாகப்‌ பயன்படுத்துகிறது அந்த யானை; கொம்பாயெ 
படைக்கலத்தைக்‌ கொண்டு பகைவரின்‌ மதிலில்‌ உள்ள 
மூடப்பட்ட கதவைக்‌ குத்தியுடைக்கிறது. (அதனால்‌; 
தானும்‌ தன்‌ மன்னனுடைய படைகளும்‌ மதிலினுள்‌ 
எளிதில்‌ போக வழிசெய்து.) அதன்‌ இரு பக்கத்திலும்‌ 
இரண்டு மணிகள்‌ கயிற்றால்‌ பிணிக்கப்பட்டுத்‌ தொங்கு 
இன்றன. கூற்றுவன்‌ தன்‌ கடமையைச்‌ சரிவரச்‌ செய்வ 
தற்காக வீசும்‌ பாசக்‌ கயிற்றுக்கு மருந்தே இல்லை ; யாரும்‌ 
அதன்‌ பிடியிலிருற்து தப்பமுடியாது. ஆனால்‌, பெரும்பெயர்‌ 
அழுதி/ இடைவிடாது படைக்கலங்களைக்‌ பிடித்ததனால்‌ 
.வலிவடைர்த உன்‌ கைகளில்‌ ஒளிபொருக்திய வாளையேந்தப்‌ 
பெருங்கையினையுடைய யானையின்‌  (இரும்பிடர்த்தலை) 
பெரிய கழுத்தின்மீது நீ அமர்ந்து பொரும்போ து, அந்தக்‌ 
கூற்றுவனின்‌ வெற்றிகள்கூட அற்பமாகப்‌ போய்விடு 
இன்றன?! 


24 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


₹ பொற்கழல்‌ அணிந்த கால்களும்‌ குறுக்கே அகன்று 
மலையையும்‌ தோற்கச்‌ செய்யும்‌ பரந்த மார்பும்‌ உடைய 
வீரனே! உன்‌ மார்பில்‌ பூசிய சந்தனம்‌ (வெற்றிபெற 
வீரும்பும்‌ உனது பெருஞ்‌ சினத்தின்‌ வெம்மையால்‌ ஓ 
புலர்க்து விட்டது.” 

₹ உனது அன்பைப்‌ பெற விரும்பி இரப்போர்‌ வருவர்‌. 
மனிதர்‌ செல்லுதற்கு அஞ்சுகின்ற, பல பிரிவாகப்‌ பிரிந்து 
இடக்கும்‌, வழிகளில்‌ அவர்கள்‌ வருவர்‌, அவ்‌ வழிகளில்‌ 
உன்ன மரங்கள்‌ நிற்கின்றன. (உன்னமரம்‌ பொன்போன்ற: 
பூக்களும்‌ சிறிய இலைகளும்‌ உடையது. வீரர்‌ போருக்குச்‌ 
செல்லுமுன்பு, கிமித்தம்‌ காண்பதற்காக இம்‌ மரம்‌ பயன்‌ 
பட்டது. இம்‌ மரத்தின்‌ கிளைகளில்‌ இலைகள்‌ வாடித்‌ 
தோன்றினால்‌ தமக்குத்‌ தோல்வி உண்டாகுமென்றும்‌, 
தழைத்து ஒளிபெற்றுத்‌ தோன்றினால்‌ வெற்றி ட்டு: 
மென்றும்‌ வீரர்‌ தணிவர்‌.) இம்‌ மரங்களின்மேல்‌ வளைந்த 
வாயுடைய பரும்‌. துகள்‌; ழே பாலைநில மறவரால்‌ கொன்று: 
குவிக்கப்பட்டிருக்கும்‌ மனித உடல்களைத்‌ தன்னும்‌ விருப்‌ 
பத்தோடு அமர்ந்திருக்கின்றன. அவ்‌ வூடல்கள்‌ கிடக்கின்‌ ந: 
கல்லறைகள்‌ புதியனவாக உண்டானவையே. வழியில்‌: 
செல்லுகின்ற புது மனிதர்களை ஆறலைகள்வரான மறவர்‌ தம்‌ 
கொடிய அம்பினாற்‌ கொன்று அவருடைமைகளைப்‌ பறித்துக்‌ 
கொண்டு, பிணங்களை உன்ன மரங்களின்‌ அடியில்‌ இட்டுக்‌ 
கற்களால்‌ மூடினர்‌. அவ்வாறு உண்டானவையே 
அச்‌ கல்லறைகள்‌. அம்‌ மறவர்கள்‌ அம்பெய்வதற்காகப்‌' 
பார்க்கும்‌ குறி எப்பொழுதும்‌ தப்புவதில்லை. அவர்கள்‌ 
மிகக்‌ கொடியவர்கள்‌. இசவலர்கள்‌ வருகின்ற அப்‌ பாதை: 
யில்‌ ஆங்காங்கே கற்கள்‌ குவியல்‌ குவியல்களாகக்‌ இடக்கும்‌. 
கண்ணுக்கெட்டிய தூரம்‌ ஒரே பாழ்வெளியாகக்‌ கிடக்கும்‌... 
தண்ணீர்க்‌ குறியே அங்குக்‌ காண முடியாது. அண்மையில்‌ 
இற்றூர்களும்‌ இருக்கமாட்டா. அவ்‌ வழியில்‌ செல்வோர்‌ 
பொறுத்தற்கரிய துன்பமுறுவர்‌. கதிரவனின்‌ வெங்கதிர்கள்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 55 


கண்ணைப்‌ பறிப்பனபோல்‌ ஒளிவிடும்‌. தொலைவில்‌ வருகின்ற 
புது மனிதர்களை நன்கு பார்த்துக்‌ குறிவைப்பதற்காக 
இம்‌ மறவர்கள்‌, கண்களைக்‌ கையால்‌ கவித்துக்கொண்டு 
கூர்ம்து நோக்குவர்‌. இவர்கள்‌, தாம்‌ கொன்று குவிக்கும்‌ 
மனித உடல்களைச்‌ சவக்குழி தோண்டிப்‌ புதைப்பதில்லை. 
அவ்‌ வுடல்களை வெறு நிலத்தில்‌ குவித்து, அவற்றின்மேல்‌ 
கற்களைப்‌ போட்டு மறைப்பர்‌. அவர்கள்‌ நன்றாக மூடிவிடுவ 
தால்‌, மரத்தின்மேல்‌ விருச்துண்ணக்‌ காத்திருக்கும்‌ பருக்து 
களின்‌ விருப்பம்‌ நிறைவேறாமற்‌ போடறது. பிணங்கள்‌ 
அண்மையில்தான்‌ கிடக்கின்றன. ஆனாலும்‌ பருந்துகள்‌ 
அவற்றை நெருங்கி உண்ண முடியவில்லை.” 

“பல பிரிவுள்ள இந்தப்‌ பயங்கரமான வழியாக 
இரப்போர்‌ உன்னைக்‌ காண வருகின்றனர்‌. அவர்களின்‌ 
மனத்தில்‌ உள்ள விருப்பத்தை முகக்குறிகொண்டே நீ 
அறிய வல்லாய்‌; அறிச்‌.து, அவர்களின்‌ வறுமையைத்‌ தீர்க்க 
வும்‌ வல்லாய்‌. இந்த வல்லமை உன்னிடத்தி லீருத்தலால்‌ 
நீ வாய்மை பிறழாதிருக்கவேண்டும்‌. இவ்‌ வுலகமே ப 
கீழாகப்‌ பிறழ்ச்தாலும்‌ உன்சொற்கள்‌ பிறழ்தல்‌ கூடாது." 
இதுதான்‌ இரும்பிடர்‌த்தலையாரின்‌ புறகானூந்றுப்‌ பாடலில்‌ 
உள்ள கருத்து, பாண்டிய மன்னனைப்‌ புகழ்க்து பாடும்‌ 
இந்தப்‌ பாடலில்‌ : இரும்பிடர்த்தலை ” என்ற சொற்றொடரின்‌ 
இடத்தையும்‌ சிறப்பையும்‌ ஆராய்ச்‌. துணர்‌ தல்‌ வேண்டும்‌. 

இரவலர்க்கு ஈயும்‌ வண்மையுள்ளவனாகும்படி. மன்ன 
வனைத்‌ தூண்டுவதே புலவரின்‌ விருப்பமாகும்‌. அவ்‌ விருப்‌ 
பத்தைக்‌ கவிதையாக வடித்துக்‌ கூறும்போது, முன்னுரை 
யாக மன்னவனின்‌ முன்னோர்களைப்‌ புலவர்‌ புகழ்க்து 
பாடுகிறார்‌ ; பின்‌, இர ண்டு வேறுபட்ட சொல்லோவீயங்‌ 
களைப்‌ படிப்படியாக அமைத்துச்‌ செல்லுகிறார்‌. பாலைகில 
மக்களைப்‌ பிறகில மக்கள்‌ பொருட்படுத்‌தவதில்லை; அவர்‌ 
களின்‌ வாழ்க்கையைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாமல்‌ அவர்களைத்‌ 
தள்ளி வைத்தனர்‌, இதனால்‌, உணவின்றித்‌ அன்புற்ற 


56 ' சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாலை நிலத்தார்‌, வறுமையால்‌ உந்தப்பட்டுக்‌ கொடிய 
கொலை செய்வோராக, மனிதர்களைக்‌ கொல்லும்‌ காட்டு ஒர்‌ 
ஓவியமாக அமைகிறது. யானையின்‌ கழுத்தில்‌ அமர்ந்து, 
பண்பாடுள்ள நகர மக்களைக்‌ கொன்று, கரங்களை அழித்த, 
காகரிகத்திற்கே சாவோலை விடுத்துக்‌ கூற்றுவனுக்குக்‌ 
தலைவனாக விளங்கும்‌ பேரரசனின்‌ உருவம்‌ மற்றோர்‌ ஓவிய 
மாக அமைகிறது. இவ்வாறு சித்திரித்துக்‌ காட்டுவதே, 
மன்னனின செய்கைகள்‌ நியாயமானவையா, அறத்தோடு 
பொருந்தியவையா என்று கேட்பதுபோ லிருக்கிறது, 
“போரை ஒழிப்பதற்காகப்‌ போர்‌ "நாடு பிடிக்கும்‌ 
வீருப்பத்தினின்றும்‌ விடுதலையடைதல்‌ முதலிய நான்கு 
வீடுதலையுரிமைகளை திலைபெறுத்துவதற்காகப்‌ போர்‌ ::-- 
என்ற கருத்துக்கள்‌ சென்ற இரண்டாம்‌ உலகப்‌ போரில்‌ 
ரூஸ்வெல்ட்‌ முதலிய தலைவர்கள்‌ நமக்கு அடிக்கடி நினை 
வுறுத்தியவை யாகும்‌. வண்மையும்‌ அன்பும்‌ நிறைந்தவர்‌ 
களாகிய பாண்டியனின்‌ முன்னோர்களையும்‌, அவனுடைய 
கற்பு நிறைந்த மனைவியையும்‌ நினைத்துப்‌ பார்க்கும்‌ 
போதுதான்‌, பாண்டியன்‌ அறக்‌ தவறமாட்டான்‌ , அறத்திற்‌ 
காகவே போர்‌ செய்கின்றான்‌ என்பதை உணர முடிகிறது, 
வறுமையால்‌ துன்புறும்‌ இரு கூட்டத்தாரைக்‌ கவிசையிற்‌ 
காண்கிறோம்‌. ஒரு கூட்டத்தார்‌ கொலைத்‌ தொழிலில்‌ 
ஈடுபட்டுக்‌ தம்‌ வறுமையை ஓரளவு தீர்த்துக்கொள்ளு 
ன்றனர்‌. ஒரு கூட்டத்தார்‌ வறுமையால்‌ உற்தப்பட்டுத்‌ 
தம்‌ துன்பம்‌ தீர்த்து அமைதி நல்கும்‌ இன்ப வுலகமாகிய 
பாண்டியனது அவைக்களத்தை யடைதற்காக, மரணத்‌ 
தின்‌ பெரிய வாய்போன்ற கொடிய பாதையில்‌ தணிர்து 
கடந்து வருகன்றனர்‌. அவர்களுடைய வறுமையைத்‌ 
தன்‌ வண்மையால்‌ மன்னன்‌ போக்கவில்லையானால்‌ என்ன 
நிகழும்‌? கொலையிலும்‌ கொள்ளையிலும்‌ அவர்கள்‌ ஈடுபடு 
வதைத்‌ தவிர வேறுவழி என்ன இருக்கிறது? இவ்வுலகம்‌ 
தலைகீழாகப்‌ பிறழ்ச்தாலும்‌, வறியவர்க்கும்‌ தேவையுள்ள 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 57 


வர்க்கும்‌ உதவி செய்வதே, தான்‌ போரில்‌ வெற்றிபெற 
விரும்புவதன்‌ ஒரே நோக்கம்‌, எனப்‌ போருக்குமுன்‌ அறி 
அத்த மன்னன்‌, அது முடிந்து வெற்றிகண்ட பின்‌ அச்‌ 
'செசற்களினின்றும்‌ பிறழ்தல்‌ கூடாது. 

மனனவனுக்குப்‌ புலவன்‌ சொல்ல நினைத்த கருத்தைக்‌ 
கவிதையில்‌ வளர்த்து முழுமையாகச்‌ சொல்லும்‌ வகையில்‌ 
“ இரும்பிடர்த்தலை' என்ற சொற்றொடர்‌ பெரிதும்‌ உதவு 
கிறது. போர்க்களத்தில்‌ மன்னன்‌, பகைவரை எதிர்த்துக்‌ 
கொல்லுவதில்‌ காணும்‌ தன்னலத்‌ தியாகத்திற்கும்‌, பாலை 
நிலத்தில்‌ மறவர்‌, தமது பொருள்‌ விருப்பால்‌ மனிதர்களைக்‌ 
கொல்லுவதில்‌ காணும்‌ தன்‌ னலத்திற்கும்‌ உள்ள வேறு 
பாட்டை இச்‌ சொற்றொடர்‌ வலியுறுத்துகிறது. பாலை நிலக்‌ 
கள்வரால்‌ மரணத்தின்‌ வாயில்‌ தள்ளப்பட்டவர்கள்‌, 
தற்காப்‌ பில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ வேண்டுமென்றே 
கொடுமை செய்யப்பட்டவர்கள்‌. கள்வரின்‌ செயலில்‌ வீர 
மும்‌ பெருமையும்‌ இல்லை ; தன்னலமே கிறைந்திருக்கிறது. 
அக்‌ கொலைத்தொழிலப்‌ புரிர்த மறவர்கள்‌, பிணங்களைத்‌ 
_தின்பதற்குச்‌ சித்தமாக மரத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ பருந்து 
களைவிட எந்த வகையிலும்‌ உயர்ந்தவர்க எல்லர்‌. 

மூடிய கதவுகள்‌ உள்ள மதிலினுள்‌ காவலோடு 
இருக்‌. தகொண்டு மக்களின்‌ நாகரிகமான நல்வாழ்வை நுகர்‌ 
இன்ற கொடுங்கோ லாட்சியை எதிர்த்துப்‌ போர்க்களத்தில்‌ 
போரிடுகன்றான்‌ மன்னன்‌. கொடுங்கோ லரசனுக்குக்‌ 
காவலாக மனித மூளையாலும்‌ கோணல்‌ விஞ்ஞானத்‌ 
தாலும்‌ கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கைத்‌ தற்காப்புச்‌ 
சாதனங்களை எதிர்த்துத்தான்‌; மன்னன்‌ மதிலை இடித்து 
சொறுக்கவல்ல யானையின்‌ மேலேறிச்‌ செல்‌ ௮னெறான்‌- 
மரணத்திற்கு அஞ்சாது; செருக்கோடு சென்று பொரு 
இன்ற அவனுடைய செயலிலே வீரமும்‌ ப குத 
தோன்றுகின்றன. பகைவீரர்கள்‌ குழுமியுள்ள மதிலின்‌ 
அதிரே மதங்கொண்ட யானை பகைவரைக்‌ குத்திக்‌ 


௨8 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கொல்வதுபோல்‌ தன்‌ அரசனையும்‌ தூக்கியெறிரக்து கொல்‌ 
லும்‌ குணமுடைய நரகத்‌ இப்போன்ந யானையின்மீதேறிப்‌ 
பொருநன்‌ ற மன்னன்‌, வீரமும்‌ பெருமையும்‌ உடையவன்‌. 
ஆம்‌ / உலகமக்கள்‌ நரகத்‌ தியை எளிதில்‌ கடக்கவேண்டு 
மென்பதற்காக மன்னன்‌, தானே அதன்மீது நடக்கின்றான்‌; 
நரகத்‌ திப்போன்ற கொடுமையை மக்கள்‌ துய்க்கக்‌ 
கூடாது என்பதற்காக அக்‌ கொடுமையைத்‌ தானே தும்க்‌ 
இன்றான்‌. மக்களைக்‌ கொடுமைப்படுத்தும்‌ கொடுங்கோ 
லூட்டியை எதிர்த்து கடத்தும்‌ போரில்‌ அம்‌ மன்னன்‌ 
படைதாங்கி முன்னே செல்கின்றான்‌. அவனுடைய 
யானை, தான்‌ செய்வது இன்னதென்று அறியாத வகையில்‌ 
மிக்க வலிமையால்‌ மதங்கொண்டிருக்கிறது. பகைவர்களைக்‌ 
காலின்‌ இழிட்டு ஈசுகஇக்கொண்டு செல்லும்‌ அதன்‌ நடைக்‌ 
குத்‌ தாளம்‌ போடுகின்றன, அதன்‌ முதுகிற்‌ கட்டிய 
மணிகள்‌. அதன்‌ மதநீரின்‌ மணம்‌, மரணத்தின்‌ மணமாக 
உள்ளது. தன்மீது அமர்ந்திருக்கும்‌ மன்னனைத்‌ தூக்கி 
யெறிந்து கொல்லுவதற்கு ஏற்றபடி அந்த யானையின்‌ 
துதிக்கை நீளமாக இருக்கிறது. எனினும்‌, மன்னன்‌ அக்‌ 
கொடிய இப்போன்ற விலங்குடன்‌ விரையாடுகின்றான்‌ 9 
தன்னுடைய ஆணையின்கீழ்‌ அதை வைத்திருக்கின்றான்‌. 
அமர்க்திருக்க வசதியில்லாததாகிய அதன்‌ கழுத்தின்மேல்‌, 
மெத்தையிட்ட சிம்மாசனத்தில்‌ வீற்றிருப்பதபோல்‌, வசதி 
யாக அவன்‌ அமர்ந்திருக்கன்றான்‌. படையின்‌ முன்னின்று 
வீரத்தோடு பொருது சிறப்படையுமாறு தங்களை அனு 
மதித்துவிட்டுப்‌ பாசறையில்‌ மெத்தையிட்ட தவிசில்‌ அமைதி 
யாக இருக்கும்படி, அவனைச்‌ சூழ்க்துள்ள வீரர்கள்‌ 
வேண்டிக்கொண் டிருப்பார்கள்‌. யானையின்‌ குறுகிய 
கழுத்தில்‌, போதிய இடமின்மையால்‌ துன்பத்தோடு 
அமர்ந்து; படையின்‌ முன்னே சென்று மன்னன்‌ வருக்து 
வதை அவர்கள்‌ உடன்படாமல்‌ தடுத்திருப்பார்கள்‌. 
“யரனையின்மீது வசதிக்‌ குறைவே இல்லை” என்பதே மன்ன 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 59 
னின்‌ விடையாக இருக்திருக்கும்‌. யானை * இரும்பீடர்த்‌- 


தலை 'யை உடையதுதான்‌ ; நீங்கள்‌ மிகக்‌ குறுகலானது 
என்று கூறும்‌ யானையின்‌ கழுத்து, உண்மையிலேயே ஒரு. 
வீநனுக்கு மிக அகலமாகவும்‌ வசதியாகவும்‌ இருக்கறெது.!* 
இவ்வாறு கூறும்‌ மன்னன்‌; வீரத்தோடு உயிர்விட விரும்பி 
முன்கிற்கின்றான்‌ ; யானையின்‌ முதுகில்‌ இருந்தால்‌ எங்கே. 
வீர மரணம்‌ கிட்டாது போய்விடுமோ என்று எண்ணி,. 
அதன்‌ கழுத்தில்‌ அமர்ந்திருக்கிறுன்‌. சிங்கத்தை அதன்‌ 
குகையிலேயே எதிர்ப்பதுபோல்‌ உள்ளது அவன்செயல்‌... 
விடுதலை யுரிமைக்காகவும்‌ நாகரிகத்தின்‌ வளர்ச்சிக்காகவும்‌ 
எதையும்‌ தியாகம்‌ செய்யச்‌ சத்தமாக இருப்பது பெருவீர 
மென்றே சொல்லவேண்டும்‌, 

* இரும்பிடர்த்தலை * என்ற சொற்றொடரின்‌ பொருள்‌ 
இப்போதான்‌ நமக்கு விளங்கத்‌ தொடங்குகிறது. * இரு ”” 
என்பது கருமை அல்லது இருள்‌ என்று பொருள்படும்‌. 
வானுலக இன்பத்தின்‌ ஒரு சிறு திவலையை ஒருவன்‌ இவ்‌: 
வுலகத்தலேயே அடைவதற்கு இர்த இருள்‌ என்னும்‌ 
அறியாமையைக்‌ கடத்தல்வேண்டும்‌. * இரு ' என்பதற்குப்‌ 
£ பெரிய * என்றும்‌ பொருள்‌ உண்டு, உயர்‌ குறிக்கோ- 
ளோடு செயலாற்றும்‌ வீரனான மன்னனுக்கு யானையின்‌ 
வசதியில்லாத சிறிய கழுத்து அகலமானதாகத்‌ தோன்று: 
இறது; போதிய அளவு பெரிதாகத்‌ தோன்றுகிறது... 
வசதிக்‌ குறைவு என்பதையே அம்‌ மன்னவன்‌ அறியான்‌. 
யானையைத்‌ தன்‌ ஆணைப்படி நடத்திப்‌ படையின்‌ முன்‌: 
னின்று போர்புரிவதிலேயே கருத்தாக இருக்கிறான்‌ அவன்‌. 
அவன்‌ ஏந்தியுள்ள கூர்மையான தோட்டி (அங்குசம்‌): 
யானையை அடக்குவதற்கு உதவுகிறது. 

இரும்பு இடர்‌ -- தலை என்றும்‌ பிரித்துத்‌ 'தோட்டியால்‌- 
வருந்துகின்ற தலை' எனப்‌ பொருள்‌ OE 
தோட்டியால்‌ குத்தப்பட்டுப்‌ புண்ணாகியுள்ள கழுத்தி 
லேதான்‌ அரசனும்‌ அமர்ச்திருக்கிறான்‌. எனவே, இஃ 


G50 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கவிதையின்‌ முழுக்கருத்தும்‌ “ இரும்பிடர்த்தலை £ என்னும்‌ 
சொற்றொடரில்‌ அமைந்து விளங்குவது தெளிவாகிறது. 
இச்‌ சொற்றொடரைக்‌ குறித்து மற்றுமொரு கருத்தும்‌ 
கூறலாம்‌. இக்‌ கட்டுரையின்‌ பின்னால்‌ ஓரிடத்தில்‌ “ஓரிற்‌ 
ச்சை * என்பது ஒன்றற்கொன்று பொருள்‌ வேறுபட்ட 
சொற்களால்‌ அமைந்த செரற்றொடர்‌ அல்லது தழுவாத 
தொடர்‌ எனக்‌ காட்டப்படும்‌.  இரும்பிடர்த்தலை ? என்னும்‌ 
சொற்றொடரை அவ்‌ வகையிற்‌ சேர்க்க இடமுண்டு. எப்படி 
யெனில்‌, பிடர்‌ என்பது கழுத்தைக்‌ குறிப்பதாகலால்‌, 
“கழுத்துத்‌ தலை' என்று அமையும்‌ சொற்றொடர்‌ ( மாறு 
வட்ட சொற்கள்‌ தொடர்ந்த தொடர்‌ * எனல்‌ பொருந்தும்‌ 
என்க. கழுத்தும்‌ தலையும்‌ ஒரே உறுப்பாக இருத்தல்‌ இயலா 
தன்றோ ? கூர்ச்து கோக்குவார்க்கு ' இரும்பிடர்த்தலை £ 
என்னும்‌ தொடருக்கு மற்றொரு பொருளும்‌ இருப்பது 
தெரியும்‌. தலை என்பதற்கு இவ்விடத்தில்‌ * இடம்‌ £ என்று 
பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. எனவே தலை என்ற சொல்‌ 
புலவரால்‌ சிலேடையரகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
அலேடை பல புலவர்களைத்‌ தவறான வழிகளில்‌ இழுத்துச்‌ 
சென்றுள்ளது ; டாக்டர்‌ ஜான்சன்‌ குறிப்பிடுவதுபோல, 
ஷேக்ஸ்பியர்‌ போன்ற முதல்தரமான கவிஞர்களையும்‌ 
மயக்கியது. பொருளினின்று சொற்களைத்‌ தமது ஊர்பேர்‌ 
அறியாதவை யாக்கும்‌ நிலையை உடையது சிலேடை. 
புலவனின்‌ கருவியாகப்‌ பயன்படுபவை சொற்கள்‌. 
புலவனின்‌ கற்பனை எளிதாக விளையாடுவதற்‌ கேற்ற 
அலேடைச்‌ சொற்கள்‌ அவன்‌ மனத்தைக்‌ கவருவதில்‌ வியப்‌ 
பொன்றுமில்லை. பொருளுக்காகச்‌ சொற்கள்‌ விரும்பப்‌ 
படுதலைவிடச்‌ லெ சமயங்களில்‌ சொற்களுக்காகவே சொற்‌ 
கள்‌ விரும்பப்படுகன்‌ றன. புலவன்‌ தான்‌ கருதிய பொருளை 
மறந்து சொற்களுக்கு அடிமையாகாமல்‌ இருப்பானாகில்‌ 
இடை யமைத்துப்‌ பாடுவதில்‌ குற்றமொன்றுமில்லை. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 64 


எயிற்றியனச்‌ : 
இவர்‌ கூறுக்தொகை 2806-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌... 
i அவளை நான்‌ நினைக்கும்போது, அவளுடைய செவ்வாயும்‌,. 
முள்போன்ற பற்களின்‌ இடையிலிருந்து ஊறும்‌ அழுதம்‌ 
பொருந்திய புனமுறுவல்‌ அரும்பிய இதழ்களும்‌, காதல்‌” 
தளும்பும்‌ பார்வையை யுடைய ஒன்றோடொன்று போரிடு 
கின்ற பெரிய குளிர்க்த கண்களும்‌, அதிலும்‌ சந்தனமும்‌- 
மணம்‌ வீசுகின்ற அறல்‌ (கருமணல்‌)போன்ற கூந்தலும்‌: 
என்‌ மனக்கண்முன்‌ வருகின்றன !' என்று, தலைவியிடம்‌. 
தான்கொண்ட காதலைத்‌ தலைவன்‌ தோழனுக்குக்‌ கூறுகின்‌ 
ரான்‌ ; இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்னர்த்‌ தோழியிடம்‌- 
கூறுகின்றான்‌ என்றும்‌ கருதலாம்‌. தலைவியைக்‌ கூடிய 
போது அவன்‌ கண்ட அன்புகாட்டும்‌ கண்களும்‌, மகழ்ச்‌' 
பூட்டும்‌ புனசிரிப்பும்‌, அறல்‌ (கருமணல்‌)போன்ற ந.று- 
மணக்‌ கூந்தலும்‌, செவ்‌ விதழ்களும்‌ முத்துப்‌ பற்களும்‌: 
அவன த நினைவுக்கு வருகின்றன. அவனுடைய மனத்தில்‌: 
தோன்‌ றிய இன்ப நினைவு முழுதும்‌ தலைவியின்‌ அமுதமூறும்‌ 
வெண்பற்களைச்‌ ௬ற்றியே வட்டமிடுகிறது. செவ்‌ வாயில்‌" 
அமைத்திருக்கும்‌ அந்த வெண்பற்கள்‌ இறுககை செய்தன. 
அச்‌ இறுஈகையில்‌ அரும்பிய மகிழ்ச்சி அவள்‌ முகமெங்கும்‌. 
மலர்ந்தது, காதல்‌ நிறைந்த இரு கண்களில்‌ அது வெளிப்‌: 
பட்டது. தலைவனைக்‌ கூடியதால்‌ கலைந்து காற்றில்‌ ஆடி. 
மணம்‌ வீசிய கூந்தலிலும்‌ அம்‌ மகழ்ச்சி நடம்புரிக்தது.. 
தலைவியின்‌ வெண்பற்கள்‌ அமுதமூறும்‌ ஊற்றுமட்டும்‌ 
அன்று ; காதலரின்‌ சேர்க்கைக்கு உயிரொளியூட்டி இன்ப 
அலைகளைப்‌ பரப்பும்‌ இனிய ஊற்றும்‌ ஆகும்‌. இக்‌ கருத்தைக்‌ 
கவிதையில்‌, அழகுற அமைத்ததாற்றான்‌ படப்‌ எத்தி 
னார்‌ எனப்‌ பெயர்பெற்றார்‌. * எயிறு ' எனற சொல்‌ “பல்‌ 
எனப்‌ பொருள்படும்‌. ; ்‌ 4 ட்‌ 
இப்‌ பெயர்‌ அமைந்த முறையும்‌ அதன வடிவு அத்‌ 
தற்குரியன. இதுவரை ஆராய்ந்த பெயர்களைப்பேோ லன்‌ றி. 


2 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இப்‌ புலவரின்‌ கவிதையில்‌ உள்ள தொடராக அல்லாது, 
“ எயிறு £ என்ற இன்றியமையாத ஒரு சொல்லாலேயே 
இவரது பெயர்‌ அமைந்துள்ளது. இச்‌ சொல்லோடு * இன்‌ 
சாரியையும்‌ * ஆர்‌ ” விகுதியும்‌ சேர்ச்தால்‌ * எயிற்றினார்‌ £ 
என்றாகும்‌. தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ ்‌ இருட்காலம்‌ ? 
என்று சொல்லப்படும்‌ காலத்தில்‌, இப்பெயர்‌ அமைந்ததன்‌ 
காரணம்‌ மறக்கப்பட்டுவிட்ட பின்னர்‌ எடுபெயர்த்‌ தெழுது 
வோர்‌, எயிற்றினார்‌ என்ற பெயரில்‌ உள்ள *எயிற்றி * 
என்பது பாலைநிலத்தில்‌ வாழும்‌ பெண்ணைக்‌ குறிப்பது 
எனத்‌ தவறாகக்‌ கருதினர்‌. புறகானூ ற்று 1892-ஆம்‌ பாடலில்‌ 
- கருங்கண்‌ எயிற்றி காதல்‌ மகன்‌ £ (2-ஆம்‌ வரி) என்னும்‌ 
தொடர்‌ வருகிறது. எனவே, *எயிற்றி ? என்னும்‌ சொல்‌ 
பாலைகிலப்‌ பெண்‌ என்ற பொருளில்‌ பயன்படுத்தப்பட்‌ 
டுள்ளமை தெளிவு. * கழார்க்கீரன்‌ எயிற்றியார்‌ £ என்பது 
சங்கப்‌ பாடல்கள்‌ எட்டுப்‌ பாடிய ஆசிரியரின்‌ பெயா.* 
“ அன்‌ ” என்ற ஆண்பால்‌ விகுதி பெற்றுள்ள * ரன்‌ £ என்‌ 
னும்‌ சொல்லும்‌, இகரவிகுதி கொண்டுள்ள * எயிற்றி ' என்‌ 
னும்‌ சொல்லும்‌ ஒன்றாகச்‌ சேர்க்தள்ளமையே, இப்‌ பெயர்‌ 
தவறாக அமைந்தது என்பதைக்‌ காட்டுகிறது. கூனும்‌, 
தொகை 8940-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியரின்‌ பெயராகக்‌ 
 குழார்க்சரன்‌ எயிற்றியனார்‌ ” என்பது கு.றிக்கப்பெற்‌ 
றுள்ளது. இத்‌ தொடரில்‌ பால்மயக்கம்‌ இல்லை ஆனால்‌; 
“எயிற்றியனா்‌ * என்ற பெயர்‌ அமைந்த முறையை 
வீளக்குவ தெப்படி ? எயிற்றியின்‌ அழகைப்‌ பாடியமை 
யின்‌ இப்‌ பெயர்‌ பெற்றார்‌ எனல்‌ பொருர்துமா ? இவ்வாறு 
பெயர்‌ அமைந்திருப்பின்‌ அது மரபிற்கு மாறான தும்‌ 
இறப்புக்‌ குறைந்ததும்‌ ஆகும்‌. மேலும்‌ கவிதையில்‌ அழகு 
பொதிந்துள்ள இடத்தை ““எயிற்றி ” என்ற சொல்‌ வெளிப்‌ 


*(அகம்‌, 163, 217, 295, 294 ; குறுக்தொகை, 95, 261; 
அற்திணை, 281, 812). 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 68 


படுத்தவில்லை. எனவே “கழார்க்£ரன்‌ எயிற்றியார்‌', 'கழார்க்‌ 
கரன்‌ எயிற்றியனார்‌ ' என்பன வேறுவேறு பெயர்களாகத்‌ 
தோன்றினாலும்‌ ஒருவரின்‌ பெயர்களாகவே இருத்தல்‌ 
வேண்டும்‌. அவர்‌ சங்க இலக்கியத்தில்‌ மொத்தம்‌ ஒன்பது 
பாடல்கள்‌ பாடின ராதல்‌ வேண்டும்‌. : கழார்க்£ரன்‌ எயிற்‌ 
கினார்‌ £ என்று முதலில்‌ அமைந்த பெயரே, நாளடைவில்‌ 
யகரம்‌ இடையிற்‌ சேரப்பெற்றுக்‌ £ கழார்க்கரன்‌ எயிற்றிய 
னர்‌ ' என வழங்கியது எனவும்‌ இதனால்‌ அறிகிறோம்‌. 

* கழார்க்கரன்‌ எயிற்றினார்‌ ' என்பது இங்கு ஆராய்ச்‌ 
சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட குறுந்தொகை 286-ஆம்‌ 
பாடலைப்‌ பாடிய புலவரின்‌ பெயரன்று. அப்‌ பாடலின்‌ 
ஆசிரியரின்‌ பெயரைச்‌ சரியாக அறிவதற்கு உறுதுணை 
யாகவே ௮ஃ இங்கு ஆராயப்பட்டது. “ எயிற்றினார்‌ £ 
என்பதுதான்‌ சரியான பெயர்‌ என்பது இப்போது தெளி . 
வாகிறது. ஒரே பெயருடைய பல புலவர்கள்‌ இருர்தால்‌, 
அடைகளால்‌ அவர்களை வேறுபடுத்திக்‌ காட்டுவது அக்‌ கால, 
மரபு. எயிற்றினார்‌ என்ற பெயருடன்‌ இரு புலவர்கள்‌ இரும்‌ 
தனராக அறிகிறோம்‌. ஒருவர்‌ புறநானூறு 218-அம்‌ பாட 
லைப்‌ பாடிய “புல்லாற்றூர்‌ எயிற்றினார்‌ £ (புறகானூற்றுப்‌ 
பப்பில்‌ * எயிற்றியனார்‌' என்றே தவறாக எழுதப்பட 
டுள்ளது. * எயிற்றியார்‌ ? என்பது மற்றொரு பாடமாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ள த.) மற்றவர்‌ மேலே குறிக்கப்பெற்ற 
கழார்க்கர னெயிற்றினார்‌. 

கழார்க்£ரன்‌ எயிற்றினார்‌ (எயிற்றியார்‌) எனப்படுபவர்‌ 
யார்‌ ? காவிரி கடலொடு கலக்கு மிடத்தில்‌ உள்ள வளமான 
கிலம்‌ * கழார்‌ ? எனப்பட்டது. அஃது இப்‌ ப்‌ பிறந்த 
அல்லது வாழ்ந்த இடம்‌ ஆக இருத்தல்‌ வேண்டும்‌. கீரன்‌ 
என்பது இவருடைய தந்தையாரின்‌ பிட இவரது 
இயற்பெயராகவோ இருத்தல்‌ வேண்டும்‌. இவர்‌ ன்‌ 
கானூறு 217-ஆம்‌ பாடலின்‌ ஈற்றயலடியில்‌ பற்களைப்‌ 


64 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பற்றிப்‌ பாடினமையால்‌ எயிற்றினார்‌ என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயரால்‌ அழைக்கப்பெற்றார்‌. 

“வயல்கள்‌ மழையைப்‌ பெற்றன. (பெற்றுத்‌ தானியக்‌: 
களஞ்சியத்தின்‌ வாயிலைத்‌ திறந்தன, அல்லது நீர்‌ சுமந்து 
வக்த கர மேகங்கள்‌ தம்மிடம்‌ இருந்த நீரையெல்லாம்‌ 
பெருமழையாகப்‌ பொழிந்தன.) மழை பெய்தபின்‌: 
வெண்மையாகிவிட்ட மேகங்கள்‌ மகிழ்ச்சியோடு குதித்‌ 
தும்‌ தவழ்ந்தும்‌ வான வீதியிற்‌ சென்றன. (பளுவை 
இறக்கிவிட்டதனாலோ, கடமையைச்‌ செய்து முடித்தது 
ஒலோ வந்த மகிழ்ச்சிபோலும்‌!) வில்லால்‌ அடிக்கப்பெற்ற 
பஞ்சு, வெண்மையான கிறத்தொடு அயதாக எழுவது: 
போல்‌, மேகங்கள்‌ அய வெண்மை நிறத்தோடு மா௬மறு: 
வற்று உலாவுனெறன. பஞ்சினின்அம்‌ இழுக்கப்பட்ட 
மெல்லிய இழையின்‌ மெதுவான அணுக்குப்போலக்‌ கடை 
மழைத்துளியம்‌ விழுர்‌ அவிட்ட ௮. இப்போது சிறிதுகூட 
மழைத்தூறல்‌ இல்லை. பரந்த வயல்‌ வெளிகளில்‌ கரும்புகள்‌ 
மிக உயரமாக வளர்க்திருக்கன்றன. கரும்பின்‌ திரண்ட 
காம்போடு கூடிய வெண்மையான பூக்கள்‌, கோடைக்‌: 
காலத்தில்‌ பூளைப்பூ அசைவதுபோல, வாடைக்காஜ்றில்‌' 
அசைந்தாடுனெறன. (பூளைப்பூக்‌ கோடைக்‌ காலத்தில்‌: 
வீசும்‌ மேல்காற்றில்‌ அசைந்தாடும்‌.) புதர்கள்‌ பச்சை இலைக 
னோடு அழகாக விளங்குகின்றன. அப்‌ புதர்களிலே: 
பகன்றை மலர்கள்‌ இலைகளின்‌ பசுமையையும்‌ மறைத து: 
வெண்மையாக மலர்ந்திருப்பது, கேடயமென் னும்‌ ஆயுதத்‌ 
இல்‌ (போர்க்கருவியில்‌) பசுமையும்‌ நீலமும்‌ ஊட்டப்பெற்ற 
தோலை உறையாக இட்டு, அதன்‌ மிறம்‌ மறையும்படி பதித்த 
கண்ணாடி வெண்மையாக ஒளிவீசி விளங்குவதுபோலிருச்‌ 
இறத. கு மையான இலைகளினூடே அவரையின்‌ 
அரும்புகள்‌ மலர்கின்றன. முறையாக முற்றிய தோன்றி 
மின்‌ ஒளியுள்ள பூக்கள்‌, ஈன்றாக விரிக்து விளங்குகின்‌ றன- 
வயல்களி லெல்லாம்‌ பறவைகளின்‌ ஒலி : கல்‌ 'லென்று 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 65 


கேட்டுறது. மக்கள்‌ நீராடுனெற அகன்ற துறைகளில்‌ இப்‌ 
போது யாரும்‌ இல்லாமையால்‌ தண்ணீர்‌ அலைகளின்‌ றெ 
இலியாற்பிறக்த பாட்டே அங்குக்‌ கேட்கப்படுகிறது, (பணிக்‌ 
கால மாதலின்‌ குளத்தை நாடி யாரும்‌ வரவில்லை.) உயர்ந்த 
பொன்‌ (14௦1௨1) வகைகளாற்‌ செய்யப்பெற்ற அணிகள்‌ 
பனியால்‌ “சில்‌' என ஆகிவிட்டமையால்‌, மகளிர்‌ (துறவிகள்‌ 
போல்‌) அவற்றைக்‌ கழற்றி வைத்துவிட்டனர்‌. ஆனால்‌, 
இன்னும்‌ அந்தப்‌ பொல்லாத பனியின்‌ குளிர்‌, பொறுக்க 
முடியாததாக உள்ளது. மகளிரின்‌ உடல்‌ முழுதும்‌ கடுங்கு 
கிறது. இவ்வாறு வந்துள்ளது முன்பனிக்‌ காலம்‌. (குடும்‌ 
பத்தையும்‌ வெளியுலகத்தையும்‌ மகிழச்‌ செய்வதற்காக 
நெடுக்தொலைவுள்ள வெளிநாடுகட்குச்‌ சென்று தலைவன்‌ 
பொருளீட்ட வேண்டும்‌ என்று சொல்லுகருர்கள்‌.) ! தலை 
வனே ! மீ கெடுகாள்‌ வாழ்க ! நண்பர்களின்‌ தணையுடைய 
உனக்கு கான்‌ சில சொல்ல விரும்புகிறேன்‌ : நம்மிடம்‌ 
உள்ள பொருள்‌ போதும்‌ என அமைதியாக வாழ்க ! எத்‌ 
துணைச்‌ சிறந்த பொருளைப்‌ பெறுவதரயிருந்தா லும்‌ உன்னை 
நம்பியிருக்கும்‌ தலைவியைப்‌ பிரிந்து, அவளும்‌ அவளைச்‌ 
சேர்ந்தோரும்‌ துன்பக்‌ கடலில்‌ ஆழும்படி செய்யற்க * 
என்று தலைவர்க்கு நீ எடுத்துச்சொல்லியும்‌ அவர்‌ நம்மைப்‌ 
பிரிக்து செல்வரேல்‌, பிரிந்த மறுவினாடியே நம்மை வந்தடை 
வதற்குச்‌ சமயம்‌ பார்த்திருந்த நோய்கள்‌ எல்லாம்‌ அவர்‌ 
நமது நலத்தையுண்டு அருளில்லாமல்‌ கைவிட்ட மேனியைக்‌ 
கண்டு நம்மைப்‌ பிடித்து வருத்தும்‌, கொத்தாக மலர்ச்‌ இருக்‌ 
கும்‌ பூக்களின்‌ காட்சியைப்‌ பார்க்கும்போது என்‌ கெஞ்சம்‌ 
தலைவரின்‌ சேர்க்கையை விரும்பும்‌. தலைவர்‌ இன்மை 
யால்‌ அவை என்‌ நெஞ்சை அழுத்தி உடைத்து விடுபவை 
போல்‌ தோன்றும்‌. பிரிவினால்‌ உண்டாகும்‌ அன்பம்‌ ஈம்‌ 
உள்ளங்காலிலிரும்து உச்சந்தலைவரை நடுங்கச்‌ செய்யும்‌. 
பனிக்காலத்தின்‌ கடுங்குளிர்‌ ௮ம்‌ ஈடுக்கத்தை மிகுதிப்‌ 
படுத்தும்‌. குளிர்‌ தாங்கமுடியாமல்‌, ஈம்‌ எயிறுகள்‌,(ப.ற்கள்‌) 
சங்‌, 5 


66 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கடகட வென்ற ஓலீயுடன்‌, தீ எழும்படி. ஒன்றையொன்று 
தாக்கிக்கொள்ளும்‌.?? 
புலவர்‌ கழார்க்‌£ரன்‌ எயிற்றினார்‌ பாடிய ௮௧ நானூற்‌ 
அப்‌ பாடலின்‌ கருத்து மேலே தரப்பட்டது. எயிறு என்ற 
சொல்‌ எவ்வாறு பயன்படுத்தப்‌ பெற்றுள்ள தென்பதை 
அதிந்தோம்‌. குறுந்தொகை 9286-ஆம்‌ பாடலில்‌, பற்கள்‌ 
அமுத ஊற்றாகப்‌ புனைக்துரைக்கப்படுகின்றன ; இப்‌ பாட 
லீலோ அவை தீப்பிறக்கும்‌ இடமாக உள்ளன. இவ்வா 
றான வேறுபாடுகள்‌ தாம்‌ கவிஞனின்‌ கவிதைமனம்‌ எவ்வா 
றெல்லாம்‌ வேலைசெய்கிறது என்பதை கமக்குக்‌ காட்டு 
இன்றன. பல்லிலிருக்து தீப்‌ பிறக்கிறது எனக்‌ கூறுதல்‌ 
பொருந்தாது. இத பொருக்து,தற்திெயலாத உயர்வு ஈவிற்கி 
யாகும்‌ எனக்‌ கூறலாம்‌. இப்‌ பாடல்‌ புறப்பொருள்கள்‌ 
பற்றிய புனைக்தரையாயின்‌ இம்‌ மதிப்புரை நேரிதே. ௮௧ 
மனத்தில்‌ தோன்றிய உணர்ச்சிக்குக்‌ கவிதை வடிவம்‌ நல்கு 
வது இப்‌ பாடல்‌. வெளியே கடுக்கும்‌ குளிராக இருக்கும்‌ 
போது, தலைவியின்‌ உடலினுள்‌ செருப்பு எரிகிறது. காத 
லன்பும்‌ தலைவன்‌ விரைவில்‌ தலமாகத்‌ திரும்பவேண்டுமே 
என்னும்‌ ஆவலும்‌ அவள்‌ உள்ளத்தைச்‌ சுட்டெரிக்கின் றன. 
எரிகின்ற உள்ளத்திலீரு்து சட்டென வெப்பமாக வெளி 
வரும்‌ நீண்ட பெருமூச்சுத்‌ “ தன்‌ நடுங்கும்‌ தாடைகளில்‌ 
அமைந்த பல்லீல்தான்‌ தீ உண்டாகிறது போலும்‌ ' என்று 
தலைவியை எண்ணச்செய்து காற்றோடு கலக்கிறது. 

திப்‌ பிறக்குமாறு ஒன்றோடொன்று இடித்துக்கொள்‌ 
ளும்‌ பற்களைப்‌ புனைக்‌துரைக்கும்போ த, தலைவியின்‌ அன்ப 
வருணனையும்‌ உச்சநிலை யடைகிறது. எல்லாத்‌ துன்பப்‌ 
களுக்கும்‌ கரரணமாக முதலில்‌ நிகழ்வது பிரிவு. அடுத்தத்‌ 
தலைவனின்‌ அருளை இழக்‌ விட்ட உணர்ச்சியும்‌, அவன்‌ 
நன்றி மறந்து பிரிந்தான்‌ என்ற நினைவும்‌, : தன்‌ உடலும்‌ 
உடல்‌ அழகும்‌ வீணாகவிட்டன போன்ற ஏதோ ஓர்‌ உணர்‌ 
வும்‌ தலைவிக்கு உண்டாகின்றன. துன்பத்தைத்‌ தாங்கும்‌ 
(மனவலீமை தன்னிடத்திலிருக்து நரன்‌ ட அதையும்‌ ப்‌ 


சொற்றொடர்கள்‌ ' இயற்பெயர்களாக வருதல்‌ 67 


உணர்கிறாள்‌ ; அன்பத்தை எதிர்க்க வழியின்‌ றி அதன்‌ அடி 
பணிறொள்‌. அவளது மனச்சுமை தாங்க முடியாததாக 
உள்ளது. உள்‌ மனத்தின்‌ துன்பத்தினின்றும்‌ விடுதலை 
பெற்று ஆறுதலடைவதற்காக: அவள்‌ வெளியுலகக்‌ காட்ட 
களில்‌ கருத்தைச்‌ செலுத்துநிறாள்‌ ; எங்குப்‌ பார்த்தாலும்‌ 
கொத்துக்கொத்தாகப்‌ மூதீதுக்‌டெக்கும்‌ அழயெ பூக்களைப்‌ 
பார்க்கிறாள்‌. அவற்றின்‌ அழூல்‌ ஒன்றிய அவள்‌ மனம்‌ 
மீண்டும்‌ தலைவனை நினைந்து, £ அவன்‌ அண்மையி லிீருந்தால்‌ 
இவ்‌ வழகை நன்கு துய்க்கலாமே *' என்று எண்ணத்‌ 
தொடங்குகிறது. சிறிதே மறந்திருந்த தன்பம்‌ மீண்டும்‌ 
வரது சூழ்ந்துகொள்ளுகிறது, தலைவனோடு சேர்ந்து 
இன்பமுற முடியாமையால்‌ உண்டான துன்ப ஏமாற்றம்‌ 
அவளது உடல்‌ முழுதையும்‌ சுட்டெரிக்கிறது. பனிக்‌ 
காலத்தின்‌ கடுங்குளிர்‌ அவளுடலின்‌ அடிப்படை வலிமை 
யையே குறைத்துவிடுவதபோல்‌ ஆட்டிவைக்றெது. குளிர்‌ 
பொறுக்க முடியாமல்‌ £ கடகடவென ! அடித்துக்கொள்‌ 
னாம்‌ பற்களின்மீது அவள்‌ நினைவு பதிந்துவிட்டது. 
வெளியே வீசும்‌ கடும்பணியின்‌ துன்பத்தை நினைந்து 
வருந்திய அவள்‌ மனம்‌ உடனே, தலைவன்‌ பிரிந்ததால்‌ 
தீப்போல்‌ வருத்தும்‌ பிரிவுத்‌ துன்பத்தை நினைக்கிறது, மனத்‌ 
துன்பத்தால்‌ உண்டான வருத்தமும்‌,வெளியில்‌ வீசும்‌ பனித்‌ 
துன்பத்தால்‌ உண்டான வருத்தமும்‌ தலைவியின்‌ பற்களில்‌ 
எதிர்ப்படுகன்றன. குளிரின்‌ மிகுதியால்‌ பற்கள்‌ ஒன்றோ 
டொன்று இப்‌ பிறக்குமாறு இடித்துக்‌ கொள்ளுகின்றன. 
தலைவியின்‌ உள்ளத்தே பிறந்த தி அவளுடலின்‌ உயிர்‌ 
அணுக்களைச்‌ சுட்டெரித்து உள்ளத்தைப்‌ பொசுக்கி நம்பிக்‌ 
கையை நாசமாக்குகிறது. இப்‌ பாடலைப்‌ பாடிய புலவர்‌ 
*ஏயிற்றினார்‌* என அழைக்கப்பெற்றமை பொருத்த 
மானதே என்பது இப்போது விளங்குகிறது. 

புல்லாற்றூர்‌ எயிற்றினார்‌ என்ற மற்றொரு புலவரும்‌ 
* எயிற்றை!ச்‌ இறப்பித்தே பாடியிருத்தல்‌ வேண்டும்‌. 


68 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அவ்வாறு அவர்‌ பாடிய பாடல்‌ இப்போது இடைக்கவில்லைஃ 
எனவே, குஅக்தொகை 2680-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியராக 
உள்ள எயிற்றினார்தாம்‌ (சமது ஆராய்ச்சிப்படி) புல்லாற்‌: 
அர்‌ எயிற்றினர்‌ என்று கருத இடமுள்ளது. எயிற்றைச்‌ 
சிறப்பித்த பாடல்கள்‌ இரண்டே சங்க இலக்கெத்தில்‌: 
இருத்தலால்‌, எயிற்றினார்‌ என்ற பெயருடன்‌ இரு புலவர்‌: 
களே இருக்கனர்‌ என்று கொள்வதில்‌ தவறில்லை. இவ்வாறு,. 
எயிற்றியனார்‌, புல்லாற்றூர்‌ எயிற்றியனார்‌, கழார்க்கீரண்‌ 
எயிற்றியனார்‌, கழார்க்கீரன்‌ எயிற்றியார்‌ என நால்வராகக்‌ 
கருதப்பட்ட புலவர்கள்‌ உண்மையில்‌, புல்லாற்றூர்‌ எயிற் றி” 
னார்‌, கழார்க்கரன்‌ எயிற்றினார்‌ என இருவராக அடங்க 
விடுகின்‌ றனர்‌. 

இது முடிவான கருத்தன்று. ஊட்டியார்‌ என்ற: 
புலவர்‌ ஊட்டி. என்னும்‌ சொல்லை இரு கவிதைகளிற்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளதபோல, எயிற்றினார்‌ என்ற ஒரு புலவரே 
பற்களைப்‌ பற்றிய கருத்துக்களை இரு பாடல்களில்‌ வெளியிட்‌ 
டிருக்கலாம்‌. அவ்வாறாயின்‌ எயிற்றினார்‌ என்ற பெய 
ருடைய புலவர்‌ ஒருவரே இருந்தார்‌ எனக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌; புல்லாற்றூர்‌, கழார்‌ என்ற சொற்கள்‌ 
இரு எயிற்றினார்களின்‌ பிறந்த ஊர்களைக்‌ குறிக்கும்‌ அடைக 
னாக அமைந்துள்ளமை நம்மைச்‌ சிறிது தயங்கச்‌ செய்‌: 
கிறது. பிற்காலத்தார்‌ தவறாக அவ்‌ வடைகளைச்‌ சேர்த்துவிட 
டார்கள்‌ என்றோ; ஒரு புலவரையே இருவர்‌ எனத்‌ தவறாக 
கொண்டுவிட்டார்கள்‌ என்றோ கூறிவிடுவது எளிது. ஆனால்‌, 
இக்‌ கருத்துச்‌ சரியானது என்று கொள்ளுவதற்கில்லை. 

எயிற்றினார்‌ என்ற பெயருடன்‌ மூன்று புலவர்கள்‌ 
வாழ்ந்‌ ருந்தனர்‌ என்றும்‌, ஒருவர்‌ எவ்வித அடையுமின்றி' 
யும்‌, அவருக்குப்‌ பின்‌ வந்த இருவரும்‌ தத்தம்‌ பிறப்பிடங்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ புல்லாற்றூர்‌, கழார்‌ என்ற இரு வேறு 
அடைகள்‌ சேர்ந்த பெயராலும்‌ அழைக்கப்பெற்றனர்‌ 
என்றும்‌ கொள்ளலாம்‌. ஒரு பெயருடைய பல புலவர்கள்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 69 


இருக்தால்‌, மிக்க பேரும்‌ புகமுமுடைய புலவரை எவ்வித 
அடையும்‌ சேராத இயற்‌ பெயராலும்‌, மற்றவரைத்‌ தக்க 
அடைகள்‌ சேர்ந்த பெயராலும்‌ அழைப்பது அக்‌ கால மரபு. 
எடுத்துக்காட்டாகக்‌ ₹ கபிலர்‌,  தொல்கபிலர்‌ ? என்னும்‌ 
பெயர்களையும்‌ பரணர்‌, “வன்பரணர்‌ என்னும்‌ பெயர்‌ 
களையும்‌ காண்க, 


. அரிற்‌ பிச்சையார்‌ : 


கு௮ர்சொகை 2177-ஆம்‌ பாடலுக்கு உயிரூட்டி அழகு 
செய்வது :ஓரிற்‌ பிச்சை' என்ற தொடர்‌. இத்‌ தொட 
“மோடு “ஆர்‌? என்ற உயர்வுப்‌ பன்மை விகுதி சேர்ந்ததால்‌ 
புலவரின்‌ பெயர்‌ அமைந்தது, இறுதியில்‌ மழையையுடைய 
வாடைக்குரிய காலத்தில்‌ வருவதாகச்‌ சொல்லித்‌ தலைவன்‌ 
'வெளிகாடுகளுக்குப்‌ பிரிந்து சென்றுள்ளான்‌. பழங்‌ காலத்‌ 
தில்‌ சோதிட நூல்‌ வல்லார்‌ வான நூலிலும்‌ தெளிந்த அறிவு 
'பெற்றிருந்தனர்‌. பருவங்களின்‌ வரவை முன்கூட்டியே 
கணக்கிட்டு அறிந்துகூற அவர்களால்‌ முடியும்‌. அவர்கள்‌ 
“அறிவர்‌” என அழைக்கப்பெற்றனர்‌. அவர்களுட்‌ சிலர்‌, 
துறவிகள்‌. எற்‌ நேரமும்‌ அறிவியல்‌ ஆராய்ச்சியிலேயே 
மூழ்கியிருந்த அவர்கள்‌, புலவர்களைப்போல்‌ யாருடைய 
உதவியும்‌ விரும்புவதில்லை; தம்‌ பசியைத்‌ தீர்த்துக்கொள்ள 
வீட்டுக்கு வீடு பிச்சையெடுப்பர்‌. ஒரு காளில்‌ முழு 
உணவை ஒரு வீட்டிலேயே பெற்று, அவ்‌ வீட்டிலுள்‌ 
அரர்க்கு அர்த ஒரு நாளில்‌ துன்பம்‌ உண்டாக்குவதை அவர்‌ 
கள்‌ விரும்புவதில்லை; எத்தனை வீடுகளில்‌ பிச்சையெடுக்க 
இயலுமோ அத்தனை வீடுகளிலும்‌ சிறுசிறு பகுதியாகப்‌ 
பிச்சையெடுத்து உண்பர்‌. காள்தோறும்‌ ஒவ்வொரு 
பூவாகச்‌ சென்று சிறிதுகிறிதாகத்‌ தேன்‌ பருகும்‌ வண்டின்‌ 
வாழ்க்கையை இவர்களது வாழ்க்கையோடு ஓப்பிட்ட 
வடநூலார்‌ இவர்‌ பிச்சை யெடுப்பதனை 'மதுகர வீருத்தி” 
என்றனர்‌. எனவே, (ஓரிற்‌ பிச்சை' என்பது பொருந்தாத 


70 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஒன்று; ஒன்றற்கொன்று மாறுபட்ட பொருளுடைய 
சொற்களின்‌ சேர்க்கை. ஏன்‌? ஒரு வீட்டில்‌ மட்டும்‌ 
பிச்சை யெடுப்பதால்‌ வயிறு கிரம்பிவிடாதே ! 

இக்‌ குறுக்தொகைப்‌ பாடல்‌, வானநூல்‌ வல்ல அறிவர்‌ 
ஒருவரை விளித்துப்‌ பாடப்பெற்றது ; தலைவனாற்‌ குறிக்கப்‌ 
பெற்ற மீட்சி நாள்‌ என்று வரும்‌ எனத்‌ தலைவியின்‌ தோழி 
அறிவரை வினவுவதாக அமைந்தது. 

“ அறிவரே, மின்னல்‌ போன்ற இடையுடையாள்‌ 
என்‌ தலைவி. அவளை கடுங்கச்‌ செய்வதாயெ, இ.ந.இயில்‌: 
மழையையுடைய வாடைக்குரிய காலம்‌ எப்பொழுது வரும்‌: 
என்று சொல்லுங்கள்‌ ! அருள்கூர்ச்து சொல்லுங்கள்‌ ! 
அன்புடைய காதலர்‌ திரும்பிவரும்‌ காலம்‌ அதுவே. அக்‌ 
காலத்தைச்‌ சரியாகச்‌ சொன்னால்‌, கொழுப்பு நிறைந்த 
வெண்மையான நிணம்‌ (அல்லது தெய்‌) கலந்த உணவை 
ஒரு வீட்டுப்‌ பிச்சையாகப்‌ பெற்று . வயிறார உண்டு; 
வாடைக்‌ காலத்தில்‌ வீரும்பப்படுவதாயெ வெந்நீரும்‌, 
சூட்டைப்‌ பாதுகாப்பதாகிய ஒரு சேமச்‌ செப்பில்‌ பெறு 
வீர்கள்‌ இததான்‌ தோழியின்‌ பேச்‌௯, 

குழக்தையுள்ளத்தின்‌ எளிமையை இப்‌ பேச்சில்‌ காண்‌: 
கிறோம்‌. தோழி உள்ளச்‌ திறந்து பேசுகிறாள்‌. தலைவனைக்‌ 
காண அவள்‌ உள்ளம்‌ அடிக்கும்‌ அடிப்பு அவளுக்கு, 
உள்ள ஆவல்‌-—அவள்‌ பேச்சில்‌ தெளிவாக வெளிப்படு: 
இறது. தன்போன்ற இல்வாழ்வார்க்கு ஈல்லனவாக உள்ள 
பொருள்க ளெல்லாம்‌ துறவிகளுக்கும்‌ கிடைக்கவேண்டும்‌: 
என்று எண்ணுகிறது அவள்‌ மனம்‌. வயிற்றுப்‌ பசி இரும்‌: 
மட்டும்‌ ஒரு வீட்டிலேயே பிச்சைகொண்டு உண்ணும்‌ 
இவ்‌ வழக்கத்திற்கு அக்‌ காலத்தில்‌ தடையொன்று மில்லை 
யென்று காம்‌ கொள்வதா ? துறவிகள்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்பவர்‌ சிலர்‌ தம்‌ சாவிற்கு அடிமையாக இருப்பதைக்‌ 
குறிப்பாக இடித்துக்‌ காட்டுவதாகக்‌ கொள்வதா 7 ஆனால்‌ 


இவ்வாறு கொள்வது, அறிவரைப்‌ . பணிவோடு அணுகிப்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 72 
பேசும்‌ தோழியின்‌ பேச்சில்‌ உயிராக அமைந்துள்ள உணர்‌. 
வுக்கு ஊறு செய்வதாகும்‌. 
ழம்‌ 


சங்க 5 காலத்தில்‌ விளங்யெ புலவர்களுள்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ ... 
கபிலர்‌. ஈக்ீரர்‌*,  பெருங்குன்‌ றார்கிழாரர்‌, பொருந்தல்‌ 
இளங்கீரனார்‌, மாறோக்கத்து ஈப்பசலையார்‌8 என்னும்‌சங்கப்‌ 
புலவர்கள்‌ முறையே பொய்யா நாவுடைய கபிலன்‌ என்றும்‌, 
பரந்த அறிவுடையோ னென்றும்‌, பொருள்‌ செறிந்த 
கவிதைகள்‌ பாடுவோன்‌ என்றும்‌ இவரைப்‌ புகழ்ர்துள்‌ 
ளார்கள்‌. சங்க இலக்கியத்தில்‌ 285 பாடல்கள்‌ கபிலரால்‌ 
பாடப்பெற்றவை. மிகுதியான எண்ணிக்கையுள்ள பாடல்‌ 
கள்‌ பாடிய புலவர்‌ அவரே. தம்மை ஓர்‌ அற்தணன்‌ என்று 
அவர்‌ கூறிக்கொள்ளுதிறார்‌.$ மாழோக்கத்து நீப்பசலையார்‌, 
மாசற்ற அறிவினையுடைய அந்தனாளன்‌ என இவரைப்‌ 
புகழ்கனெறார்‌.ஏ 
'சாங்யெ நெறியை நிறுவியவரின்‌ பெயர்‌ கபிலர்‌ என்பத 
இந்திய தத்‌.துவ .நூல்‌ கற்பார்‌ ஒவ்வொருவரும்‌ அறிந்ததே. 
மார்க்கண்டேயர்ழ, வால்மீகி கார்க்கயர**,சாகலையாரர்‌, 
காசியபர்‌, கெளதமர$8$; சாண்டில்யர்‌ $$, கெளூ௫கா44' 
என்ற வடநாட்டுத்‌ துறவியரின்‌ பெயர்கள்‌ சங்கப்‌ புலவர்‌ 
களின்‌ பெயர்களாக அமையும்‌ அளவிற்கு அவர்கள்‌ அத 
காலத்தில்‌ மக்களிடம்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்தனர்‌. ஒரு: 
வேளை, சாங்கிய நெறியைக்‌ கண்டவரின்‌ நினைவாக அவரது 
பெயர்‌ இப்‌ புலவருக்கு இடப்பெற்றது எனலாம்‌. இரந்து 
*அகம்‌, 78 : 16. பதிற்று, 85 : 14, ரபுறம்‌, 58 ; 12. 
புறம்‌, 174: 10. $புறம்‌, 207:7. புறம்‌, 126 : 11. 
ஓபுறம்‌; 905. புறம்‌, 358. **குறுர்‌, 55, 212, 
41அகம்‌; 16, 270. சற்‌; 248, 
$$பதிற்று, மூன்றாம்‌ பத்து ; புறம்‌; 866, 
$$குறும்‌, 307. ஏஏ மலைபடுகடாம்‌. 
த 


ச்‌ 


72 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மதப்‌ புராணங்களில்‌ வரும்‌ பதினொரு கபிலர்களைப்‌ பற்றிப்‌: 
பரிபாடல்‌* குறிப்பிடுகிறது. எனவே, வடமொழிப்‌ பெய 
சான கபிலர்‌ என்பது சங்க கால மக்களுக்குத்‌ தெரிக்தருக்‌ 
தது என்பதில்‌ ஐயமில்லை. தொல்கபிலர* என்ற பெயரை 
வுடைய புலவரும்‌ அவருடைய பெயர்‌ பூண்டு சங்க 
காலத்தில்‌ வாழ்க்திருக்தவர்‌ எனலாம்‌. 

ஆயின்‌, கபிலர்‌ என்னும்‌ இப்‌ புலவர்‌ தமது பாட 
லொன்றில்‌ * கபிலம்‌” என்னும்‌ சொல்லை யமைத்துள்ளார்‌ 
என்பதும்‌, அச்‌ சொல்‌ அப்‌ பாடலின்‌ உயிர்‌ நிலையாக மிளிர்‌ 
கன்றது என்பதும்‌ தெரிகின்றன. பிற்காலத்தில்‌ ர்த்தனை, 
பதம்‌ முதலீய இசைப்‌ பாடல்களை இயற்றிய புலவர்கள்‌ 
தமது பெயரை அப்‌ பாடல்களின்‌ முடிவில்‌ அமைத்‌ 
அள்ளதை இங்கு கினைவு கூரலாம்‌. தியாகராசர்‌, முத்துத்‌ 
தாண்டவர்‌ என்பவர்கள்‌ இயற்றிய ஒீர்த்தனைகள்‌ அவ்வாறு 
அமைத்துள்ளன. இப்‌ புலவர்களின்‌ பெயர்கள்‌, இவர்களது 
முத்திரை, அல்லது அடையாளக்‌ குறியாகப்‌ பாடல்களில்‌ 
அமைக்‌ துள்ளன. கபிலரும்‌ இதுபோலத்‌ தம்முடைய 
பெயரை கிலைகிறுத்துவகற்காகக்‌ கபிலம்‌ என்ற சொல்லைப்‌ 
பயன்படுத்தியிருக்கலாம்‌. 

* கபிலம்‌ ! என்னும்‌ சொல்‌ புறம்‌, 8387-ஆம்‌ லன்‌ 
காணப்படுகிறது. மறவர்கள்‌ பெருவீரம்‌ படைத்தவர்கள்‌ 5 
தங்கள்‌ இனத்தின்‌ வீரத்தைப்‌ பற்றிச்‌ செருக்குக்‌ கொண்ட 
வர்கள்‌. இச்‌ செருக்குக்‌ காரணமாகத்‌ தங்கள்‌ மறக்குலப்‌ 
பெண்களின்‌ அழகில்‌ மயங்கி அவர்களை மணக்க விரும்பிய 
வலிமைபொருக்திய பேரரசர்களுக்குக்கூட அவர்கள்பெண்‌ 
கொடுக்க மறுத்தனர்‌. மறவர்களின்‌ நாட்டைத்‌ தாக்கித்‌ 
தங்கள்‌ விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள நினைத்த 
மன்னர்களை அவர்கள்‌ தம்‌ உயிரையும்‌ பொருட்படுத்தா அ 


*8 : 7. *அசம்‌, 283; குறும்‌, 14; கற்‌, 114, 276, 828, 399. 
ரவரி : 11. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 78 


இரத்து கின்றனர்‌. இதுபோன்ற ஓரமயத்தில்‌, வேந்தர்‌ 
கன்‌ விடாது படையெடுத்து வருவதாலும்‌, மறவர்கள்‌ 
அஞ்சாது எதிர்த்து கின்று வெல்லுவதா லும்‌ ஒரு மறக்குல 
மங்கையின்‌ திருமணம்‌ நடக்குமோ ஈடவாதோ என்று 
பிறர்‌ கவலைப்படுவதை இப்‌ புறகானூற்றுப்‌ பாடல்‌ 
வெளியிடுகிறது, 

“ மறக்குல மங்கையைப்‌ பெற்றாலன்றிப்‌ போர்க்‌ 
களத்தை விட்டு நீங்குதல்‌ இல்லை '' என்ற உறுதியோடு 
கன்கு போர்ப்‌ பயிற்சி பெற்ற யானைகளுடன்‌ அரசர்கள்‌ 
அந்திருக்கன்றார்கள்‌. அம்‌ மங்கையோ பாரியின்‌ பறம்பு 
மலையில்‌ உள்ள குளிர்ந்த சுனை பிறர்‌ கண்ணிற்‌ படாம விருப்‌ 
யஅபோல, நகரினுள்ளே அமைந்த வீட்டில்‌ மற்றவர்‌ 
பார்க்கவும்‌ முடியாதவாறு வாழ்கின்றாள்‌. அர்‌ ஈகரைச்‌ 
ற்றி முற்றிலும்‌ காவலமைந்த பெரிய மதில்‌ கிந்கின்‌ ற.து. 
இருள்‌ அல்லது நிழலிற்‌ கிடப்பதுபோல்‌ அம்‌ நகர்‌ காணப்‌ 
இறது. நன்கு சமைந்த அம்‌ சகரின்‌ அழகே அத்‌ தோற்றத்‌ 
இற்குக்‌ காரணம்‌ ஆகும்‌” : இக்‌ கருத்துத்தான்‌ புலவரால்‌ 


- கலையழகுபட நன்‌ வெளியிடப்பெற்றுக்‌ கவிதையின்‌ 
மிகு கு ற்‌ 


அயிர்க்‌ கருத்தாக விளங்குகிறது. 

“ மகளிர்‌ நீராடி, மணம்‌ நிறைந்த அஇற்‌ புகையால்‌ தம்‌ 
கூந்தலை உலர்த்துவர்‌. காற்றடிக்கும்‌ இடத்தில்‌ கட்டி 
உலர்த்தப்பட்ட துகில்‌, அக காற்றோடு அசைத்தாடுவது 
போல்‌ அதிற்‌ புகை திரள்‌ திரளாகச்‌ சுருண்டு எழுத்து 
மாளிகை முழுதையும்‌ சூழ்க்துகொள்கிறது, மாளிகையின்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ அதிற்‌ புகையின்‌ கபில நிறமே காட்டி 
யளிக்கிறது. அந்தப்‌ பெரிய மாளிகையின்‌ (கபில நெடு 
நகரின்‌) அடைபட்ட கதவுகளுக்குள்ளேயே வாழ்‌ூஒருள்‌ 
அழகிய மறக்குல மங்கை.” 

நகரமெங்கும்‌ பரவியுள்ள ஒருவகையான மனக்‌ 
குழப்பம்‌ மாளிகையைச்‌ சூழ்ச்துள்ள புகையால்‌ படம்‌ 
டி த்துக்‌ காட்டப்படுகிறது. எனவே, கவிதையின்‌ அழகை 


74 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யுணர்ந்து அனுபவிக்கும்‌ ஒருவன்‌ *கபிலம்‌' (புகை கிறம்‌); 
என்ற சொல்லில்‌ தன்‌ மனத்தைப்‌ பறிகொடுக்கன்றான்‌. 
கள்ளில்‌ ஆத்திரையனுர்‌ (கள்ளில்‌ ஆர்த்தியனர்‌) : 

இவர்‌, குறுக்தொகை-298, புறசானூஅ- 175, 989. ஆம்‌: 
பாடல்களின்‌ ஆசிரியர்‌. கள்ளில்‌ என்பது ஆசிரியரது 
ஊரின்‌ பெயர்‌ என்பா. குறுக்தொகை 298-ஆம்‌ பாடலில்‌*- 
வரும்‌ கள்ளில்‌ ஆத்திரை என்னும்‌ சொற்றொடரால்‌ இப்‌ 
புலவர்‌ பெயர்‌ பெற்றார்‌ என்பது டாக்டர்‌ சாமிராதையரவா 
களின்‌ கருத்து. 

சமாஜத்தார்‌ வெளியிட்டுள்ள சங்க இலக்கியப்‌ பதிப்‌: 
பின்படி$ ௮க்தணர்‌ மரபுக்கே சிறப்பாக உள்ள, தந்தை 
வழிம தாதையின்‌ பெயரை இடும்‌ கோத்திர முறைமையால்‌: 
பெயர்‌ பெற்றவர்‌ ஆத்திரையனார்‌ என்று கொள்ளக்கிடக்‌ 
இறது. இக்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த தங்கால்‌ ஆத்திரேயன்‌ 
செங்கண்ணனார்‌ என்ற மற்றொரு புலவரும்‌ உள்ளார்‌. 
“ஆத்திரேய' என்பது வடமொழிச்‌ சொல்லுருவம்‌. அத 
தமிழில்‌ “ஆத்திரேயன்‌' என வழங்குக லல்லாமல்‌, நாம்‌ 
ஆராயப்‌ புகுக்தள்ள புலவரின்‌ பெயரான *ஆத்திரையன்‌” 
என வழங்காது. 

இப்‌ புலவரின்‌ பாடல்களைக்‌ கூர்ச்து ஆராயும்போது, 
ஒஅர்தொகை, 2983-ஆம்‌ பாடலின்‌ முதல்‌ வரியில்‌ “கள்ளில்‌?, 
“ஆத்திரை” என்ற சொற்கள்‌ வருதல்‌ டாக்டர்‌ சாமிகாதைய 
சவர்களின்‌ பதிப்பில்‌ தரப்பெற்றுள்ள பாடத்தின்படி. 
தெளிவாகிறது. “செலவு எனப்‌ பொருள்படும்‌ யாத்திரை” 
என்ற வடசொல்‌, தமிழில்‌ “ஆத்திரை” என்றாயிற்று என்பது 
ஜயரவர்களின்‌ கருத்து. கள்ளில்‌ என்ற சொல்‌ கள்ளைக்‌ 

*இரு. ரா. பி. சேதுப்பிள்ளையவர்கள்‌ எழுதியுள்ள * ஊரும்‌: 
பேரும்‌ ' என்ற நூலின்‌ 59-ஆம்‌ பக்கம்‌ பார்க்க, 

ர்வரி : 1. 


ர்பச்கம்‌ : 1426. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 75: 


குறிப்பதாக அவர்‌ கொள்ளுகன்றுர்‌. முன்னமேயே சூறிப்‌- 
பிட்டவாறு (கள்ளில்‌ ஆத்திறை' என்னும்‌ சொற்றொட 
ரால்‌ இப்‌ புலவர்‌ பெயர்‌ பெற்றார்‌ என்றும்‌ அவர்‌ கருது 
கின்றார்‌. . கள்ளில்‌ ஆத்திரை என்பதற்குச்‌ சிற்றூர்களில்‌" 
கள்ளுண்பவர்கள்‌ சிலர்‌, கள்ளுண்டு மூழ்வதற்காகக்‌- 
கூட்டமாகச்‌ செல்லும்‌ செலவைக்‌ குறிக்கும்‌ எனக்‌: 
கொள்ளுவது பொருந்தாது. எனவே, இச்‌ சொற்றொடரின்‌ 
உண்மையான பொருள்‌ யாது என்பது இன்னும்‌ ஆராயக்‌: 
இடக்கின்‌ ஐ.து. 

கள்ளில்‌ ஆத்திரை என்பது சொற்றொடராயின்‌ புலவு 
ரின்‌ பெயர்‌ ஆர்‌ என்ற விகுதியுடன்‌ கள்ளில்‌ஆத்திரையார்‌ 
என்றே அமைதல்‌ வேண்டும்‌. “கள்ளில்‌ ஆர்த்தியர்‌' என்று 
பாடங்கொண்டால்‌, “ஆர்த்திய என்பது பெயரெச்சம்‌ 
ஆதல்‌ அறியப்படும்‌. ஊட்டி என்னும்‌ வினையெச்சத்தி' 
லீருந்‌ து ஊட்டியார்‌ என்ற பெயர்‌ தோன்‌ நியதை முன்னர்க்‌. 
கண்டோம்‌. “ஆம்‌ என்னும்‌ உயர்வு குறிக்கும்‌ பன்மை 
விகுதி (ஆர்த்திய? என்னும்‌ பெயரெச்சத்தோடு சேரும்‌ 
போது, கால்டுவெல்லின்‌ கருத்துப்படி இரண்டு சொற்‌: 
களுக்கும்‌ இடையில்‌ னகர மெய்‌ வரலாம்‌. விட்டி சையைத்‌ 
தடுப்பதற்கே இந்த னகர மெய்‌ வருகின்றது எனக்‌ கால்டு: 
வெல்‌ கூறுவர்‌, எனவே, முடிவாகப்‌ புலவரின்‌ பெயர்‌' 
£ ஆர்ததியனார்‌ ' என்று அமைகின்றது. டாக்டர்‌ சாமிக: 
தையரவர்களே, சமாஜத்தார்‌ தங்கள்‌ சங்க இலக்கியம்‌: 
பதிப்பில்‌ கொண்டுள்ள “கள்ளிற்‌ கேளிர்‌ ஆர்த்திய எண்‌: 
னும்‌ மற்றொரு பாடத்தையும்‌ தமது பதிப்பில்‌ தந்துள்ளார்‌. 
இப்‌ பாடம்‌ கொள்ளப்படின்‌, கள்ளில்‌ ஆர்த்திய என்ற: 
(சொற்றொடர்‌ பாடலில்‌ காணப்படல்‌ வேண்டும்‌. (கள்ளில்‌: 
(களிர்‌ ஆர்த்திய உள்ளூர்‌” என்பதற்குப்‌ பதிலாக (கள்ளிஸ்‌ 
ஆர்த்திய உள்ளூர்க்‌ கேளீர்‌' என்பதே சரியான பாடமாக. 
இருக்கலாம்‌, ்‌ 


716 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இக்‌ கவிதையை ஊன்றிப்‌ படிப்பவர்க்குக்‌ * கள்ளில்‌ 
ஆர்த்திய” என்ற சொற்றொடரின்‌ இறப்பு விளங்கும்‌. 
குழவி விளையாட்டுத்‌ தன்மை இன்னும்‌ நீங்காத இளம்‌ 
பருவமுடைய ஒரு பர தீதையோடு தலைவன்‌ கூடி. உறைகின்‌ 
னோ என ஐயங்கொள்ளுகிறுள்‌ தலைவி. பரத்தையிடத்தி 
லிருந்து வீடு திரும்பும்‌ தலைவன்‌, விட்டுக்‌ கதவு தாழிடப்‌ 
பட்டிருப்பதைக்‌ காண்கிறான்‌. தலைவனது குற்றத்தை 
மறந்து அவனோடு சேரும்படி தோழி தலைவியை வேண்டு 
இருள்‌. சூதுவா தறியாத பேதைப்‌ பருவத்தாளோடு அவன்‌ 
விளையாட்டாகச்‌ சிரித்துப்‌ பேசுவதைத்‌ தவறாகக்கொள்ளக்‌ 
கூடாது என்றும்‌, அவன்‌ குற்றமற்றவன்‌ என்றும்‌ கூறிய 
“தோழியிடம்‌ தலைவி, “(அர்த அழயெ இளம்பெண்‌, செவ்‌ 
விய அணி அணிந்து, ஆம்பல்‌ பூவாற்‌ செய்த தழையுடை 
அடுத்து, அவ்வுடை மாறிமாறி அசைவதால்‌ தடுமாறி 
கடந்து, தனக்குக்‌ கொழுகொம்பான தலைவனைக்‌ காணும்‌ 
பொருட்டு இங்கு வருவானோ 2 ஜயோ ! நான்‌ இரங்கத்‌ 
தக்கவன்‌ அல்லனோ 2!” என்று கூறுகின்றாள்‌. ஆம்பல்‌ 
வும்‌ தழையும்‌ கலந்து பல கிறத்தோடு மிளிரும்‌ தழை 
யுடையை யுடையவளை; ஆதியருமன்‌ என்னும்‌ வள்ளலின்‌ 
பழைய ககரத்தோடு ஒப்பிடுறொள்‌ தலைவி. அம்‌ நகரில்‌ 
அரழும்‌ மக்கள்‌ பனைமரத்திலிருக்து இறக்கப்பட்ட கள்ளைப்‌ 
அருகி மஒழ்க்து ஆடுறொர்கள்‌. கள்‌ குடித்த மயக்கத்தோடு, 
பஞ்சுபோன்ற ஈாரினையுடைய பனங்காயின்‌ நுங்குகளைக்‌ 
கைகளில்‌ ஏந்திக்கொண்டு அவர்கள்‌ வீடு திரும்புகிறார்கள்‌. 
குழவிபோன்ற பரத்தையின்‌ அழகு மயக்குவிக்கத்‌ தலைவன்‌ 
அயங்குவதும்‌, அவளை வீட்டுக்கு அழைத்து வருவதும்‌ 
இங்குக்‌ குறிப்பாகப்‌ புலப்படுத்தப்படுனெறன. எனவே, 
இப்‌ பாடலில்‌ *கள்ளுண்பித்து மயங்கிய விருந்து ' என்பது 
உயிர்கிலையாக உள்ளது. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 77. 


தொடித்தலை விழுத்தண்டினர்‌ : 


இவர்‌ புறநானூறு 248-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌. ௮ப்‌- 
பாடலில்‌ * தொடி த்தலை விழுத்தண்டு * என்ற சொற்றொடர்‌ 
வருகின்றது. இச்‌ சொற்றொடரோடு “இன்‌ ! சாரியையும்‌: 
உயர்வுப்‌ பன்மை விகுதி *ஆர்‌' என்பதும்‌ சேர்த்துப்‌" 
புலவரின்‌ பெயர்‌ அமைக்கப்பெற்ற து. ஆதரவு அற்றதாக - 
முதுமைப்பருவ நிலையை இப்‌ பாடலில்‌ புலவர்‌ விவரிக்கிறார்‌; 
விளையாட்டும்‌ மகிழ்ச்சியும்‌ நிறைந்த இளம்‌ பருவத்தோடு 
முதுமையை வேறுபடுத்திக்‌ காட்டித்‌ அன்பச்சுவையை 
மிகுதியாக்குகிறார்‌. 

££ பழைய காலத்தை இப்பொழுது கினைததுக்கொண்- 
டால்‌, எங்களுக்கு வருத்தமாகவே இருக்கிறது. எங்கள்‌: 
இளம்‌ பருவத்தில்‌, சிறுமியர்‌, மணலில்‌ வண்டலம்பாவை- 
அமைத்து மரத்தினின்று பறித்த பூக்களால்‌ கட்டிய மாலை 
களைப்‌ பாவைக்குச்‌ சூட்டி விளையாடுவர்‌. அம்‌ மகளிர்‌ 
காலை நேரத்தில்‌ குளிர்க்த பொய்கையில்‌ நீராடுவர்‌ ; நீராடும்‌ 
போது ஒருவரோ டொருவர்‌ கைகோத்துக்கொண்டு ஒன்‌ 
மூக நீந்தியும்‌ அசைந்தாடியும்‌ மகிழ்வர்‌. அம்‌ மகளிர்‌ 
கூட்டம்போல்‌ எங்கள்‌ கூட்டமும்‌ ஒன்று. எங்களுக்குள்‌ 
சூதுவாது என்ப தெதவுமின்‌ றி மிக்க மகிழ்ச்சியோடு இரும்‌: 
தோம்‌. எங்களுக்கிடையில்‌ எவ்வித இரகசியமும்‌ (மக்‌ தண 
மும்‌) இருந்ததில்லை. அன்று நாங்கள்‌ பொய்கைக்‌ கரையில்‌ 
விளையாடியபோது அங்கு நின்ற மரம்‌ இப்பொழுதும்‌ உயர 
மான சல இளைகளோடும்‌, தாழ்ச்து தண்ணீரில்‌ மூழ்கும்‌ 
சில னெகளோரடும்‌ மிற்கற து. தாழ்க்த னெைகளின்‌ வழியாக. 
நாங்கள்‌ மரத்தின்மேல்‌ எறுவோம்‌ ; கரையிலிருந்து வியப்‌ 
புடன்‌ பார்க்கன்றவர்கள்‌ கைதட்டும்‌ தாளத்திற்கு ஏற்ப,. 
மரத்தின்‌ உச்சியிலீரு்து பொய்கைத்‌ தண்ணீரில்‌ குதித்து 
ஆழத்தின்‌ எல்லை கண்டு வருவோம்‌. காரங்கள்‌ உயரத்தி 
.விருர்து குதித்ததால்‌ உண்டான “ துடும்‌ ! என்ற ஓலி” 


18 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


எங்கும்‌ பரவும்‌. எங்கள்‌ செய்கை, கரையிலிருந்து பார்ப்ப 
-வர்க்குப்‌ பெரு வியப்பாக இருக்கும்‌. நாங்கள்‌ குதிக்கும்‌ 
வேகத்தில்‌ தண்ணீர்‌ அலைகள்‌ உடைந்து துளிகளாகச்‌ 
சிதறும்‌. தண்ணீரில்‌ மூழ்கி அதன்‌ ஆழத்தின்‌ எல்லை கண்டு 
அரந்ததற்குச்‌ சான்றாகப்‌ பொய்கையின்‌ அடியிற்டெக்கும்‌ 
மணலைக்‌ கைகளில்‌ காங்கள்‌ அள்ளிவருவோம்‌. செயற்கை 
யான நாகரிகமும்‌ மெருகும்‌ ஏறுதற்குக்‌ காரணமான கல்வி 
இல்லாத அந்த இளமையை நினைக்து இப்போது இரங்க 
“வேண்டுவதுதானோ ? அர்த இளமை இப்பொழுது எங்கே 
போயிற்று ? முதுமையால்‌ தளர்க்து, பூண்‌ இட்ட ஊன்று 
“கோலின்‌ துணையால்‌ நடுக்கத்தோடு கடக்‌. து, இடைவிடாத 
இருமலுக்கு இடையே மிக்க துன்பத்தோடு சில சொற்‌ 
களே பேசும்‌ எங்களுக்கு அர்த இளமை எங்கே இருக்‌ 
இறது 2??? இஃது அப்‌ புறப்பாடலின்‌ கருத்து. 

நடுக்கும்‌ குளிர்கூட இளமையில்‌ அவர்களையொன்‌ றும்‌ 
செய்ததில்லை. முதுமையில்‌, எம்‌ சேரமும்‌ அவர்கள்‌ நடுங்கிக்‌ 
கொண்டே யிருக்கிறார்கள்‌. இளமையில்‌ யாருடைய 
துணையுமின்‌ நிக்‌ குதித்து விளையாடவும்‌, தண்ணீரில்‌ குதிக்‌ 
கவும்‌ பிற சாகசச்‌ செயல்கள்‌ செய்யவும்‌ அவர்களால்‌ 
முடிந்தன. முதுமையிலோ, தங்கள்‌ உடல்‌ சுமை முழு 
அதையும்‌ ஒரே கிலைக்களனாகிய ஊன்றுகோல்‌ தாங்க அவர்கள்‌ 
தள்ளாடுகிறார்கள்‌. அவர்களுடைய இளம்‌ பருவத்தில்‌ 
உடன்‌ ஆடிய தோழர்களும்‌ தோழிகளும்‌ இப்பொழுது 
கைகொடுத்துத்‌ தணைபுரியும்‌ கிலையிலில்லை. இளம்பருவத்‌ ' 
இன்‌ பாட்டும்‌, இசையும்‌, ஆடலும்‌ எங்கோ மறைந்து 
உளறற்‌ சொற்களும்‌, இருமலும்‌ உடல்‌ கடுக்கமுமே அவர்க 
ளிடம்‌ இப்பொழுது இடம்பெற்றுள்ளன. முதியவர்களின்‌ 
இச்த வருர்தத்தக்க நிலையில்‌ உள்ள துன்ப உணர்ச்சி, 
.ணினல்‌ அழகு செய்யப்பட்ட சிறந்த ஊன்றுகோலைப்‌ 
பற்றிப்‌ புலவர்‌ குறிப்பிடும்போது, உச்சகிலை யடைறெத. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 79 


ஆன்றுகோல்தான்‌. இளம்பருவ கிகழ்ச்சிகளோடு மூதுமை 
யின்‌ துன்பங்களை வேறுபடுத்திக்‌ காட்டுவதால்‌ ஊன்று 
கோலின்‌ இன்றியமையாமை உணர்த்தப்படுறெது. முதி 
பவர்களுள்‌ ஒருவனது அநுபவம்‌ ஈண்டு உணர்த்தப்படு 
இறது. இப்பொழுது தளர்ந்து குன்றிய இம்‌ முதியோன்‌, 
தன்‌ காளைப்பருவத்தில்‌ சமூகத்தில்‌ சிறப்போடு குறிப்பிடத்‌ 
தக்கவனாக இருந்தான்‌ ; செல்வர்களுக்குள்‌ சிற்த செல்வ 
கை இருந்தான்‌. ஆனால்‌, அச்‌ செல்வத்தால்‌ யாது பயன்‌ 2 
அக்‌ காலத்தில்‌ இருந்த செல்வத்தையும்‌ செல்வாக்கையும்‌ 
இனிமேல்‌ அவன்‌ பயன்படுத்த முடியாது. வெறும்‌ காட்சி 
பளவில்‌ அவை அவனிடம்‌ தங்கின. ஏழை முதியவனாக 
இருந்தால்‌, ஊன்றி நடப்பதற்கு, மலிவான சாதாரணக்‌ 
கோலை வைத்திருப்பான்‌. செல்வக்‌ கிழவன்‌, பூண்போட்ட 
சிறந்த ஊன்றுகோல்‌ வைத்திருப்பான்‌. அவ்வளவுதான்‌ 7 
குகைகளை அணிய அவனால்‌ முடியா அ. ஆனால்‌, அவனுடைய 
செல்வம்‌, வலிமை இவற்றை அறிவிக்கும்‌ அறிகுறிகள்‌ எப்‌ 
பொழுதும்‌ அவனைச்‌ சூழ்ந்திருக்கும்‌. அவனுடைய விரல்‌ 
களிலும்‌ தோளிலும்‌ மணிபதித்த பொற்‌ கடகங்கள்‌ ஒளி 
செய்யாவிட்டாலும்‌, அவன்‌ வைத்திருக்கும்‌ ஊன்று 
கோலின்‌ பிடியிலாவது மணிபதித்த பொற்பூண்‌ மிளிரும்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ அவன த உடலில்‌ காணப்பட்ட செல்வப்‌ 
பொலிவு, இப்பொழுது அவனது ஊன்றுகோலுக்கு மாறி 
யுள்ளது. எனவே, * தொடித்தலை விழுத்தண்டு * என்று 
குறிக்கப்படும்‌ ஊன்‌ றுகோல்‌, கவிஞன.து கருத்தைத்‌ தெள்‌ 
.ஸிதின்‌ விளக்குவசாய்க்‌ கவிதையின்‌ உயிர்கிலையாய்‌ இருக்‌ 
இன்‌ ற.தெனல்‌ மிகையாகாது. 
(நடுவெண்ணிலவினுர்‌ : 

குறுந்தொகை 47-ஆம்‌ பாடல்‌, நெடுவெண்ணிலவை 


ஷீிளித்துப்‌ பாடப்பட்டது. * தெடுவெண்ணிலவு * என்னுஞ்‌ 
சொற்றொடரும்‌ அப்‌ பாடலில்‌ வருகிறது. 


80 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


££ கடுமையான குண்டுக்‌ கற்கள்‌ காட்டில்‌ கெக்ணை 
றன. வேங்கை மரத்தின்‌ மஞ்சள்‌ பூக்கள்‌ அக்‌ கற்களின்‌ 
மீது உதிர்ச்துள்ளன. பூக்களின்‌ மஞ்சள்‌ நிறமும்‌ பாறை: 
யின்‌ கருகிறமும்‌ கலந்து புலீக்குட்டிகள்போல்‌ தேற்று 
மனிக்கின்றன. (இளம்‌ புலிக்‌ குட்டிகளின்‌ உடலில்‌ மஞ்ச 
ளும்‌ கறுப்புமான கோடுகள்‌ தெளிவாகத்‌ தோன்ற: 
மாட்டா. உயிரற்ற இந்தக்‌ கருங்கற்கள்‌ பார்ப்பவரை 
அச்சுறுத்துவனபோல, உண்மையில்‌ அஞ்சத்‌ தகாதனவும்‌ 
இருட்டில்‌ அச்சுறுத்தவனபோல்‌ தோன்றுகின்றன. கள 
விற்‌ கூடுவதற்காகத்‌ தலைவன்‌ இத்தகைய இரவில்‌ வரு 
கிறான்‌.) நெடுவெண்ணிலவே ! அவனுக்கு நீ ஈன்மைசெய்யா 
வில்லை?” : இது தோழியின்‌ பேச்சு. 

தோழி, முன்னிலைப்‌ புறமொழியாக நிலவை நோக்கம்‌ 
பேசினாலும்‌ உண்மையில்‌ அங்கு வந்துள்ள தலைவன்‌ அறிய 
வேண்டும்‌ என்பதற்காகவே அவன்‌ வரவை அறியாதவள்‌ 
போல்‌ பேசுகிறான்‌. தன்‌ கருத்தையும்‌ உணர்வையும்‌ அவ 
னுக்குப்‌ புலப்படுத்தி விரைவில்‌ மணத்திற்கு ஏற்பாடு 
செய்யத்‌ தூண்டுதல்‌ வேண்டும்‌ என்பதே அவள்‌ விருப்பம்‌. 

பால்போல்‌ பொழியும்‌ நிலவைப்‌ பல புலவர்கள்‌ அழ: 
குறப்‌ புனைந்துரைத்தள்ளார்கள்‌. நிலவு வெள்ளத்தில்‌: 
உலகமே முழுக்‌ படெப்பதை * நெடுவெண்ணிலவு * என்ற 
சொற்றொடர்‌ குறிக்கலாம்‌ ; அல்லது நெடுக்தொலைவுக்கு, 
ஒளிவீசிப்‌ பச்சை இலைகளின்‌ வழியாகவும்‌ று இடை 
வெளிகளின்‌ வழியாகவும்‌ புகும்‌ து, மரகிழலிலும்‌ பூக்களின்‌ 
அடியிலும்‌ ஒனிர்திருக்கும்‌ பாறைகளைக்‌ காட்டிக்கொடுக்‌ 
இன்ற நிலவின்‌ தன்மையைக்‌ குறிக்கலாம்‌. தலைவன்‌, தலைவி' 
யைக்‌ களவிற்‌ கூடுவதற்காக, மறைந்து வருவதை அது: 
வெளிப்படு தவிடு மன்றே 2 அவ்வாறு வெளிப்பட்டால்‌ 
அதைவிடப்‌ பெரிய கேடு வேறுண்டோ 7 அச்சத்தை 
உண்டாக்கும்‌ கற்பனைத்‌ தோற்றங்கள்‌ எழுவதற்குக்‌ 
காரணமான நிலவின்‌ ஒளியை *வெண்‌”' என்ற சொல்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 82. 


குறிக்கற.து. “ நெடு என்ற சொல்‌ குறிப்பது யாது 2?” 
எனின்‌, தனிமைத்‌ துன்பத்தின்‌ தன்மையை அது குறிக்‌ 
கின்ற தென்க. எப்போதும்‌ தன்னைக்‌ காவல்புரியும்‌ சுற்றத்‌ 
காரின்‌ ஐயமுடைக்‌ கண்களுக்கு இடையே தலைவனது 
வரவை எதிர்பார்க்கும்‌ தலைவி, தான்‌ நெடுங்காலமாகக்‌ 
காத்திருப்பதுபோல்‌ உணர்கிறாள்‌ ; நெடுங்காலம்‌ காத்‌ 
திருப்பது போன்ற இரந்த உணர்ச்சியை நிலவின்மேல்‌ 
ஏற்றி * நெடு வெண்ணிலவு என்று கூறுகின்றாள்‌. சங்க 
இலக்கியங்களுள்‌ ஒன்றான பத்துப்பாட்டுள்‌ ஈக்கீரனார்‌ 
பாடிய நெடுகல்வாடை என்ற பாடலின்‌ பெயரை இச்‌ 
சொற்றொடரோடு ஒப்பிடலாம்‌. பொருள்‌ விளக்கமும்‌ 
கருத்துச்‌ தெளிவு மின்‌ றி அமைந்த இந்தத்‌ தலைவியின்பேச்‌௬ 
அவளது மனத்தில்‌ நிகழும்‌ உணர்ச்சிகளின்‌ போராட்டத்‌ 
தைப்‌ புலப்படுத்துகிறது. இப்‌ பேச்சைக்கொண்டு, அவள்‌ 
மன நிலையை எவ்வாறு வேண்டுமானாலும்‌ உணர்ந்து 
கொள்ளலாம்‌. ஆனால்‌, ஒவ்வொரு கருத்தும்‌ * நெடுவெண்‌ 
ணிலவு ” என்னும்‌ சொற்றொடரையே உயிராகக்‌ கொண் 
டிருக்கும்‌. எனவே, இக்‌ கவிதையைப்‌ பாடிய புலவர்‌ 
தெடுவெண்ணிலவினார்‌ என்‌ று அழைக்கப்பெற்றார்‌. ஆனால்‌, 
இப்‌ பேச்சை எண்ணிப்‌ பார்க்குக்தோறும்‌ எத்தனையோ 
கருத்துக்கள்‌ ஈம்‌ மனத்தில்‌ எழுர்துகொண்டே யிருக்‌ 
இன்றன. 


மலையனூர்‌ : 


மலைபற்றி அழகுறப்‌ புனைந்துரைக்கும்‌ நற்றிணை 
98-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியரே மலையனார்‌ என்பவர்‌. விரை 
வில்‌ தலைவியை மணந்துகொள்ளுமாறு தலைவனைத்‌ அண்ட 
வேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு தோழி அவனிடம்‌ 
பேசும்‌ பேச்சாக இப்‌ பாடல்‌ அமைந்துள்ள து. 

இம்‌ மலையில்‌ சில காள்‌ வாழ்ச்திரும்‌து பின்‌ அதை 
நீங்குபவர்‌ அம்‌ மலையில்‌ தேன்‌ கூடுகள்‌ வளமாக அமைக்‌ 

சம்‌. 6 


82 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இருக்கவேம்‌, என்னு ோக்கினும்‌ பெரிய பழங்கள்‌ குலை 
கலையாக விளங்குதலையும்‌, பலவகையான தானியங்கள்‌ 
நிறைர்‌து இடக்கும்‌ வயல்களையும்‌ வெண்மையானதொரு 
மாலைபோல்‌ விழும்‌ அருவியையும்‌ பற்றி இன்பச்‌ செருக்‌ 
கோடு மினைத்து மழ்வர்‌ ; எல்லா கலன்களும்‌ வாழ்க்கை 
வசதிகளும்‌ அமைந்த அம்‌ மலையைவிட்டுப்‌ போகவேண்டின்‌ 
தங்கள்‌ விதியை நினைத்து வருந்துவர்‌. ஐய / நீ இரந்த வள 
மான மலைகாட்டிற்குத்‌ தலைவன்‌. நாங்கள்‌ செல்லுகன்‌ 
ஹோம்‌. நீ எழுக்து போவாயாக. நீ நெடிது வாழ்க. திருக்‌ 
திய அணிகலன்களை உடலெங்கும்‌ அணிர்தவளும்‌, பருத்த 
தோளும்‌ அண்ணிய இடையும்‌ உடையவளும்‌, மாலைதாழ்ர்த 
மார்பகம்‌ கொண்டவளும்‌, மெல்லியவளுமசகிய என்‌ இளம்‌ 
தலைவி சாணத்தால்‌ மிகவும்‌ வருத்தமுற்றுத்‌ துன்ப மிகுதி 
யால்‌ மெலிந்து வெளுத்துப்போய்விட்டாள்‌ ; உன்‌ அன்‌ 
பைப்‌ பெறலாம்‌ என்ற பெரு நம்பிக்கையால்‌ அவள்‌ தன்‌ 
வாழ்வையே உன்பால்‌ அடைக்கல மாக்கிவிட்டால்‌ . ஆனால்‌, 
எமன்‌ வாயிற்‌ செல்லும்‌ உயிரை மீட்பது, போர்க்களத்தில்‌ 
எதிரொலி எழுப்பும்‌ வெற்றி முரசுகளையுடைய வீரமிக்க 
மன்னர்களுக்கும்‌ அரியதாகும்‌.'- பாடலின்‌ கருத்து இது 
தான. 

தலைவியின்‌ நலனை நுகர்ர்து, பின்‌ அவளைப்‌ புறக்‌ 
கணித்துவிட்ட தலைவனது கொடுமையை இப்‌ பேச்சு ஈன்‌ 
முகச்‌ கண்டிக்கின்றது. அவர்கள்‌ வாழ்கின்ற மலையின்‌ 
அழயெ இயற்கைச்‌ செல்வமும்‌ அவனது கொடுமையைப்‌ 
புலப்படுத்திக்‌ காட்டுகிற.த. இய.ற்கைகூடத்‌ தலேவிக்குப்‌ 
பகையாயிற்றுப்‌ போலும்‌ ! தலைவன்‌ கொடியவனாக இரும்‌ 
அம்‌ இயற்கை அவனை வளமாக வாழவைக்கிறது. இதை 
யெண்ணித்‌ துன்புறுகின்ற மனத்திலிருந்து எழுந்த சோகக்‌ 
குரலே மலையின்‌ புனைக்துரையாக இப்‌ பாட்டில்‌ அமைச்‌ 
துள்ளது. இப்‌ புளக்‌ துரையே இக்‌ கவிதையின்‌ உயிர்நிலை 
யாக உள்ளமையை இப்‌ புலவர்‌ காலத்திலிருந்த பெரு 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 88 


மக்கள்‌ உணர்ந்தனர்‌ ; புலவருக்கு மலையனார்‌ என்று பெயர்‌ 
இட்டனர்‌. மலையென்ற சொல்லோடு அன்‌ சாரியையும்‌, 
ஆர்‌ விகுதியும்‌ சேர்க்தமையின்‌ மலையனார்‌ என்னும்‌ பெயா்‌ 
அமைந்தது. 
முரஞ்சியூர்‌ முடி நாகராயர்‌ ; 

சங்கப்புலவர்‌ வரிசையில்‌ மிகப்‌ பழமையானவர்களுள்‌ 
ஒருவரும்‌, புறகானூ.று 2-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியரும்‌ ஆன 
புலவரின்‌ பெயர்‌ முரஞ்சியூர்‌ முடி நாகராயர்‌ என்பது. இப்‌ 
புலவரின்‌ பிறந்த ஊர்‌ முரஞ்சியூர்‌ ஆகும்‌, சல அறிஞர்‌ 
களின்‌ கருத்துப்படி இப்‌ புலவரின்‌ பெயர்‌ முடி நாகர்‌ ஆயர்‌ 
என்றோ, மூடி நாகர்‌ அரையர்‌ என்றே கொள்ளலாம்‌. ஆய்‌ 
என்னும்‌ பெயர்‌ இப்‌ பெயருள்‌ அமைந்துள்ளது எனக்‌ 
கொள்ளுதல்‌ வலீர்து கொள்ளுதலாக முடியும்‌. காகராயர்‌ 
என்பதன்‌ சரியான வடிவம்‌ யாது என்பது இன்னும்‌ 
தெளிவாகவில்லை. சங்கவருணர்‌ என்னும்‌ நாகரியர்‌ என்‌ 
யாரை நாம்‌ அறிவோம்‌. நாகனார்‌ (ஆண்பாலார்‌), நாகை 
யார்‌ (பெண்பாலார்‌) என்பவையும்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ பெயர்‌ 
களாக இருக்திருக்கின்‌ றன ர்‌ 

நாகனார்‌ என்னும்‌ பெயருடைய புலவர்களில்‌ சிலர்‌ 
பொன்‌ வணிகராயிருந்தனர்‌ ; சிலர்‌ கொல்லராயிருக்கனச்‌ 
என்பது அவர்களின்‌ பெயரின்‌ முன்‌அடையாக உள்ள 
பொன்‌, கொல்லன்‌ ஆகியவற்றால்‌ தெரிகிறது. தமிழ்ப்‌ 
பெருங்‌ கூத்தன்‌ நாகன்‌ என்று ஒரு புலவர்க்குப்‌ பெயர்‌ 
வழங்குகிறது. அவருடைய தந்தை தமிழ்ப்பெருங்‌ கூத்தன்‌ 
என்னும்‌ பெயருடையவராய்‌ இருந்திருக்கலாம்‌. அல்லது, 
அவரே தமிழ்ப்‌ பெருங்கூத்தன்‌ என்ற சிறப்புப்‌ பெயரால்‌ 
அழைக்கப்பெற்றிருக்கலாம்‌, மதுரைக்‌ கடையத்தார்‌ மகன்‌ 
ெண்ணாகனார்‌ என்பாரும்‌ சங்கப்‌ புலவராக விளங்கினார்‌. 
*புறம்‌, 800. 
ரபிற்சேர்க்கை, 4 : 6. காண்க. 


84 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மாங்குடி. மருதனார்‌ என்ற பெரும்‌ புலவரின்‌ மகனார்‌ இள 
நாகனார்‌ என்பாரும்‌ ல்‌ * மாங்குடி. மருதனாருக்கு மாங்‌: 
குடி கிழார்‌ என்ற மற்றொரு பெயரும்‌ உண்டு, அவர்‌ 
வேளிர்‌ குடியைச்‌ சேர்ந்தவர்‌ என்பதை இது சன்று அறி 
விக்கிறது. எனவே, வேளிர்‌ குடியினரும்‌ நாகன்‌ என்ற 
பெயரை வைத்துக்கொள்ளலாயினர்‌ என்பது தெளிவு. 
தமிழ்‌ காட்டில்‌ காக வழிபாடு அதிகமாகப்‌ பரவி.பிருந் தமை 
இதற்குக்‌ காரணமாக இருக்கலாம்‌. 

“ அஸ்ஸாமிலும்‌, இந்திய நாட்டின்‌ பிற பகுதிகளிலும்‌ 
நாகர்‌ குடியினர்‌ இன்றும்‌ வாழ்க்து வருனெை றனர்‌. 
முண்டா; அல்லது கொலேரிய மொழியினத்தைச்‌ சோந்த: 
சில மொழிகளை இவர்கள்‌ பேசுகின்றனர்‌. மிகப்‌ பழங்காலத்‌ 
தில்‌ மக்களிடம்‌ காணப்பட்ட நாகரிகமற்ற தன்மையே 
இன்று இவர்களிடம்‌ இருந்தபோதிலும்‌, இவர்களின்‌ முன்‌ 
ஜோர்‌, பேரும்‌ புகழும்‌ உடையவராயிருந்தனர்‌. 'மாகியரும்‌: 
மெளரியரும்‌1”என் னும்‌ நூல்‌, நாகர்‌ குடியினர்‌ ஜரோப்பாவி்‌ 
அள்ள ஹங்கேரியிலிருர்‌ த கிளம்பி ஆஸ்திரேலியாக்‌ கண்டம்‌ 
வரை உள்ள பகுதிகளில்‌ ஆங்காங்குத்‌ தங்கிவாழத்‌ தொடங்‌" 
இயதை ஒருவாறு விளக்க முயலுகிறது, பாலினேசிய 
மொழிகள்‌ முண்டா மொழிகளோடு தொடர்புடையவை. 
நாகர்கள்‌ ககர நாகரிகமொன்றை வளர்த்தமைத்த தலைவர்‌ 
கள்‌ ஆவர்‌. காகரி என்னும்‌ எழுத்து முறையைப்‌ பரப்பிய: 
வர்கள்‌ அவர்களே. இவ்‌ வெழுத்து முறையின்‌ பெயர்‌ 
அவர்களின்‌ பெயரோடு தொடர்புடையது. காகர்களுக்கும்‌ 
மற்றக்‌ குடியினருக்கும்‌ ஈடர்த போர்களைப்‌ புனைம்‌துரைக்‌. 
கும்‌ புராணக்‌ கதைகளில்‌ காகருடைய வலிமையும்‌ செயல்‌ 
களும்‌ ஈன்கு கூறப்பட்டுள்ளன. காகர்கள்‌ வாழ்ந்த பகு 
தியை நாகலோக மென்றும்‌, சுவர்க்க வகையில்‌ அதுவும்‌ ஒன்‌ 
றென்றும்‌ பிறமக்கள்‌ கூறுமாறு அவர்கள்‌ மிக்க மகிழ்ச்சி 

*அகம்‌, 94, 59 முதலியன, 

+Magyars and Maoris. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 8 


யோடு இன்பமான பொருள்கள்‌ பலவும்‌ துய்த்து வாழ்ந்த 
அனர்ன்‌ உலூபி, சித்திராங்கதை யென்ற நாககன்னியர்‌ 
இருவரை அருச்சுனன்‌ மணந்ததையும்‌, நாகர்‌ குடியின 
திய தக்ஷன்‌ என்பான்‌ ஒரு புறமும்‌, பரீக்ஷித்தும்‌ அவன்‌ 
மகன்‌ ஜனமேஜயனும்‌ ஒரு புறமும்‌ நின்று போரிட்டதை 
யும்‌ மகாபாரதம்‌ கூறுகிறது. பேரரசன்‌ மாந்தாதாவின்‌ 
மகன்‌ புருகுச்சன்‌, கரமதி யென்ற, நாககன்னியை மணம்‌ 
. யுரிக்ததும்‌, அவனுடைய வழித்தோன்‌ றல்களாகத்‌ திரிசங்கு, 
ஹரிச்சந்திரன்‌ என்பார்‌ பிறந்ததும்‌ விஷ்ணு புராணத்தில்‌ 
பேசப்படுகின்றன. அனுமானும்‌ பிற வானரரும்‌ தை 
யைத்‌ தேடப்‌ புறப்பட்டபோது, தென்னிச்தியாவில்‌ போக 
வதி நதி அருல்‌ அமைக்த,அகன்‌ ந தெருக்களும்‌ கோட்டை 
களும்‌ நிறைந்த, காகரது பெரு நகரத்திற்கும்‌ சென்று 
'தேடும்படி சுக்ரீவன்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டதாக 
வால்மீகி இராமாயணம்‌ கூறுகிறது. மகதப்‌ பேரரசு, 
ஒருகால்‌, நாக மன்னர்களின்‌ அணையின்‌இழ்‌ இருந்தது. 
அவர்களில்‌ ஆறாம்‌ மன்னனே புத்தர்‌ காலத்திலிருந்த அஜாத 
சத்துரு என்பான்‌. இலங்கைத்‌ தீவின்‌ மேற்குப்‌ பகுதி சாகர்‌ 
களின்‌ ஆணையின்இழ்‌ இருக்தமையின்‌ பழங்‌ காலத்தில்‌ 
அது நாகதீபம்‌ என்றழைக்கப்பட்டது. அமராவதி 
ஸ்தூபத்தில்‌ நாகமுடியுடைய நாகர்களுடைய உருவங்கள்‌ 
உள்ளன. அங்கே அரசரும்‌ அரசியரும்‌-முத்தலை நாக முடி 
களும்‌, பொது மக்கள்‌-ஒருதலை நாக முடிகளும்‌ உடைய 
வராய்‌ விளங்குகின்றனர்‌. நாகத்தின்‌ தலை வடிவமான 
முடியை அணிந்த மன்னரை முடி நாகராயர்‌ என்ற பெயர்‌ 
குறிக்கிறது எனலாம்‌. இந்தியாவின்‌ மேற்குப்‌ பகுதியிலும்‌ 
காகர்கள்‌ பரவியிருக்கனா்‌, மணிமேகலைக்‌ காப்பியம்‌ நாக 
காடுர்‌, ஈாகபுரம்‌, நாகாமலை$ எனபவைபற்றியும்‌ மனித 
அரைக்‌ கொன்று தின்னும்‌ நாகர்‌ பற்றியும்‌ பேசுறெது. 
*இலப்பதிகாரம்‌ மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ : 21 வரி. 


48:5; 24:54, 124;169. §16:15. $16 ; 39. 


86 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கொலேரிய மொழிகளின்‌ வாடை தமிழிலும்‌ சிறிது 
வி௫ியமைக்குச்‌ சான்றுகள்‌ உள்ளன.* எனவே, இந்தியா 
ரிடையேயும்‌ தமிழ ரிடையேயும்‌ விளங்கிய சிறந்த பண்‌ 
பாட்டையும்‌ கரகரிகத்தையும்‌ உருவாக்கிய பெருழையில்‌ 
கொலேரியர்களுக்கும்‌ அவர்களுள்‌ சிறப்பாக நாகர்‌ 
களுக்கும்‌ சிறந்த பங்கு உண்டு என்பதை மறுக்க வியலா.து- 
காகரையும்‌ சோழரையும்‌ தொடர்பு படுத்திக்‌ கூறும்‌ கதை 
இர்‌ நூலில்‌ தொண்டையர்‌ என்னும்‌ தலைப்பில்‌ விரிவாக. 
ஆராயப்படுகிறது. நாகர்களோடு சோழர்கள்‌ கலந்த 
கலப்பின்‌ வழிவந்தவரை நரகபல்லவ சோழர்கள்‌ என்று 
காலஞ்சென்ற இரு. ௩. மு. வேங்கடசாமி காட்டார்‌ அவர்‌ 
கள்‌ கூறுகின்றனர்‌. காலஞ்சென்ற இரு. கனக௪பைம்‌: 
பிள்ளை அவர்கள்‌ தமது 1800 வருடங்களுக்கு முன்‌ 
தமிழர்‌ ' என்னும்‌ நூலில்‌, மறவர்‌, எயினர்‌, ஒளியர்‌, 
ஓவியர்‌, அருவாளர்‌, பரதவர்‌ என்பார்‌ நாகர்‌ குடியைச்‌ 
சேர்க்தவர்‌ என்றும்‌, அவருள்‌ மறவர்‌, தமிழர்களின்‌ தீராப்‌ 
பகைவர்கள்‌ என்றும்‌ கூறுகின்றார்‌. இது வெறும்‌ ஊகமே 
யன்றி வேறன்‌.நு. இக்குடியினர்‌ எல்லோரும்‌ தமிழகத்தின்‌ 
வடக்குப்‌ பகுதியி லிருக்ததாலும்‌, சங்க காலத்தின்‌ இறுதி 
யில்‌ இவர்கள்‌ காளுக்கு காள்‌ மிக்க வலிமைபெற்று வாழ்ர்‌ 
திருக ததாலும்‌ இவர்களை காக குடியினர்‌ என்று அவா்‌ 
முடிவு செய்துவிட்டார்‌. காகர்களின்‌ அரண்களைப்பற்றி' 
வால்மீகி இராமாயணம்‌ பேசுவது குறித்து முன்னமேயே 

குறிப்பிட்டுள்ளோம்‌. அரண்‌ என்ற சொல்லை அருவர்‌, 
அருவாளர்‌ என்ற சொற்களோடு ஒப்பிட்டு, இவற்றிலிருந்து 
தான்‌ அது பிறந்தது என நாம்‌ கூற முற்படுவோமாலால்‌,. 
அருவர்‌, காகர்‌ என்பன ஒரு குடியினரின்‌ பெயர்களே 


*பேராரிரியர்‌ செ. பொ, மீனாக$ிசுச்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
மணிமேகலை ? என்னும்‌ பொருள்‌ பற்றித்‌ “தமிழ்‌ முரல்‌! எழுத? 
யுள்ள கட்டுரை. 
ர்கள்ளர்‌ சரித்திரம்‌, {Tamils, 1800 Years Ago. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 87 


என்று கூறுவது, மூற்‌.நி௮ம்‌ தவறாகாது. முடிசாக அரையர்‌ 
என்பதில்‌ அரையர்‌ என்ற சொல்‌ (அரு! என்னும்‌ பகுதியி 
னின்றும்‌ தோன்றியதாகக்‌ கொள்ளலாம்‌. முரஞ்சியூர்‌ 
முடிகாகராயர்‌ என்னும்‌ பெயரை ஆராய்வதால்‌ நகருக்கும்‌ 
அருவாளருக்கும்‌ ரெருல்கிய தொடர்பு இருந்ததை அறிய 
முடிகிறது, இத்‌ தொடர்பு பற்றி இக்‌ நூலில்‌, அருவாளர்‌ 
என்னும்‌ தலைப்பில்‌ விளக்கம்‌ தரப்பெற்றுள்ள து. 

மறவர்கள்‌ கல்தோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தின 
ராகப்‌ கருதப்பெறுகிறார்கள்‌. புறப்‌ பாடலில்‌ பாடப்படும்‌ 
துறைகளுள்‌ மகட்பாற்‌ காஞ்சி என்பதும்‌ ஒன்று. தமிழகத்‌ 
தீரச குலத்தினருக்குத்‌ தங்கள்‌ பெண்களை மணம்‌ செய்விக்க 
மறுத்து, அதன்‌ விளைவாக உண்டாகும்‌ போரில்‌ மடியவும்‌ 
மறவர்கள்‌ அணிச்திருப்பதைப்‌ பாடுவது அத்‌ தறை. இத 
தான்‌ திரு. கன கசபைப்‌ பிள்ளையவரா களை, மறவர்‌ தமிழரின்‌ 
வேறுபட்ட இனத்தவ ரென்றும்‌, அவர்கள்‌ இரு சாராருக்‌ 
கும்‌ தீராப்‌ பகைமை இருந்துவந்த தென்றும்‌ கருதச்‌ செய்‌ 
தது. மறவரையும்‌ அவரைச்‌ சார்ந்த பிற குடியினரையும்‌ 
பிற மக்கள்‌ லெ வேளைகளில்‌ பழித்துப்‌ பேசுவதற்குக்‌ 
காரணம்‌, பழங்‌ காலத்திலிருந்து அவர்கள்‌ மனத்துட்‌ 
பகையும்‌ வேறுபாட்டுண்ர்வும்‌ வெறுப்புணர்வும்‌ அவர்கள்‌ 
அறியாமல்‌ தலைகாட்டுதலே யாகும்‌. அருமை நாட்டார்‌, 
அருவாட்டலைவர்‌, அருவா காட்டார்‌ முதலியன; இன்றும்‌ 
கள்ளர்களுடைய பட்டப்‌ பெயர்களாய்‌ வழங்குகின்‌ றன.* 
அரையர்‌ என்பதன்‌ திரிபான : ராயர்‌” என்று முடியும்‌ 
பெயர்களைக்‌ கொண்ட மற்றும்‌ பல குடியினரை நாம்‌ 
காண்கிறோம்‌. கடாரம்‌ தாங்யெ சனத்தரையா்‌ ஈழத்‌ 
தரையர்‌ போன்ற பட்டப்‌ பெயர்களால்‌ கக்கு ஆசிய 
ஈாடுகளோடு தமிழகம்‌ கொண்டிருர்த தட்ர்ப தெளி 
வாக அறியப்படுறெது. 

*கள்ளர்‌ சரித்திரம்‌ : பிற்சேர்ச்கையில்‌ உள்ள பட்டப்‌ பெயர்‌ 
களை நோக்குக. 


88 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வண்ணப்புறக்‌ கந்தரத்தனச்‌ : 

இவர்‌ அககானூறு 49-ஆம்‌ பாடல்‌, ஈற்றிணை 71-ஆம்‌ 
பாடல்‌ ஆகெவற்றின்‌ ஆசிரியர்‌. புலவரின்‌ இயற்பெய 
சான கந்தரத்தனூா்‌ என்பதற்கு முன்‌ அடையாகச்சேர்ககப்‌ 
பெற்று இதே பெயருள்ள பிற புலவர்களினின்றும்‌ இவரை 
வேறு பிரித்துக்‌ காட்டும்‌ 'வண்ணப்‌ புறம்‌' என்ற சொற்‌ 
றொடர்‌ நற்றிணை 71-ஆம்‌ பாடலில்தான்‌ வருகிறது, இரக்தை 
என்னும்‌ பெயர்‌ உரன்‌ தந்‌ைத எனப்‌ பொருள்படும்‌. 
கண்ணத்தனார்‌ என்ற பெயர்‌ கண்ணன்‌ அத்தனார்‌ (கண்‌ 
ணன்‌ தந்தையார்‌) எனப்‌ பொருள்‌ படும்‌. கந்தரத்தனார்‌ 
என்ற பெயரும்‌ இவை போன்றதே. இச்‌ சொற்றொடரின்‌ 
முதற்‌ சொல்‌ தெளிவாக இல்லை. கந்து என்பது பசுக்கள்‌ 
கட்டும்‌ கம்பத்தைக்‌ குறிக்கும்‌. அக்‌ கம்பத்திற்குரிய 
தெய்வம்‌ கந்தன்‌. கந்தன்‌ தங்குதற்குரிய தூய உறைவிட 
மாக இக்‌ கந்து கருதப்பட்டது,* இல இடங்களில்‌ கம்பம்‌ 
போன்ற கற்கள்‌, நிலத்தைப்‌ பிளந்து எழுந்த நிலையில்‌ 
நிற்கும்‌. (பிள்‌; பிள; பிள்‌; பிள்ளை.) இவையே கந்தப்‌ 
விள்ளை என்றும்‌ கதப்‌ பிள்ளை என்றும்‌ அழைக்கப்பட்டன 
போலும்‌ ! தெய்வத்தின்‌ பெயர்‌ கந்தன்‌ என்பதாயின்‌: இப்‌ 
புலவரின்‌ பெயர்‌ கந்தத்தனார்‌ என்‌ றிருத்தல்‌ வேண்டுமே 
யன றிக்‌ கந்தரத்தனார்‌ என்று இருத்தல்‌ இயலாது. பிற்கால 
இலச்கணக்காரர்கள்‌ பந்து, கந்து என்பவற்றிற்குப்‌ பந்தர்‌ 
கந்தர்‌ என்பவை போலிகள்‌ என்று விளக்குகருர்கள்‌. 
இப்பொழுது கன்னட மொழியில்‌ காணப்படும்‌ 6 அர: 
என்னும்‌ சாரியை அக்‌ காலத்தில்‌ தமிழிலும்‌ இருந்திருக்க 
லாம. கந்தர்‌ என்பதன்‌ ஈற்றில்‌ உள்ள (அர்‌? இவ்வகை 
யான சாரியையே. பழங்கால இலக்கண வழக்கைக்‌ 
கொண்டு “அர்‌” என்பது சாரியையென உணராதார்‌ “அர? 
என்பதைக்‌ கந்தர்‌ என்னும்‌ சொல்லீன்‌ பொருளை முழுமை 


*அகம்‌, 807 : 12. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 889 


யாக்கும்‌ முக்கியமான பகுதியென்றே கருதியிருக்க 
வேண்டும்‌. எனவே, கந்து, அத்தனார்‌ என்னும்‌ சொற்‌ 
களின்‌ இடையே “அர? சாரியை சேரக்‌ கந்தரத்தனார்‌ எனப்‌ 
புலவரின்‌ பெயர்‌ அமைந்தது. 

இனி, இவர்‌ பெயருக்கு முன்‌ 'வண்ணப்‌ புறம்‌” என்னும்‌ 
அடைமொழி சேர்க்கப்‌ பெற்றதன்‌ காரணத்தை ஆராய்‌ 
வோம்‌, இவர்‌ பாடிய நற்றினை 71-ஆம்‌ பாடல்‌, பொருள்‌ 
'தேடுதற்குப்‌ பிரிய எண்ணும்‌ தலைவனை நோக்கித்‌ தோழி 
கூறுவதாக அமைந்தது. இது புறாக்களின்‌ வாழ்க்கையோடு 
அன வாழ்க்கையை ஒப்பிட்டு சோக்கும்‌ தலைவியின்‌ 
உணர்ச்சிகளுக்கு வடிவம்‌ தருகிறது, 

££ தலைவரே, நிலையற்றதாகிய பொருளைத்‌ தேடும்‌ ஆசை 
அம்‌ மனத்தை நன்கு பற்றிக்கொண்டுவிட்டது. அவ்வாளை 
அினின்றும்‌ விடுபட முடியாதவாறு அதற்கு அடிமைப்‌ 
யட்டுவிட்டா. அதிலேயே கருத்துச்‌ செலுத்தி, என்னி 
டம்‌ வந்து, (என்‌ விருப்பத்தை வளையணிந்த கையையுடைய 
உன்‌ தோழிக்கு (தலைவிக்குக்‌ கூறுவாயாக?, என்று பல 
முறை இரக்கிறீர்‌, நான்‌ இதைத்‌ தலைவிக்கு அறிவிப்பே 
னாயின்‌, நீர்‌ பலமுறை இரப்பது கண்டு நும்மிடம்‌ இரக்கம்‌ 
கொண்டு, (சென்று வருக! என அவள்‌ விடை தரலாம்‌. 
அவ்வாறு அவள்‌ விடை தந்தாலும்‌, அவள்‌ கண்ணையும்‌, 
நெற்றியையும்‌ அன்போடு தடவி அவள்‌ கண்முன்பே 
பிரிந்து செல்ல நும்மால்‌ முடியுமா? பல கட்டுகள்‌ உள்ள 
செல்வருடைய வீடுகளின்‌ உள்‌ இறப்பில்‌ இருக்கும்‌ சிவந்த 
கால்களையுடைய அழகிய வெண்‌ புறா தன்‌ அன்பிற்குரிய 
பெண்‌ புறாவை அழைக்கும்‌ குரமலை-ஆசை மிகுதியால்‌ 
செயலற்ற நிலையை வெளிப்படுத்தும்‌ விரகக்‌ குரலை, 
அம்மைப்‌ பிரிந்து தனியே இருக்கும்போது கேட்கும்‌ 
தோறும்‌ எழில்மிக்க கூக்தலையுடைய என்‌ தலைவி, ஆசை 
யால்‌ நெஞ்சு மிக வேகமாக அடித்துக்கொள்ள; வருச்தி 
'கடுங்குமாறு விட்டுப்பிரிய நும்மால்‌ முடியுமா 7”! 


90 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாடலின்‌ கருத்துத்‌ தெளிவாக இருக்கிறது. ஆயின்‌, 
வெண்ணிறப்‌ புறாவை இங்குக்‌ குறிப்பிட்டதன்‌ பொருத்‌ 
தத்தை நாம்‌ ஆராய்ந்து விளக்கவேண்டும்‌. தலைவன்‌ 
பொருள்‌ கருதிப்‌ பிரிந்த பிறகு தலைவி அவனை கினைந்து: 
வரும்‌ தவான்‌. அவளது மனக்‌ கண்ணின்முன்‌ தலைவன்‌ 
தோற்றமளிப்பான்‌. அவன்‌ அழகிய கிறங்கள்‌ ஊட்டப்‌: 
பெற்ற ஆடைகளும்‌ விலையுயர்ந்த மணியணிகளும்‌ அணிந்து 
பெரிய மானிகையில்‌ தன்‌ காதலி அண்மையில்‌ இல்லாத: 
தால்‌ வருக்தும்‌ உள்ளத்தோடு அமைதியற்றிருப்பவனாகத்‌ 
தோற்றமளிப்பான்‌. அவ்வாறு தோன்றும்‌ தலைவனைச்‌ 
செல்வரது மாளிகையின்‌ உட்பகுதிகளில்‌ சிறை வாழ்வு 
வாழும்‌ புறாக்கள்‌ தோழிக்கு நினைவட்டுகின்‌ றன. தலைவன்‌ 
பிரியப்போகிறான்‌ என்பதற்காகத்‌ தலைவி வருந்தமாட்டாள்‌. 
ஆனல்‌ தன்பால்‌ மிகுந்த அன்புடையவனாதலின்‌ பிரிந்து 
சென்ற நாட்டில்‌ கடமைகளுக்கு இடையே, இடைவிடாது 
தன்னை நினைச்து உருகுவான்‌ என்றுதான்‌ வருந்துவாள்‌ 
என எண்ணுகிறாள்‌ தோழி; இரந்த எண்ணத்தைப்‌ பேச்சி 
௮ம்‌ வெளியிடுகிறாள்‌. இக்‌ கருத்தை மனத்துட்கொண்டு: 
பாடலைப்‌ படிக்கும்போது, புறாக்களைப்பற்றிக்‌ குறிப்பிட்ட 
தன்‌ உட்கருத்துத்‌ தெளிவாகப்‌ புலனாகிறது. 


<2 
கழாத்தலையார்‌ : 


இவர்‌, புறசானூறு 02, 65, 270, 288, 289, 868- ஆம்‌ 
பாடல்களின்‌ ஆசிரியர்‌. இவற்றுள்‌ 288-ஆம்‌ பாடல்‌ 
முழுமையான தாய்‌ இல்லை. இச்தப்‌ பாடல்கள்‌ ஒன்றிலும்‌: 
கழாத்தலை யென்ற சொற்றொடர்‌ காணப்படவில்லை. 
270-ஆம்‌ பாடலில்‌ ஐந்தாம்‌ வரியாக “நறுவிரை துறந்த 
தாறு நரைத்தலை' என்ற தொடர்‌ போர்க்களத்தில்‌ இறந்து 
பட்ட வீர மைந்தனுடைய தாயின்‌ தலையைப்‌ புனைர்‌தரைம்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 98 


பதாக வருகிறது, ₹நறுவிரை அறந்த? என்றமையின்‌ 
வெளுத்து வாசம்‌ நீங்கிய அவளுடைய தலை கழுவப்படாம- 
விருந்தது எனக்கொள்ள இடமுண்டு. லெ அறிஞர்கள்‌ 
இவ்வா று கொண்டுள்ளார்கள்‌. 

நற்நிணேக்கு உரையெழுதிய காலஞ்சென்ற பின்னத்‌ 
அர்‌ நாராயணசாமி ஐயரவர்கள்‌, கழாத்தலை, சத்தலை.. 
முகத்தலை, செந்தலை, இரும்பிடாத்தலை என்பன சிற்றூர்‌ 
களின்‌ பெயர்கள்‌ எனத்‌ தம்‌ உரைநூலில்‌ கூறியுள்ளார்‌ 
கள்‌.* இரு. ரா. பி. சேதுப்பிள்ளையவர்கள்‌ தமது ₹தமிழகம்‌ 
ஊரும்‌ பேரும்‌” என்ற நூலில்‌, பெருந்தலை என்பது கொங்கு. 
நாட்டில்‌ பெருந்தலையூர்‌ என இப்பொழுது அழைக்கப்படும்‌ 
ஊரேயெனக்‌ கருதுகிறார்‌. ஆயின்‌, இரும்பிடர்த்தலையார்‌. 
என்னும்‌ பெயர்‌, அப்பெயரையுடைய புலவராற்கையாளப்‌- 
பட்ட சொற்றொடரிலீருக்தே அமைக்கப்பட்டது என இம்‌: 
தலில்‌ முன்னரே நிறுவியுள்ளோம்‌. எனவே, பெரும்தலை,. 
கழாத்தலை, த்தலை என்ற சொற்றொடர்கள்‌, இவற்றால்‌: 
அமைந்த பெயருடைய புலவர்களால்‌ தம்‌ பாடல்களில்‌: 
அமைக்கப்பட்டனவென்றும்‌, வருந்தத்தக்க விதமாக அப்‌: 
பாடல்கள்‌ தொல்காப்பிய உரையாசிரியர்கள்‌ காலத்தி: 
லேயே காணாமற்‌ போய்விட்டனவென்றும்‌ கொள்ளலாம்‌... 
ஏனெனில்‌, இளம்பூரணர்‌, சொல்லதிகாரம்‌ 26-171-ஆம்‌ 
சூத்திரங்களின்‌ உரையில்‌ பெருந்தலைச்‌ சாத்தனார்‌, சித்தலைச்‌ 
சாத்தனார்‌ என்ற பெயர்களை அடை சினை முதல்கள்‌ 
முறையே அடுக்கிவந்த வண்ணச்‌ சினைச்‌ சொல்லுக்கு. 
எடுத்துக்காட்டாகத்‌ தந்துள்ளார்‌. சேனாவரையர்‌ சொல்‌ 
லதிகாரம்‌ 26, 174- ஆம்‌ சூத்திரங்களின்‌ உரையில்‌ இவ்வகை- 
ஆட்சிக்கு இவற்றையே எடுத்துக்காட்டுகிறார்‌ ; திருவள்‌ 
ளரூவ மாலையில்‌ ஒரு பாடல்‌] த்தலை என்ற தொடருக்‌ 
குச்‌ ச்‌ சொட்டும்‌ தலை எனப்பொருள்‌ கொள்ளுமாறு ஒரு. 
விளக்கம்‌ தருகிறது. 


*பக்கம்‌, 98, ர்பக்கம்‌, 140. 111-ஆம்‌ பாடல்‌. 


52 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தமிழ்‌ காட்டில்‌ வழங்கிவரும்‌ வழிவழிக்‌ கதையொன்‌ 
றன்படி, தமிழ்ச்‌ சங்கத்தார்‌ ஏற்றுக்கொள்வதற்காகக்‌ 
-கொணரப்படும்‌ நூல்களில்‌ இறந்தனவற்றைத்‌ தெரிம்‌ 
தடுக்கும்‌ இறனாய்வாளராகச்‌ இத்தலைச்‌ சாத்தனார்‌ இருச்‌ 
தார்‌. அம்‌ நூல்களில்‌ பிழை காணுந்தோறும்‌ வருந்தி 
அழுத்தாணியால்‌ தம்‌ தலையிற்‌ குத்திக்கொள்வது இவர்‌ 
அழக்கம்‌. சங்கத்திற்கு வந்த ஒவ்வொரு நூலிலும்‌ பிழை 
கள்‌ மலீச்திருக்தமையால்‌ இவர்‌ தலையில்‌ ஏற்பட்ட புண்கள்‌ 
ஆற கேரமில்லாமலே போயிற்று. திருக்குறளை இவர்‌ 
படிக்க நேர்ந்தபோது, அப்‌ பெரு நூலில்‌ ஒரு பிழையும்‌ 
இல்லாமையால்‌ இவருடைய தலைப்புண்கள்‌ எல்லாம்‌ ஆறின 
அன்று அக்‌ கதை கூறுகிறது. அக்கதையை உட்கொண்டே 
மேலே குறிப்பிட்ட திருவள்ளுவ மாலைப்‌ பாடல்‌ 
பாடப்பட்டுள்ளது. சீத்தலைச்‌ சாத்தனார்‌ போன்ற பெயர்‌ 
கள்‌ அமைக்கப்பெற்ற முறையைப்‌ புரிக துகொண்டால்‌ 
இவை புலவர்களின்‌ பாடல்களில்‌ வந்திருக்க வேண்டும்‌ 
அன்றும்‌, ௮ப்‌ பாடல்கள்‌ திருவள்ளுவ மாலை தோன்றிய 
வழங்‌ காலத்திலேயே காணாமற்‌ போயின என்றும்‌ 
கொள்ளுவதில்‌ யாதோர்‌ ஐயப்பாடும்‌ இராது. 

சீத்தலை என்பது தஇிருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில்‌ 
உள்ள ஒரு சிற்றூரின்‌ பெயர்‌, சீத்தலைச்‌ சாத்தனார்‌ என்ற 
அவுலவரின்‌ நினைவாக அவ்வூருக்கு அப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்க 
லாம்‌. இதுபோலவே பெருந்தலை என்னும்‌ சொற்றொட 
மைக்‌ கவிதையில்‌ கலையழகும்‌ இலக்கிய ஈயமும்‌ செறியக்‌ 
கையாண்ட இறப்பால்‌ பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ என 
அழைக்கப்பெற்ற புலவரின்‌ கினைவாகப்‌ பெருர்தலைதூர்‌ 
ன்னும்‌ பெயர்‌ ஒரு சிற்றூருக்கு இடப்பெற்றிருக்கலாம்‌. 
புலவர்களின்‌ பெயரால்‌ சிற்றூர்கள்‌ அமைந்தன என்பதற்‌ 
கச்‌ சான்றுகள்‌ கிரம்ப உள்ளன. அரக்கோணத்தின்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 95: 


அருகில்‌ உள்ள மோசூர்‌ என்பது மோசி என்னும்‌ புலவ 
ரின்‌* ஊரான மோ௫ியூசே எனக்‌ கூறப்படுகிறது. 

எனவே, கழாத்தலை என்ற சொற்றொடர்‌ இப்பொழுது” 
கிடைக்கும்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ எங்கேனும்‌ வந்துள்ளதா: 
என ஆராய முற்படுவோம்‌ : 

சமாஜத்தார்‌ பதிப்பின்படி அடைநெடுங்‌ கல்வியார்‌... 
அல்லது டாக்டர்‌ சாமிசாசையர்‌ அவர்களின்‌ பதிப்பின்படி. 
அடைதெடுங்‌ கல்லியார்‌ பாடிய புறநானூற்று 9845-ஆம்‌" 
பாடல்‌ பதினேழாம்‌ வரியில்‌ கழாத்தலை யென்னும்‌ சொற்- 
றொடர்‌ வருவதைக்‌ காண்கிறோம்‌. மறவரால்‌ மகள்‌: 
மறுக்கப்பட்ட வம்ப மன்னர்கள்‌ ௮ம்‌ மறவரின்‌ நகரை 
முற்றுகையிடுவதை அப்‌ புறப்பாடல்‌ புனைர்‌ துரைக்கிறது. 

* பருத்தி வேலிகள்‌ சூழ்ந்த வயல்கள்‌ நிறைந்த இந்தச்‌ 
இறந்த நகரம்‌ என்ன ஆகப்போகிறதோ ? புதிய மன்னர்‌ 
களின்‌ புதிய வீரர்கள்‌ ஏராளமாக வந்துள்ளனர்‌. ஈகருக்கு. 
வெளியேயுள்ள சோலைகளில்‌ அவ்‌ வீரர்கள்‌ யானைகளைக்‌- 
கட்டியமையால்‌ ௮ச்‌ சோலைகள்‌ நிலைகுலைந்‌ து அழகழக்தன... 
தேர்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக விரைந்து சென்றமையரல்‌- 
நகரத்‌ தெருக்களில்‌ அசி பறந்தது. தெருக்களின்‌ இரண்டு: 
முனைகளிலிரும்‌ தும்‌ குதிரைகள்‌ வந்துகொண்டே யிருர்தமை: 
யால்‌ மக்கள்‌ ஈடப்பதற்கு வழியே இல்லாமற்‌ போயிற்று... 
வீரர்கள்‌ தேக்கி வைத்திருக்கும்‌ நீர்நிலைகளில்‌ தங்கள்‌ 
படைக்கலங்களைக்‌ கழுவியமையால்‌ தண்ணீர்‌ சேற்றுடன்‌ 
கலந்து கலங்கியது. முரட்டுத்தனம்‌ மிக்க பகை வீரர்கள்‌ 
அங்கே பாசறையமைத்துத்‌ தங்யெமையால்‌, அவர்களின்‌ 
சுமை பொறுக்கலாற்றாது பூமியும்‌ செளிந்தது. மறவர்கள்‌ 
தம்முடைய பெண்ணேக்‌ கொடுக்க மனுத்தமையால்‌ சனனி: 
கொண்டு, இம்‌ மன்னர்கள்‌ தம்‌ வீரர்களைத்‌ திரட்டிப்‌ 
போருக்கு வந்துள்ளார்கள்‌). மறக்குலக்‌ கன்னியின்‌ தர்தை- 
யும்‌ தமையன்மாரும்‌ செல்வத்திற்கு ஆசைப்பட்டவர்க- 


*புறம்‌, 158 : 14. 


94 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ளல்லர்‌. அவர்கள்‌ விரும்புவதெல்லாம்‌ வீரத்தோடு போர்‌ 
செய்து பெறும்‌ புகழே யாதலின்‌, தமக்கு இணையில்லாத 
மன்னர்களுக்குப்‌ பெண்‌ கொடுக்க மறுத்தனர்‌. போருக்‌ 
குப்‌ புறப்படும்‌ அவர்களின்‌ கைகளில்‌ மூங்கிற்‌ கழியோடு 
பணிக்கப்பட்ட கேடயமும்‌, சுடர்வாணாம்‌ இருக்கின்‌ றன. 
குருதி ஈாற்றம்‌ வீசும்‌ புண்கள்‌ கிறைந்த கழுவாத தலையை 
யுடைய பல மறவர்கள்‌ இங்கனம்‌ போருக்கு எத்தனித்து 
ஒன்றகூடிச்‌ செல்லுகின்றனர்‌ ?:—இஃது அப்‌ புறப்பாட 
லின்‌ கருத்து. டாக்டர்‌ சாமிநாதையரவர்களின்‌ புறநா 
னூற்றுப்‌ பதிப்பிலும்‌, சமாஜத்தாரின்‌ சங்க இலக்கியப்‌ 
பதிப்பிலும்‌ உள்ள இப்‌ பாடலின்‌ பாடம்‌ தெளிவாக 
இல்லை. மறவர்‌ ஏந்திய வேல்கள்‌ பகைவரின்‌ உடம்பில்‌ 
பாய்ந்து, அவர்‌ மடியத்தக்க கொடிய புண்களை உண்டாக்க 
வேண்டுமென்பதற்காக அவற்றின்‌ முனைகள்‌ கழுவப்‌ 
படாமல்‌ இரும்திருக்கலாம்‌; அல்லது மேலே விளக்கிய 
வாறு காள்தோறும்‌ நீராடித்‌ தன்னை அழகு செய்து 
கொள்ளும்‌ மறக்குலக்‌ கன்னியை இடைவீடாது காக்கும்‌ 
வேஜையில்‌ ஈடுபட்ட அவள்‌ தந்தையும்‌ தமையன்மாரும்‌, 
அக்‌ காவலிலேயே கருத்து முழுதும்‌ செலுத்தித்‌ தம்மைத்‌ 
அய்மைப்படுத்திக்‌ெ காள்ளுவதையும்‌ அழகுசெய்து கொள்‌ 
ளுவதையும்‌ மறந்தனர்‌ என்று கருதுவதும்‌ பொருத்தமாக 
லாம்‌. தம்‌ தோற்றம்‌ பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. 
தம்‌ பகைவர்கள்மீது அவர்கள்‌ 8ற்றம்‌ எனும்‌ கனலைக்‌ 
.கக்னர்‌. அவர்களின்‌ எண்ணமெல்லாம்‌ பகைவரை 
அழிப்பதிலேயே சென்றது. அவர்களுடைய இந்தப்‌ 
பயங்கரமான கிலையைப்‌ புலவர்‌ (கழாத்தலை! என்ற சொற்‌ 
றொடர்‌ கொண்டு தம்‌ கவிதையில்‌ விளக்க முயன்றுள்ளார்‌, 

( கழாூத்தலை ! என்ற சொற்றொடர்‌ அமைந்துள்ள 
பாடலை அறிந்தோம்‌. ஆனால்‌; அப்‌ பாடலை இயற்றியவர்‌ 
கழாத்தலையார்‌ அல்லர்‌. புறகானூற்றுப்‌ பதிப்பில்‌ அடை 
நெடுங்‌ கல்வியார்‌ இதனை இயற்றினார்‌ என்றே குறிக்கப்‌ 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 95 


வட்டுள்ளது. கழாத்தலை யென்னும்‌ சொற்றொடரை, அது 
வந்துள்ளதும்‌ இப்பொழுது டைக்காததுமான கழாத்தலை 
யாரின்‌ பாடலிலிருந்து அடைநெடுங்‌ கல்வியார்‌ பெற்றுக்‌ 
கொண்டிருக்கலாம்‌ ; அல்லது புறம்‌. 845-ஆம்‌ பாடல்‌ 
உண்மையில்‌ கழாத்தலையாரால்‌ பாடப்பெற்றதாக இருக்க 
லாம்‌; ஆனால்‌, படி எழுதுவோர்‌ அப்‌ பாடலின்‌ இறதியில்‌ 
தவறாக அடைநெடுங்‌ கல்வியார்‌ என எழுதிவிட்டனர்‌ 
எனல்‌ பொருத்தமாகும்‌. 

இதுபோன்ற இலக்கியச்‌ இறப்புப்பெயர்‌ பெற்றுள்ள 
புலவர்கள்‌, சங்ககாலத்திலும்‌ இப்‌ பெயர்களால்‌ அறியப்‌ 
பட்டனரா என்ற வினா ஒருமுறை எழுந்தது. கபிலர்‌, 
தமது புறகானூற்றுப்‌ பாடல்‌* ஒன்றில்‌, மேலே நாம்‌ 
ஆராய்ந்த புலவரைக்‌ கழாத்தலை யென்ற பெயரால்‌ குறிப்‌ 
49டுஒருர்‌. பாரிவள்ளல்‌ இறந்தவுடன்‌, கபிலர்‌ அவன்‌ 
மகளிரை இருங்கோவேளிடம்‌ அழைத்துச்‌ சென்று, 
அவரை மணக்கும்படி வேண்ட, அவன்‌ மறுத்தது கண்டு, 
அவனை விளித்துப்‌ பாடிய பாடல்‌ அது. வேளிர்‌ குல 
மன்னன்‌ ஒருவனைக்‌ கழாத்தலையார்‌ னெர்து கூறிய 
தீமொழியால்‌ சிற்றரையம்‌, பேரரையம்‌ என்‌ ற பகுதிகளை 
யுடைய பெருநகரம்‌ பாழானமையைப்‌ புலவர்‌ கபிலர்‌ அப்‌ 
பாடலில்‌ குறிப்பிடுகிறார்‌. இர்த இடத்தில்‌, கழாத்தலை 
யென்பது ஒரூரின்‌ பெயரெனல்‌ பொருந்தாது; அஃது ஒரு 
யுலவரின்‌ பெயர்‌ என்று கொள்ளுதலே பொருந்‌ துவ 
தாகும்‌. 
பரரயனுர்‌ : ஸ்‌ 

இவர்‌ நற்றிணை 155-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியா்‌. இப்‌ 
பெயர்‌, புலவர்‌ எதோ ஒரு பாடலிற்‌ கையாண்டுள்ள பராய்‌ 


*புறம்‌, 202 : 12. 


96 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


என்னும்‌ வினையெச்சச்‌ சொல்லினின்‌ றும்‌ தோன்‌ றியிருக்௪ 
லாம்‌. அன்றி, இர்‌ நற்றிணைப்‌ பாடலில்‌ (ஒரு சிறை'* என்று 
தொடர்‌ வருவதால்‌ அத்‌ தொடர்கொண்டு ஒருசிறைப்‌ 
பெரியனார்‌ என்றழைக்கப்படும்‌ புலவர்தாம்‌ இவர்‌ எனவும்‌ 
கருதலாம்‌. பெரியன்‌ என்பது பராயனார்‌ எனத்‌ திரிச்‌ 
இருக்கலாம்‌ ; அல்லது மேலே குறிப்பிட்ட ஈற்றிணேப்‌ 
பாடலில்‌ தொழுதனெம்‌! என்ற சொல்‌ வருவது கொண்டு: 
இப்‌ பாடலின்‌ ஆசிரியருக்குப்‌ பராயனார்‌ என்னும்‌ பெயர்‌ 
வழங்கப்பட்டிருக்கலாம்‌. 

பொன்மணியார்‌ : 


கு.றுக்தொகை 3891-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ பொன்‌ 
மணியார்‌ என்பார்‌. குறுந்தொகை 67-ஆம்‌ பாடலில்‌$ 
£ பொலங்கல ஒரு காசு ' என்ற தொடர்‌ குறிப்பிடப்பட்‌ 
டுள்ளது. பொன்மணியார்‌ பாடி, ஈமக்குக்‌ கிடைக்காது. 
போன ஒரு பாடலிலிருந்து இச்‌ சொற்றொடரை, 67-ஆம்‌: 
பாடலின்‌ ஆசிரியரான அள்ளூர்‌ நன்முல்லையார்‌ பெற்‌ 
நிருக்கலாமோ ? ஆசிரியர்‌ பெயர்‌ காணாத நற்றிணைப்‌ 
பாடல்‌ ஒன்றில்‌ * பொன்னும்‌ மணியும்‌ * என்ற தொடர்‌ 
காணப்படுகிறது. ஆங்குத்‌ தலைவியின்‌ உடலுக்குப்‌ பொன்‌ 
னும்‌ அவளது கருங்கூந்தலுக்கு மணியும்‌ உவமையாக்கப்‌' 
பெற்றுள்ளன. அப்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ இப்‌ பொன்மணி: 
யார்‌ தாமோ 2 அச்‌ சொற்றொடரைப்‌ பயன்படுத்தியமை 
யாலேயே இவருக்குப்‌ பொன்மணியார்‌ என்ற பெயர்‌ 
அமைந்ததுபோலும்‌ ! 


*3-ஆம்‌ வரி, 
ர்குஅர்‌, 272; கற்‌; 121 ; புறம்‌, 187 இவற்றின்‌ ஆரியர்‌. 
ர்சற்‌, 155 : 4, §4-ம்‌ வரிஃ $166 : 1. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 97 
இ 


கீழ்வரும்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌, பாடல்களில்வரும்‌ சொற்‌ 
ஜொடர்களிலிரு ந்தே தோன்றியிருத்தல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, 
வருந்தத்தக்க வகையாக அப்‌ பாடல்களுள்‌ ஒன்றும்‌ நமக்குக்‌ 
கிடைக்கவீல்லை. 
அடைநெடுங்‌ கல்வியார்‌ (அடை நெடுங்‌ கல்லியார்‌) : 

தானாகவர்‌ து ஒருவரையடைந்து நிறைந்த கல்வியெனப்‌ 
பொருள்படும்‌ * அடைநெடுங்‌ கல்வி ” யென்னும்‌ சொற்‌ 
றொடரிலிருர்‌து இப்‌ பெயர்‌ தோற்றுவிக்கப்பெற்றது. இப்‌ 
பெயருடைய புலவர்‌ புறநானூற்றில்‌ 288, 344, 845-ஆம்‌* 
பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. இவற்றுள்‌ 288, 8144-ஆம்‌ 
பாடல்கள்‌ அரைகுறையாக உள்ளன. இப்‌ புலவரின்‌ 
பெயரை  அடைநெடுங்‌ கல்லியார்‌? என டாக்டர்‌ 
சாமிநாதையர்‌ அவர்களும்‌, *அடைநெடுங்‌ கல்வீயார்‌' எனச்‌ 
சமாஜத்தாரும்‌ (சங்க இலக்கியம்‌ - சைவ சித்தாந்த மகா 
சமாஜம்‌) குறித்துள்ளனர்‌. 
ஊன்பொதி பசுங்குடையார்‌ ; 

'இப்‌ பெயர்‌, ' ஊன்பொதி பசுங்குடை * யென்ற சொற்‌ 
ரொடரிலீருக்து அமைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. உட்‌ 
குழிந்த கலம்போன்ற பச்சோலைக்‌ குடம்‌ (இக காலத்தில்‌ 
தொன்னை எனப்படுவது) என்பது இச்‌ தொடருக்குப்‌ 
பொருள்‌. இக்‌ குடம்‌ பசிய பண்யோலையாற்‌ செய்யப்‌ 
படுவது, நிறைய ஊன்‌ பொதிர்து வைக்கப்பட்ட இத்‌ 
தகைய கூடம்‌ ஒன்று ஊன்பொதி பசுங்குடை எனப்‌ 
பட்டது, இப்‌ பெயருடைய புலவர்‌ புறசானூறு 10, 208, 
870, 878-ஆம்‌ பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌, இவற்றுள்‌ 
870-ஆம்‌ பாடல்‌ முழுமையும்‌ கிடைக்கவில்லை. 

1 *இறுதிப்‌ பாடலில்‌ கழாத்தலை யென்னும்‌ சொற்றொடர்‌ 
வருதலின்‌ (வரி 17) ௮௮ கழாத்தலையார்‌ பாடியதாக இருக்கலாம்‌, 
சங்‌. 


98 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
ஓரம்பேர்கியார்‌ : 


“ ஓரம்போகி * யென்னும்‌ சொற்றொடர்‌ பாடலில்‌ 
வருவது கொண்டு, அப்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ “ ஓரம்போகி 
யார்‌? என்றழைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. இப்‌ புலவர்‌ 
பாடியனவாக கமக்குக்‌ இடைப்பவை, அகநானூற்றில்‌ 
286, 8316-ஆம்‌ பாடல்களும்‌, ஐங்குறுநூற்றில்‌ முதல்‌ நூறு ' 
பாடல்களும்‌, குறுக்தொகையில்‌ 10, 70, 122, 127, 884 
எண்ணுள்ள பாடல்களும்‌, ஈற்றிணேயில்‌ 20, 3860-ஆம்‌ 
பாடல்களும்‌ புறகானூறு 284-ஆம்‌ பாடலும்‌ ஆகும்‌. 


ஓஒருஉத்தனூர்‌ : 


(ஒரூ உத்த! என்னும்‌ சொல்லிலிருந்து இப்‌ பெயர்‌ 
தோன்‌ நியிருத்தல்‌ வேண்டும்‌. எனினும்‌, இச்‌ சொல்லின்‌ 
பொருள்‌ தெளிவாக விளங்கவில்லை. இப்‌ புலவர்‌ புற 
நானூறு 2175-ஆம்‌ பாடலப்‌ பாடியுள்ளார்‌. 


கடுந்தொடைக்‌ காவினும்‌ : 


இப்‌ புலவர்‌ அகநானூறு 109-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌. 
* கடுந்தொடை” யென்ற சொற்றொடரைத்‌ தம்‌ கவிதையிற்‌ 
பயன்‌ படுத்தியமையால்‌ இவர்‌ இப்‌ பெயர்‌ பெற்றிருக்க 
லாம்‌. இச்‌ சொற்றொடரின்‌ பொருள்‌ தெரியவில்லை. தற்‌ 
காலத்தில்‌ பூங்காவனம்‌ ' என்றழைக்கப்பெறும்‌ சோலைத்‌ 
தெய்வம்‌ அக்‌ காலத்தில்‌ 6 காவினார்‌? என்றழைக்கப்‌ பெற்‌ 
நிருக்கலாம்‌. அல்லது, . இரு முனைகளிலும்‌ கயிறுகள்‌ 
கட்டித்‌ தொங்குகின்ற கழியொன்றில்‌ விரைவாகச்‌ செல்‌ 
லும்‌ கூரிய அம்புகளைக்‌ கட்டித்‌ தூக்கச்‌ செல்லும்‌ 
ஒருவனைப்‌ புலவர்‌ புனைம்துரைத்திருக்கலாம்‌ எனக்‌ கருத 
இடமுண்டு. இவ்வாறு அக்கிச்‌ செல்லுவதற்குரிய கருவி 
அக்‌ காலத்தில்‌ 6 கா! என வழங்கப்பெற்றது. இக்‌ காலத்‌ 
தில்‌ இதனைக்‌ : காவடி. * என்பர்‌. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 99 
ஆடுந்தோள்‌ கரவீரன்‌ : 

இவர்‌ குறுந்தொகை 69-ஆம்‌ பாடலைப்‌ பாடியவர்‌. 
“ கடுந்தோள்‌ கரவீரன்‌ £ என்ற சொற்றொடரைப்‌ பயன்‌ 
படுத்தியமையின்‌ இப்‌ புலவர்‌ இப்‌ பெயரைப்‌ பெற்றிருக்க 
லாம்‌. ஆனால்‌, டாக்டர்‌ சாமிசாதையரவர்கள்‌ இதைக்‌ 
“£கடுந்தோட்‌ காவீரன்‌ £ என்றும்‌ படிக்க இடமுண்டு என்று. 
எழுதியுள்ளமையின்‌ கடுந்தொடைக்‌ காவினார்‌ என்பதுதான்‌ 
இங்கனம்‌ தவறாக எழுதப்பட்டதோ என நினைக்கவேண்டி 
யுள்ளது, 
காமஞ்சேர்‌ குளத்தார்‌ : 

* காமஞ்சேர்‌ குளம்‌ ' எனக்‌ கவிதையிற்‌ கண்ட சொற்‌ 
றொடரால்‌ இப்‌ பெயர்‌ தோற்றுவிக்கப்பட்‌ டிருத்தல்‌கூடும்‌. 
இப்‌ பெயருடைய கவிஞர்‌ குறுக்தொகை 4-ஆம்‌ பாடலின்‌ 
ஆசிரியர்‌ ஆவர்‌. 
கோண்மா நெடுங்கோட்டனர்‌ : 

கொல்லும்‌ தன்மையுடைய ஒரு விலங்கின்‌ நீண்ட 
கொம்பு என்று பொருள்படும்‌ * கோண்மா நெடுங்கோடு ' 
என்னும்‌ சொழ்றொடரிலிருக்‌.து இப்‌ பெயர்‌ தோன்றி 
யிருக்கலாம்‌. நற்நிணே 40-ஆம்‌ வாவல்‌ இப்‌ புலவர்‌ பாடி 
யுள்ளார்‌. 
நரிவெருஉத்‌ தலையார்‌ : 

நரியை அச்சுறுத்தும்‌ தலை? என்ற பொருளுடைய 
நரிவெரூஉத்‌ தலை யென்னும்‌ சொற்றொடரிலிருக்து இப்‌ 
பெயர்‌ அமைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. இப்‌ புலவர்‌ 
பாடியுள்ள குறுக்தொகை 5, 286; புறம்‌, ர. 5) 195 
எண்ணுள்ள பாடல்களுள்‌ ஒன்றிலும்‌ இச்‌ சொற்றொடர்‌ 
வந்திலது. கரியும்‌ ஓகாயும்‌ சுடுகாட்டில்‌ கூட்டம்‌ கூட்ட 
மாக இருக்கும்‌. விசித்திரமான பல்வரிசைகளும்‌ எலும்பூ 

களும்‌ கொண்டு பயங்கரமாகச்‌ சிரிக்கும்‌ தோற்றத்தோடு 


100 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


சுடுகாட்டில்‌ கிடக்கும்‌ உலர்ந்த மண்டையோடு, வழக்க 
மாகச்‌ சுடுகாட்டில்‌ மண்டையோடுகளை உண்ணும்‌ நரியை 
யும்‌ அச்சுறுத்தும்‌. அச்சம்‌ மிகுந்த மரணத்தையும்‌, 
வன்கணாளரையும்‌ கலங்கச்‌ செய்யும்‌ ௬டுகாட்டையும்‌ 
இதுபோன்ற ஒரு முறையில்‌ இப்‌ புலவர்‌ புனேந்துரைத்‌- 
திருக்கவேண்டும்‌. இச்‌ சொற்றொடர்‌ வந்துள்ள பாடல்‌ 
காணாமற்போனமையால்‌, புறகானூற்‌ அரையாசிரியர்‌,. 
தமது காலத்திற்கு* முன்னிருந்தே வழங்கிவந்த கதை: 
யொன்றை நம்பவேண்டியதாயிற்று. இப்‌ புலவர்‌, நரியும்‌ 
கண்டு அஞ்சும்படியான தலையும்‌, விகாரமான உருவமும்‌ 
உடையவர்‌ என்றும்‌, அவர்‌ சேரமான்‌ கருவூர்‌ ஏறிய 
ஒள்வாள்‌ கோப்பெருஞ்‌ சேரல்‌ இரும்‌ பெரறையைக்‌: 
கண்டபோது, விகாரம்‌ நீங்கி சல்லுடம்பு பெற்றார்‌ என்றும்‌ 
அக்‌ கதை கூறுகின்றது. இம்‌ மன்னனைக்‌ காணும்போது: 
நல்லுடம்பு பெறப்போவதை அவர்‌ யார்‌ மூலமோ 
முன்னமே அறிக்திருக்தார்‌. அவ்வாறு அறியும்போது 
மன்னனின்‌ பெயரைமட்டும்‌ அறிவாரேயன் றி அவன து: 
அங்க அடையாளங்களை அறியார்‌ ; எனவே, திடீரென 
அவனை கேரிற்கண்டபோது தம்‌ விகார உருவம்‌ நீங்கப்‌ 
பெற்றதைக்‌ கண்டு வியந்து, “நீயோ சேரமான்‌ கருவூர்‌ 
வறிய ஒள்வாள்‌ கோப்பெருஞ்‌ சேரல்‌ இரும்‌ பொறை 214- 
எனப்‌ பாடுகிறார்‌. இது புறகானூற்று உரையாசிரியர்‌ 
தரும்‌ விளக்கம்‌. இப்‌ புலவர்‌ * அரச நோய்‌ * என்னும்‌ 
ஒருவித கோயால்‌ வருக்தினசெனவும்‌, சேரமானைக்‌ கண்ட 
வுடன்‌ அச்‌ கோய்‌ நீங்கப்பெற்று ரெனவும்‌ பேராசிரியர்‌ 
௪. த. சற்குணர்‌ கூறுவர்‌. 

தேரதரன்‌ : 


இவர்‌ குறுந்தொகை 195-ஆம்‌ பாடலின்‌ அசிரியர்‌... 
தேர்‌ செல்லும்‌ வழி யெனப்‌ பொருள்‌ படும்‌ : தேர்‌ அதர்‌ £ 


*13 அல்லது 14-ஆம்‌ நூற்றாண்டுக்கு. ர்புறம்‌, 5. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 107 
அன்ற சொற்றொடரிலிருந்து இப்‌ பெயர்‌ தோன்றியிருக்‌ 


கலாம்‌. 
நரைமுடி நெட்டையார்‌ : 

“ அகஈானூறு 8989-ஆம்‌ பாடலைப்‌ பாடியவர்‌ நரைமுடி: 
நெட்டையார்‌ என்னும்‌ புலவர்‌. ' நரைமுடி” என்னும்‌ 
சொற்றொடரைத்‌ தம்‌ பாடலொன்றில்‌ பயன்படுத்தியமை 
யால்‌ அவர்‌ இப்‌ பெயர்‌ பெற்றார்‌ எனக்‌ கருத வேண்டி 
யுள்ளது. 
நெட்டிமையார்‌ : 


இவர்‌ புறகானூற்றில்‌ 9, 12, 15 எண்ணுள்ள பாடல்‌ 

களின்‌ ஆசிரியர்‌. தம்‌ கவிதை ஒன்‌ நில்‌ நீண்ட இமையைப்‌ 
ட 5” 

புனைக்துரைத்தமையின்‌ இவர்‌ இப்‌ பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌. 
நடும்‌ பல்லியத்தனூர்‌ : 

புறகானூறு 04-ஆம்‌ பாடலைப்‌ பாடியவர்‌ இப்‌ புலவர்‌. 
தமது பாடலில்‌ யாழ்‌, ஆகுளி, பதலை எனப்‌ பல இசைக்‌ 
கருவிகளை (இயங்களை)க்‌ குறிப்பிடுவதால்‌ நெடும்பல்‌ 
இயத்தனார்‌ என இவர்‌ அழைக்கப்பெற்றுரோ என 
எண்ணவேண்டியிருக்கற து. 
இநடும்பல்லியத்தை : 

இது நெடும்பல்லியத்தனார்‌ என்ற பெயரின்‌ பெண்‌ 
மைப்‌ பெயராக இருக்கவேண்டும்‌. அல்லது அப்‌ 
பெயரையே நெடும்பல்லியத்தை எனப்‌ படி யெழுதுவோர்‌ 
தவறாக எழுதியிருக்கலாம்‌. இப்‌ பெயருடைய புலவர்‌ 
குறுந்தொகை 1178, 2038-ஆம்‌ பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
யார்‌ காப்பான்‌ : 

இப்‌ புலவர்‌ பாடிய பாடல்‌ குறுக்தொகையில்‌ 254-ஆம்‌ 
அண்ணுள்ளதாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளது. உலகம்‌ காப்‌ 


102 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பவன்‌ என்றபொருளுடையது இச்சொற்றொடர்‌. இப்புலவர்‌ 
தமது பாடலொன்றில்‌ “பார்‌ கரப்பு” உலகத்தைக்‌ காத்தல்‌ ” 
என்பது பற்றிக்‌ குறிப்பிட்டிருத்தல்‌ வேண்டும்‌. டாக்டர்‌ 
சாமிசாதையரவர்கள்‌ தமது குறுந்தொகைப்‌ பதிப்பில்‌ 
இப்‌ பெயரின்‌ பாடபேதங்களாகப்‌  பாரகாபரன்‌ £2 
“ பாரகரபரன்‌ ' என்பனவற்றைத்‌ தந்துள்ளார்‌. அவற்றின்‌ 
பொருள்‌ விளங்கவில்லை. 


பாவைக்‌ கொட்டிலார்‌ : 


அககரனூற்றில்‌ 8980-ஆம்‌ எண்ணுள்ள பாடல்‌ இம்‌: 
புலவர்‌ பாடியது, வீரர்கள்‌ விற்பயிற்கு பெறும்‌ இடத்‌ 
திற்குக்‌ * கொட்டில்‌ £ என்று பெயர்‌. பாவை யென்பது 
பெண்‌ அல்லது பொம்மை எனப்‌ பொருள்படும்‌. பாவைக்‌. 
கொட்டில்‌ என்பது பெண்கள்‌ படையைச்‌ சேர்ந்தவர்‌ வில்‌ 
தாழில்‌ பயிலும்‌ இடத்தைக்‌ குறிக்கிறது போலும்‌ ! 
இலக்கியத்தில்‌ வேறு எங்கும்‌ பெண்‌ படையைப்‌ பற்றிய 
குறிப்‌ பெதவும்‌ ஈமக்குக்‌ இடைக்காதது வருந்தத்‌. 
தக்கதே. 


பூங்கண்‌ உத்திரையார்‌ : 


இஃது ஒரு பெண்‌ புலவரின்‌ பெயர்‌ எனலாமா 2 
உத்திரை யென்பது இவரது இயற்‌ பெயரெனவும்‌ : பூப்‌: 
போன்ற கண்களைப்‌ புனைர்துரைத்தமையின்‌ மூங்கண்‌ 
என்னும்‌ அடைமொழியைப்‌ பெற்றாரெனவும்‌ கொள்‌ 
லாமா? அலைகளின்மேல்‌ நீண்டதொரு கம்பம்‌ (உத்திரம்‌), 
போலவும்‌ அலைகளுக்கு இடையே யமைந்த கணுக்கள்‌ 
(மூட்டுக்கள்‌) போலவும்‌ பூக்கள்‌ மிதந்து செல்வதைப்‌: 
பாடினமையின்‌ இவர்‌ இப்‌ பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌. 
டாக்டர்‌ சாமிராதையரவர்களின்‌ குறுந்தொகைப்‌ பதிப்‌ 
பில்‌, பூங்கணுத்தரையார்‌ என்ற மற்றொரு பாடமும்‌ 
உள்ளது. தரையின்மேல்‌ இடக்கும்‌ பூக்கள்‌ நீண்ட கம்பம்‌. 


சொற்றொடர்கள்‌ இயற்பெயர்களாக வருதல்‌ 108 


போலவும்‌, கணுக்கள்‌ பேரலவும்‌ விளங்குவனவாகப்‌ பாடி. 
யவர்‌ இப்‌ புலவர்‌ எனலாமா ? இப்‌ புலவர்‌ குறுந்தொகை 
யில்‌ 48, 171- ஐம்‌ பாடல்களையும்‌ புறநானூற்றில்‌ 2717-ஆம்‌ 
பாடலையும்‌ பாடியுள்ளார்‌. 
பொத்தியார்‌ : 

புறநானூறு 217, 220, 221, 222, 228 எண்ணுள்ள 
பாடல்களைப்‌ பாடியவர்‌ பொத்தியார்‌ என்னும்‌ புலவர்‌. 
பொத்தி யென்னும்‌ வினையெச்சச்‌ சொல்லைக்‌ கலைஈயம்‌ 
படப்‌ பயன்படுத்தினமையால்‌ இப்‌ புலவர்‌ இப்‌ பெயர்‌ 
பெற்றார்‌ எனக்‌ கருத வேண்டியுள்ளது. பொத்தி யென்‌ 
பது ஒருவகை இரத்தினத்தின்‌ பெயர்‌.* அல்லது சோழர்‌ 
களின்‌ பழைய நகரங்களில்‌ ஒன்றாகிய பொத்திர்‌ என்னும்‌ 
ஊரில்‌ இப்‌ புலவர்‌ பிறந்தமையால்‌, பொத்தியார்‌ எனப்‌ 
பெயர்‌ பெற்றார்‌ எனலாமா ? 
பொன்முடியார்‌ : 

பொன்னாற்‌ செய்த முடியைப்‌ பற்றி இப்‌ புலவர்‌ புனைஈ்‌ 
அரைத்திருக்கலாம்‌. இவர்‌ புறசானூறு 299, 810, 9812-ஆம்‌ 
பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
மாற்பித்தியார்‌ : 

கண்டாரை மயக்கும்‌ அழகும்‌ மணமும்‌ உள்ள பித்திப்‌ 
பூவை. இப்‌ புலவர்‌ அழகுறப்‌ புனைந்து பாடியவர்‌ போலும்‌ ! 
இவர்‌ புறகானூறு 251, 252-ஆம்‌ பாடல்களின்‌ ஆசிரியர்‌. 
முடத்தாமக்கண்ணியாம்‌ : 

வளைந்த ஒளியுள்ள தலைமாலை யென்னும்‌ பொருள்‌ 
படும்‌ ( முடத்தாமக்கண்ணி ்‌ என்னும்‌ சொற்றொடரை இப்‌ 
புலவர்‌ தமது கவிதை யொன்‌ றில்‌ கையாண்டிருக்கலாம்‌; 
அல்லது அசையும்‌ வலிமையில்லாத ஒளியுள்ள கண்களைப்‌ 

#5. I. ர, IIL, 148. ர்பதிற்‌, 9-ஆம்‌ பத்து, பதிகம்‌. 


104 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பற்றிப்‌ பாடியிருக்கலாம்‌ ; அல்லது ஒளியுள்ள கண்களை 
யுடைய முடப்‌ பெண்ணொருத்தியை இச்‌ சொற்றொடர்‌ 
குறிக்கிறது எனக்‌ கொள்ளலாம்‌. இப்‌ புலவர்‌ பத்துப்‌ 
பாட்டின்‌ இரண்டாம்‌ பாடலான பொருகராற்றுப்‌ படை 
யின்‌ ஆசிரியர்‌ ஆவர்‌. 
வெள்ளேருக்கிலையர்ர்‌ : 

புறகானூறு 288, 2384-ஆம்‌ பாடல்களைப்‌ பாடியுள்ள 
இப்‌ புலவர்‌ வெள்ளெருக்கஞ்‌ செடியின்‌ இலைகளைப்‌ புனைந்‌ 
துரைத்திருக்கலாம்‌. அதனாற்‌ போலும்‌ இவர்‌ இப்‌ பெயர்‌ 
பெற்றார்‌ ! 


1 
_—— 


5. மனங்கவரும்‌ சொற்றொடர்கள்‌ 
சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 


இதவரை ஆராயப்பெற்ற சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
எல்லாம்‌ புலவர்கள்‌ கையாண்ட சொற்கள்‌, சொற்றொடர்‌ 
களினின்றும்‌ தோன்றியவை, இனி இரண்டாவதாக, 
வேறு ஒரு வகையான பெயர்களை ஆராய்தல்‌ வேண்டும்‌. 
இப்‌ பெயர்களில்‌, பாடல்களில்‌ காணும்‌ அழயெ சொற்‌ 
களோ அல்லது சொற்றொடர்களோ, புலவர்களின்‌ இயற்‌ 
பெயருக்கு அடையாக அமைகின்றன. ஒரே பெயருடைய 
பல புலவர்கள்‌ இருந்தால்‌ அவரை வேறு பிரித்து அறிவது 
இன்றியமையாத தாகின்றது. எயிறு என்னும்‌ சொல்லைக்‌ 
கலையழகுடன்‌ திறம்பட அமைத்துப்‌ பாடினமையின்‌ 
“எயிற்றியார்‌ £ என்ற பெயரைப்‌ பெற்ற பல புலவர்கள்‌, 
அவர்கள்‌ பிறந்த ஊர்களைக்‌ குறிக்கும்‌ அடைகளால்‌ வேறு 
மிரித்தறியப்பெற்றமையை முன்னர்க்‌ கண்டோம்‌. இப்‌ 
பொழுது ஆராய எடுத்துக்கொண்ட இரண்டாம்‌ வகைப்‌ 
பெயர்‌ வரிசையில்‌, இலக்கயெச்‌ சொற்களையும்‌ தொடர்‌ 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 105 


மொழிகளையும்‌ புலவர்களின்‌ இயற்‌ பெயருக்கு அடை 
களாக அமைக்கும்‌ முறையே காணப்படுகிறது. இவ்‌ வழக்‌ 
கம்‌, முன்னமேயே குறிப்பிட்டவாறு, காளிதாசனைத்‌ 
* தீமசிகா காளிதாச:” என்று அழைக்கும்‌ வழக்கத்தை ஒத்‌ 
திருக்கின்றது. நாம்‌ முதலில்‌ ஆராய்ந்த பெயர்கள்‌ வெறும்‌ 
இலக்கியக்‌ தொடர்மொழிகளால்‌ மட்டும்‌ அமைந்தவை, 
ஒரு பாடலைப்‌ படிக்கும்போது, அப்‌ பாடலுக்கு உயிராக 
அள்ள சொல்‌, அல்லது சொற்றொடரைக்‌ கண்டு; அதன்‌ 
இன்றியமையாமையையும்‌ அழகையும்‌ அறிந்து மகிழ்ந்த 
சங்ககால மக்களின்‌ சுவையழகை அவ்வகைப்‌ பெயர்கள்‌ 
காட்டுகின்றன. அதே சுவைத்தன்மைதான்‌, புலவர்களின்‌ 
இலக்கியத்‌ தொடர்மொழிகளை அவர்களின்‌ இயற்‌ 
பெயருக்கு அடைமொழியாக்கி, அதே பெயருடைய வேறு 
புலவரிணின்றும்‌ வேறு பிரித்தறியும்‌ முறையையும்‌ காணச்‌ 
செய்தது. எனவே, இம்‌ முறையில்‌ அமைந்த பெயர்களிலும்‌ 
இலக்கிய மணம்‌ கமழ்றெது என்பதில்‌ ஐயமில்லை. 


அந்தி இளங்கீரனூர்‌ : 

சங்க காலத்தில்‌ ரேன்‌ என்ற பெயர்‌ பெருவழக்‌ 
குடையதாக இருக்தது. அச்‌ சொல்லின்‌ பொருள்‌ தெளி 
வாக விளங்கவில்லை. இலர்‌ * சொல்லுக்குக்‌ கரன்‌ ' என 
வழங்கிவரும்‌ மரபைக்கொண்டு, * கீர்‌”? என்பது “சொல்‌ ? 
எனப்‌ பொருள்படும்‌ என்பர்‌, “சங்கறுப்பது எங்கள்‌ 
குலம்‌ ? என்று தொடங்கும்‌ வெண்பா, நக்கீரனார்‌ பாடிய 
தாகப்‌ பண்டைக்‌ காலச்தொட்டுத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கி 
வருகிறது. வேள்வி இயற்றுதலைக்‌ கைவிட்ட அந்தணர்‌ 
சங்கறுக்கும்‌ தொழிலை மேற்கொண்டனா எனச்‌ சங்க 
நூல்களால்‌ அ.றிகிழோம்‌.* இரனார்‌, இர்த அம்தணர்‌ குலத்‌ 
அதைச்‌ சேர்ந்தவரென்று கருதப்பெறுறொர்‌, சிவபெரு 
மான்‌ பாடியதாக வழங்கும்‌ ஒரு வெண்பாவில்‌ 'சங்கதனைக்‌ 


*அகம்‌, 24 : 1-2. 


106 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இர்‌ ர்‌ என அறுக்கும்‌ ரனோ என்கவியைப்‌ பாரிற்‌ பழு 
தென்‌ பவன்‌ ?: என்னும்‌ அடிகள்‌ வருகின்றன. எங்கு 
அறுக்கும்போது உண்டாகும்‌ *&ர்‌ வீர்‌? என்ற லியி' 
லிருந்து * கீரன்‌ ? என்ற பெயரை இவ்‌ வெண்பாவின்‌ ஆசிரி 
யர்‌ தோற்றுவிக்க முயலுகிறுர்‌ என்பது தெளிவு, பாமர 
மக்கள்‌ சில சொற்களைப்‌ புதியவாக ஆக்கிக்‌ கொள்ளுவ 
தற்குக்‌ கையாஞம்‌ முறையில்தான்‌ இவ்‌ வாசிரியரும்‌ 
“கீரன்‌ £ என்ற சொல்லை அக்குதறார்‌. பின்‌, கீரன்‌ என்ற: 
சொல்லின்‌ உண்மையான பொருள்தான்‌ யாது ? 
பின்னண்ண மெய்யான ககரம்‌, முன்னண்ண மெய்‌ 
யான சகரமாக மாற்றி ஒலிக்கப்படுவ துண்டு, இவ்வாறு 
ஒலிக்கும்போது, “நரேன்‌ ? என்ற சொல்‌ ' சீரன்‌ £ என்ற 
வடிவம்‌ பெறுகிறது. “மிகு புகழ்‌ படைத்தவன்‌ என்பது. 
இச்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌. கீரன்‌ என்ற பெயர்‌ உடைய 
வர்களில்‌ மிகச்‌ இறந்தவன்‌ நக்கீரன்‌, * ந” என்ற அடை, 
சிறப்புக்‌ குறிப்பதே. இரர்களிற்‌ சிலர்‌, அவர்கள்‌ பிறந்த 
ஊர்களின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ அடைகளால்‌ தணித்தணி' 
யாக வேறு பிரித்து அறியப்பெற்றார்கள்‌. இவ்‌ வகையில்‌ 
அமைந்த கழார்க்கீரன்‌ எயிற்றியார்‌ என்னும்‌ பெயரை 
முன்னரே நாம்‌ கண்டோம்‌. உண்மையில்‌ அந்தப்‌ பெயர்‌ 
தான்‌ இவ்‌ விரண்டாம்‌ வகைப்‌ பெயர்களை ஆராயுமாறு 
அண்டுகிறது. மற்றுஞ்‌ சில ீரர்கள்‌; தம்‌ தந்தையார்‌ 
களின்‌ பெயர்கள்‌ தம்‌ பெயருக்கு முன்‌ அடையாக 
அமைந்ததனால்‌ வேறு பிரித்தறியப்பெற்றார்கள்‌. (கரண்‌ 
கீரனார்‌*, குட்டுவன்‌ கீரனார்‌!) ஒரே பெயருடைய புலவர்கள்‌ 
பொதுவாக இளமை, அல்லது முதுமை குறிக்கும்‌ அடைக 
னால்‌ வேறு டிரித்தறியப்பெறுவர்‌. எடுத்துக்காட்டாக 
* இளங்கீரன்‌ 1 என்ற பெயரைக்‌ கொள்ளலாம்‌. இளங்‌: 
கீரன்‌ என்ற பெயருடைய புலவர்‌ இருவர்‌ இருர்தனராக 


*நற்‌, 78. புறம்‌, 240. ர்‌ அகம்‌, 8; 225 முதலியன. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 107” 


அறியப்படுகன்‌ றமையால்‌ இந்த அடையும்‌ பயன்பட 
வில்லை. எனவே, இப்‌ புலவர்களை வேறு பிரித்தறிய- 
வேண்டுமாயின்‌, அவர்கள்‌ பயன்படுத்திய கலையழகு. 
பொருந்திய சொற்களை, அவர்கள்‌ பெயருக்கு அடையாக. 
அமைத்தல்‌ வேண்டும்‌. இம்‌, என்‌ கீரனார்‌” என்ற- 
பெயரை ஆராயும்போது கீரனார்‌ என்னும்‌ பெயர்‌ படைத்த- 
எல்லாப்‌ புலவர்களின்‌ சிறப்புப்‌ பெயர்களும்‌ ஆசாயப்‌ 
படும்‌, 

அத்தி இளங்கீரனார்‌ என்பவர்‌ அககரனூ று , 71-ஆம்‌ 
பாடலைப்‌ பாடியவர்‌. அப்‌ பாடலில்‌ அந்திவருணனை அழ 
குற அமைந்துள்ளது. அந்தி என்ற சொல்லும்‌ வருகிறது. 
இவ்‌ வருணனையின்‌ அழகாலும்‌ அந்தி யென்ற சொல்‌: 
லாலுமே இப்‌ புலவர்‌ புகழ்‌ பெற்றுள்ளார்‌. எனவே... 
அந்தி யென்ற சொல்லை இவரது பெயருக்கு அடையாகச்‌ 
சான்றோர்‌ அமைத்து வழங்கலாயினர்‌. 

நெடுக்தொலைவில்‌ உள்ள நாட்டிற்குத்‌ தலைவன்‌ பிரிஈ்து 
சென்ற பிறகு, அவனது பிரிவால்‌ வருத்தமுற்றுத்‌ தணி. 
மைத்‌ துன்பத்தை மிகுதியாக உணர்ந்த தலைவி யொருத்தி,. 
தன்‌ தோழியிடம்‌ பேசும்‌ பேச்சாக மேலே குறிப்பிட்ட 
அகநானூற்றுப்‌ பாடல்‌ அமைந்துள்ள து. தன்‌ உயிர்‌ சிறிது: 
சிறிதாகத்‌ தேய்ர்தகொண்டிருப்பதுபோல்‌ தலைவிக்குத்‌ - 
தோன்றுகிறது. 4 செல்வம்‌ உடையவரையே எப்பொழு 
அம்‌ காடும்‌ உள்ளமுடைய கயவர்‌, தம்மைப்‌ புரந்தோர்‌- 
வறியவராக ஆனபோது சிறிதும்‌ அன்பின்றி ௮வரைஜ்‌ 
அறந்து செல்வதுபோல்‌, வண்டுகள்‌, ௬னையில்‌ பூத்த பூக்களை 
நீத்து, மரங்களில்‌ கொத்துக்‌ கொத்தாய்‌ (இப்போ த மலர்ச்‌: 
திருக்கும்‌) பூக்களைச்‌ சுற்றிச்‌ சுழல்கின்றன. கொடிக்கு. 
கொடி நிறம்‌ மாறும்‌ அந்தி வானத்தைக்‌ கண்டு; கள்ளம்‌ 
களங்கமற்ற மானினங்கள்‌ மருளுகின்றன. உலையில்‌ 
காய்ந்து மெதுவாக ஆறிவரும்‌ பொன்போல்‌ அந்திவானம்‌ 
விளங்குகிறது. தலைவன்‌ நம்மைத்‌ தனியாக விட்டுப்‌ பிரிந்து: 


708 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


சென்றதையே எண்ணிக்கொண்டிருக்கும்‌ நமக்கு ஜம்‌ 
அலன்‌ உணர்வும்‌ இல்லாது போயிற்று. கருநீல நிறமான 
அகன்ற வானத்தில்‌ அழகிய மேகங்கள்‌ ௮ணியணியாக 
மிதந்து செல்லுகின்றன. துன்பந்தரும்‌ மாலைக்‌ காலம்‌, பகல்‌ 
நேரத்திற்கு விடைகொடுத்து வழிகாட்டி அனுப்புகிறது. 
இணையற்ற துன்பத்தால்‌ வருந்துகின்ற ஒருவரது மார்பில்‌ 
கூர்மையான வேலை எறிபவரைப்போல்‌, காதலித்தவரின்‌ 
பிரிவால்‌ உண்டான தனிமை நோயால்‌ வருந்தி நொந்து 
போயிருக்கும்‌ மக்களை இம்‌ மாலக்காலம்‌ மேலும்‌ மேலும்‌ 
கோகச்‌ செய்கிறது. உருவம்‌ காட்டும்‌ கண்ணாடியின்‌ மேல்‌ 
ஊதப்பட்ட அவி, முதலில்‌ பரந்து, பிறகு பையப்‌ பையச்‌ 
அருங்குவதுபோல, என்‌ உயிர்‌ சிறிது சிறிதாகத்‌ குறைந்து 
இப்போது வலிமை இழவாகிற்கின்றது. புயற்காற்றால்‌ 
அலைக்கப்படும்‌ மரத்தைத்‌ துறந்து, பறந்து செல்லும்‌ பறவை 
போல, வலியற்ற இவ்‌ வுடலைத்‌ துறந்து என்‌ உயிர்‌ நீங்கும்‌ 
காலம்‌ இதுதான்‌ போலிருக்கிறது :” இதுவே அந்த ௮௧ 
கானூற்றுப்‌ பாடலின்‌ கருத்து. 

கடுப்பகலில்‌ காயும்‌ கதிரவனது வெப்பம்‌ தனிமைத்‌ 
துன்பத்தை மிகுதியாக்கும்‌ என்பது மரபு. இம்‌ மரபுக்கு 
மாறாக, அந்தி சேரம்‌ தனிமைத்‌ துன்பத்தைப்‌ பெருக்கு 
கிறது என்று இப்‌ புலவர்‌ பாடுகிறார்‌. இளகங்‌தீரனார்‌ பாடி 
புள்ள பாடல்களிலும்‌ இப்‌ புதுமை காணப்படுகின்றது. 
அவர்‌ அகநானூற்றில்‌ 8, 225, 289, 289, 299, 861, 871, 
3095, 899 எண்ணுள்ள பாடல்களையும்‌, குறுகதொகையில்‌ 
116-ஆம்‌ பாடஃயும்‌, ஈற்றிணேயில்‌ 3, 62, 118, 209, 308, 346 
எண்ணுள்ள பாடல்களையும்‌ பாடியுள்ளார்‌. சிறப்பாக, 
தற்றினை 9, 62-ஆம்‌ பாடல்களில்‌ இக்‌ கருத்துத்‌ தெளிவாக 
இருக்கின்றது. இக்‌ கருத்தொற்றுமையால்‌ இவ்‌ விளங்‌ 
இிரனார்தாம்‌ அந்தி இளங்கீரனார்‌ என்று கருக இடமுள்‌ 
சது. ஆனால்‌, இப்‌ பாடல்களில்‌ காணப்படும்‌ பல்லிகள்‌ 
வற்றிய குறிப்பீடு முதலிய கருத்துக்கள்‌ மற்றோர்‌ இளங்‌ 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 102 


இரனாரான பொருந்தில்‌ இளங்‌8ரனாரை நமக்கு நினைவு 
படுத்துனெறன. சிதல்கள்‌ அரித்தமையாலேோ அல்லது. 
வேறு காரணத்தாலோ சில கையெழுத்துப்‌ படிகளில்‌ : 
புலவர்களின்‌ பெயர்களுக்கு அமைந்த அடைகள்‌ மறைந்து: 
போயின. ஆதலின்‌ அந்தி இளங்கீரனாரும்‌ பொருந்தில்‌- 
இளங்கரனாரும்‌ பாடிய பாடல்களுள்‌ சில, இளங்‌£ரனார்‌ 
பாடியனவாகக்‌ கருதி அச்சிடப்பெற்றன போலும்‌ 7' 
இரண்டு இளங்கரனார்கள்‌, அடைமொழிகளால்‌ வேறு- 
பிரித்தறியப்படுதலால்‌ எவ்வித அடையுமின் றி இளங்கீரனார்‌ 
என்றே அழைக்கப்பட்ட ஒரு புலவர்‌ இருந்தார்‌ எனக்‌- 
கொள்ளுவதில்‌ தவறில்லை என்பதையும்‌ ஒப்புக்கொள்ள 
வேண்டும்‌. 

அந்தி இளங்கீரனாரின்‌ அகநானூற்றுப்‌ பாடலை மீண்‌: 
டும்‌ பார்ப்போம்‌. ௬வை மிகுந்த தேன்‌, வண்டுகளின்‌ 
இனிமையான 'இசை; மென்மையும்‌ மணமும்‌ உள்ள 
மலர்கள்‌, மிகுந்த ஒளி வீசுவதினின்‌ றும்‌ சிறிது சிறிதாக. 
மாறிச்‌ சிவந்த ஒளிவீசும்‌ கதிரவன்‌, கருநீல கிறமுள்ள 
அகன்ற வானம்‌, வானத்தில்‌ மிதக்கும்‌ கருமுகிற்‌ கூட்டங்‌" 
கள்‌, அழகாக மலர்ந்திருக்கும்‌ பூக்கள்‌, மருண்டு பார்க்கும்‌ 
மான்கள்‌ - இவையெல்லாம்‌ ஐம்புலன்களுக்கும்‌ நல்ல 
விருந்தாக அமைகின்றன. எனினும்‌, தனிமையில்‌ வாடும்‌ 
தலைவிக்கு இவற்றால்‌ யாதோர்‌ இன்பமும்‌ உண்டா கவில்லை- 
எனவே, மாலைக்காலம்‌, பிரிக்து தனியே இருக்கும்‌ காதலரை 
வருத்தவல்ல து என்ற புதுக்‌ கருத்தையே இங்குப்‌ புனர்‌: 
அரைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும்‌ வலியுறுத்து 
இன்றது, பாடலில்‌ பொதுவாகப்‌ பரவியுள்ள கருத்திற்கு.. 
வேறாக உலையிற்‌ காய்ந்து மெதுவாக ஆறிவரும்‌ பொண்‌ 
போலக்‌ கதிரவன்‌ மெதுவாக ஒளி குறைந்து நிறம்‌ மாறி 
மறைகின்றான்‌ என்ற புனைந்துரையே கவிதைப்‌ பண்பு 
நிறைந்ததாக இருக்கின்றது. இதனால்தான்‌, இக்‌ கவிதை. 
பின்‌ உயிர்நிலையான * அத்தி” என்னும்‌ சொல்‌ புலவரின்‌ 


110 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பெயருக்கு அடையாக அமைய, அத்தி இளங்கீரனார்‌ 
என்னும்‌ பெயர்‌ அவருக்கு வழங்கலாயிற்று. 
-இம்மென்‌ கீரனூர்‌ : J 

இவர்‌ அககானூறு 398-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியா்‌. 
இரனார்‌ என்ற பெயருடைய பல புலவர்கள்‌ அக்‌ காலத்தில்‌ 
வாழ்ர்திருக்தனர்‌. அவர்களுள்‌ சிலரைப்‌ பற்றி * அந்தி 
இளங்‌£ரனார்‌ ? என்ற று தலைப்பின்‌ இழ்க்‌ கூறினோம்‌. சில 
இரர்கள்‌, தம்‌ தந்தையர்களின்‌ பெயர்கள்‌ தம்‌ பெயருக்கு 
அடையாக அமையப்பெற்றவர்கள்‌, அர்தஅடையாலேயே 
அவர்கள்‌ வேறு பிரித்தறியப்‌ பெற்றார்கள்‌. அல்லங்கிரனார்‌,* 
அல்லங்கரனார்‌,! கீரங்கீரனார்‌,! சேந்தன்கீரனார்‌$ மோசி 
கீரனார்‌; மாதங்கீரனார்‌,4 மூலங்கீரனார்‌,ழ. குட்டுவன்கீரனார்‌** 
என்ற பெயர்கள்‌ இம்‌ முறையில்‌ அமைந்தவையே. மற்றும்‌ 
இலர்‌, தம்‌ குடும்பப்‌ பெயர்களைத்‌ தம்‌ பெயருக்கு அடை 
களாகப்‌ பெற்றுள்ளனர்‌. காசிபன்கீரன்‌11 என்பதை எடுத்‌ 
துக்‌ காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. கழரர்க்கீரனார்‌,; குடவாயிற்‌ 
கரனார்‌$9 என்ற புலவர்கள்‌ தாம்‌ பிறந்த ஊர்களின்‌ பெயரை 
அடைகளாகப்‌ பெற்று வேறு பிநித்தறியப்பெறுகின்றனா. 
இல இரனார்கள்‌, அவர்தம்‌ பாடல்கள்‌ தொகுக்கப்பெற்ற 
தொகைநூல்களின்‌ பெயரால்‌ வேறு பிரித்தறியப்பெறு 
இருர்கள்‌. இளையன்‌ நெடுங்கீரனார்‌ பாடிய பாடல்‌ நெடுந்‌ 
தொகை யெனப்படும்‌ அககரனூற்றில்‌55 காணப்படுகிறது. 
குறுங்கரனார்‌ என்ற புலவர்‌ பாடிய பாடல்‌ குறுந்தொகை 
யில்‌ஏ௭ உள்ளது. இவர்களுள்‌ முன்னவர்‌ நெடிய உருவ 
முடையவராகவும்‌ பின்னவர்‌ குறுகிய உருவமுடையவ 

*நற்‌, 245. *அகம்‌, 146. நற்‌, 78, குறுந்‌, 911. 

$அகம்‌, 392 முதலியன. ஏகுறுக்‌, 182; ஈற்‌, 8717. 

கற்‌, 78. **புறம்‌, 240, ரீரகற்‌, 248. 

ர்குஐர்‌, 980, அகம்‌, 163 முதலியன. 

88அகம்‌, 44 முதலியன. $$பாடல்‌, 166. ஏஏபாடல்‌, 982. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 111 


சாகவும்‌ இரும்திருக்கலாம்‌. குறுஞ்சாத்தன்‌ என்ற புலவர்‌ 
பாடிய பாடல்‌ குறுந்தொகையில்‌* சேர்க்கப்பெற்‌ 
ள்ளது. எனினும்‌; குறுவமுதி என்பாரின்‌ பாடல்கள்‌ 
'கெடுக்தொகை* குறுந்தொகை! இரண்டிலும்‌ உள்ளன. 
மற்றுஞ்‌ லெ இரனார்கள்‌, அவர்தம்‌ பாடல்களில்‌ அமைந்த 
₹ உயிர்மில'ச்‌ சொற்களால்‌ வேறு பிரித்தறியப்பெறு 
கிறார்கள்‌. எடுத்துக்காட்டாக, இம்மென்‌ கீரனார்‌, தும்பிசேர்‌ 
கீரனார்‌ என்னும்‌ பெயர்களைக்‌ கொள்ளலாம்‌. 

: இம்மென்‌ கீரனார்‌ ! பாடிய அகசானூழு, . 898-ஆம்‌ 
பாடலில்‌ (7-ஆம்‌ வரி) ₹ இம்‌ என்‌ ? என்ற சொற்றொடர்‌ 
வருகிறது. இளங்கீரனார்‌ பாடியதாக உள்ள நற்றிணைப்‌ 
பாடல்‌ ஒன்றிலும்‌ இத்‌ தொடர்‌ வருகிறது. ஆனால்‌, 
“ மிகுந்த ஒலியுள்ள ? என்னும்‌ பொருளில்‌ அது வருறெது. 
அந்தப்‌ பாடலும்‌ உண்மையில்‌ இம்மென்‌ இரனார்‌ பாடிய 
தாக இருக்கலாமோ என்ற ஐயம்‌ எழுகிறது. நற்றிணை 
161-ஆம்‌ பாடலில்‌ (4-ஆம்‌ வரி) “இம்‌ என்‌ ! என்ற தொடர்‌ 
வருறெது. (இம்‌ என்‌ பறவை - இம்‌ என்று ஒலிசெய்யும்‌ 
வண்டு). இந்த இடங்களில்‌ எல்லாம்‌ கவிதை அழகு ஒன்றும்‌ 
காணப்படவில்லை. அம்மூவனார்‌ பாடிய ஈற்றிணேப்‌ பாட 
விலும்‌ ன இம்மென்‌ பேரலர்‌ ' என்னும்‌ தொடர்‌ காணப்‌ 
படுகிறது. 

இம்‌ என்ற சொல்‌ விரைவையும்‌; தடையின்றி எழும்‌ 
உணர்வையும்‌ புலப்படுத்துவ தோர்‌ ஒலிக்‌ குறிப்பிடைச்‌ 
சொல்‌. இதற்கு உள்ளத்தில்‌ உண்டாகும்‌ மிகுச்த துன்ப 
உணர்வை வெளிப்படுத்துவ தென்று பொருள்கொள்ளுதல்‌ 
பொருற்தும்‌. இம்மென்கீரனார்‌ பாடிய அகநானூற்றுப்‌ 
பாடல்‌, வேட்கை மிகுந்தமையால்‌ துன்பம்‌ எய்‌ திய தலைவி, 
தலைவன து மலையினின்‌ றும்‌ தன்னூருக்குள்‌ புகும்‌ ஆற்றைப்‌ 
யார்த்துக்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. 1 

*பாடல்‌, 808. *அகம்‌, 150, 226. குறுக, 845. 

9118 :10. 576 : 6. \ 


112 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


: என்‌ உடம்பினின்றும்‌ ஈகைகள்‌ நெதிழ்ந்தவிட்டன. 
நாளுக்கு காள்‌ அன்பம்‌ மிகுஈ்‌.துகொண்டே செல்லுகிறது... 
எச்நேரமும்‌ என்‌ துன்பத்தையே எண்ணிக்கொண்டிருப்ப 
தால்‌ உடம்பின்‌ வலியும்‌ மிகுதியாக இருக்கிறது. வாழ்க்‌ 
கையில்‌ பல பொருள்களின்மீது எனக்கு வெறுப்பு உண்‌ 
டாகிறது. தளர்ச்‌ி, என்னை ஆட்கொண்டுவிட்ட த. 
என்னுடைய மெல்லிய தோள்கள்‌ மெலிந்து எலும்புருவ 
மாக ஆகிவிட்டன. தலைவனைப்‌ பிரிந்த வருத்தத்தால்‌ உடல்‌: 
நிலை கெட்டு, இரத்தம்‌ வெளிறி, ஈன்கு மலர்ர்து பிறகு 
ஊழ்த்த கொன்றைப்‌ பூப்போல உடலெல்லாம்‌ பசலை: 
பாய்ந்துவிட்ட த. உடஃப்பார்த்து என்‌ நெற்றியும்‌ வெளிறி 
விட்டது. இகத அவலமான நிலையில்‌ காம்‌ வாழுதிறோம்‌. 
ஆனால்‌ அவனோ இக்‌ நிலையில்கூட நமக்கு இரங்கி அருள்‌ 
செய்யவில்லை. உன்‌ தலைவனாகிய அவன்‌ செய்யும்‌ இந்தக்‌ 
கொடுமையால்‌ (சற்றுப்புறத்தில்‌ உள்ள எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ மங்கலாகவும்‌, கனவுக்கரட்சிகள்போலவும்‌ நிகழ்கால 
உலகினின் அம்‌ இறந்தகால உலகிற்கு மாறிவிட்ட பழம்‌ 
பொருள்கள்போலவும்‌, அழகிழந்தவை போலவும்‌ தோன்‌ நி' 
என்‌ கருத்தைக்‌ கவராமையால்‌ சிறப்பாக எந்தப்‌ பொருளை 
யுமேபார்த்தறியாத)என்‌ கண்கள்‌--*இம்‌: என்று விரைந்து. 
சுழலும்‌ குளிர்ந்த கண்கள்‌] பனித்துளிபோல்‌ தெளிந்த: 
கண்ணீரை இம்மென விரைந்த ச்துகன்றன. அவண்‌ 
அறத்தைக்‌ கைவிட்டு என்னைப்‌ பிரிந்து சென்றுவிட்டான்‌. 
கீ பிறந்த இடமாகிய மலைக்குத்‌ தலைவனை அவனது இந்த 
அறங்கெட்ட செய்கையை என்னவென்று சொல்லுவது 2 
அவனது பெருமைக்கு இஃது அடுக்குமேோ ? கரைகளில்‌: 
மோதிக்கொண்டு ஓடிவரும்‌ நீர்‌ வெள்ளமே ! நீயே கூறு. 
கான்‌ உன்னோடு புலக்து கொடிய சொற்களைச்‌ சொல்லுவே 
னென்று கீ அஞ்சுகிறாய்‌. அதனால்‌, என்னால்‌ அறிந்துகொள்‌: 
ளப்படாமல்‌ இருப்பதற்காக, அவனது மலையில்‌ உள்ள பல 
வகை மலர்களாலும்‌ உன்னைப்‌ போர்த்துக்கொண்டு, 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 113 


சாணத்தால்‌ மிக ஒடுக்கி மறைவாக ஓடிச்‌ செல்‌ லுன்றாய்‌. 
அவன்தான்‌ உன்னைச்‌ செலுத்தினான்‌. எனது ஊரின்‌ வழி 
யாக ஓடுமாறு உன்னைச்‌ செலுத்தியவ னும்‌ அவனே. 
ஆனால்‌, என்னிடம்‌ அவனுக்கிருந்த அன்பெல்லாம்‌ மறைந்‌ 
தொழிய, என்னைவிட்டு நீதியின்றிப்‌ மரிந்து செல்லும்‌ 
அளவுக்கு அவன்‌ வன்கண்ண னதிவிட்டான்‌ ; தன்‌ நினை 
வாக ஒன்றையும்‌ என்னிடம்‌ தாராமல்‌ பிரிய வல்லவ னாகி 
விட்டான்‌ ; முன்‌ நெருங்கிய உறவினனாக இருந்த அவன்‌, 
இப்பொழுது அயலா னாகவிட்டான்‌. இனி என்ன செய்‌ 
வது ? சென்றதை மறந்துவிடுவோம்‌ ; சென்ற காலத்தில்‌ 
கிகழ்ர்த நிகழ்ச்சிகளுக்காகச்‌ சிறப்பான ௪லுகை ஒன்றை 
யும்‌ நான்‌ எதிர்பார்க்கவில்லை. எங்கள்‌ ஊரில்‌ இியைப்‌ 
போல்‌ பூத்துள்ள வேங்கை மர நிழலில்‌ சிறிது நேரம்‌ தங்‌இ 
ஓய்வு எடுத்துக்கொள்‌. பருவந்தோறும்‌ பெய்யும்‌ மழை 
யால்‌ செழிப்புற்றுப்‌ பலவகை அழயெ மலர்கள்‌ நிறைந்து 
ஆரியரது பொன்‌ பொருந்திய நீண்ட இம௰யமலையைப்‌ 
போல்‌ விளங்கும்‌ எங்கள்‌ தந்தையின்‌ காட்டில்‌ அமைதி 
யாகத்‌ தங்கியிரு, தலைவன்‌ எமக்கு இனிமை நல்குவது 
போல நீயும்‌ இனிமை தருதகின்றாய்‌. எங்களோடு இன்று 
ஒரு நாள்‌ நீ தங்கினால்‌, உனக்கு என்ன குறைந்துவிடும்‌ ? 
உனக்குத்‌ தமை ஏதாவது ஏற்படுமா ? உன்செயல்‌ ஏதே 
னும்‌ கெட்டுவிடுமா 2 தலைவனது உயர்ந்த முடியையுடைய 
மலையிலிருந்து நீ வருகன்றாய்‌. உனக்கும்‌ தீங்கு கேருமோ? 
நீ பிறந்த அந்த மலையில்‌, வளைந்த கோடுகளைக்‌ தன்‌ உடம்‌ 
பிற்‌ கொண்ட புலி ஆண்‌ யானையொன்றைத்‌ தாக்கியது ; 
புண்பட்ட யானை வலிமை இழக்துவிட்டது ; அதனால்‌ வருக 
திய பெண்‌ யானை, தன்‌ துணை யானையைத்‌ தழுவியவா று 
பெருமூச்சு விட்டது. புண்ணால்‌ உண்டான வலியைப்‌ 
பொறுக்கமாட்டாமல்‌ ஆண்‌ யானை கதறியது) _ மூவ்கில்‌ 
கள்‌ காற்றில்‌ ஒன்றோடொன்று உராய்தலால்‌ உணடாகும 
ஒலி பட்ட ப கத 2 ஒலி; மலையெக்கும்‌ எதிரொலித்தது. 
சங்‌, 6 


3714 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தலைவனைப்‌ போலவே அவனது மலையும்‌ கொடியதாகவே 
இருக்றெது. தலைவன்‌ இங்கு என்முன்‌ இருக்கும்போது, 
£ அவன்‌ ஒருவேளை பிரிவான்‌ ! என்று நினைத்தாலே என்‌ 
மனம்‌ வருந்தும்‌. அப்பொழுது என்னை அறியாமல்‌ என்‌ 
கண்களில்‌ நீர்‌ பெருகுவதை அவன்‌ சேரில்‌ பார்த்திருக்தும்‌ 
இப்பொழுது பிரிந்து சென்றுவிட்டான்‌. கண்ணீர்‌ நிறைந்த 
என்‌ கண்களுக்குப்‌ போலியாகப்‌ பேரிரைச்சலோடு இடை 
விடாது கலங்க ஓடுமாறு உன்னைச்‌ செலுத்திவிட்டுப்‌ 
மிரிக்து போயினான்‌.” 

மலையிலிருந்‌ து மெதுவாக விழும்‌ அருவியின்‌ காட்சியும்‌, 
கீர்‌ வெள்ளம்‌ ஆங்காங்கே பூக்களால்‌ மூடப்பட்டிருப்‌ 
பதும்‌, மலையிலுள்ள பாறைகள்‌ மறைப்பதால்‌ அவ்வப்‌ 
போது கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ அருவி மறைவதும்‌, திடீ 
ரென்று கண்ணுக்குத்‌ தோன்றுவதும்‌, தலைவியின்‌ ஊருக்‌ 
கருகே அலைபாய்ந்து ஓடுவதும்‌ இப்‌ பாடலில்‌ தெளிவாகக்‌ 
காட்டப்பட்டிருக்கன்றன. தன்பால்‌ மிகுந்த அன்பு 
கொண்டிருந்த தலைவியைவிட்டுத்‌ தலைவன்‌, நீதியில்லாமல்‌ 
பிரிந்தமையால்‌ தலைவிக்கு எழுந்த துயர உணர்ச்சி இப்‌ 
புனைந்‌ துரைக்கு உயிர்‌ ஊட்டுகிறது. “இம்‌” என்னும்‌ ஒசை 
யோடு ஆறு ஓடுகிறது. தலைவியின்‌ கண்களிலிருக்தும்‌ 
“இம்‌' என்று விரைவாகக்‌ கண்ணீர்‌ பெருகுகிறது. ₹இம்‌: 
என்ற சொல்‌ கண்ணீர்‌ பெருகும்‌ விரைவையோ, அல்லது 
தலைவியின்‌ தாங்கமுடியாத மன வருத்தத்தையோ குறிப்‌ 
பிடுவதாகக்‌ கொள்ளலாம்‌. இவற்றில்‌ பின்னதே கவிதை 
யின்‌ போக்குக்குப்‌ பொருத்தமாக இருக்கிறது, “இம்‌ என்‌? 
என்ற இச்‌ சொற்றொடர்‌ இக்‌ கவிதையில்‌ பெற்றிருக்கும்‌ 
முதன்மை இப்பொழுது தெளிவாகிறது. 
தும்பிசேர்‌ கீரனூர்‌ 


சங்க இலக்கியங்களுள்‌ காணப்பெறும்‌ ீரனார்களுள்‌ 
இவரும்‌ ஒருவர்‌. இவரது பாடல்‌ ஒன்றில்‌ வரும்‌ சிறப்பான 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 115 


சொற்றொடர்‌ ஒன்று இவரது பெயருக்கு அடையாக 
அமைந்து மற்றக்‌ இரனார்களினின்றும்‌ இவரை வேறு 
பிரித்துக்‌ காட்டுற. ஈற்நிணையைப்‌ பதிப்பித்த அசிரியர்‌ 
“ தும்பிசோ கீரனார்‌ * என்று இருந்ததை, அது விளங்காமை 
யினால்‌ 6 தும்பிசேர்‌ கீரனார்‌ ! என மாற்றிப்‌ பதிப்பித்துள்ள 
தாகக்‌ கூறுகின்றார்‌. கற்றிணேயைப்‌ பாடிய புலவர்‌ வரலாற்‌ 
றைக்‌ கூறும்போது, கையெழுத்துப்‌ படிகளில்‌ காணப்‌ 
பெற்ற பெயர்‌ ( தும்பிசோ கீரனார்‌ ! என்பதே என்று அவர்‌ 
குதிப்பிட்டுள்ளார்‌* (சோ? என்பது சங்க காலத்தில்‌ 
வழங்கிய பல இயற்பெயர்களுக்கு அடைமொழியாக 
இருச்ததையும்‌ அவர்‌ சுட்டிக்காட்டுறோர்‌. இதற்கு எடுத்‌ 
அக்காட்டாக அவர்‌ எழுதிய பாடினோர்‌ வரலாற்றுட்‌ 
காணும்‌ வினைத்தொழில்‌ சோகீரனார்‌,* மதுரைப்‌ பள்ளி 
மருதன்ழொர்‌ மகனார்‌ சோகுத்தனர்‌,ர கிள்ளிமங்கலங்கிழார்‌ 
மகனார்‌ சோகோவனார்$ என்பவற்றைக்‌ கொள்ளலாம்‌. 
இர்தச்‌ (சோ? என்னும்‌ அடைமொழியின்‌ பொருள்‌ யாது 
எனத்‌ தமக்கு விளங்கவில்லை என்றும்‌ அப்‌ பதிப்பாசிரியர்‌ 
யுகன்றுள்ளார்‌.$ . இது கோ! என்ற சொல்லின்‌ திரிபாக 
இருக்கலாம்‌. விச்சிக்கோ, கண்டீரக்கோ, இருங்கோ, போர்‌ 
வைக்கோ, முடித்தலைக்கோ, குடக்கோ, கடுங்கோ என்ற 
பெயர்களின்‌ இறுதியில்‌ (கோ? என்பது பின்‌ அடைமொழி 
யாக வருகிறது. ஆனால்‌, கோக்கோதை மார்பன்‌, கோப்‌ 
பெருஞ்‌ சோழன்‌ முதலிய பெயர்களில்‌, இவ்‌ வடைமொழி 
இயற்பெயருக்கு முன்‌ அமைர்திருக்கிறது. கோக்குன 
முற்றனார்‌ என்பது ஒரு சங்கப்‌ புலவரின்‌ பெயர்‌. இப்‌ 
பெயரை விளக்கும்போது, ஈற்றிணைப்‌ பதிப்பாசிரியர்‌, பல 
உழவர்களின்‌ துணை கொண்டு பரந்த நன்செய்‌ நிலத்தை 
உழுவித்‌.து உண்டுவரந்த வேளாண்‌ மரபினர்‌ உரிமையாற்‌ 


*பக்கம்‌, 42. ர்பக்கம்‌, 79. பக்கம்‌, 68. 


பக்கம்‌; 80. $பக்கம்‌, 50, 


116 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பெற்ற பட்டம்தான்‌ “கா? என்றும்‌, அம்‌ மரபில்‌ வந்தவரே 
கோக்குள முற்றனார்‌ என்றும்‌ கூறுகன்றனர்‌.* இலக்கிய 
உலடல்‌ புகழ்பெற்று விளங்கும்‌ இளங்கோவடிகளை த்‌ தமிழ்‌ 
இலக்கியம்‌ பயிலவோர்‌ எல்லோரும்‌ நன்கு அறிவர்‌. கோ... 
இளங்கோ என்ற பட்டப்‌ பெயர்கள்‌ அரச மர பில்வந்த 
இளவரசர்களுக்கும்‌, அரசமரபின்‌ இளைவழியில்‌ வந்த இள 
வரசர்களுக்கும்‌ வழங்கப்பட்டன. இவ்‌ விளவரசர்கள்‌ 
காட்டின்‌ சிறு பகுதிகளை ஆண்டுவந்தனர்‌. இவர்கள்‌ ௮ர௬- 
கட்டிலில்‌ ஏறிப்‌ பேரரசரான பிறகும்‌ பழைய பட்டப்பெயர்‌ 
களைத்‌ துறக்கவில்லை. கோப்பெருஞ்‌ சோழன்‌, போர்வைக்‌. 
கோப்‌ பெருநற்கிள்ளி என்னும்‌ பெயர்களைக்‌ காண்க. 
எனவே, கோ என்ற பின்‌ அண்ண மெய்யொலியுள்ள 
பெயர்‌, முன்‌ அண்ண மெய்யொலிபெற்றுச்‌ “சோ? எனது: 
இரிந்தது எனக்‌ கொள்ளலாம்‌. அல்லது பழைய நூல்கள்‌ 
எழுதப்பட்ட ஏடுகளைப்‌ படியெடுத்தோர்‌ (கோ: என்பதைச்‌ 
“சோ? எனத்‌ தவறாக எழுதினர்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. 
அரசர்களும்‌, குறுகில மன்னர்களும்‌ புலவர்களாக 
இருப்பினும்‌, அவர்களுடைய பெயர்களின்பின்‌ “ஆர்‌” 
என்னும்‌ விகுதி சேர்க்கப்பெறாமல்‌ விலக்கப்பெற்றது 
என்று இக்‌ கட்டுரையில்‌ முன்பே காட்டப்பட்டுள்ள. 
டாக்டர்‌ சாமிநாதையர்‌ அவர்கள்‌ பதிப்பித்துள்ள குறும்‌ 
தொகையில்‌ 892-ஆம்‌ பாடலைத்‌ தவிர; 61, 815, 816, 820: 
எண்ணுள்ள பிற பாடல்களின்‌ இ&ழ்த்‌ ' தும்பிசேர்‌ கீரன்‌ £ 
என்ற பெயரே கரணப்படுகிறது. இதனால்‌ :தும்பிசேர்‌கீரன்‌? 
என்ற இப்‌ புலவர்‌ ௮ரசகுலத்தினர்‌ என நாம்‌ ஊடிக்கலாம்‌. 
இவ்வாறு ஊூப்பின்‌ *கேோ' என்னும்‌ அடைமொழி 
பெற்றவர்கள்‌ எல்லோரும்‌ ௮ரச மரபினரே என்று முடிவு 
செய்வதும்‌ எளிது. சங்க இலக்கியப்‌ பதிப்புக்களில்‌ சில: 
இடங்களில்‌ தவறுதலாக அவர்கள்‌ பெயர்‌ 'ஆர்‌' விகுதி 
யோடு அச்சிடப்பெற்றுள்ளது எனக்‌ கொள்ளலாம்‌.. 


*பக்கம்‌, 95. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 117 


இங்ஙனம்‌ அச்சிட்டவர்கள்‌, அரசர்‌ பெயருக்கு (ஆர்‌: 
விகுதி சேர்ப்பதில்லை என்னும்‌ சங்க இலக்யெ மரபை 
அறியாதவர்கள்‌. 

*இதுவரை ஆராய்ந்தவற்றால்‌, அம்பி கோக்‌ இரனார்‌ 
என்றும்‌, வினைத்தொழிற்‌ கோக்‌ கீரனார்‌ என்றும்‌ பாடம்‌ 
'கொள்வதே பொருத்தமென அறிகிறோம்‌. இரண்டு கோக்‌ 
தீரனார்கள்‌ சங்க இலக்கியத்துட்‌ காணப்பெறுஇருர்கள்‌. 
ஒருவர்‌ தும்பி கோக்‌ கீரனார்‌ ; மற்றொருவர்‌ வினைத்தொழிற்‌ 
கோக்‌ கீரனார்‌. முன்னவர்‌, தேன்பருகி இசை பாடும்‌ 
வண்டைப்பற்றி அழகுறப்‌ பாடியமையாற்‌ புகழ்பெற்றவர்‌. 
பின்னவர்‌, தன்‌ அரசனுக்கு உதவியாகப்‌ போர்க்களம்‌ 
சென்று வீரப்போர்புரிர்த வீரனுடையவன்மையைப்‌ புனைம்‌ 
துரைத்தமையால்‌ புகழ்‌ பெற்றிருக்கலாம்‌. அவ்வாறு அவர்‌ 
புனைச்துபாடியபாடல்‌ இன்று நமக்குக்‌ கிடைக்கவில்லை, 

£ தும்பியைப்‌ பாடும்‌ புலவர்‌ £? என்று அழைக்கப்‌ 
பெறும்‌ சிறப்பைத்‌ தும்பி கோக்‌ இரனாருக்கு அளித்த 
பாடல்கள்‌ இன்று கிடைக்கின்றன. சங்கப்‌ புலவர்கள்‌ 
பலர்‌, தேன்‌ அருந்தும்‌ வண்டைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌ 
கள்‌. ஆசிரியர்‌ பெயர்காணாத ஈற்றிணைப்‌ பாடல்‌ ஒன்றில்‌ 
“ இம்‌ என்‌ பறவை ” என்ற குறிப்பு வருகிறது என முன்பே 
அறிந்தோம்‌.* வண்டை விளித்துப்‌ பாடிய பாடல்களும்‌ 
உள்ளன. அவற்றுள்‌ ஒன்று, குறுந்தொகையில்‌ இரண்‌ 
டாவதாக உள்ளதும்‌, இறையனார்‌ பாடிய துமான 
“ கொங்குதேர்‌ வாழ்க்கை அஞ்சிறைத்‌ தும்பி? என்று 
தொடங்கும்‌ பாடல்‌. (இதைச்‌ சிவபெருமான்‌ பாடினதாக 
அம்‌, ஈக் னார்‌ இதில்‌ பொருட்குற்றம்‌ இருப்பதாகக்‌ கூறி 
ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும்‌ கூறுவர்‌). 

காதலருடைய பிரிவால்‌ வருந்தித்‌ தனிமை பொறுக்க 
மாட்டாமல்‌ ஆதரவு அற்ற நிலையில்‌ வாழும்‌ தலைவியர்கள்‌, 
காதல்‌ நோயால்‌ பித்துப்‌ பிடித்தவாகள்போ லாகிறார்கள்‌ ; 


*நற்‌, 161. 


118 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அஃறிணைப்‌ பொருள்களுக்கும்‌ தமக்கும்‌ உள்ள வேறு: 
பாட்டை அறியாமல்‌; அவையும்‌ தம்மைப்போல்‌ பேசும்‌; 
உணரும்‌ என்று எண்ணுகிறார்கள்‌ ; தாம்‌ ஆறறிவுடைய 
மக்கள்‌ என்பதை மறந்து இயற்கையோடு ஒன்‌ நிவிடுகறொோர்‌ 
கள்‌. எல்லாப்‌ பொருள்களும்‌ தம்முடைய துன்பத்தைக்‌ 
கண்டு இரங்‌ வருந்துவனவாகவும்‌ எண்ணாஇருர்கள்‌ ௪ 
மரத்தோடும்‌, வண்டுகளோடும்‌, பறவைகளோடும்‌ பேசித்‌ 
தம்‌ தலைவரிடம்‌ தது செல்லுமாறு அவற்றை வேண்டு 
கிறார்கள்‌. இரக்கம்‌ மிகுந்த இவ்‌ வுலகில்‌, உயிர்‌ போகும்‌ 
நிலையில்‌ இருக்கும்‌ தங்களைப்‌ பற்றிய செய்தியைத்‌ தலைவர்‌ 
அறிந்தால்‌ உடனே தங்களிடம்‌ திரும்பி வருவர்‌ என்று 
அவர்கள்‌ உறுதியாக நம்புவதே இதற்குக்‌ காரணம்‌. இது. 
போன்று தலைவியர்‌ அஃறிணைப்‌ பொருள்களைத்‌ தலைவனிடம்‌ 
தூது அனுப்புகின்றனர்‌ என்று பாடுவது இலக்கிய உலகில்‌: 
ஒரு மரபாகவும்‌ வழக்காகவும்‌ ஆகிவிட்ட. காளிதாசு 
னுடைய மேகசந்தேசமும்‌ இந்தியாவில்‌ வழங்கும்‌ பிற: 
மொழிகளில்‌ இம்‌ முறையில்‌ உள்ள பல நூல்களும்‌ இம்‌ 
மரபை ஒட்டியே எழுந்தன. தும்பி கோக்‌ கீரனார்‌ பாடிய 
இரண்டு பாடல்களில்‌ இப்‌ பொருள்‌ அமைந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. அவற்றுள்‌ முதலாவது குறுந்தொகை 892-ஆம்‌ 
பாடல்‌. 

நீலமணிபோல்‌ ஒளிவீசும்‌ சிறகுகளை உடைய தும்பி !' 
நீ கெடுகாள்‌ வாழ்க! நல்ல மொழிகளைச்‌ சொல்ல யாரும்‌ 
அஞ்சவேண்டுவதில்லை. அரசர்களுடைய அழயெ கிடுகு. 
படைகள்‌ வரிசை வரிசையாக வைக்கப்பட்டிருத்தல்‌' 
போலத்‌ தேன்‌ கூடுகள்‌ வரிசையாகத்‌ தொங்கும்‌ அந்த 
மலைக்கு நீ சென்றால்‌, அதன்‌ தலைவனான என்‌ காதலனிடம்‌, 
“ இணைப்புன த்தில்‌ களை நீக்குபவர்களுடைய தங்கை, தன்‌ 
அன்புக்குரிய உறவினனான காதலனைப்‌ பிரிம்‌து உயிர்‌ வாழ: 
மாட்டாள்‌ ' என்று கூறுவாயாக [இஃது அப்‌ பாடலின்‌ 
கருத்து. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 119 


இரண்டாம்‌ பாடல்‌, ஈற்றிணேயில்‌ 9277-ஆம்‌ பாடலாக 
அமைந்திருக்கிறது. “ தும்பி! நீ கொடியை / வாழ்க ! என்‌ 
கோயை--தலைவனைப்‌ பிரிந்து நான்‌ படும்‌ துன்பத்தை 
உனக்குச்‌ சொல்லிவிட்டேன்‌. இனி இத்‌ துன்பத்திலேயே 
அழுந்தி மாண்டுபோகிறேன்‌. உன்‌ உடல்‌ மட்டும்தான்‌ 
கறுப்பாயிருக்கிறது என்று எண்ணினேன்‌. அறநெறி 
அறியாத உனது உள்ளமும்‌ அறிவும்கூடக்‌ கறுப்பாயிருக்‌ 
இன்றனவே.. இதோ, இங்குப்‌ பரந்து வளர்ந்து இடக்கின்ற 
முட்செடிகள்‌ அழகாகத்‌ தோன்றுதலோடு, வேலியாகவும்‌ 
அமைந்து இந்த வீட்டைக்‌ காக்கின்றன. வேலிக்கு 
அருகே, உட்புறத்தில்‌, பீர்க்க மலர்கள்‌, நிறையத்‌ தேனும்‌ 
மகரந்தப்‌ பொடியும்‌ உடையனவாய்‌ மலர்ச்திருக்கன்‌ றன. 
அம்‌ மலர்களைச்‌ சுற்றிச்சுற்றி வந்து, அவற்றில்‌ உள்ள 
தேனைப்‌ பருகுகிறுய்‌. (என்‌ வீட்டில்‌ உள்ள மலர்களில்‌ 
தேன்‌ பருக வயிறு வளர்த்த நீ; சிறிதும்‌ நன்றியுணர்வு 
இல்லாமல்‌) என்னிடத்தில்‌ வர மறுக்கிறாய்‌. தலைவனைப்‌ 
பிரிந்த வருத்தத்தால்‌, குருதி வெளிறி, உடல்‌ வெளுத்துப்‌ 
மீர்க்க மலர்களைப்‌ போலவே தோன்றுகின்ற மேனியை 
யுடைய என்னிடத்தில்‌ ' மணம்‌ * ஏதும்‌ இல்லாததால்‌ நீ வர 
மறுக்றொய்‌. அவனுக்கு என்னிடம்‌ அன்பு இல்லை; 
அதனால்‌ தான்‌, என்னைப்பிரிந த, வெப்பம்‌ மிக்க மலைகளையும்‌ 
பாலை நிலத்தையும்‌ கடமர்து நெடுச்தொலைவுள்ள நாட்டிற்குச்‌ 
சென்றான்‌. அவனைப்‌ பிரிர்ததால்‌ யான்‌ படும்‌ வருத்தத்தை 
நான்‌ உனக்குக்‌ கூறியும்‌ நீ அவன்பாற்‌ செல்ல மனம்‌ 
கொள்ளவில்லை; சென்று, என்‌ துயரநிலையை அவனுக்கு 
எடுத்துக்‌ கூறி, அவன்‌ இங்கே விரைந்து வருமாறு செய்ய 
விரும்பவில்லை. இது எதனால்‌ விளைந்தது? சிறிய பெண்‌ 
வண்டின்‌ பின்னால்‌ பறக்துபறக்‌.து, அதை உன்‌ விருப்பத்‌ 
திற்கு மிக விரைவில்‌ இணங்கச்‌ செய்து, காதல்‌ நாடகம்‌ 
நிகழ்‌த்‌.துகிருயே, அதனாலா? (என்னுடைய அவல நிலையைக்‌ 
கவனியாமல்‌ இருக்கும்‌ அளவுக்கு, அவ்வளவு காதல்‌ பித்தா 


120 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


உனக்குப்‌ பிடித்துவிட்டது 7 அல்லது, நீ பெண்‌ வண்டை 
விட்டுப்‌ பிரிவதுபோல, ஆடவர்கள்‌ பெண்களை விட்டு 
அன்பில்லாமற்‌ பிரியும்போது மெலிந்தவரான பெண்கள்‌ 
வருக்துவது இயல்புதான்‌ என்று எண்ணாறையா ? 6 
மேலே விளக்கிய இரு பாடல்கள்‌ தவிர, இன்னும்‌ 
ஜந்து பாடல்கள்‌ தும்பி கோக்‌ கீரனார்‌ பாடியனவாக 
உள்ளன. அவை, குறுக்தொகைபில்‌ 61, 815, 816, 820 எண்‌ 
உள்ள பாடல்களும்‌, புறகானூற்றில்‌ 29-ஆம்‌ பாடலும்‌ 
ஆகும்‌. இப்‌ பாடல்களில்‌ தும்பியைப்‌ பற்றிய குறிப்பு 
இல்லை. மேலே காட்டியவாறு வண்டினைத்‌ தலைவனிடம்‌ 
அதாக அனுப்பும்‌ கோக்கத்தோடு, அதை விளித்துப்‌ புகழ்ச்‌ 
தும்‌, பழித்தும்‌ தலைவி தன்‌ மனகிலையை வெளியிடுவதாக 
அமைந்த பாடல்களே, பிற்காலத்தில்‌ சந்தேச காவியங்க 
ளாகவும்‌ தூதுப்‌ பிரபந்தங்களாகவும்‌, இலக்கியங்கள்‌ 
தோன்றுவதற்கு அடிகோலீன. இச்‌ சிறப்பால்‌, அவற்‌ 
றைப்‌ பாடிய புலவர்‌, தும்பிகோக்கீரனார்‌ என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயரால்‌ போற்றப்படுகிறார்‌. 
பொருந்தில்‌ இளங்கீரனர்‌ (பொருந்துழி இளங்கீரனர்‌) : 
மற்றோர்‌ இளங்கீரனார்‌, பொருந்தில்‌ இளங்கீரனார்‌ 
என்று வழங்கப்பெறுகன்றார்‌. அந்தி இளங்கீரனார்‌ என்ற 
பெயரில்‌, அடையாக உள்ள *அந்தி' என்னும்‌ சொல்‌, 
அப்‌ புலவர்‌ பாடிய பாடல்‌ ஒன்றன்‌ உயிர்ச்‌ சொல்லாக 
அமைந்து நிற்றல்போல்‌, இப்‌ புலவரது பெயருக்கு அடை 
யாக இருக்கும்‌ * பொருந்தில்‌' என்னும்‌ சொல்லும்‌, பல 
அறிஞர்‌ கருதுவதுபோல்‌ ஊரின்‌ பெயராக இராமல்‌, கவிதை 
யில்‌ அமைந்த கலைச்‌ சொல்லாகவே இருக்‌ திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌, வருந்தத்தக்க வகையில்‌, இப்‌ புலவர்‌ பாடியுள்ள 
மூன்று பாடல்களிலும்‌ இச்‌ சொல்‌ காணப்படவில்லை. 
அகநானூற்றில்‌ 19, 851-ஆம்‌ பாடல்களும்‌, புறநானூற்றில்‌ 
58-ஆம்‌ பாடலும்‌ அவராற்‌ பாடப்பெற்றவை, ஆயின்‌, 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 121 


4 பொருக்துழி' என்னும்‌ சொல்‌, அகநானூறு 851-ஆம்‌ 
பாடலில்‌ காணப்படுகிறது. இதனாலும்‌, அப்‌ பாடலிற்‌ 
கூறப்படும்‌ செய்திகளாலும்‌ இச்‌ சொல்‌, அப்‌ பாடலின்‌ 
அயிர்ச்‌ சொல்லாக இருக்கத்‌ தகுதியுடையது எனக்‌ கருத 
லாம்‌. வினை முடித்தப்‌ பொருள்‌ சேர்த்து மீண்டுவரும்‌ 
தலைவன்‌; தன்‌ மனத்தோடு மொழிவதாக அப்‌ பாடல்‌ 
அமைந்துள்ளது. 

பொருள்‌ சேர்ப்பதற்காக வேற்று நாட்டிற்‌ சென்று 
தங்கவேண்டு மென்று மிகவும்‌ விரும்பினேன்‌. அவ்வாறே 
புறப்பட்டேன்‌. வேறு எங்கும்‌ பெறமுடியாத சுற்றமாக 
அமைந்து என்னோடு உறவாடிய தலைவி என்னைப்‌ பற்றிய 
கவலையே தன்‌ மனத்தில்‌ நிறையப்‌ பெற்றவளாய்‌, வாயிற்‌ 
கதவுவரை வந்து எனக்கு விடை தந்தாள்‌. அவள்‌ என்‌ 
பால்‌ கொண்ட காதல்‌ விந்தைக்குரிய விளைவை உடையது. 
விரும்பிய அளவு பொருளைச்‌ சேர்த்துவிட்டேன்‌. என்‌ 
மனத்தில்‌ மகிழ்ச்சி தளும்புகிறது. பொருள்‌ வேண்டும்‌ 
என்னும்‌ குறை இருக்த.து, அதனால்‌ தூண்டப்பட்டு வெளி 
நாடு சென்று தொழில்‌ இயற்றிப்‌ பொருள்‌ சேர்த்தேன்‌. 
என்‌ தொழில்‌ இப்பொழுது முடிர்தது. மனத்தில்‌ குறை 
.இர்ந்து நிறைவு தோன்‌ றியதனால்‌ என்‌ ஊர்க்கு விரைகன்‌ 
றேன்‌. கான்‌ ஏறிச்‌ செல்லுகின்ற தேரின்‌ ஒலி தலைவிபின்‌ 
செவியில்‌ விழும்‌. அதன்‌ மூலம்‌, அவள்‌, நான்‌ வருவதை 
அறிந்துகொள்ளுவாள்‌. * பகலவன்‌ வெப்பமான கதிர்களை 
வீசிப்‌ பொசுக்கும்‌ உச்சிவேளையில்‌, காற்று அடிப்ப 
தனால்‌ தன்‌ பழுத்த இலைகளை உதிர்த்துவிட்டு மிகுதியுள்ள 
இவந்த தளிர்கள்‌, தீயானது கப்பு விட்டு எரிவதுபோல்‌ 
.இளைகளில்‌ அசைந்து ஆட; உள்துளை பொருக்திய பூக்களை 
யுடையனவாய்‌ இங்கு ஒன்றும்‌ அங்கு ஒன்றுமாக 
இருப்பை மரங்கள்‌ நிற்கின்ற பாலைநில வழியில்‌, மீண்டும்‌ : 
என்னைப்‌ பிரிச்து போகாத உறுதியோடு தலைவன்‌ திரும்ப 
வேண்டும்‌ என்று அவள்‌ எண்ணிக்கொண்டிருப்பாள்‌. 


322 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இதுதான்‌ தலைவியின்‌ வேண்டுகோளாக இருக்கும்‌. காண்‌ 
வருவேன்‌ என்று, தான்‌ எதிர்பார்த்த நாளில்‌ வருவேனோ; 
மாட்டேனே என்று அறிவதற்காகத்‌ தலைவி தன்‌ கண்ணை 
மூடிக்கொண்டு, சுவரில்‌ ஒரு வட்டம்‌ எழுதுவாள்‌. அந்த 
வட்டத்தின்‌ இரு முனைகளும்‌ சேராவிடின்‌, கான்‌ குறித்த 
காலத்தில்‌ திரும்பமாட்டேன்‌ என்று பொருள்படும்‌. 
ஆதலின்‌, இரு முனைகளும்‌ சேரும்படி. முழுவட்டமாகவே 
அவள்‌ எழுதியிருக்கவேண்டும்‌. இவ்வாறு, ஒன்றனமேல்‌ 
ஒன்றாகப்‌ பல வட்டங்கள்‌ எழுதுவாள்‌ ; இறுதியில்‌ 
அவற்றை எண்ணிக்‌ கணக்கிடுவாள்‌ ; இவ்வாறு ஒவ்வொரு 
காளும்‌ எண்ணுவாள்‌ ; வட்டங்களை எண்ணும்போது கூட; 
என்‌ வருகையைப்‌ பற்றியே கினைத்துக்கொண்டி ருப்பாள்‌. 
ஆதலின்‌, வட்டங்கள்‌ எழுதிய சவர்‌, அவளது பார்வையி' 
ணின்றும்‌ மெல்ல மெல்ல மறையும்‌. என்னுடைய உருவம்‌ 
தான்‌ அவள்‌ கண்‌ முன்னே நிற்கும்‌. இடையிடையே 
சுவரும்‌, அதில்‌ எழுதிய வட்டங்களும்‌, பல நாட்களுக்கு. 
முன்‌ கிகழ்க்த நிகழ்ச்சி மனக்கண்‌ முன்னர்த்‌ தோன்றுவது 
போல்‌, வெறும்‌ நிழல்‌ உருவமாய்த்‌ தோன்றும்‌. தன்‌ 
உடல்‌, வீடு, பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ மறந்து என்‌ 
வருகை பற்றிய நினைவிலேயே தோய்ட்து டெப்பாள்‌ அவள்‌. 
அவளுடைய குளிர்ந்த கண்களில்‌ கண்ணீர்‌ நிறைந்திருக்‌: 
கும்‌. அக்‌ கண்ணீரால்‌ வட்டம்‌ எழுதிய சுவர்‌ நனையும்‌. 
பிறகு படுக்கையின்மீது, கன்னத்தில்‌ கையை வைத்துத்‌ 
தலைசாய்த்து அவள்‌ அமர்ந்திருப்பாள்‌. தலைசாய்த்துள்ள 
தால்‌ கண்ணீர்‌ பக்கவாட்டில்‌ ஓடிக்‌ காதில்‌ உள்ள பொன்‌ 
குழைகளின்மீது தெறித்து விழும்‌. இவ்வாறு, தலையைத்‌ 
தன்‌ உள்ளங்‌ கைகளால்‌ தாங்கி, முழங்கையைத்‌ தலையணை 
யில்‌ ஊன்றிய நிலையிலேயே நெடுநேரம்‌ தன்னை மறந்து 
அவள்‌ அமர்ந்திருப்பாள்‌. இனியோ அவள்‌ ஒருபோதும்‌ இவ்‌ 
வாறு எனது பிரிவை எண்ணி வருர்தமாட்டாள்‌, நான்‌ 


பிரிக்தருக்கும்போ த, படுக்கை, அவளுக்குப்‌ பொறுக்க முடி 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 128 


யாத துன்பத்தைக்‌ கொடுத்திருக்கும்‌. பின்னால்‌ பெறப்‌- 
போகும்‌ இன்பத்தை நினைத்து, இப்பொழுது படும்‌ துன்பத்‌: 
தைப்‌ பொருட்படுத்தாமல்‌ மறந்து; அவள்‌ அப்படுக்கையில்‌ 
கிடப்பாள்‌. இந்த இன்ப நினைவு இல்லையென்றால்‌ அப்‌: 
படுக்கை நரகமாகவன்றோ இருக்திருக்கும்‌ ? 

தலைவி தன்னை மறந்து அப்‌ படுக்கையிற்‌ படுத்திருப்ப- 
தால்‌, என்னோடு கூடியிருந்தபோது மிகழ்ந்த நிகழ்ச்சிகள்‌ 
எல்லாம்‌, இப்போதும்‌ உண்மையிலேயே கிகழ்வனபோல்‌: 
அவளுக்குத்‌ தோன்றும்‌. அவளுடைய தோள்களில்‌ வலி” 
மிகுதியாக இருக்கும்‌. இர்த வலி நீங்குவதற்கு ஓரே 
மரும்‌து; அப்‌ படுக்கையில்‌ 'பொருந்துழிக்‌ கிடப்பதுதான்‌” 
படுத்திருக்கவேண்டும்‌ முறையில்‌, இன்பத்தோடு, மன 
நிறைவோடு படுப்பதுதான்‌. அஃது எப்பொழுது வாய்க- 
கும்‌? * தலைவன்‌ என்னைவந்து அடையும்போதுதான்‌ வாய்க்‌. 
கும்‌! - என்றெல்லாம்‌ தலைவி எண்ணிக்கொண்டிருப்பாள்‌. 
அந்தச்‌ சமயத்தில்‌ எங்கிருந்தோ ஒரு பல்லி ஒலி செய்யும்‌. 
£ தலைவன்‌ மீண்டு வருகிறான்‌ ! என்று அது கற்சொல்‌: 
சொல்லுவதாக எண்ணித்‌ தலைவி ஏக்கமும்‌ ஏமாற்றமும்‌: 
நிறைந்த தன்‌ மனத்தைத்‌ தேற்றிக்கொள்ளுவாள்‌ ; ஈற்குறி' 
சொன்னதற்காக அப்‌ பல்லியைத்‌ தொழுவாள்‌.” 

இவ்வாறு, தான்‌ பிரிந்திருக்கும்‌ காலத்தில்‌ தலைவி 
வாரமும்‌ வகையைத்‌ தலைவன்‌ கற்பனை செய்து பார்க்‌: 
கிறான்‌. 

॥ இந்தத்‌ தேரின்‌ ஒலி அவள்‌ காதில்‌ விழும்‌, என்‌ 
வருகையை அறிவிக்கட்டும்‌ ”' என்‌,று அவன்‌ எண்ணுகிறான்‌... 
இப்‌ பொருளைத்‌ தரும்‌ பாடல்‌ வரியை மற்றுமொரு வரி 
யுடன்‌ சோத்து மற்றொரு வகையாகவும்‌ விளக்கலாம்‌. “(என்‌ 
முயக்கத்திற்காக வரும்தியிருக்கும்‌ அவளுடைய தோள்‌ 
களின்‌ நோய்க்கு மருந்தாக என்‌ தேரின்‌ ஓலி அவள்‌ காதில்‌" 
விழட்டும்‌ ?' என்று அவன்‌ எண்ணுவதாகக்‌ கொள்ளுவதும்‌: 
பொருத்தமே. 


324 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இக்‌ கவிதையில்‌, முதலில்‌ தலைவியின்‌ துயரநிலை புனைந்‌ 
_துரைக்கப்படுறெது. தலைவி சுவரில்‌ வட்டம்‌ எழுதுதல்‌, 
அாள்தோறும்‌ அவற்றை யெண்ணித்‌ தலைவன்‌ வாராதது 
.கண்டு ஏமாற்றம்‌ அடைதல்‌, காதில்‌ உள்ள குழையில்‌ 
தெறித்து விழுமாறு கண்ணீர்‌ பெருகுதல்‌--இவையெல்லாம்‌ 
அவளுடைய துயரத்தின்‌ உச்ச நிலையைக்‌ காட்டுகின்றன. 
இதை அடுத்தே தலைவியின்‌ மகிழ்ச்சி நிலையும்‌ காட்டப்படு 
:இறது. படுக்கையோடு தனக்கு உள்ள தொடர்பைப்‌ 
பற்றித்‌ தலைவி எண்ணுவது, தலைவனோடு இன்பமாகக்‌ 
கழித்த பழைய நாட்களை நினைத்து அப்போது நிகழ்ந்தவை 
யெல்லாம்‌ இப்போதும்‌ நிகழ்கன்றனவாகக்‌ காண்பது, 
தலைவன்‌ உண்மையாகவே திரும்பி வந்துவிட்டான்‌ என்று 
எண்ணுவது, அவன்‌ வரவில்லையே என்ற ஏமாற்றம்‌ தீரப்‌ 
அல்லி ஒலி செய்வதைக்‌ கண்டு அதைத்‌ தொழுவ து; அவன்‌ 
அறி வருகின்ற தேரின்‌ ஒலி, அவன்‌ தலைவியின்‌ வீட்டை 
அடைவது இவற்றில்‌ எல்லாம்‌ மகிழ்ச்சியின்‌ உச்ச நிலை 
யைக்‌ காண்டோம்‌. துன்ப மயமாக இருந்த காட்ச, 
இடீரென இன்பமயமாக மாறுகிறது) மிக விரைவில்‌ 
உண்டான இம்‌ மாற்றம்‌ இயற்கையில்‌ காணப்படாதது. 
.இக்த மாற்றத்தைக்‌ காட்டுவது, * பொருந்துழி £ என்ற 
தொடர்தான்‌. படுக்கை பெருந்துன்பமா யிருந்த நிலை 
மாறி, அதன்மீது அமைதியாகவும்‌ இன்பமாகவும்‌ படுத்‌ 
இருக்கும்‌ அமயம்‌ வரும்போது * என்பது அத்‌ தொடரின்‌ 
பொருள்‌. சுவரில்‌ எழுதிய வட்டம்‌ முழுமையாக அமைந்து) 
தலைவன்‌ விரைவில்‌ வருவான்‌ என்பதைக்‌ காட்டியதாலும்‌, 
வட்டம்‌ எழுதிய அந்தச்‌ சுவரை மறந்து, தலைவனைப்‌ 
பற்றியே எண்ணி, அவனது உருவத்தைக்‌ கற்பனைக்‌ 
கண்ணால்‌ பார்க்கும்‌ கிலை ஏற்பட்டதாலும்‌, இன்ப உலகிற்கு 
வழி இறக்கப்படுவதைத்‌ தலைவி உணர்ரறொள்‌. எனவே, 
-“பொருந்துழி' என்றதொடர்தான்‌ இக்‌ கவிதைக்கு உயிராக 
உள்ளது என்பது வெளிப்படை. இதனால்‌ இக்‌ கவிதையைப்‌ 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 125 


பாடிய இளங்கீரனார்‌,  பொருந்துழி' என்ற அடையைப்‌- 
பெற்றுப்‌ ! பொருந்துழி இளங்கீரனார்‌ * என்று அழைக்கப்‌ 

பெற்றார்‌ எனலாம்‌. இப்போது கடைக்கும்‌ சங்க இலக்கியப்‌: 
பதிப்புக்களில்‌ உள்ள * பொருந்தில்‌ இளங்கீரனார்‌  என்னும்‌- 
பெயர்‌, படி. எழுதுவோர்‌ தவறாக உணர்ந்தமையால்‌- 
எழுதிய பெயராக இருக்கலாம்‌, * பொருந்துழி என்ற 
தொடரின்‌ சிறப்பை உணராத அவர்கள்‌, * பொருந்தில்‌ £” 
என்றதொட ர்புலவரின்‌ ஊரைக்குறிப்பிடுவதாகலாம்‌ என க 
கருதி, அதுவே பொரும்‌ தவ து எனக்‌ கொண்டு “பொருந்தில்‌' 
இளங்கீரனார்‌ * என்று இருத்தி எழுதிவிட்டனர்‌ எனலாம்‌. 


அஞ்சில்‌ அஞ்சியார்‌ : 

அஞ்சி என்பது ஓர்‌ இயற்பெயர்‌. இதில்‌ உள்ள : சி” 
என்னும்‌ இறுதி, : அழிசி ' என்பது போன்ற பெயர்களி 
லும்‌ காணப்படுறெது. * அம்‌ ” என்பதற்கு * அழகு * என்று 
பொருள்‌. எனவே, இயற்கையில்‌ இருப்பதைவிட உயர்ந்த. 
அழகுருவத்தை * அஞ்சி” என்ற சொல்‌ குறிக்கிறது எனக்‌: 
கொள்ளலாம்‌. அல்லது, அஞ்சு என்ற வினை அடியிலிரும்‌ து 
இச்‌ சொல்‌ பிறந்திருக்கலாம்‌. அஞ்சி என்பதில்‌ உள்ள “இ? 
ஊருணி (ஊரினர்‌ உண்ணும்‌ குளம்‌) என்னும்‌ சொல்லில்‌: 
உள்ள “இ” போலச்‌ செய்யப்படும்‌ பொருளை செயப்படு 
பொருளைக்‌-குதிப்பது. இவ்விடத்தில்‌ அஞ்சி என்பது 
மற்றவரை அஞ்சச்செய்வது எனப்‌ பொருள்படும்‌. அஃதார ' 
வது அஞ்சத்தக்கது அஞ்சி எனப்படும்‌. தெய்வ சக்தியின்‌ 
வியத்தகு பண்பான, உயிர்களுக்கு அச்சம்‌ ஊட்டுகின்‌ ற 
தன்மையை, இச்‌ சொல்‌ குறிக்கிறது எனலாம்‌. சங்க இலக்‌: 
இயப்‌ பதிப்பாசிரியர்‌ இப்‌ பெயரைப்‌ பெண்பாற்‌ பெயராகக்‌ 
கொண்டுள்ளார்‌. (பக்கம்‌, 1480). அதற்கு அடிப்படை 
எதுவும்‌ இல்லை என்பது இதனால்‌ பெறப்படும்‌. சன்க. காலத்‌ 
இல்‌ புகழ்பெற்று விளங்கிய அதியமானின்‌ இயற்பெயர்‌ 
6 அஞ்சி ' என்பதே. 


126 : சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அஞ்சி என்னும்‌ பெயருடைய மற்றப்‌ புலவர்களி 
அின்றும்‌ இப்‌ புலவரை வேறு பிரித்து அறிவதற்காக 
அஞ்சில்‌ என்னும்‌ அடை இவரது இயற்பெயருக்கு முன்‌ 
சேர்க்கப்பெற்றது. ஆனால்‌, அஞ்சி என்னும்‌ பெயருடைய 
வேறு புலவர்‌ இருக்தனரா என்பது இப்போது அறியக்‌ 
கூடவில்லை. புலவர்‌ பெயர்‌ காணாதனவாக இப்போது 
கிடைக்கும்‌ சங்கப்‌ பாடல்களுள்‌ சில, அஞ்சி என்னும்‌ 
பெயருடைய புலவர்களுள்‌ ஒருவரால்‌ பாடப்பெற்றன 
வாக இருக்கலாம்‌. 

ஆயின்‌, அஞ்சில்‌ என்னும்‌ அடையுடைய மற்றொரு 
பெயர்‌ காணப்படுகிறது. அஃது அஞ்சில்‌ ஆந்தையார்‌ * 
என்பது. £ இல்‌ * என முடியும்‌ அஞ்சில்‌ என்பது போன்ற 
பெயர்கள்‌, ' குடி” என முடியும்‌ பெயர்களைப்‌ போல ஊர்‌ 
களைக்‌ குறிப்பனவாஞும்‌. பெருமை வாய்ந்த 4 அஞ்சி * என்‌ 
னும்‌ மன்னனின்‌ நினைவாக £ அஞ்சி இல்‌? என ஓர்‌ ஊருக்‌ 
குப்‌ பெயர்‌ ஏற்பட்டு, நாளாவட்டத்தில்‌ அப்பெயர்‌ அஞ்சில்‌ 
என மருவியிருக்கலாம்‌. ஆனால்‌, அஞ்சில்‌ அஞ்சியார்‌ என்‌ 
னும்‌ பெயரில்‌ உள்ள : அஞ்சில்‌? என்பது ஊரைக்‌ குறிப்ப 
தாகக்‌ கொள்ளமுடியாது. கபிலர்‌; தம்‌ கவிதைகளுள்‌ 
ஒன்றில்‌ £ கபீலம்‌ * என்னும்‌ சொல்லை அழகான முறையில்‌ 
கையாண்டு; அதை நில்பெறச்‌ செய்ததுபோலவே, இப்‌ 
புலவரும்‌ தமது பாடலொன்றில்‌ அஞ்சில்‌ * என்னும்‌ 
பெயரைக்‌ கலையழகுபடக்‌ கையாண்டு, அதன்‌ நினைவு 
எல்லோரது மனத்திலும்‌ நிலைபெறுமாறு செய்துள்ளார்‌. 
எவ்வாறு அச்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌ என்பது 
பின்னர்‌ விளக்கப்படும்‌. இச்‌ சொற்றொடர்‌ முதன்‌ முதல்‌ 
இப்‌ புலவரால்‌ படைக்கப்பெற்றது என்றும்‌, பின்னர்‌ 
மற்றவர்கள்‌ அதைப்‌ பயன்படுத்தினர்‌ என்றும்‌ கூறலாம்‌. 
எடுத்துக்காட்டாகக்‌ * காவன்முல்லைப்‌ பூதனார்‌ ” என்னும்‌ 
புலவர்‌, குற௮ுக்தொகை 211-ஆம்‌ பாடலிலும்‌, கூடலூர்‌ 
அஇழார்‌ என்னும்‌ புலவர்‌, குற௮ுக்தொகை 214-ஆம்‌ பாடலி 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 127 


அம்‌, நக்கீரர்‌, குறுக்தொகை 280-ஆம்‌ பாடலிலும்‌, ஓரம்‌ 
போகியார்‌, ஐங்குறுநூறு 49-ஆம்‌ பாடலிலும்‌ இச்‌ சொற்‌ 
றொடரைப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. இஃது அஞ்சியாரின்‌ 
கவிதைப்‌ பண்பு என்னும்‌ தங்கசாலையிலிருக்‌ து வெளியான 
இலக்கிய நாணயம்‌ ஆதலின்‌, அவரது இயற்பெயருக்கு 
அடைமொழியாக அமைந்து சிறப்புச்‌ செய்தது எனல்‌ 
வேண்டும்‌. 

அஞ்சில்‌ அஞ்சியார்‌, கற்றிணை 90-ஆம்‌ பாடலின்‌ 
ஆசிரியர்‌. அப்‌ பாடல்‌ தோழியின்‌ பேச்சாக அமைந்துள்‌ 
அது. தலைவன்‌ ஓர்‌ இளம்‌ பரத்தையோடு நட்புக்கொண்டு, 
அவள்‌ வீட்டிற்கு அடிக்கடி சென்றுவரத்‌ தொடங்கினான்‌. 
இதனால்‌ வெறுப்புக்கொண்ட தலைவி, அவன்‌ தன்‌ வீட்டி 
னுள்‌ நுழைவதை மறுத்தாள்‌; அவனிடம்‌ இன்முகத்தோடு 
பேச மறுத்தாள்‌. தலைவனின்‌ நண்பனான பாணன்‌ ஒருவன்‌; 
அவன்‌ சார்பில்‌ அவளிடம்‌ சென்று, அவன்‌ குற்றமற்றவன்‌ 
அன்று கூறி அவள்‌ சினத்தைத்‌ தணிக்க முயலுகின்றான்‌. 
இச்‌ சமயத்தில்‌ தோழி, தலைவிக்குச்‌ சொல்லுபவள்போல்‌, 
பாணன்‌ கூறிய மகொண்டிச்‌ சமாதானங்களை எற்றுக்‌ 
கொள்ள முடியாது என்று அவனுக்குக்‌ குறிப்பாக 
உணர்த்துகிறாள்‌. 

“ கூத்து முதலியவற்றுடன்‌ விழாக்கள்‌ நாள்தோறும்‌ 
'கொண்டாடப்பெறுகின்ற காரணத்தால்‌ நமது பழைய 
ஊரில்‌ எப்பொழுதும்‌ ஒலி நிறைந்திருக்கிறது. வண்ணாத்தி, 
உடைக்கலைப்‌ பண்பில்‌ அறிவு சான்றவள்‌ ; உடைகளை 
வெளுக்கும்‌ கலையில்‌ தேர்ந்தவள்‌ ; ஆனால்‌ புலால்‌ உண்ணும்‌ 
வழக்க முடையவள்‌ ; அறநெறி யறியாதவள்‌ ; கைத்‌ 
தொழில்‌ தேர்ச்சியால்‌ வறுமை அறியாதவள்‌ ; அழுக்கு 
உடைகளை எல்லாம்‌ இரவில்‌ அவள்‌ கஞ்சியில்‌ தோய்த்து 
வைக்கின்றாள்‌ ; வைகறையில்‌ அவற்றினை நன்கு அடித்துத்‌ 
அுவைத்து அழுக்கு நீக்குகிறாள்‌. அவளால்‌ இங்ஙனம்‌ 
கஞ்சியேற்றிச்‌ சலவை செய்யப்பட்ட, சிறு பூவேஃயுடன்‌ 


128 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கூடிய உடைகளை உடுத்திக்கொண்டும்‌ ஒளி குன்றாத 
பொன்னரிமாலையை அ௮ணிக்துகொண்டும்‌ சோலையில்‌ ஒரு 
பெதும்பைப்‌ பருவப்‌ பெண்‌ ஓடுகிருள்‌. பனைநார்களால்‌ 
முறக்கப்பட்ட ஊசற்‌ கயிறு அங்குத்‌ . தொங்குகிறது. 
அவளுடைய தோழிமாரும்‌ அங்கு இருக்கின்றனர்‌. 
ஆனால்‌ வழக்கம்‌ போலத்‌ தோழிமார்‌ ஊசற்‌ கயிற்றை: 
ஆட்டிவிட, அதன்‌ மேல்‌ அமர்க்து அவள்‌ ஆடவில்லை. 
அதற்குப்‌ பதிலாக அழுத வண்ணம்‌ ஐடிக்கொண்டிருக்‌ 
இருள்‌. பாவம்‌ ! பெண்மைப்‌ பண்புகள்‌ முற்றும்‌ அமையம்‌: 
பெறாத அவள்‌ தன்‌ கையில்‌ சில வளைகளே அணிந்தருல்‌ 
இருள்‌. அவள்‌ தலையில்‌; நீண்ட கூந்தல்‌ இல்லை; சிறு 
கூந்தலே உள்ளது. ஆனால்‌, ௮ஃது அழகாகத்‌ தோன்று 
இறத. அவளுடைய தாய்‌ அருமையாய்ப்‌ பெற்றெடுத்த: 
மகள்‌ அவள்‌ ! இவ்வாறு அச்‌ சிறு பெண்‌ இங்கு அழுது: 
வருக்தஇக்கொண்டிக்கிறாள்‌. அவன்தன்‌ துன்பம்‌ நீங்கத்‌ 
தலைவன்‌ அவளை ஊசலில்‌ ஏற்றி ஆட்ட, மீண்டும்‌ ஊசலில்‌: 
ஆடி அவள்‌ மகிழும்‌ இன்பவாழ்விற்கு வழி செய்யாமல்‌, 
இவ்வூர்‌ மன்னனின்‌ அவை வாளா: விருக்கின்றது. 
அவ்வவையில்‌ இருப்பவர்கள்‌ எல்லாம்‌ நீதியும்‌ இரக்கமும்‌: 
இல்லாதவர்கள்‌ "இது தான்‌ தோழியின்‌ பேச்சு. 
பரத்தை ஊடல்‌ கொண்டமையால்தான்‌ தலைவன்‌ தன்‌ 
வீட்டிற்கு வந்திருக்கிறுன்‌ என்று கருதினாள்‌ தோழி. 
அப்‌ பரத்தை மிகவும்‌ சிறு வயதுடையவள்‌ என்று கூற 
அந்தச்‌ சிறு பெண்ணுடன்‌ தொடர்பு வைத்துக்கொண்ட 
தலைவனின்‌ செயலைக்‌ கண்டு அவள்‌ இரிக்கிறுள்‌; : அவள்‌ 
சிறு குழந்தைதானே ” என்கிறாள்‌. (அம்‌ சில்‌ ஓத! (அழகிய: 
சிலவாயெ கூந்தலை உடையாள்‌) என்ற சொற்றொடர்‌ 
பரத்தையின்‌ இளமையைக்‌ குறிக்கிறது. அவள்‌ வயது: 
உண்மையான காதல்‌ செய்வதற்கு ஏற்ற வயதன்று. 
இதைச்‌ சொல்லுவதனால்‌ தோழி தலைவனுடைய அறிவின்‌ 
மையை எடுத்துக்‌ காட்டுகிறாள்‌. ஆதலால்‌, “அஞ்சில்‌” 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 129 


என்ற தொடர்‌ அவளுடைய பேச்சில்‌ முக்கியமான பகுதி 
யாகிவிடுகறது. எனவே, இக்‌ கவிதையைப்‌ பாடிய அஞ்சி 
யார்‌ * அஞ்சில்‌ அஞ்சியார்‌ * என்‌,று அழைக்கப்பெற்றார்‌. 
அம்மூவனார்‌ : 

சங்கப்‌ புலவர்களில்‌, கபிலருக்கு அடுத்தபடியாக நிறை 
யப்‌ பாடல்கள்‌ பாடியவர்‌ இப்‌ புலவர்‌, இவர்‌ 127 பாடல்‌ 
கள்‌ பாடியுள்ளார்‌. இவற்றுள்‌ 100 பாடல்கள்‌ ஐங்குறு 
கூற்றில்‌ நெய்தல்திணைப்‌ பாடல்களாக அமைந்துள்ளன. 
மூவன்‌ என்பது இவருடைய இயற்பெயராகக்‌ கொள்ளப்‌ 
பட்டுள்ளது. அவ்வாறாயின்‌ மூவன்‌ என்னும்‌ பெயருடைய 
பல புலவர்களில்‌, இவரை வேறு பிரித்தறிவதற்காக அம்‌” 
என்ற அடை இவருடைய பெயருக்குமுன்‌ சேர்க்கப்‌ 
பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, மூவன்‌ என்னும்‌ 
பெயருடைய வேறு புலவர்‌ யாரும்‌ சங்க இலக்கியத்துட்‌ 
கரணப்பெறவில்லை. மூவன்‌ என்பது ஓர்‌ இயற்பெயராயின்‌ , 
அஃது * எலிபெண்டா ' குகைகளில்‌ உள்ள ஒரு பாறையில்‌ 
செதுக்கப்பட்டுள்ள, பிரம்மா, விஷ்ணு, சிவன்‌-இவர்‌ மூவர்‌ 
தலைகளையும்‌ கொண்ட ஒரு கடவுள்‌ உருவத்தின்‌ பெயராய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. . இந்த முத்தலையுருவமுடைய கடவுள்‌ 
பற்றிய கொள்கை மிகப்‌ பழமையான அதான்‌. என்றாலும்‌, 
சங்ககால மக்கள்‌ இதை நன்கு அறிட்திருந்தார்கள்‌ என்று 
கூற இயலாது. மூவன்‌ என்ற பெயருடைய வேறு புலவர்‌ 
யாரும்‌ இருந்ததாக அறியக்கூடவில்லை யெனினும்‌, 
அப்‌ பெயர்‌, சங்க கால மக்களுக்கு ஈன்கு தெரிந்திருந்தது 
என்பது கண்கூடு. 

பொய்கையார்‌ என்னும்‌ புலவர்‌, மூவன்‌ என்ற குறு 
கில மன்னன்‌ ஒருவனின்‌ பற்களைச்‌ சேரன்‌ பொறையன்‌ 
என்ற மன்னன்‌ பிடுவ்‌இத்‌ தொண்டி ஈகரின்‌ மதில்‌ வாயிலில்‌ 
பொருத்தினான்‌ என்று கூறியுள்ளார்‌. 
தாதா 

சங்‌. 9 


ப்‌ 


130 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பெருந்தலைச்‌ சாத்தனார்‌, நெய்தல்‌ நிலத்தில்‌ அமைந்த 
நாட்டுப்‌ பகுதி யொன்‌ நற்குத்‌ தலைவனான மூவன்‌ என்பானை 
விளித்துப்‌ பாடிய பாடல்‌ புறகானூற்றில்‌ உள்ளது.* இவன்‌ 
சேர மன்னனால்‌ பல்‌ தகர்க்கப்பட்ட மூவனே யாகலாம்‌. 

மூப்பன்‌ என்பது ஒரு குடியினரின்‌ பெயராக இப்‌ 
பொழுது வழங்‌ வருகிறது. அச்‌ சொல்லுக்கு “முதியவன்‌” 
என்பது பொருள்‌. முதியவர்களுக்கும்‌ முதிய பொரு 
ளாகிய பரம்பொருள்‌, (முன்னைப்‌ பழம்‌ பொருட்கு 
முன்னைப்‌ பழம்‌ பொருள்‌) * மூவன்‌ * என்று அழைக்கப்‌ 
படுதல்‌ பொருக்துவதே. 

நற்றிணையின்‌ பதிப்பாசிரியர்‌, அம்மு என்ற சொல்லி 
னின்றும்‌ £ அம்மூவன்‌ * என்னும்‌ பெயர்‌ தோன்றியிருக்‌ 
கலாம்‌ என்று எழுதியுள்ளார்‌. அம்மு என்ற பெயர்‌ 
மலையாள காட்டில்‌ மிகுதியாக வழங்கிவருறெது. இப்‌ 
புலவரும்‌ பெரும்பாலும்‌ மேற்குக்‌ கடற்கரை பற்றியே 
பாடியுள்ளார்‌. ஆனால்‌, அம்மா என்னும்‌ பெண்பாற்‌ 
பெயரின்‌ திரிபான அம்மு என்பது ஆண்பால்‌ விகுதியான 
4 அன்‌ * என்பதனோடு சேர்ந்து  அம்மூவன்‌ * என நிற்றல்‌ 
இயலாது. அம்மூவன்‌ என்ற பெயர்பற்றிப்‌ பிறிதொரு 
வகையாகவும்‌ ஆராய்ச்‌ செய்ய இடமுண்டு. தமிழ்‌ 
எழுத்துக்களில்‌ ல வ” என்ற இரண்டு எழுத்துக்களும்‌ 
ஏறத்தாழ வரி வடிவில்‌ ஒரே மாதிரி இருப்பதனால்‌, ஒன்‌ தற்‌ 
கொன்று மாறித்‌ தவறாக எழுத நேரிடுவது இயல்பு- 
எனவே, அம்மூலன்‌ என்ற பெயரே அம்மூவன்‌ எனத்‌ 
தவறாக எழுதப்பட்டிருக்கும்‌ எனக்கருதலாம்‌. எனவே, இப்‌ 
புலவர்‌, மேலே கூறிய குறுகில மன்னன்‌-இவர்கள்‌ இருவர்‌ 
களுடைய இயற்பெயரும்‌ * மூலன்‌ ' என்பதே எனலாம்‌. 

மாமூலனார்‌ என்பது ஒரு சங்கப்புலவரது பெயர்‌. 
£ மா! என்பது பெருமையைக்‌ குறிக்கும்‌ அடை. உரை 
கக அட்ட 


புறம்‌, 209. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 157 


யாசிரியர்கள்‌ இப்‌ புலவரை ஒரு சிறந்த முனிவர்‌ எனக்‌ 
குறித்துள்ளனர்‌. ஆதலால்‌ மாமூலனார்‌ என்று இவர்‌ 
அழைக்கப்பெறுவது பொருத்தமானதே. மேலும்‌, இவர்‌ 
பாடியுள்ள பாடல்களில்‌ பல இடங்களில்‌ பெருமை 
என்னும்‌ பொருள்படும்‌ * மா ? என்னும்‌ சொல்லைப்‌ பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌. எடுத்துக்காட்டாக மாவண்‌ புல்லி,* 
வளங்கெழுமாமலை,ர மைபடு மாமலை, மாமலர்‌ வண்ணம்‌,$ 
மாகெழுதானை,$ மாமிலம்‌,ஏ மரமடல்‌ அலிழ்ந்த காந்தள்ஓழ 
கோட்டுமா** என்ற செய்யுள்‌ தொடர்களைக்‌ கொள்‌ 
ளலாம்‌. இத்‌ தொடர்களில்‌ (மா*' என்னும்‌ சொல்‌, 
பெருமை; நீலம்‌, குதிரை, விலங்கு முதலிய பொருள்களிற் 
பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது; என்றாலும்‌, பெருமை 
என்னும்‌ பொருளிலேயே மிகுதியாக வருகிறது, மாமூல 
னார்‌ எப்பொழுதும்‌ சிறந்த பெரிய பொருள்களைப்‌ பற்றியே 
எண்ணினர்‌ என்பதை இது காட்டுறெது என்பதைத்‌ தவிரச்‌ 
சிறப்பாகக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லும்‌ அளவுக்கு “மா? 
என்னும்‌ சொல்லாட்சியில்‌ சிறப்புப்‌ பண்பு ஒன்றும்‌ 
இல்லை. சங்கப்‌ புலவர்‌ வரிசையில்‌ காணப்படும்‌ மா தீர்த்‌ 
தன்‌; மாமிலாடன்‌;]; மாவளத்தான்‌ ;8$ மாயேண்டன்‌ $$ 
என்னும்‌ பெயர்களை ரோக்கும்போ து, மாமூலனார்‌ என்ற 
பெயருக்குப்‌ பழைய உரையாசிரியர்கள்‌ வீளக்கம்‌ செய்‌ 
துள்ளவாறு £ பெருமை பொருந்திய மூலனார்‌? எனப்‌ 
பொருள்‌ விரிப்பதே பொருத்தம்‌ எனத்‌ தோன்றுகிறது. 
காம்‌ இங்கு ஆராய்வதற்கு எடுத்துக்கொண்ட புலவரது 
உண்மையான பெயர்‌ வடிவம்‌ *அம்மூலனார்‌? என்பதே என 
மாம்‌ ஊஇூத்தது சரியாயின்‌ அம்‌ என்னும்‌ அடை, பிற 


*அகம்‌, 61 : 12. *அகம்‌, 91 : 3. 1அகம்‌, 187 : 24. 
9௮கம்‌, 197 : 1. அகம்‌, 251 : 12. ஏஅகம்‌, 251 ; 17. 
மூகற்‌,14 : 7. ஈஈடற்‌, 75: 0. *[குதுர்‌, 118. ர்்குறுர்‌, 46. 
§$குஅர்‌, 348. $$குஅஐர்‌, 285. 


352 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மூலனார்களின்றும்‌ அவரை வேறு பிரித்தறிவதற்காகச்‌: 
சேர்க்கப்பட்டதே யாகும்‌. 

மூலன்‌ என்ற பெயரின்‌ பொருள்‌ என்ன ? மூலம்‌: 
என்பது, இந்து சமயத்தவரின்‌ வான நூலில்‌ குறிப்பிடப்‌: 
பெற்றுள்ள 27 விண்மீன்களுள்‌ ஒன்றன்‌ பெயர்‌, 27 விண்‌: 
மீன்களுள்‌ 19- ஆவதாக இம்மூல விண்மீன்‌ அமைந்துள்ள து. 
திருவாங்கூர்‌ அரசர்கள்‌ இன்றைக்கும்‌, அவர்கள்‌ பிறந்த 
நேரத்தில்‌ தங்களோடு பொருந்தியிருந்த விண்மீனின்‌” 
பெயராலேயே அறியப்பெறுநறோர்கள்‌. எடுத்துக்காட்‌ 
டாகச்‌ சித்திரைத்‌ இருகாள்‌, சுவாதித்‌ இருநாள்‌ என்ற: 
பெயர்களைக்‌ காணலாம்‌. எனவே, மல ஈட்சத்திரம்‌ 
சந்திரனோடு கூடி. இருக்கும்போது பிறந்த ஒருவருக்கு 
மூலனார்‌ என்று பெயர்‌ அமைந்தது எனக்‌ கொள்ளலாம்‌. 

சில சிற்றூர்களின்‌ பெயர்கள்‌ மூலம்‌ என்ற சொல்லை 
யுடையனவரயிருக்கின்றன. ஒரு மனிதன்‌ ஒரு சிற்றூரில்‌ 
உள்ள நிலங்கள்‌ அனைத்திற்கும்‌ உரியவனாய்‌ இருந்தால்‌; 
அவ்வூரின்‌ பெயரோடு கிழார்‌ என்ற சொல்லைச்‌ சேர்த்து, 
அவ்விரண்டும்‌ சேர்க்த பெயரால்‌ அவனைக்‌ குறிப்பிடுவது 
மரபு: கோவூர்கழோர்‌ என்ற பெயரை எடுத்துக்காட்டாக 
கொள்ளலாம்‌. இதுபோலவே, ஆவூர்‌, ஐயூர்‌ என்பனவும்‌ 
சிற்றூர்களின்‌ பெயரே என அறியப்படுகன்‌ றன. £ ஆவூர்‌ 
மூலங்கிழார்‌,” “ஐயூர்‌ மூலங்கிழார்‌ என்ற பெயர்களைச்‌ 
சங்க இலக்யெத்துள்‌ காண்கிறோம்‌. ஆஷர்‌ மூலம்‌, ஐயூர்‌ 
மூலம்‌ என்பனவும்‌ ஊர்ப்பெயர்களாக இவற்றினின்‌ அம்‌ 
அறியப்படுகின்றன. “ஜஜ? ஒலி இருக்கும்‌ இடங்களில்‌, 
அதற்குப்‌ பதிலாக “௮ம்‌ ஒலியும்‌ வருவதுண்டு. செயப்படு 
பொருளைக்‌ குறிக்கும்‌ * ஐ” ஒலி கன்னடத்தில்‌ அம்‌ ? 
ஒலியாக உள்ளது. ஏன்‌ ? தமிழிலேயே பனை, வழுதுணை, 
ஆவிரை முதலிய சொற்கள்‌ புணர்ச்சியின்போது அம்‌ * 


*அகம்‌, 24 முதலியன.  ர்புறம்‌, 21. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 133 


ஒலி பெற்றே வருகன்றன. இதை மனத்துட்கொண்டு 
நோக்கும்போது, * மூலை * என்ற சொல்லுக்கும்‌ * மூலம்‌ ? 
என்ற சொல்லுக்கும்‌ தொடர்பு இருக்கும்‌ என்று கருதத்‌ 
தோன்‌ றுறெது. மூலம்‌ என்ற வடமொழிச்‌ சொல்லோடு 
இஃது ஒத்திருப்பதைக்‌ கண்ட எவரும்‌, இவ்விரு வேறுபட்ட 
சொற்களும்‌ முற்றும்‌ மாமுன பொருளுடையன என்று 
அறியாமல்‌ மயங்குவது இயல்பே. ஆஷர்‌ மூலம்‌ முதலிய 
பெயர்கள்‌ அவற்றால்‌ குறிப்பிடப்பட்ட ஊர்கள்‌ தோன்‌ றிய 
காலமுதல்‌ இருக்துவரும்‌ நடு இடங்களைக்‌ குறிப்பனவாய்‌ 
கிற்க, நாளாவட்டத்தில்‌ மக்கட்‌ பெருக்கத்தால்‌ அவ்வூர்கள்‌ 
விரிவடைந்தபோது, அந்த விரிவடைந்த பகுதிகள்‌ ஆவூர்‌ 
முதலிய பெயர்களால்‌ குறிக்கப்படுவன ஆயின எனவும்‌, 
அப்பகுதிகட்குச்‌ சிலர்‌ தலைமை பூண்பதற்கு உரியவ 
ராயினர்‌ எனவும்‌ கருதலாம்‌. சிற்றூர்களின்‌ ஈடுவிடம்‌ 
அய்மையுடையதாகவும்‌; மக்களால்‌ தெய்வத்தன்மை 
யுடையதாக மதிக்கப்பெற்றதாவும்‌ இருந்திருக்கலாம்‌. 
அவ்விடத்தில்‌ எழுந்தருளியிருற்த கடவுளுக்கு : மூலன்‌ * 
என்ற பெயர்‌ வழங்கியிறாக்கலாம்‌. சிற்றூர்களில்‌ குடியேறி 
வாழ்ந்த பழங்குடிமக்கள்‌, தாங்கள்‌ வழிபடும்‌ தெய்வத்தை 
அவ்வூர்களின்‌ நடு இடத்தில்‌ எழுக்தருளுவித த, அதைச்‌ 
ஆற்றிலும்‌ தங்கள்‌ குடில்களை அமைத்துக்கொள்ளும்‌ 
அழக்கமுடையவராயிருக்தனர்‌ : ஊர்த்தெய்வம்‌ அம்‌ 
மக்களின்‌ வாழ்க்கையில்‌ நடுகாயகமாக விளங்கியது 
எனலாம்‌. சிற்றூர்களில்‌ வாழ்ந்த மக்களின்‌ ஒற்றுமையைக்‌ 
காட்டும்‌ குறியீடாக அத்தெய்வம்‌ விளங்கிய து, 
அம்மூவனார்‌ என்னும்‌ தொடரில்‌ £ அம்‌ ' என்பதை 
மற்றவர்களினின்‌ று வேறு பிரித்தறிவதற்காகச்‌ சேர்க்கப்‌ 
பட்ட அடைமொழியாகக்கொண்டால்‌,௮ஃது எக்‌ காரணத்‌ 
தால்‌ அடைமொழியாக அமைந்தது என்பதை ஆராய்தல்‌ 
வேண்டும்‌. கவிதையில்‌ வரும்‌ சிறப்பான சொல்‌, புலவரின்‌ 
பெயருக்கு அடைமொழியாக வருவது உண்டன்றோே 2 


354 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அதன்படி. அம்‌ * என்ற சொல்‌, கவிதை நயத்தோடும்‌; 
இறப்போடும்‌ அம்மூலனார்‌ (அம்மூவனார்‌) பாடியுள்ள 
எந்தக்‌ கவிதையிலேனும்‌ கையாளப்பட்டிருக்றெதா என்று 
பார்த்தல்‌ வேண்டும்‌. அத்தகைய பாடலைக்‌ கண்டுபிடிப்பது 
சிறிது வன்மையான செயலே. நற்றிணை 8217-ஆம்‌ பாடலில்‌: 
“அம்‌ ' என்ற சொல்‌ கவிதை நயத்தோடு வந்துள்ளது 
எனச்‌ சிலர்‌ கருதலாம்‌. 

இப்‌ பாடலில்‌ குறிப்பிடப்படும்‌ தலைவன்‌, திருமணத்‌: 
தைப்‌ பற்றியே எண்ணாமல்‌, களவில்‌ வந்து தலைவியைக்‌ 
கண்டு செல்லுவதிலேயே காலங்கடத்துகின்றான்‌. தலைவ 
னுடைய இந்தச்‌ செய்கை, தலைவிக்கு அளவில்லாத 
வருத்தத்தைக்‌ கொடுக்கின்றது. தோழி அவளைத்‌ தேற்று 
இருள்‌ ; பலமுறை ஈயமாகச்‌ சொல்லிப்‌ பார்க்கிறாள்‌. 
என்ன சொல்லியும்‌ கேளாமல்‌ தலைவி வருந்திக்கொண்டே 
யிருக்கறாள்‌. இது கண்ட தோழி, ஒரு காள்‌ சிறித 
கடுமையாகவே பே௬றாள்‌ : :: தலைவனைப்‌ பற்றி நினைந்து, 
வருந்தி வருந்தி உன்‌ உடல்‌ அழகை யெல்லாம்‌ நீ ஏன்‌ 
இழக்கவேண்டும்‌ ? ஏன்‌ இவ்வளவு கவலை ? உன அழகை 
இழக்கும்‌ அளவிற்கு அவன்மீது ஏன்‌ நீ நம்பிக்கை 
கொள்ளவேண்டும்‌ ?? இந்த வன்மையான பேச்சுக்குச்‌ 
தலைவி விடை தருறொள்‌ ; அதுவே கவிதையில்‌ அமைத்‌ 
துள்ளது. 

“4 அன்புள்ள தோழி ! நம்மைத்‌ தம்‌ வாழ்க்கைக்கு. 
இன்றியமையாத்‌ துணையாகக்‌ கருதுமளவு நம்மிடத்தில்‌ 
மிக்க அன்பு கொண்டவர்மேல்‌ நம்பிக்கை வைப்‌ 
பது குற்றம்‌ என; உண்மை நாட்டமுடைய பெரிய 
வர்கள்‌ சொன்னால்‌, அந்த நம்பிக்கைக்காக உறக்கமில்லாமல்‌: 
வரும்‌.தும்‌ கண்ணோடு கூடிய இந்த உடல்‌ தேய்ர்தழிம்து 
மண்ணோடு மண்ணாகிப்பேரவது இனிமையானதே. இந்த: 
உடலின்‌ உறுப்புக்கள்‌, உடல்‌-இவற்றின்‌ அழகு என்றும்‌ 
நிலைத்திராக்கப்‌ போவதில்லை) இஃது உண்மை. ஆனால்‌, 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 135 


சான்றோராக வாழ்பவர்கள்‌ ஒருகாளும்‌ தங்கள்‌ கடமையி 
னின்றும்‌ வழுவமாட்டார்கள்‌ என்று இவ்வுலகம்‌ 
முழுதும்‌ ஒரு குரலெடுத்து உவகையோடு சொல்லறெது. 
நம்‌ தலைவன்‌ சான்றோன்‌. அதனால்‌ மலர்கள்‌ நிறைந்த 
புன்னை மரங்கள்‌ உயர்ந்து வளர்ந்துள்ள கானலோடுகூடிய 
குளிர்ந்த அழயெ நெய்தல்‌ நாட்டிற்குத்‌ தலைவனை 
அவனது மென்மையான மார்பு நமக்கே உரியது.” இது 
தான தலைவியின்‌ பேச்சு. 

தலைவனிடத்தில்‌ கொண்ட நம்பிக்கைக்காகத்‌ தன்னையே 
தியாகம்‌ செய்யச்‌ சித்தமாக இருக்கும்‌ தலைவியின்‌ அய்மை 
யான அன்பு இக்‌ கவிதையில்‌ வெளிப்படுகிறது. தலைவன்‌ 
அவளைப்‌ பிரிந்து சென்று அளவில்லாத துன்பத்தைக்‌ 
கொடுத்தபோதும்‌, அவள்‌ அவனுடைய நாட்டில்‌ அழகாக 
வளர்ந்திருக்கும்‌ புன்னை மரங்கள்‌ ஓங்கிய கடற்கரைச்‌ 
சோலையின்‌ அழகிய துறையின்‌ தோற்றத்தைக்‌ கற்பனைக்‌ 
கண்ணால்‌ கண்டு மகிழ்றொள்‌. அவளுடைய அழகு 
காளுக்குகாள்‌ குறைந்து கெடும்போ.தும்‌, £ தலைவன்‌ தன்‌ 
னுடையவன்‌ ' என்று நம்பி எண்ணும்‌ எண்ணத்தில்‌ அவள்‌ 
ஆறுதல்‌ அடை இருள்‌. அவளுடைய இரந்த ஆறுதலைத்‌ 
சான்‌ கவிதையிற்‌ காண்கிறோம்‌. தலைவன்‌ பிரிக்து சென்று 
தன்னை மறந்தபோதும்‌ தன்‌ அழகு கெடுவதுபற்றிக்‌ 
கவலைப்‌ படாமல்‌, அவனுடைய நாட்டின்‌ அழகிய இயற்‌ 
கைக்‌ காட்கெளை நினைந்து மகழ்ச்‌து, அவன்‌ தன்னுடைய 
வனே என்று எண்ணி, அவனுக்காக உயிரையும்‌ தரச்‌ 
சத்தமாக இருக்கும்‌ தலைவியின்‌ உள்ளத்தையே கவிதை 
அழகுறக்‌ காட்டுகிற.து. தலைவனுக்காகத்‌ தன்‌ அழகையும்‌ 
துறக்கச்‌ சித்தமாயிருக்கிறுள்‌ தலைவி. * அம்‌” என்றால்‌ 
அழகு. தலைவியின்‌ பல உறுப்புக்களிலும்‌ உள்ள அழகும்‌, 
அவள்‌ செய்துகொள்ளும்‌ கோலங்களின்‌ அழகும்‌ * தண்‌ 
அம்‌ துறை * என்பதிலுள்ள அம்‌ என்ற இந்த ஒரு சொல்‌ 
லால்‌ குறிப்பிடப்படுகின்‌ றன. தலைவன்‌ பிரிவதற்குமுன்‌ 


156 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தனக்கு இருந்த இயற்கை யழகையும்‌, செயற்கை யழகை 
யும்‌ இப்பொழுது நினைத்துப்‌ பார்க்கிறாள்‌ தலைவி. தன்‌ 
னுடைய இறந்த அழகெல்லாம்‌ கெட்டுவிட்டதை எண்ணும்‌ 
போது அவளுடைய துயரம்‌ உச்ச நிலையை அடைகிறது, 
ஆயினும்‌ தலைவனுக்காக எவ்வளவு துயரத்தையும்‌ ஏற்கச்‌ 
சித்தமாயிருக்கறொள்‌ அவள்‌. உச்ச நிலையையும்‌ தாண்டித்‌ 
துன்பம்‌ கரைகடர்துவிட்டாலும்‌ அதையும்‌ ஏற்றுக்கொள்‌ 
ளும்‌ மன உறுதி--தலைவணிடத்தில்‌ வைத்த நம்பிக்கையால்‌ 
உண்டான மன உறுதி உடையவள்‌ அவள்‌. எனவே அவள்‌ 
மனத்தில்‌ துன்பம்‌ மிகமிகத்‌, தியாக உணர்வும்‌ அன்‌ புஉணர்‌ 
வும்‌ தலைதூக்கி நிற்கின்றன. தன்‌ அழகை யெல்லாம்‌ தச்ச 
மாகக்‌ கருதி, அதைத்‌ துறக்கவும்‌ தித்தமாயிருக்கிறாள்‌ 
தலைவி. எனவே இக்‌ கவிதையில்‌ விளங்கும்‌ உணர்ச்சியின்‌ 
உயிர்‌ இழையாக *அம்‌' என்ற சொல்லைக்‌ கொள்ளலாம்‌. 
இதனாலேயே அம்‌ * என்ற இச்சொல்‌, புலவரின்‌ பெயருக்கு 
அடைமொழியாக அமைந்தது என்று கூறுவதற்கு 
இடமுண்டு. 

ஆயின்‌, * அம்‌ ' என்ற சொல்‌ அடைமொழியாக வேறு 
எங்கேனும்‌ வந்துள்ளதா என்ற வினா எழுகிறது; வர 
வில்லயென்றே சொல்லவேண்டும்‌. ஈற்றிணை 252-ஆம்‌ 
பாடலைப்‌ பாடிய புலவரது பெயர்‌ அம்‌ மெய்யன்‌ காகனார்‌ 
என்பது. ஈரகனார்‌ என்பதே அவரது இயற்பெயர்‌, அம்‌ மெய்‌ 
யன்‌ என்பது அவருடைய தந்தையாரின்‌ பெயர்‌, எனவே, 
4“ அம்‌' என்பது இங்கே அடைமொழியன்று. * அழகிய 
மேனியையுடையவன்‌' என்று பொருள்படும்‌: அம்மெய்யன்‌” 
என்பதை இயற்‌ பெயராகக்‌ கொள்வது இழுக்காகா அ. 


கூவல்‌ மைந்தன்‌ : 


இவர்‌ குறுக்தொகை 224-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌. 
சார்பு, வலீமை என்ற பொருள்களையுடைய மைத்து என்ப 
தன்‌ அடியாகப்‌ பிறந்த மைந்தன்‌ என்பதே இவரது இயற்‌ 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 187 


பெயராதல்‌ வேண்டும்‌. கூவல்‌ என்ற சொல்‌ இக்‌ குறும்‌ 
தொகைப்‌ பாடலிலேயே வருகிறது. கிணற்றைப்‌ பற்றிய 
ஒரு நிகழ்ச்சியே இக்‌ கவிதையின்‌ உயிராக உள்ளது. 
இதனால்தான்‌ கூவல்‌ என்ற சொல்‌ புலவரது பெயருக்கு 
அடை. மொழியாக அமைந்து, மைந்தன்‌ என்ற பெயரு 
டைய பிற புலவர்களினின்‌.றும்‌ இவரை வேறு பிரித்துக்‌ 
காட்டுகிறது. ஆயின்‌, மைந்தன்‌ என்னும்‌ பெயருடைய 
வேறு புலவர்‌ யாரும்‌ சங்கப்‌ புலவர்‌ வரிசையில்‌ காணப்‌ 
படாமை இரங்குதற்கு உரியதே. இனிக்‌ கூவல்‌ மைந்தன்‌ 
பாடியுள்ள கவிதையை கோக்குவோம்‌ : 

(தலைவன்‌ தலைவியைப்‌ பிரிக்து வெளி நாட்டிற்குச்‌ 
சென்றுள்ளான்‌. தலைவி தாங்கமுடியாத துயரத்தில்‌ ஆழ்‌ 
கிறாள்‌. துயரச்‌ தாங்க முடியாமல்‌ அவள்‌ உயிர்நீத்து விடு 
வாளோ என்று தோழி கவலைப்படுகிறாள்‌. கவலைப்படும்‌ 
“தோழி, தன்‌ பக்கத்தில்‌ இருக்கத்‌, தலைவி தன்‌ ரெஞ்சோடு 
பேசுவதுபோல்‌ பேசுகிறாள்‌. ஆனால்‌ அது தோழிக்கும்‌ 
கேட்றெது. தன்னைவிட்டுப்‌ பிரிந்த தலைவனை நினைந்து 
வருக்தியதைவிடத்‌ தனக்காகத்‌ தோழி கவலைப்படுவது 
கண்டே, தலைவி மிகுதியாக வரும்‌ தகிறாள்‌.) 

பாதைகள்‌ பல பிரிவாகப்‌ பிரிம்து மயங்கிக்‌ கடப்ப 
தும்‌, பள்ளங்கள்‌ நிறைந்ததுமாகிய காட்டுவழியில்‌ தலைவன்‌ 
சென்றிருக்கன்றான்‌. அதை நினைத்தாலே கொடுமையாக 
இருக்கறெ.து. இரவில்‌ அந்த நினைப்பின்‌ மிகுதியால்‌ தூக்க 
மும்‌ வரவில்லை. தலைவனது பிரிவை பினைந்து, அவன்‌ சென்ற 
வழியின்‌ கொடுமையை நினைந்து வருந்துவதே பெரிய 
(நோயாக என்னைப்‌ பிடித்துக்கொண்டது. என்‌ அளவுக்கு 
இத்‌ தன்பமே மிகுதியாகும்‌. ஆனால்‌, இதைவிட மிகுதி 
யாக என்னை வருத்துகிறது .ஒரு கோய்‌. கான்‌ தலைவ 
னுடையபிரிவைநினைம்‌ த வரும்‌ துவதைப்பார்‌ தூது மனமிரங்கி 
அருந்தி நையும்‌ தோழியின்‌ நிலைதான்‌ என்னை மேலும்‌ 
அருத்துறெது, அர்த கோய்‌ இரவு கேரத்இல்‌, கருகிறமுள்ள 


188 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஆ ஒன்று இணெற்றில்‌ வீழ்ந்ததையும்‌ அது துன்பத்தால்‌ 
வருக்துவதையும்‌ கண்ணால்‌ கண்ட, இரக்கப்‌ பண்புமிக்க 
ஊமை யொருவன்‌; அதைத்‌ தானே எடுத்துக்‌ காப்‌ 
பாற்றவோ, மற்றவர்களுக்கு அதை அறிவித்து அவர்கள்‌ 
மூலம்‌ அதன்‌ துன்பத்தைத்‌ தீர்க்கவோ வழியற்றவனாய்‌ 
வருர்துவதபோல, கானும்‌ வருந்‌ தகிழேன்‌.'- இதுதான்‌ 
அக்‌ கவிதையின்‌ கருத்து. 

தலைவியின்‌ துன்பம்‌ எவ்வகையானது என்பதைக்‌: 
இணற்றில்‌ ஈடம்த இம்‌ கிகழ்ச்சி பற்றிய உவமை தெளிவாக 
விளக்குகிறது. தலைவியின்‌ துன்பத்தைப்‌ பற்றிச்‌ சொல்‌ 
வதே கவிதையின்‌ நகோக்கமாதலின்‌, இணற்று நிகழ்ச்சி 
இக்‌ கவிதையில்‌ முக்கியமான பகுதி யென்பது தெற்றென 
விளங்குகிறது. இந்திய நாட்டு உழவர்கள்‌ ஆவைத்‌ தெய்வ 
மாக மதித்து வணங்குவர்‌. அது குரால்‌ ஆனாய்‌--கருகிற 
முள்ள பசுவாய்‌--இருப்பின்‌ அதனை மிகுதியாகக்‌ கொண்‌ 
டாடுவர்‌. இப்பொழுதுகூடக்‌ காராம்பசுவினது பால்‌: 
கோயிலுக்கே கொடுக்கப்படுகிறது. மக்கள்‌ அதைப்‌ 
பருகுவதில்லை; உயர்ந்தது ஆதலின்‌ ஆண்டவனுக்கு அர்ப்‌ 
பணித்து விடுகின்றனர்‌. இத்தகைய காரான்தான்‌ கணற்‌ 
நில்‌ இரவு கேரத்தில்‌ விழுந்தது, இதைப்‌ பார்த்த ஊமை 
யின்‌ மனச்சான் றும்‌ கடமையுணர்வும்‌ அந்த ஆவீனைக்‌ 
காப்பாற்றுமாறு கட்டளையிடுகன்‌ றன. ஆனால்‌, அவன்‌ 
தானாக அதனைக்‌ காப்பாற்றவே முடியாது. வேறு யாரை 
யாவது அவன்‌ கூப்பிட்டாகவேண்டும்‌. ஆனால்‌, எவ்வாறு 
கூப்பிடுவது? அவனோ ஊமை / பாவம்‌ ! நடந்ததைச்‌ சைகை 
யால்‌ காட்டலாம்‌ என்றால்‌, இரவுரேர மாதலின்‌ அதுவும்‌ 
முடியாது, பக்கத்திலிருக்கும்‌ வீட்டிலீரு்து யாரையேனும்‌ 
கிணற்றடிக்கு இழுத்துவர அவனால்‌ முடியும்‌. ஆனால்‌ . 
அவர்களைக்‌ கிணற்றினுள்‌ இருக்கும்‌ பசுவைப்‌ பார்க்‌ 
கும்படி செய்வது எப்படி ? இரவுதான்‌ அதற்கும்‌ தடை 
யாக இருக்கிறது. அர்த ஊமை மனிதன்‌ ஒரு முட்டா 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 132 


னாகவோ, வன்னெஞ்சனாகவோ இருப்பானாயின்‌; அவ 
னுடைய மனச்சான்று அவனை வருத்தாது. ஆனால்‌, அவன்‌ 
மனம்‌, இரக்கம்‌ நிரம்பியது ; அன்பு நிரம்பியது, பாவம்‌ !' 
என்ன செய்வான்‌ ? அவனுடைய துன்பம்‌ பெருகுகிறது. 
பிறரைத்‌ துணைக்கு அழைக்கமுடியாத தன்‌ நிலைமைக்காக- 
வும்‌, ஆவினுடைய தயரத்திற்காகவும்‌, அது காரான்‌ ஆத 
லின்‌ அதைக்‌ காக்கவேண்டுவது கடமையாயிருக்க, வாளா: 
இருக்க ேரீட்டதற்காகவும்‌ அவன்‌ வருக்துஇருன்‌.. 
அவனது வருத்தம்‌ உச்சசிலையை அடைறெது. தலைவி, தன்‌ 
நிலையை, இர்த ஊமையின்‌ நிலையோடு ஒப்பிடுகிருள்‌. தோழி 
வருந்துவதை அவளால்‌ தடுக்க முடியாது; மற்றவர்களுக்கு. 
எடுத்துச்‌ சொல்லவும்‌ முடியாது. : தலைவியைத்‌ தவிர மற்‌: 
றவர்கள்‌ யாரும்‌ தோழியின்‌ வருத்தத்தை உணரமுடியா து: 
அவர்கள்‌ உணருமாறு சொல்லவும்‌ தலைவியால்‌ முடியா து?" 
(தன்‌ பொருட்டுத்‌ தோழிபடும்‌ கவலை குறித்‌.துத்‌ தலைவிபடும்‌: 
துயரத்தால்‌, அத்‌ தலைவியின்‌ பண்பாட்டை இப்பாடல்‌ 


இயம்புவது எவர்க்கும்‌ இனிய விருந்தாகும்‌). 
கொட்டம்பலவஜஞர்‌ : 


நற்றிணை 95-ஆம்‌ பாடலீன்‌ ஆசிரியர்‌ கொட்டம்பலவனார்‌ 
என்பவர்‌. ஈற்றிணேயின்‌ பதிப்பாசிரியர்‌, அதன்‌ 84-ஆம்‌ 
பக்கத்தில்‌, சங்ககாலத்துச்‌ சேரமன்னன்‌ (புறம்‌, 245) 
ஒருவன்‌ இறந்த இடத்தின்‌ பெயராகிய கோட்டம்பலம்‌- 
என்பதிலிருந்தே, கொட்டம்பலவனார்‌ என்னும்‌ பெயர்‌ பிறந்‌ 
இருக்கவேண்டும்‌ என்ற கருத்தை வெளியிட்டுள்ளார்‌. 
நற்றிணை 95-ஆம்‌ பாடலிலேயே 'கொட்டு' என்னும்‌ சொல்‌ 
வந்துள்ளது. அதையும்‌ அவர்‌ ச௬ட்டிக்காட்டியுள்ளார்‌. 
அம்பலவனார்‌ என்பது அவரது இயற்பெயராயின்‌, 'கொட்டு” 
என்னும்‌ சொல்‌; அதே பெயருள்ள பிற புலவரினின்‌.றும்‌ 
இவரை வேறு பிரித்துக்‌ காட்டுதற்காக வந்த அடைமொழி 
யாதல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, அப்‌ பெயருள்ள வேறு புலவர்‌ 


440 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாரும்‌ சங்க இலக்யெத்துள்‌ காணப்படவில்லை. அம்பலம்‌ 
என்ற சொல்‌ வழிபடும்‌ இடம்‌, அஃதாவது கோயில்‌ என்ற 
“பொருள்‌ உடையது. இச்‌ சொல்‌ இப்‌ பொருளில்‌ இன்றும்‌ 
. மலையாளத்தில்‌ வழங்குகிற ௮. அச்‌ கோயிலில்‌ உறையும்‌ 
தெய்வம்‌ அம்பலவன்‌ எனப்படும்‌. ஈடனம்‌ ஆடுகின்ற 
தெய்வமான சிவபெருமானுக்கு அம்பலவன்‌ என்ற பெயர்‌ 
அழங்குகிற து. 

“ புல்லாங்குழல்‌ இசைக்க, இனிமைவாய்ந்த பலவகை 
இசைக்‌ கருவிகளும்‌ முழங்க, கன்றாக முறுக்கப்பட்ட வலிய 
அயிற்றின்மேல்‌ ஏறிக்‌ கழைக்‌ கூத்தாடிப்‌ பெண்‌, தாளத்‌ 
இற்குப்‌ பொருக்தவும்‌ அத்த இசைக்‌ கருவிகளின்‌ இசைக்கு 
அற்பவும்‌ ஆடினாள்‌. ஆட்டம்‌ முடிந்ததும்‌ அவள்‌ சென்று 
விட்டாள்‌. கயிறுமட்டும்‌ அங்கேயே இருந்தது. அவள்‌ 
ஆடியதை முன்னாள்‌ கவனித்துக்கொண்டிருந்த, (அத்திப்‌ 
வழம்‌ போன்ற சிவந்த முகத்தையும்‌, மயிருள்ளமையால்‌ 
மென்மையான பஞ்சுபோன்‌றிருக்த தலையையும்‌ உடைய) 
மக்தியின்‌ கொழுவிய குட்டி, அக்‌ கயிறு வாளா டப்‌ 
பதைக்‌ கண்டு, அதில்‌ ஏறிக்கொண்டு, கழைக்‌ கூத்தாடிப்‌ 
பெண்‌ ஆடியதைப்‌ போலவே ஆடுகன்றது. இதைக்‌ 
றவர்‌ சிறார்கள்‌ பார்க்கிறார்கள்‌ ; குன்றின்மீது விரைந்து 
ஊறி அங்கு வளர்ந்திருக்கும்‌ மூங்கிலின்மீது தாவிக்‌ குரங்‌ 
அக்‌ குட்டி கயிற்றுடன்‌ ஆடுவதற்கு ஏற்பக்‌ கைதட்டி 
மகிழ்றொர்கள்‌. இத்தகைய காட்சிகள்‌ நிறைந்த குன்று 
களுக்கு இடையே, காவற்காட்டினால்‌ பாதுகாக்கப்பட்ட 
அந்தள்‌ சிற்றூர்‌ இருக்கிறது. அந்தச்‌ சிற்றூரில்‌ மணம்‌ 
தவழும்‌ கூச்தலையுடைய ஓர்‌ அழயெ குறமகள்‌ வாழ்கிறாள்‌. 
அன்கெஞ்சு அவள்கையில்‌ சிக்கிக்கொண்டது. அதை அவள்‌ 
கையினின்‌ பும்‌ விடுவிக்க வேறு யாராலும்‌ முடியா த. 

தற்நிணை, 95-ஆம்‌ பாடலின்‌ கருத்து இதுவே. 

தான இசைக்கு ஏற்பக்‌ கைகளைத்‌ தட்டுதல்‌, “கொட்டு” 
ஊனப்படும்‌. தலைவியை முதன்‌ முதலில்‌ எதிர்ப்பட்டு 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 148 


நெஞ்சைப்‌ பறிகொடுத்துவிட்டு வந்த தலைவன்‌, தோழனிடம்‌ 
தன்‌ காதஃப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. இதைக்‌ கேட்ட 
தோழன்‌; (போயும்‌ போயும்‌ ஒரு குறப்‌ பெண்ணா 
உன்னை மயக்கிவிட்டாள்‌ ?' என்று ஏளனமாகச்‌ சொல்‌ 
லீக்‌ கைகொட்டிச்‌ சிரிக்ன்றான்‌. இது கண்டு தலைவன்‌ 
கூறுவதாக உள்ள இப்‌ பாடலில்‌ வரும்‌ குரங்குக்‌ குட்டி. 
கயிற்றில்‌ ஏறி ஆடுவதும்‌, குறவரின்‌ சிறுவர்கள்‌ மரத்தில்‌” 
ஏறிக்‌ கைகொட்டி மகிழ்வதும்‌ வேடிக்கையான காட்‌: 
களாகவே இருக்கின்‌ றன. ஆனால்‌, இப்‌ புனை்துரை எதோ" 
ஒரு கருத்தை நமக்குச்‌ சொல்லுவதுபோல்‌ அமைத்‌ 
துள்ளது. உயர்ந்த கலைகளைக்‌ கற்றுணர்ந்தவனும்‌ றெந்த: 
குறிக்கோள்கள்‌ உடையவனும்‌ ஆதிய தலைவன்‌, இப்‌ 
பொழுது ஒரு சிறு குழச்தைபோல அழகில்‌ மனத்தைப்‌ பறி” 
கொடுத்து நிற்கின்றான்‌. தலைவனது இப்பொழுதைய மன” 
நிலையையும்‌ அவன்‌ கூறிய புனைந்துரையின்‌ உட்கருத்தையும்‌: 
உணராத தோழன்‌, கேலீயாகக்‌ கைகொட்டிச்‌ சிரிக்கிறான்‌... 
தலைவனுடைய மனமாற்றத்தை-குழந்தைத்தன்மையைக்‌- 
_ காட்டுவதே இப்‌ புனர்‌ துரையின்‌ நோக்கம்‌. புனைக் துரை 
யில்‌ முக்கியமான பகுதி, குரங்கின்‌ ஆட்ட த்திற்கு ஏற்பச்‌: 
குறச்‌ சிறார்‌ கைகொட்டுவதே. எனவே *கொட்டு' என்று 
சொல்‌ இக்‌ கவிதையில்‌ முதலிடம்‌ பெறுகிறது. அதனால்‌" 
தான்‌ புலவரும்‌ “கொட்டம்பலவனார்‌? என்று சிறப்பாக: 
அழைக்கப்பெற்றார்‌. 
கோவேங்கைப்‌ பெருங்கதவனூர்‌ : 

கதவனார்‌ என்பதை வெறும்‌ இயற்பெயராகத்தான்‌” 
கொள்ளவேண்டும்‌. அது வாயிலை இடமாகக்‌ கொண்டு: 
வீற்றிருக்கும்‌ தெய்வத்தின்‌ பெயராகலாம்‌. ஆதிகால மகக 
ளின த்தவருள்‌ பலர்‌ இத்‌ தெய்வத்தைப்‌ பற்றி அறிக்திருந்‌ 
தனர்‌. இன்றும்‌ இந்திய புராணங்களில்‌ இத்‌ தெய்வம்‌ 
“வரஸ்து புருஷன்‌ * என வழங்கப்படுகிறது, பெருங்கதவு 


442 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


னர்‌ என்பது, வயதில்‌ மூத்த கதவனார்‌ என்று பொருள்‌ 
படும்‌. *கோ' என்னும்‌ அடைமொழிபற்றி முன்னமேயே 
ஆசாய்க்துள்ளோம்‌. பெருங்‌ சுதவனார்‌ என்பார்‌ வேங்கைப்‌ 
பெருங்‌ கதவனார்‌ என்று அழைக்கப்பெறும்‌ சிறப்பைப்‌ 
பெற்றபிறகே, கோ” என்ற இறப்பு ௮டைமொழியைப்‌ 
பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. “கோ” என்னும்‌ அடைமொழி 
*கோக்கீரனார்‌' என்பது போலக்‌ *கோக்கதவனார்‌! என இவ 
ரது இயற்பெயரோடு கேராகச்‌ சேர்க்கப்பெறாமல்‌ (கோ 
வேங்கைப்‌ பெருங்கதவனார்‌' என இவருடைய இறப்புப்‌ 
பெயருக்கு. முன்பு சேர்க்கப்பெற்றதன்‌ காரணத்தை இஃது 
உணர்த்தும்‌. டாக்டர்‌ சாமிதாதையரவர்கள்‌ பதிப்பித்த 
குறுச்தொகையில்‌ * ஆர்‌ ' என்ற சிறப்புணர்த்தும்‌ விகுதி 
யின்றிக்‌ * கோவேங்கைப்‌ பெருங்கதவன்‌ £ என்ற வடி 
வமே காணப்படுகின்றது. எனவே. இப்‌ பெயருடையவர்‌ 
ஒரு குறுகில மன்னராக இருந்திருப்பார்‌ எனக்‌ கருதுதற்கு 
இடமேற்படுகின்றது. இவர்‌ ஒரே பாட்டுத்தான்‌* பாடியிருக்‌ 
கிறார்‌. அதில்தான்‌ (வேங்கை என்னும்‌ சொல்‌ வருநறெது. 
ஒரு மலையின்மீது உயர்ந்து, வளர்ந்து, மலர்‌ நிறைந்த 
இளைகள்‌ அசைய, அழகிய தோற்றத்தோடு நிற்கும்‌ வேங்கை 
மரம்‌ ஒன்றை அப்‌ பாட்டில்‌ புலவர்‌ புனேந்‌துரைத திருக்கிறார்‌. 
அவல பொருள்களிலும்‌ உள்ள பொதுமையை ஆராய்ந்து 
கூறுவது அறிவியல்‌ நரல்‌ ; தனித்தனியான பொருள்களின்‌ 
சிறப்பை - எல்லாப்‌ பொருள்களிலும்‌ பொதுப்‌ பண்பாய்‌ 
இராமல்‌ ஒரே ஒரு பொருளில்‌ மட்டும்‌ காணப்படும்‌ தனிப்‌ 
யண்பை - அழகாக எடுத்துக்‌ காட்டுவதே கவிதை. பொருள்‌ 
களின்‌ இயற்கையில்‌ ஈடுபடும்‌ புலவன்‌ தன்னை மறந்து அப்‌ 
பொருளில்‌ கலந்து அதுவேயாகும்‌ உணர்ச்சி பெறுகின்‌ 
முன்‌. இந்த நிலை ஒரு கொடிப்பொழுதுதான்‌ கிற்றது. 
ஆனால்‌ புலவனோ தன்‌ கொடிப்பொழுதைய அவ்வுணர்ச்சிக்‌ 


ஈ்குறுச்‌, 134. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 143 


குத்‌ தன்‌ கவிதையால்‌ அழியா வாழ்வு தர்‌.துவிடுகன்றான்‌. 
சிறிது நேரம்‌ புலவனது தெளிந்த மனத்தில்‌ வாழும்‌ சிறப்‌ 
பானதோர்‌ உணர்வை இவ்‌ வுலஇல்‌ எந்நாளும்‌ வாழவைப்‌ 
பஜே கவிதை, கவிதையின்‌ இத்‌ தன்மைக்கு ஒப்புயர்வற்ற 
சான்றாக விளங்குவதே குறுந்தொகை 1384-ஆம்‌ பாடல்‌. 
வெளிநாடு சென்று பெருஞ்‌ செல்வம்‌ சேர்த்துவந் து, 
தலைவியின்‌ பெற்றோரிடம்‌ அதைக்‌ கொடுத்து, அவளைத்‌ 
தனக்கு மணம்‌ செய்விக்குமாறு கேட்டால்‌, அவர்கள்‌ 
அதற்கு இசைவார்கள்‌ என்று கருதிய தலைவன்‌, தலைவியை 
விட்டுப்‌ பிரிச்துசென்றான்‌. அவன்‌ பிரிந்து நெடுநாள்‌ ஆக 
விட்டமையால்‌, தலைவி பிரிவாற்றாமல்‌ வருந்தினாள்‌. அவளது 
நிலையைக்‌ கண்ட தோழி, 4 தலைவனது மனக்கருத்தை அவ 
ளிடம்‌ எடுத்துச்‌ சொல்லி, அவளை மணம்‌ புரிவதற்கு உதவும்‌ 
செல்வத்தைச்‌ சேர்க்கவே அவன்‌ சென்றுள்ளான்‌ ; 
ஆதலின்‌, விரைவில்‌ வந்து பலர்‌ அறிய மணம்‌ தகொள்வான்‌,'' 
என்று கூறித்‌ தேற்றுகிறாள்‌. இவ்வாறு தேற்றிய 
பின்னும்‌ வருத்தம்‌ மாறாத தலைவி தோழியைப்‌ பார்த்துக்‌ 
கூறுவதாக அமைந்துள்ளது இக்‌ குறுக்தொகைப்‌ பாடல்‌ : 
காட்டின்‌ இடையிலே உயர்க்தோங்கி நிற்கும்‌ 
தலைவனது மலையிலிருந்து அழகான அருவியொன்று 
(பேரொலியோடு பாறைகளில்‌ மோதிக்கொண்டு கீழே 
விழுகிறது. இர்த மலையை அடுத்தே ஒரு குன்றும்‌ நிற்‌ 
தின்றது. அதன்‌ உச்சியில்‌ நீண்ட பெரிய அரையையுடைய 
வேங்கை மரம்‌ ஒன்று வளர்நீதிருக்கின்றத. மலர்கள்‌ , 
நிறைந்த அதன்‌ களைகள்‌ காற்றில்‌ மெதுவாக அசைந்தாடு 
கின்றன, முழுதும்‌ மலர்ந்து மிற்கும்‌ அதன்‌ தோற்றம்‌, 
மணம்‌ நிகழும்‌ பருவத்தை உலகத்தார்க்கு உணர்த்து 
இன்றது. மலையிலிருந்து விழும்‌ அருவி பெரு வெள்ளமாக 
ஓடி வருகிறது. மலையின்‌ உச்சியில்‌, எங்கேயோ நெடுர்‌ 
தொலைவிலிருந்து அந்த நீர்‌ வெள்ளம்‌ ஓடி. வருகிறது ; பெரு 
வேகத்துடன்‌ இழே விழுகிறது. மலையானது கண்டோர்‌ 


144 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அஞ்சும்‌ வண்ணம்‌ செங்குத்தாக உயர்ந்திருக்கிறது. ஆத 
லின்‌, அதையடுத்து கேர்‌ கீழே இருக்கும்‌ குன்றின்மீது ' 
பெரு முழக்கத்தோடு நுங்கும்‌ நுரையுமாக விழுகிறது. 
அருவி. குன்றின்மீது அருவி விழும்‌ இடத்தை யடுத்தே- 
வேங்கைமரம்‌ கிற்னெறது. ஆனால்‌, அருவியால்தான்‌ அது 
வளம்பெறவேண்டும்‌. அருவியின்‌ ஒரு சிறுபகுதி வேங்கை 
மரத்தின்‌ இளைகளில்‌ வேகமாக விழுந்து தாக்குகின்றது... 
மரம்‌ முழுதும்‌ அருவி நீரால்‌ நனைந்துவிடுகன்றது. உயர 
மான மலையிலிருந்து பேராற்றலோடு விழும்‌ அருவியின்‌ 
வேகத்தால்‌ வேங்கையின்‌ களைகளில்‌ அணியாக விளங்கிய 
மலர்கள்‌ எல்லாம்‌ உதிர்ந்து சின்னாபின்னமாகின்‌ றன... 
பொல்லாத அருவி; அருமையான மலர்களைக்‌ இளைகளினின்‌ 
அம்‌ பிரித்தவிட்டது. குன்றிலேயே நின்றுவிடவில்லை: 
அந்தக்‌ கொடிய அருவி. அங்கிருந்து தரையில்‌ விழுந்து: 
பாம்புபோல்‌ வளைந்து வளைந்து ஓடி ஆறாகப்‌ பெருகி ஆம்‌ 
காங்கு இருக்கும்‌ வயல்களுக்கு நீர்‌ அளிக்கிற.து.?? 
அருவியின்‌ வேகம்‌, ஓட்டம்‌, அதில்‌ உள்ள நுரை, 
செங்குத்தான மலையிலிருந்து குன்றின்மீது அது விழும்‌ 
காட்டு, கண்களை மில்கொள்ளச்‌ செய்யும்‌ மலையின்‌ செம்‌ 
குத்தான தோற்றம்‌, குன்‌ நிலிருக்து பாம்புபோல்‌ வளைச்‌ 
தோடும்‌ அருவி வெள்ளம்‌, அருவியின்‌ வெள்ளத்தில்‌ அகம்‌ 
பட்டுப்‌ பூக்களை இழக்து இங்குமங்கும்‌ அசைந்து வருக்.தும்‌ 
வேங்கைமரம்‌--எல்லாம்‌ சேர்ந்து அச்சம்‌ தரும்‌ காட்ச்யொய்‌' 
விடுகின்றன. அச்சம்‌ தரும்‌ காட்ச உடையதாகவும்‌ தீமை 
செய்வது போலவும்‌ தோன நினாலும்‌, உண்மையில்‌, அந்த 
அருவி மிகுந்த சன்மையே செய்கின்றது. சிறிது சிந்திப்‌ 
பார்க்கு அதன்‌ செயலில்‌ உள்ள நன்மை தெளிவாகும்‌. 
குன்றில்‌ உள்ள காட்டில்‌ வளர்ந்திருக்கும்‌ மரங்களுக்கும்‌, 
ஆங்கு வாழும்‌ விலங்குகளுக்கும்‌, குன்றுக்குக்‌ கீழேயுள்ள 
வயல்களுக்கும்‌,அருவீநீர்‌ மிக இன்‌ நியமையாதது அன்றோ 
அருவி, தன்‌ வேகத்தால்‌ வேங்கை மரத்தின்‌ பூக்களை 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 145 


உதிர்த்துச்‌ இதைச்தாலும்‌, அருமையான நீரை அந்த மரத்‌ 
திற்கு ஊட்டி உயிர்வாழச்‌ செய்கின்றது அன்றோ ? கண்‌ 
காணாத நெடுக்தொலைவில்‌ நீரைச்‌ சேர்த்‌ துக்கொண்டு இந்த 
அருவி வீழாவிடின்‌ வேங்கைமரத்தின்‌ வாழ்வு யாதாகும்‌? 
நீர்‌ இல்லாமல்‌ வாடி உலர்ந்து கருகி மடிந்து போகுமன் ழோ? 
நீர்‌ நிறைந்த மலையருவி, மலையையும்‌ வயல்களையும்‌ வளம்‌ 
படுத்துறெது. எங்கேயோ நரெடுக்தொலைவிலிருந்‌து ஓடி. 
வந்து, செங்குத்தான மலையிலிருர்‌ து விழும்‌ அருவியின்‌ 
நோக்கம்‌ குறிக்கோள்‌ மலையையும்‌ வயல்களையும்‌ நீரால்‌ 
வளம்படுத்திய பிறகே நிறைவேறுகிறது, உயர்ந்த பண்புக 
ளோடு மலைபோல நிற்கும்‌ தலைவன்‌, தலைவியிடம்‌ கொண்ட 
காதலின்‌ அடையாளமாக இந்த அருவி விளங்குகிறது. 
வேங்கை மரத்தைத்‌ தலைவியோடு உவமிக்சலாம்‌. குடும்பம்‌ 
இன்பமாக வாழ்வதற்கும்‌; அக்‌ குடும்பத்தார்‌ தம்‌ சமூகத்‌ 
தாரையும்‌ வாழ்வித்துத்‌ தொண்டாற்றுவதற்கும்‌, வறுமை 
யால்‌ வாடும்‌ ஏழைமக்களுக்கு உதவி செய்து தமக்கென 
வாழாப்‌ பிறர்க்குரியாளராய்‌ வாழ்வதற்கும்‌ செல்வம்‌ 
இன்றியமையாதது. ஆயின்‌, அச்‌ செல்வத்தைச்‌ சேர்ப்பது 
எளிதான செயலோ ? அதைச்‌ சேர்ப்பதற்காகப்‌ படும்‌ 
துன்பங்கள்‌, கேட்பார்க்கு அச்சம்‌ உண்டாக்குவன: 
சொந்த நாட்டைவிட்டு; வழிபறி கொள்ளைக்காரர்கள்‌ 
நிறைந்த வழியில்‌, கதிரவனின்‌ வெப்பம்‌ கொடுமையாகத்‌ 
தாக்கும்‌ வழியில்‌, பல பிரிவாகப்‌ பிரிர்து மயங்கிக்‌ இடக்‌ 
கும்‌ வழியில்‌ தலைவன்‌ செல்லவேண்டும்‌; அர்த வழியைக்‌ 
கடர்தவுடன்‌, கொடுமையான பாலை நிலத்தில்‌ செல்ல 
வேண்டும்‌. குடிக்கும்‌ நீரும்‌ அர்த வழியில்‌ கிடைப்பது 
அரிது. அதையும்‌ தாண்டி வேற்று மொழிகள்‌ வழங்கும்‌ 
நாடுகளின்‌ இடையே செல்லவேண்டும்‌. இவ்‌ வழிகளில்‌ 
சென்று, இடருற்‌.று மாண்டவர்களைப்பற்றிய செய்திகள்‌ 
தமிழ்காட்டுக்‌ குடும்பங்களில்‌ உள்ள ஒவ்வொருவருக்கும்‌ 
தெரிர்‌இிருந்தன, பொருள்‌ சேர்ப்பதற்காகக்‌ கூட்டங்‌ 
சங்‌, 10 


146 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கூட்டமாகச்‌ செல்லுபவர்களிலும்‌, பலர்‌ வழியிலேயே 
கள்வரின்‌ வாளுக்கும்‌ வில்லுக்கும்‌ இரையாகி மடிந்து 
போவார்கள்‌. இது நிற்க. செல்வம்‌ சேர்ப்பதற்காகச்‌ 
சென்று தங்கும்‌ நாட்டில்‌ என்னென்ன கொடுமைகள்‌ 
கிகழுமோ 2 இதையெல்லாம்‌ எண்ண எண்ணத்‌ தலைவியின்‌ 
மனம்‌ பெருக்துன்பம்‌ அடைகிறது. தலைவன்‌ திரும்பி 
வருவான்‌ என்று உறுதியாகச்‌ சொல்லமுடியாது. இதை 
கினைக்கும்போதே தலைவி, தன்‌ கிலைமையையும்‌, ஆதரவற்ற 
தனித்த கிலையில்‌ தான்‌ உயிர்‌ வாழ்வதையும்‌ எண்ணிக்‌ 
கலங்குகிறுள்‌ ; தலைவன்‌ திரும்பி வாராவிட்டால்‌ என்ன 
செய்வது? அவன்‌ உயிருக்கு ஏதாவது கோர்துவிட்டால்‌ 
என்ன செய்வது? அவன்‌ வாராமலே இருந்துவிட, என்‌ 
பெற்றோர்‌ வேறு இடத்தில்‌ மணம்‌ பேசினால்‌ என்‌ நிலைமை 
யாதாஞும்‌ ?' என்றெல்லாம்‌ பலவாறாக எண்ணிக்‌ கலங்கு 
இருள்‌. திருமணம்‌ செய்துகொள்வதற்கு முக்கியமான ஒரு 
தகுதி, தலைவன்‌ செல்வ வளம்‌ உடையவனாக இருக்கவேண்‌ 
டும்‌ என்பது. எனவே, இங்குக்‌ குறிப்பிட்ட தலைவனும்‌ 
செல்வம்‌ சேர்க்கவே சென்‌ நிருக்கிருன்‌. அவன்‌ செல்வ 
கத்‌ திரும்பிவக்‌.து, தலைவியிடம்‌ தான்‌ கொண்ட அன்பைத்‌ 
இருமணத்தின்‌ மூலம்‌ உண்மையாக்குவான்‌ என்று கூறித்‌ 
தோழி தலைவியைத்‌ தேற்ற முயலுகிறாள்‌. தலைவி அதற்கு 
விடை கூறுகிறாள்‌ : * தலைவன்‌ பிரிந்த காரணத்தை நீ 
குறிப்பாக உணர்த்தியதற்கு ஈன்றி. தோழி, நீ கெடுகாள்‌ 
வாழ்வாயாக ! நீ புன்ர்துரைத்த இயற்கைக்‌ காட்சிகள்‌ 
கிறைந்த மலையையுடைய தலைவனோடு நாம்‌ கொண்ட 
கட்பில்‌, பிரிவு மட்டும்‌ ஏற்படாமலிருக்தால்‌, ஈம்‌ வாழ்க்கை 
கன்றாக இருக்கும்‌; அர்த நட்பும்‌ சிறந்ததாக இருக்கும்‌.” 
தலைவனின்‌ இன்பத்தில்‌ பங்கு கொள்வதுபோல்‌, அவன்‌ 
பொருள்‌ தேடுவதற்காகப்‌ பிரிக்து செல்லும்போதும்‌ உடன்‌ 
சென்று; அவன்‌ செயல்‌ முற்றிலும்‌ கைகொடுத்து, 
அவனுக்கு சேரும்‌ அன்பங்களைத்‌ தானும்‌ அனுபவித்து, 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 147 


என்றும்‌ பிரியாது ட்‌ என்பது தலைவியின்‌ 
எண்ணம்‌. (தரன்‌ இங்கே, தலைவன்‌ அங்கே என்று தணித்‌ 
தனியாக என்‌ வாழவேண்டும்‌? ஈருடல்‌ ஒருயிராக இரு 
வரும்‌ என்றும்‌ பிரியாமல்‌ வாழக்கூடாதா ?'' என்று அவள்‌ 
ஏங்குகிறாள்‌ ; அன்பிற்குரிய தலைவனை மீண்டும்‌ பார்க்க முட 
யாமற்‌ போய்விடுமோ என்ற தன்‌ கவலையைத்‌ தன்‌ சொற்‌ 
களில்‌ வெளியிடுறொள்‌. ““பிரிவு மட்டும்‌ ஏற்படாமல்‌ 
இருக்குமாயின்‌ எங்கள்‌ ஈட்பு எவ்வளவோ நல்லதாக இருக்‌ 
கும்‌ !'- என்ற சொற்களில்‌ எத்தணேைக்‌ கவலை பொதிந்து 
இடக்கிறது! கவலை மட்டுமோ! இன்னும்‌ எத்தனையோ 
எண்ணங்கள்‌ இந்தச்‌ சொற்களில்‌ அடங்கிக்‌ இடக்கின்றன. 
இதுகாறும்‌ இங்குக்‌ கூறியவாற்றால்‌, கவிதையிற்‌ கூறப்படும்‌ 
கருத்திற்கும்‌, வெளியிடப்படும்‌ உணர்ச்சிக்கும்‌ உயிராக 
விளங்கும்‌ வேங்கை மரத்தின்‌ இன்றியமையாமை தெளி 
வாறது. இதனால்தான்‌ இக்‌ கவிதையைப்‌ பாடிய புலவர்‌, 
வங்கையைப்‌ பாடிய பெருங்கதவனார்‌ என்று பொருள்‌ 
படும்‌ “வேங்கைப்‌ பெருங்கதவனார்‌ £ என்ற பெயரால்‌ 
'அழைக்கப்பெறுகன்றார்‌. 

“தால்‌ கபிலர்‌ : 


இப்‌ புலவரது இயற்‌ பெயர்‌ “ கபிலர்‌” என்பதே. சங்க 
காலத்தில்‌ வாழ்ந்திருந்த புலவர்களில்‌ மிகச்‌ சிறந்தவரான 
கபிலர்‌ வேறு, இவா வேறு எனக்‌ காட்டுவதற்காகத்‌ * தொல்‌? 
என்ற அடைமொழி; இவரது பெயருக்குமுன்‌ சேர்க்கப்‌ 
பெற்றது. இப்‌ புலவர்‌, அகநானூறு 282, குறுக்தொகை 
14, நற்றிணை 114, 216, 928, 399 என்ற எண்ணுள்ள பாடல்‌ 
களைப்‌ பாடியிருக்கிறார்‌. இவற்றுள்‌ நற்றிணை 114-ஆம்‌ 
பாடலில்‌ மட்டும்‌* £ தொல்‌' என்ற சொல்‌ வருகிறது, 

இச்த நற்றிணேப்‌ பாடல்‌, களவொழுக்கமுடைய 
தலைவன்‌ சிறைப்புறமாக வந்து நின்றதை அறிந்த தோழி, 

*1-ஆம்‌ வரி. 


148 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அச்சம்‌ நிறைந்த வழியில்‌ இரவுகேரத்தில்‌ அவன்‌ அஞ்சாது 
வருவ.துபற்றித்‌ தலைவிக்குக்‌ கவலை மிகுதியாறெது என்று 
அவனுக்கு உணர்த்த விரும்பி, கேர்முகமாகச்‌ சொன்னால்‌ 
அவனது உறுதி இன்னும்‌ மிகுதிப்படலாம்‌ என்று அஞ்ச, 
அவன்‌ வந்திருப்பதை அறியாமல்‌ தலைவியிடம்‌ பேசுவது 
போல்‌ அவன்‌ காதில்‌ விழுமாறு பேசித்‌ தன்‌ கருத்தை வெளி 
மிடுவதாக அமைந்துள்ள து. தலைவியின்‌ அச்சமும்‌ கவலையும்‌ 
நீங்குமாறு விரைவில்‌ தருமண த்திற்கு ஏற்பாடு செய்யும்படி 
தலைவனைத்‌ தூண்டுவதே அவள்‌ நோக்கம்‌. 

“ஈரம்‌ நிறைந்து கடுமையாக விளங்கிய மேகங்களி 
னிடையே உண்டான கடுமையான குரலையுடைய இடி 
யேறு, உயர்ந்து விளங்கும்‌ ஒரு மலையை-—பாம்புகள்போல்‌ 
வளைந்து வளைந்து செல்லும்‌ அருவிகளைக்‌ கொண்டமையால்‌: 
பரம்பைவீட அழகாகத்‌ தோன்றும்‌ மலையைக்‌ கடுமையாகத்‌ 
தாக்கியது. (மக்கள்‌ நன்கு அறிந்த, பழைய புராணம்‌ 
களில்‌ பாம்புகளைத்‌ தனது பகையாகக்‌ கருதி அழிக்கும்‌: 
தன்மை வாய்ந்ததாகக்‌ கூறப்படும்‌ இடியேறு, பாம்புகள்‌ 
போல்‌ வனைந்து செல்லும்‌ அருவிகளையுடைய மலையைப்‌ 
பாம்புகள்‌ வாழும்‌ இடமாக நினைத்துத்‌ தாக்கியது போலும்‌!) 
இர்த வழக்கிற்கு ஏற்பப்‌ பாம்புகளின்‌ அழகை யழிக்கவே 
இடியேறு அந்த மலையின்மீது விழுந்தது எனவும்‌ கருதலாம்‌, 
ஈரம்‌ உள்ள வழுக்கலான மலைவழியில்‌ தனது பிடியோடு 
இறங்கிச்‌ சென்ற ஒருயானை, வழுக்கி விழும்‌ துவிடாமல்‌ 
கடப்பதற்காகத்‌ தன்‌ துதிக்கையை நிலத்தில்‌ அழுத்தமாக 
ஊன்றி ஊன்றி கடந்தது. ஆனால்‌, பாவம்‌ / நிலத்‌ இனால்‌ கேடு 
வரக்கூடாது என்று அது கினைத்தது. வானத்தினால்‌ இங்கு 
நேரிடும்‌ என்று அதற்குத்‌ தெரியாது. மலையைத்‌ தாக்கிய 
அர்தப்‌ பொல்லாத இடி, யானையையும்‌ தாக்கிக்‌ கொன்று 
வீழ்த்தியது. இதுகண்டு கருகிறமுள்ள இளம்பிடி. துன்ப: 
மிகுதியால்‌ அலறியது. இந்த கிகழ்ச்சி ஈம்மூர்ககு மிக்க 
அண்மையில்‌ நேற்றிரவு கடந்தது, தலைவனைப்‌ பற்றியும்‌ 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 149 


உன்‌ எதிர்காலத்தைப்‌ பற்றியும்‌ எண்ணிக்‌ கவலை மிகுதியால்‌ 
நான்‌ கேற்றிரவு முழுதும்‌ உறக்கம்‌ கொள்ளாமல்‌ விழித்‌ 
துக்கொண்டிருந்தேன்‌. களிறு இறந்ததனாலும்‌, பிடி 
அலஜியதனாலும்‌, அதைப்‌ பற்றி ஊரில்‌ மக்கள்‌ பலவாறாகப்‌ 
பேசியதாலும்‌ எழுந்த ஒலி என்‌ காதில்‌ விழுந்தது. மறுகாட்‌ 
காலையில்‌ அந்த யானையின்‌ கொம்புகளைத்‌ தனியே எடுத்துப்‌ 
பெரிய பாறையில்‌ உலர்த்தவேண்டு மென்றும்‌, அதன்‌ 
பச்சை நிணத்தைத்‌ தனியாக எடுக்கவேண்டு மென்றும்‌; 
அதன்‌ கால்‌ நகங்களை எடுத்துப்‌ புதைத்து வைக்கவேண்டு 
மென்றும்‌ ஈம்‌ ஊரார்‌ பேசினார்கள்‌. யானை இறந்தது 
ருக்கு மிக அண்மையிலேயே ஆதலின்‌, அதன்‌ ஊன்‌ 
நாற்றம்‌ தெருக்களில்‌ எல்லாம்‌ வீசியது. ஊரில்‌ மூலைக்கு 
மூலை இதைப்‌ பற்றியே பேசிக்கொண்டார்கள்‌. பேச்‌ 
சரவம்‌ எங்கும்‌ நிறைந்‌ இருந்தது. இதையெல்லாம்‌ கேட்டுக்‌ 
கொண்டு விழித்திருந்த எனக்கு அச்சம்‌ மேலிட்டது; 
மனம்‌ சோர்க்தது. நேற்றிரவு உண்மையிலேயே இரங்கத்‌ 
தக்க இரவுதான்‌. (ஊரில்‌ சிறுவர்‌ முதல்‌ முதியவர்‌ வரை 
எல்லோரும்‌ விழித்துக்கொண்டிருந்தார்கள்‌. அர்த நேரத்‌ 
இல்‌, இந்த ஊருக்குப்‌ புதியவனாய தலைவன்‌ இங்கு வந்தால்‌, 
யாரேனும்‌ அவனைப்‌ பார்த்துவிடுவார்களே என்ற கவலை 
ஒருபுறம்‌ என்‌ மனத்தை வாட்டியது. தலைவன்‌ வரும்‌ வழி 
யில்‌, வழுக்கலான பாறைகளும்‌, கொடிய விலங்குகளும்‌, 
உயிர்‌ வாங்கும்‌ இடியேறும்‌ உள்ளனவே என்ற அச்சம்‌ 
ஒரு புறம்‌ என்னை வருத்தியத). இத்தகைய அச்சம்‌ 
நிறைந்த வழியாக ஊராரைப்‌ பற்றியும்‌ கவலைப்படாமல்‌ 
தலைவன்‌ ரேற்று இங்கு வந்தான்‌. (அவன்‌ யார்‌ கண்ணி 
லாவது பட்டுவிடுவானோ என்று; நான்‌ ஒவ்வொரு வினாடி. 
யும்‌ நடுங்‌கக்கொண்டிருர்தேன்‌. . அப்படி யொன்றும்‌ 
கிகழாதது ஈம.து நல்ல காலந்தான்‌ ! ஆனால்‌, தலைவன்‌ எவ்‌ 
வாறு இரும்பிச்‌ செல்வான்‌ என்ற கவலை என்னைப்‌ பற்றிக்‌ 
கொண்டது). ஈம்‌ ஊர்க்கு அண்மையில்‌ காட்டாறு ஓடு 


150 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இன்ற தன்றோ? காம்‌ இளமையில்‌ விளையாடிய அர்த ஆற்றங்‌ 
கரையில்‌ சிறிதாக மழைத்‌ தூறல்‌ விழும்போதெல்லாம்‌ 
மழைத்‌ துளிகளால்‌ உண்டான கணக்கற்ற புள்ளிகள்‌ 
மணலில்‌ அழகாகத்‌ தோன்றும்‌. அந்தக்‌ கரை மிகப்‌ பழமை 
யானது. (“புன்னீத்‌ தொல்‌ கரை ”), காட்டாறு பெரு. 
வெள்ளமாக ஓடுகிறது; அதில்‌ மிக உயரமாக எழும்‌ அலை: 
கள்‌; அந்தப்‌ பழைய கரையின்மீது விழுந்து விசையாகத்‌ 
தாக்குகின்றன. அந்தக்‌ காட்டாற்றை நினைத்தாலே: 
எனக்கு அச்சமாக இருக்கறது. (வெள்ளத்தின்‌ வேகத்‌. 
தால்‌ அதன்‌ பழைய கரை எந்த நேரத்திலும்‌ இடிந்து: 
விடலாம்‌. கரை இடிர்துவிட்டால்‌ என்ன நேரும்‌? தலை 
வனை என்றும்‌ காணாமுடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும்‌ ,. 
நீயும்‌ தலைவனும்‌ என்றுமே கூடி இன்புற முடியாத 
நிலமை ஏற்பட்டுவிடும்‌. மகிழ்ச்சி கொப்புளிக்கும்‌ இந்த: 
ஊருக்குத்தான்‌ எவ்வளவு கேடு உண்டாகும்‌? காட்‌ 
டாற்று வெள்ளத்தாலும்‌, இடிர்த பழைய கரையா லும்‌ வர 
இருக்கும்‌ கேட்டை உணராமல்‌, இரந்த வெள்ளத்திற்குக்‌ 
காரணமான இடியினால்‌ உயிரிழந்த யானையைப்‌ பற்றி 
மகிழ்ச்சியோடு பேசி ஊரார்‌ ஆடிப்‌ பாடுகறார்களே என்‌ 
பதை நினைக்க எனக்கு வருத்தமாக இருந்தது. தலைவன்‌; 
தன்னூர்க்குத்‌ திரும்பும்போது, இர்தக்‌ காட்டாற்று 
வெள்ளத்தை எவ்வாறு தாண்டிச்‌ செல்வான்‌ என்ற கவலை 
யும்‌ என்‌ மனத்தை வாட்டியது). 

வெள்ளத்தின்‌ வேகத்தால்‌, ஆற்றினது பழைய கரை 
சிறிதசிறிதாக இடியும்‌ என்று எண்ணுங்கால்‌ தன்‌ கவலை: 
பெருயெது எனத்‌ தோழி கூறும்போது, அவளது கவலை 
யுணர்வின்‌ உச்ச நிலையைக்‌ காண்கிறோம்‌. கரையின்‌ 
பழமையை உணர்த்தும்‌ தொல்‌ (பழைய) என்ற சொல்‌, 
கவிதையில்‌ அமைந்த கவலையுணர்வை மிகுதிப்படுத்து 
இற.து. இளமைப்‌ பருவத்தில்‌ தானும்‌ தலைவியும்‌ விளை 
யாடிய அந்தப்‌ பழைய கரை, இப்போது இடிச்த 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 3257 


சிதைவதை நினைத்துத்‌ தோழி வருந்துகிறாள்‌; அதே 
சமயத்தில்‌ தலைவன்‌ எவ்வாறு அந்த ஆற்றைக்‌ கடந்து 
செல்வான்‌ என்றும்‌ எண்ணிக்‌ கலங்குகிறாள்‌. அவளது 
கலக்கத்தைக்‌ கூறும்‌ கவிதையின்‌ வரிகள்‌ கருத்தாழ 
மூடையவை. குற்றம்‌ செய்தவனுடைய மனம்‌; தன்னைப்‌ 
பற்றியே எல்லோரும்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌, என்று 
நினைக்கும்‌. . களவில்‌ எதிர்ப்பட்டுக்‌ கூடிய தலைவனும்‌ 
தலைவியும்‌ இவ்வாறே, பிறர்‌ தம்மைப்பற்றிப்‌ பழித்துப்‌ 
பேசுகிறார்கள்‌ என்று கினைக்கிருர்கள்‌. ஈண்டு இடியேறான து 
பழிகூறுபவரையும்‌, ஆண்‌ யானையையும்‌ பெண்யானையை 
யும்‌ தலைவன்‌ தலைவியரையும்‌ குறிக்கும்‌. இடியோசையினால்‌ 
யானை இறத்தல்‌, அதன்‌ கொம்புகளை உலர்த்தல்‌, அதன்‌ நஈகங்‌ 
களைப்‌ புதைத்தல்‌ - இவையெல்லாம்‌ ஊரார்‌ தலைவனுடைய 
உயர்ந்த குணங்களை மதியாமல்‌ அவனைப்பற்றித்‌ தாழ்வான 
பழிச்சொற்களைப்‌ பேசுவதைக்‌ குறிக்கும்‌. காளுக்கு சாள்‌ 
வளரும்‌ தலைவன்தலைவியரின்‌ காதலைக்‌ காட்டாற்று வெள்‌ 
ளம்‌ குறிக்கும்‌. தலைவியின்‌ கூடவே பிறந்து அவள்‌ குணங்‌ 
களில்‌ கலந்திருந்த காணத்தை--௮வள்‌ மனத்தில்‌ தோன்‌ 
நிய உணர்ச்சிகளுக்குப்‌ பலியாகிவிடும்‌ நிலையில்‌ இருந்த 
நாணத்தை வெள்ளத்தால்‌ இதையும்‌ பழைய கரை குறிப்‌ 
பிடும்‌. இந்தக்‌ கருத்தை உட்கொண்டு கோக்கும்போதும்‌ 
“தொல்‌ £ என்ற சொல்லின்‌ ஆழம்‌ புலப்படுகிறது. இச்‌ 
தகைய ஆழம்‌ உடைமையினால்தான்‌, இக்‌ கவிதையில்‌ வெளி 
யிடப்படும்‌ இருவித உணர்வுகளைப்‌ பிணைக்கும்‌ பாலமாகத்‌ 
“தொல்‌” என்ற சொல்‌ அமைந்தது. இக்‌ கவிதையைப்‌ 
பாடிய புலவரும்‌ இச்சிறப்பால்‌, £ தொல்‌ கபிலர்‌? என்று 
அழைக்கப்பெற்றார்‌. 

மாலை மாறன்‌ : 


இப்‌ புலவர.து இயற்பெயர்‌ மாறன்‌ என்பதே. இயற்‌ 
கையைவிட மேம்பட்ட ஆற்றலையுடைய தெய்வம்‌, இந்த 


152 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


உலகத்தில்‌ உள்ள உயிர்களினின்‌ றும்‌ மாறி வேறுபட்ட 
தாகவே இருக்கும்‌. எனவே, மாறன்‌ (மாறிய உருவ 
முடையவன்‌) என்னும்‌ பெயர்‌ ஏதேனும்‌ ஒரு தெய்வத்தின்‌ 
பெயராக அமைதற்குத்‌ தகுதியுடையது. பாண்டிய மர 
பினர்க்கு மாறர்‌ என்ற பெயர்‌ அமைந்ததும்‌, அவர்கள்‌ 
சாதாரண மணிதரையும்‌--பிற மன்னர்களையும்விட உயர்ந்‌ 
சுவர்கள்‌, மாறான பண்பும்‌ வலிமையும்‌ உடையவர்கள்‌ 
என்ற காரணத்தாலேயே எனக்‌ கருதலாம்‌. அல்லது, 
மன்னரைக்‌ கடவுளாகக்‌ கருதிப்‌ போற்றிய மக்கள்‌, கடவு 
ளது பெயரையே மன்னர்க்கும்‌ வழங்கி அவர்களைச்‌ சிறப்‌ 
படித்தார்கள்‌ ஆதலின்‌; தெய்வத்தின்‌ பெயராகிய “ மாறன்‌? 
என்பது; பாண்டிய மன்னர்க்கும்‌ குடிப்பெயராக அமைக்‌ 
தீது என்றும்‌ கருதலாம்‌. பிற்காலத்தில்‌, நாட்டில்‌ வாழ்ந்த 
புலவர்‌, அரசியல்‌ ஆணையாளர்‌ முதலிய முக்கியமான மனி 
தர்களுக்குப்‌ பழங்கால மன்னர்களின்‌ குடிப்பெயர்கள்‌ 
சிறப்புப்‌ பெயர்களாக--பட்டப்பெயர்களாக--அ௮ளிக்கப்‌ 
பட்டன. இவ்‌ வழக்கம்‌ சங்க காலத்திலேயே இருச்து வந்‌ 
தது என்பது, அண்டர்மகன்‌ குறுவழுதியார்‌,* கோழியூர்‌ 
கிழார்‌ மகனார்‌ செழியனார்‌, ர செம்பியனார்‌,] ஈல்வமுதியார$ 
முதலிய சங்கப்‌ புலவர்களின்‌ பெயர்களால்‌ தெரியவரு 
இறத. முன்னமேயே குறிப்பிட்டவாறு; * ஆர்‌ ' என்னும்‌ 
சிறப்புக்‌ குறிக்கும்‌ விகுதி, மன்னர்கள்‌, கு.றுகில மன்னர்‌ 
களின்‌ பெயர்களோடு சேர்க்கப்பெறுத லில்லை. எனவே, 
மேலே கண்ட பெயர்கள்‌ எல்லாம்‌ மன்னர்களல்லாத பிற 
மக்களின்பெயர்களே என்பது தெளிவு. ஆயின்‌, காம்‌ இங்கு 
ஆராய்வதற்கு மேற்கொண்ட புலவர துபெயரில்‌ “ஆர்‌'விகுதி 
காணப்படவில்லை. ஆதலின்‌, இப்‌ புலவர்‌ ஒருகு.றுகில மன்ன 
சாக இருந்திருக்கலாம்‌ என எண்ணத்‌ தோன்றுகிறது. 


*2கம்‌, 150, 226 முதலியன. ர்கற்‌, 383. ந்கற்‌, 102. 
பரிபாடல்‌, 12. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 155 


மாறன்‌ என்னும்‌ பெயருடைய பிறரினின் றும்‌ இவ 
ரைப்‌ பிரித்து அறிதற்காக, மாலை என்னும்‌ அடைமொழி 
இவரது பெயருக்கு முன்னால்‌ சேர்க்கப்பெற்றுள்ள து. 
கமக்குக்‌ திடைக்கும்‌ சங்கப்‌ பாடல்களில்‌, குறும்‌ 
தொகை 245-ஆம்‌ பாடல்‌ ஒன்றே இப்‌ புலவரது பாட 
லாகக்‌ காணப்படுகிறது. இவர்‌ பல பாடல்கள்‌ பாடி 
யிருக்கலாம்‌ ; ஆயின்‌ இன்று கிடைப்பது ஒரு பாடலே. 
மாலை என்ற சொல்‌ அந்தப்‌ பாடலில்‌ வருகிறது, இது 
போன்ற சிறப்பு அடைமொழி பெற்ற பிற புலவர்களைப்‌ 
போலவே, மாறன்‌ என்ற புலவருக்கும்‌ ஒரு தகுதியான 
அடைமொழி தரவேண்டும்‌ என்று முயன்ற மக்கள்‌; அவர்‌ 
பாடிய இப்‌ பாடலில்‌ உயிர்போல அமைந்திருக்கும்‌ சொல்‌, 
அல்லது சொற்றொடர்‌ எது என ஆராய்ந்தருப்பார்கள்‌ 5 
அந்த ஆராய்ச்சியில்‌ வெற்றியும்‌ கண்டிருப்பார்கள்‌. அவர்‌ 
கள்‌ கண்ட சொல்‌, மாலை என்பதே. எனவே, பிற 
புலவர்களைப்போலவே இப்‌ புலவரும்‌, தாம்‌ உணர்ந்த உணர்‌ 
வையும்‌ எண்ணிய எண்ணங்களையும்‌ ஒருசேரத்‌ தன்னகத்து 
அடக்கிக்‌ காட்டும்‌ ஒரு சொல்லை யமைத்துக்‌ கவிதைபாடும்‌ 
குறிக்கோளையுடையவர்‌ ; கவிதையில்‌ கருத்தாழம்‌ நிறைந்த 
ஒரு சொல்லைப்‌ பெய்து பாடும்‌ கொள்கையுடையவர்‌ என்‌ 
பது தெளிவு. இப்‌ புலவர்‌ தமது பாடலில்‌ அமைத்துக்‌ காட்‌ 
டும்‌ சூழ்கிலையில்‌ * மாலை £ என்னும்‌ சொல்‌ பெற்றிருக்கும்‌ 
கவிதைச்‌ சிறப்பு யாது என்பதை இணி நாம்‌ ஆராய்தல்‌ 
வேண்டும்‌. 

தலைவனும்‌ தலைவியும்‌ களவிற்கூடிக்‌ காதல்‌ கொண் 
டார்கள்‌. ஆனால்‌' பலரறிய அவர்கள்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளவில்லை. திருமணத்திற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்து 
கொண்டிருர்தமையால்‌, வழக்கம்போல இரவுக்‌ காலத்தில்‌ 
அந்து தலைவியைக்‌ கூடத்‌ தலைவனால்‌ முடியவில்லை. 
அவனைப்‌ பிரிந்திருக்க நேர்ர்ததனால்‌, அவனுக்கு யாத சேர்ந 
ததோ எனத்‌ தலைவி கவலைப்பட்டாள்‌. அவனோடு கூடி 


154 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அளவளரவசமல்‌ இருந்தசனாலும்‌ அவளுக்குக்‌ கவலை 
வளர்ந்தது. உரிய நேரத்தில்‌ உணவுகொள்ளவும்‌ விரும்‌ 
பாராமல்‌, இரவு கேரத்தில்‌ துயில்‌ கொள்ளவும்‌ முடியாமல்‌: 
வருக்தி வருந்தி அவன்‌ மெலிக்தாள்‌. தலைவியின்‌ தரங்க 
வொண்ணாத்‌ தயரத்திற்குக்‌ காரணமான கவலையை பல: 
வாறு எண்ணி வருந்துவதற்கு இடமான கவலையை-௮வ 
ளுடைய தோழி உணர்கிறாள்‌ ; அன்பு மிகுதியால்‌ தானும்‌ 
கவலைப்படுகிறான்‌ ; £ தலைவனுடைய பிரிவினால்‌ தலைவி இவ்‌: 
வாறு துரும்பாய்‌ மெலிக்துவிட்டாளே, இவள்‌ நிலை இணீ 
யாது ஆகுமோ 27” என்று கலங்குகிறாள்‌. தனக்காக அன்‌ 
புடைத்‌ தோழி வருந்துவதைக்‌ கண்ட தலைவி அவளைப்‌: 
பார்த்துச்‌ லெ கூறுகிறாள்‌ : அவள்‌ பேச்சே இப்‌ புலவர.து: 
கவிதை மனத்தில்‌ பாடலாக வடி. வெடுக்கிற.து. 

ம கடற்கரையில்‌ உள்ள கானலில்‌ நாம்‌ விளையாடிய 
போது, ஈம்‌ தோழியர்‌ எல்லோரும்‌, எனக்கு ஆய்ந்து 
ஆய்ர்து ஒப்பனை செய்து என்னுடைய அழகே மிகச்‌ 
இறர்தது எனக்‌ கூறினர்‌. ௮க்த அழகை இப்பொழுது நான்‌ 
இழர்தவிட்டேன்‌. ஆனால்‌, அதற்காகக்கூட வருக்தவில்லை ; 
வாளைப்போன்ற கூர்மையான ஓரங்களையுடைய தாழை: 
மலர்கள்‌ மாலை போல்‌ வரிசையாகப்‌ பூத்து, வரிசையாக 
உள்ள வேல்களை நாட்டிய வேலிபோலத்‌ தோன்றும்‌ 
கடற்கரையையுடைய நெய்தல்‌ நாட்டுத்‌ தலைவனாகிய 
நம்‌ காதலன்‌, இப்பொழுது தன்‌ பிரிவினால்‌ செய்துள்ள 
கொடுமை என்‌ மனத்தளவில்‌ நில்லாமல்‌ பலருக்கும்‌ 
தெரிர்துவிடுமே என்றுதான்‌ வருந்துகிறேன்‌. கழிச்‌ 
தொழிந்த என்‌ அழகைவிட இதுவே என மனத்தைப்‌ பெரி 
தும்‌ வாட்டுகிறது."? 

இங்கே கடற்கரைக்‌ கானலில்‌ பூத்த தாழை மலர்கள்‌ 
“மாலை? போல்‌ மலர்க்துள்ளன என்று புனைந்துரைக்கப்‌ 
படுகின்றன. 4 வாள்போல்‌ வாய கொழுமடல்‌ தாழை 
மலை வேல்‌ காட்டு வேலியாகும்‌ ” என்ற அடியைக்‌ 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 155: 


காண்க. தாழைமலரின்‌ வரிசை ஒரு மாலையாக உருவகக்‌ 
கப்படுகிறது. கடற்கரையை வானத்திலிருந்து பார்ப்ப 
வர்க்கு அஃது அளிக்கும்‌ காட்சியை இரந்த அழகான உரு... 
வகம்‌ சித்திரிக்கிறது; மாலையாக முதலில்‌ உருவகதிக்கப்‌ 
பெற்ற தாழை மலர்வரிசை, மீண்டும்‌ வேல்களின்‌ வேலி 
யாக--வேல்‌ வேலியாக உருவதிக்கப்படுனெறது. கலை 
மனத்தில்‌ இயற்கைப்‌ பொருள்கள்‌ காட்டும்‌ இந்திரஜாலம்‌ 
போலும்‌ இது / கண நேரத்தில்‌ மாறி மாறித்‌ தோன்றும்‌. 
தாழைமலர்களின்‌ காட்சி ஈது. (எல்லோருக்கும்‌ இது- 
போன்ற இக்திரஜாலக்‌ காட்சிகள்‌ தோன்றும்‌ என்று; 
எண்ணிவிடாதீர்கள்‌; இக்‌ காட்டு கலைமனம்‌ வாய்க்கப்‌: 
பெற்ற புலவர்களுக்கு மட்டுமே இடைக்கக்‌ கூடியது). வட 
மொழி, தென்‌ மொழிகளில்‌ அணியியல்‌ கற்கும்‌ மாண: 
வர்கள்‌, இவ்‌ வகையான தோற்றங்களை யமைத்துப்‌ பாடும்‌ 
கவிசையழகு; : ரூபகாரூபகம்‌ * அல்லது £ உருவக உரு 
வகம்‌ ? என்னும்‌ பெயருடையதென அறிவார்கள்‌.* புல 
வர்‌ மாறனார்‌ பாடும்‌ கவிதையில்‌ வெளிப்படையாகத்‌: 
தோன்றும்‌ பொருளில்‌ கவிதைப்‌ பண்பு உள்ளத என்றாலும்‌: 
அக்‌ கவிதையினுள்‌ புதைந்து மறைந்து கிடக்கும்‌ ஒரு கருத்‌ 
துக்‌ கவிதைப்பண்பு நிறைந்ததாய்‌, கலையழகு மிளிர்வதாய்த்‌ 
திகழ்றெது. ££ அழகும்‌ மணமும்‌ உள்ளனவாய்‌ மலர்ந்த. 
தாழை மலர்கள்‌, கொடுமையான, கூர்மையுள்ள வேல்‌: 
களால்‌ அமைத்த வேலிபோல்‌ தோன்றுகின்றன. தலை 
வனைப்பற்றி ஈாம்‌ கொண்டுள்ள கவலையாலும்‌, அவன்‌ ஒரு 
கால்‌ வாராமலே இருந்துவீடுவானோ என்று தோன்றும்‌ 
ஐயத்தாலும்‌, அவன்‌ நம்மைவிட்டுப்‌ பிரிந்தது, வழக்கம்‌. 
போல்‌ ஈம்மை வந்து கூடாதது, தன்னைப்‌ பற்றி நமக்கு. 
அறிவிக்காதது-இவையெல்லாம்‌ மிக்க கொடுமையான 
செயல்களாக நமக்குப்‌ படுகின்றன. ஆனால்‌, இச்‌ செயல்‌: 


* தண்டி. அலங்காரம்‌ : கூத்‌, 35 : 10. 


356 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கள்‌ கொடுமையானவையாகத்‌ தோன்றுகன்றனவே 
அன்றி, உண்மையில்‌ அத்தகையவை அல்ல. தாழைமலர்‌ 
மிகவும்‌ மென்மையான து ; ஆனால்‌, வாள்போன்ற அதன்‌ 
வெளித்தோற்றம்‌ ஈம்மை ௮ச்‌௬றுத்துகிறது. அதுபோல, 
ஈல்ல கோக்கத்தோடுதான்‌ தலைவன்‌ இத்துணேநாள்‌ பிரி 
இருக்கிறான்‌. என்றாலும்‌, அவனுடைய வெளிப்படையான 
செயல்கள்‌ கொடுமை நிறைந்தவைபோல்‌ தோன்‌ றுகின்‌ 
றன. உண்மையில்‌ தாழைமலர்கள்‌ மெல்லியனவாய்‌, ஈன்‌ 
மணமுள்ளனவா யிருத்தல்போல அவன்‌ மிக நல்லவன்‌ ; 
அவனுடைய பண்புகள்‌ நல்லவை. அவன்‌ ஒன்‌ றன்‌ பின்‌ 
ஒன்றாக மாலைபோல்‌ செய்த செயல்கள்‌ நம்மைச்‌ சுற்றி 
லும்‌ கொடுமையான தோற்றத்தோடு வட்டமிடுகின்‌ றன. 
அவன்‌ பலவாறாக முயல்வதெல்லாம்‌ ஈம்மைத்‌ தன்‌ வாழ்க்‌ 
கைத்‌ தணையாகப்‌ பெறுவதற்கே; கம்மை அடைவதுதான்‌ 
அவனது குறிக்கோள்‌. கமக்காக--ஈம்‌ இன்ப வாழ்விற்‌ 
காகம்‌ இல்லை வாழ்விற்காக அவன்‌ பலவாறு முயன்று 
பொருளிட்டச்‌ சென்றிருக்கிறன்‌. அதனால்‌, அவனது 
பிரிவை சான்‌ பொறுத்துக்கொண்டிருக்க முடியும்‌. 
அவன து தியாக உணர்ச்சியை எண்ணி, அவனுடைய கல்ல 
மனத்தை எண்ணி, அவன்‌ பிரிவினால்‌ உண்டாகும்‌ துன்பதீ 
தைப்‌ பொறுத்துக்கொண்டிருக்க முடியும்‌. அன்புள்ள 
தோழி ! எனக்காக நீ கலங்குதல்‌ வேண்டா)? என்று 
கூறும்‌ தலைவியின்‌ சூரல்‌, கவிதை வரிகளின்‌ மேற்பரப்பில்‌ 
பார்ப்பவர்க்குக்‌ கேளாது; உள்ளே நுழைர்து, மூழ்கிக்‌ 
-கரண்பவருக்குத்தான்‌ கேட்கும்‌. அவ்வாறு மூழ்கிச்‌ 
சென்று தலைவியின்‌ அகமனம்‌ எழுப்பும்‌ குரலைக்‌ கேட்கத்‌ 
துணைசெய்வது மாலையாகவும்‌, வேல்‌ வேலியாகவும்‌ உரு 
வடிக்கப்பட்ட வரிசையான தாழைமலர்‌ மடல்களின்‌ 
தோற்றமே. *மாலை” என்ற சொல்‌, அக்‌ கவிதையில்‌ 
அமைத்த அமைப்பின்‌ சிறப்பு இப்போது தெளிவாகிறது. 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 157. 
வன்பரணர்‌ : 


பரணர்‌ என்பது இவருடைய இயற்பெயர்‌. பரண்‌ என்‌: 
னும்‌ சொல்‌ இன்று,காவல்‌ மேடை அல்லது உயர்ந்த இடத்‌ 
தில்‌ அமைந்த குடில்‌ அல்லது விறகு முதலியன போட்டு” 
வைப்பதற்கு அடுக்களையில்‌ அமைத்துக்கொள்ளப்படும்‌ 
மேற்பரப்பு என்ற பொருளில்‌ வழங்குகின்றது. பரணில்‌" 
அமர்ந்திருக்கும்‌ தெய்வத்திற்குப்‌ பரணர்‌ என்பது பெயராக: 
இருந்திருக்கலாம்‌. இத்‌ தெய்வத்தின்‌ பெயரால்‌ அழைக்கப்‌: 
பெற்ற இரு புலவர்கள்‌ சங்ககாலத்தில்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
பரணரும்‌, வன்பரணரும்‌ ஆவர்‌. பரணர்‌ என்ற புலவரினின்‌ 
அம்‌ பின்னவரை வேறு பிரித்தறிவதற்காக, அவரது பெயர்‌ 
வன்‌ பரணர்‌ என அடைமொழி சேர்த்து வழங்கப்பெற்றது. 

வன்‌ பரணர்‌ நற்றிணேயில்‌ 874-ஆம்‌ பாடலும்‌, புற: 
நானூற்றில்‌ 148, 149, 150, 152, 158, 255 எண்ணுள்ள 
பாடல்களும்‌ பாடியுள்ளார்‌. வல்‌” என்னும்‌ சொல்‌ அமைந்த - 
“வல்‌ வில்‌' என்னும்‌ சிறு சொற்றொடர்‌ புறகானூறு 150*,. 
1524 எண்ணுள்ள பாடல்களில்‌ வருகிறது. இச்‌ சொற்‌- 
றொடரில்‌ உள்ள வல்‌: தான்‌, பரணர்‌ என்னும்‌ பெயருக்கு. 
அடைமொழியாகச்‌ சேர்ந்தபோது, 'வன்‌' என மாறி” 
யமைந்தது. வன்மையாவது ஆற்றல்‌; ஓரி என்பானது வில்‌, 
பல விலங்குகளை அழித்த வன்மையைச்‌ சித்திரிக்கும்‌ புற: 
நானூற்றுப்‌ பாடலில்தான்‌! அவனுடைய வன்மை நன்கு. 
விளக்கப்படுகிறது. அவனது வில்லீனின்றும்‌ பாய்ந்து 
சென்ற அம்பு, யானையின்‌ ஒரு புறத்தில்‌ பாய்ந்து உடலி 
னுள்‌ வேகமாக ஊடுருவிச்‌ சென்று அதைக்‌ கொன்று. 
வீழ்த்தியது ; பின்பு அதன்‌ மறுபுறத்தின்‌ வழியாக வெளிம்‌ 
பட்டு ஒரு புலியின்‌ உடலில்‌ பாய்ந்து; அது வாய்‌ பிளந்து: 
மடியுமாறு செய்தது ; இதனுடன்‌ தீர்ந்துவிடவில்லை அந்த- 
அம்பின்‌ விரைவு; புலியைக்‌ கொன்றபின்‌, உட்டொனை' 


௪7-ஆம்‌ வரி, 40-ஆம்‌ வரி, 1152, 


458 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யுடைய கொம்புகளும்‌ புள்ளிகளையுடைய உடலும்‌ கொண்ட 
ஓர்‌ ஆண்‌ மானையும்‌, வலிய தலையையுடைய பன்‌ றியையும்‌ 
கொன்று வீழ்த்தியது. கடைசியாக அந்தப்‌ பொல்லாத 
அம்பு, ஒரு புற்றைத்‌ தொளைத்து உள்ளே பாய்ந்து, அங்கே 
வாழ்ந்த உடும்பின அ உடலிற்‌ பாய்ந்தது. ஓரி வேட்டை 
யாடிப்‌ பல விலங்குகளைக்‌ கொன்று வீழ்த்தும்‌ முறையைக்‌ 
கண்டு புலவர்‌ வியந்தார்‌. வியக்தவர்‌, இந்த வியப்பையும்‌ 
அவனது வில்லாற்றலின்‌ திறமையையும்‌ தமது கவிதையில்‌ 
வெளிப்படுத்தலானார்‌. அவன்‌ கண்மூடித்‌ திறப்பதற்குள்‌ 
குறி பார்த்துப்‌ பல அம்புகள்‌ எய்து, பல விலங்குகளைக்‌ 
கொல்லுநறொன்‌. பார்ப்பவர்க்கு ஓர்‌ அம்புகொண்டே 
எல்லா விலங்குகளையும்‌ அவன்‌ கொன்று வீழ்த்துவதுபோல்‌ 
தோன்றுகிறது. அவன்‌ கைகள்‌ அத்துணை விரைவாகச்‌ 
செயலாற்றுகன்‌ றன. கவிதையில்‌ அவனது ஆற்றல்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ அடிகளுக்குச்‌ செம்பாகமாகப்‌ பொருள்கொண் 
டால்‌, அழகற்ற, பொருளற்ற உயர்வு நவிற்சி என்றுதான்‌ 
சொல்லத்‌ தோன்றும்‌. ஐரியினது வேட்டைத்‌ திறமையைக்‌ 
கண்டு வியச்த வியப்பையே புலவர்‌ அந்த அடிகளில்‌ 
கவிதையழகோடு வெளிபிடுகிழுர்‌. இதனால்‌ *வல்‌' என்ற 
சொல்‌, கவிதைப்‌ பண்பு நிறைக்ததாக உள்ளது ; புலவருக்‌ 
குச்‌ சிறப்பு அடைமொழியாக அமைந்து, அவரை மற்‌ 
றொரு பரணரிடமிருந்து வேறு பிரித்துக்காட்டும்‌ சிறப்‌ 
பையும்‌ பெற்றுள்ளது. 
விழிக்கட்‌ பேதைப்‌ பெருங்கண்ணஜர்‌ : 

இப்‌ பெயர்‌, கற்நிணை--242-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர து 
பெயர்‌. இருஷ்ண? என்ற வட சொல்லின்‌ திரிபு என்று 
கருதப்படும்‌ கண்ணன்‌ என்பது அவரது இயற்பெயர்‌ 
என்பர்‌. செங்கணான்‌ (செங்கணான்‌ உலகு) என்பது போன்ற 
சொற்களில்‌, கடவுள்‌, மலர்க்த அழகிய கண்களையுடையவ 
சாகக்‌ குறிக்கப்படுகறார்‌, கடவுள்‌, உயிர்களிடத்தில்‌ பரந்த 
அருள்‌ உடையவர்‌ ; அவருடைய அருளை வெளிப்படுத்துவது 


சொற்றொடர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்களாக வருதல்‌ 159 


கண்‌ என்ற கருத்தை உட்கொண்டு செங்கணான்‌ என்று 
அவர்‌ அழைக்கப்படுதிறார்‌. இந்தக்‌ . கருத்தைக்கொண்டு 
பார்க்கும்போது கண்ணன்‌ என்பது தமிழ்ச்‌ சொல்‌ ஆகிறது. 
பழங்காலத்தில்‌ கண்ணன்‌ என்ற பெயர்‌ பரந்த வழக்‌ 
குடையதாக இருந்தது. இன்றும்‌ அவ்வாறே இருக்கிறது. 
சைவ சித்தார்த மகா சமாஜத்தாரின்‌ சங்க இலக்கியப்‌ பதிப்‌ 
பின்படி, கண்ணன்‌ என்ற பெயருடைய 84 புலவர்கள்‌ 
சங்ககாலத்தில்‌ இருந்தனர்‌ என்பது அறியப்படுறெது.* 

பெருங்கண்ணனார்‌, இளங்கண்ணனார்‌ என்னும்‌ பெயர்‌ 
கள்‌ சங்க இலக்யெத்துள்‌ காணப்படுகின்றன. அப்‌ பெய 
ருடையவர்களுள்‌ முன்னவர்‌ வயதில்‌ மூத்தவராகவும்‌; பின்‌ 
னவர்‌ வயதில்‌ இளையவராகவும்‌ இருக்திருத்தல்‌ வேண்டும்‌. 
அவர்களின்‌ வயதைக்‌ குறிக்கும்‌ அடைகளால்‌ அவர்கள்‌ 
ிரித்தறியப்பெறுறொர்கள்‌. பெருங்கண்ணனர்‌ என்ற 
பெயர்‌ தரங்கயெவர்களே பலர்‌ இருந்திருக்கிறார்கள்‌ : 
3. பெருங்கண்ணனார்‌, 2. மதுரை மருதங்கழார்‌ மகனார்‌ 
பெருங்கண்ணனா, 8. மருங்கூர்‌ கிழார்‌ பெருங்கண்ணனார்‌, 
4. விழிக்கட்‌ பேதைப்‌ பெருங்கண்ணனார்‌ என்னும்‌ பெயர்‌ 
களை நோக்குக. இவருள்‌ இரண்டாமவர்‌ தம்‌ தந்தையாரின்‌ 
பெயரைத்‌ தமக்கு அடைமொழியாகக்‌ கொண்டுள்ளார்‌ ; 
அதனால்‌ பிற புலவர்களிலீருக்து வேறு பிரித்தறியப்பெறு 
இருர்‌. மூன்றாமவர்‌ தமது ஊரின்‌ பெயரை அடைமொழி 
யாகக்‌ கொண்டுள்ளார்‌. ஈான்காமவரும்‌ இப்பொழுது 
ஆராய்வதற்கு எடுத்துக்கொண்ட புலவரு மானவரின்‌ 
பெயருக்கு அடைமொழியாக, அவரது கவிதையில்‌ 
அமைந்த அழயெ சொற்றொடர்‌ அமைந்துள்ளது. முதலா 
மவர்‌ எவ்வித அடைமொழியும்‌ பெறாமல்‌ இருப்பதனாலேயே 
வேறு பிரித்தறியப்பெறுகிருர்‌. இணி, சாம்‌ ஈண்டு எடுத்‌ 
துக்கொண்ட பெயரை ஆராய்வோம்‌ S 


*சங்க இலக்கியம்‌ - பக்கம்‌, 1481-1492. 


160 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இப்‌ புலவர்‌ பாடிய நற்றிணேப்‌ பாடல்‌, தான்‌ மேற்‌ 
கொண்டு சென்ற போர்த்‌ தொழிலை வெற்றியோடு முடித்‌: 
அத்‌ தலைவியிடம்‌ மீண்டுவருவதாகக்‌ குறித்திருந்த கார்‌ 
காலத்‌ தொடக்கத்தில்‌ இரும்பிவரும்‌ தலைவன்‌ தேர்ப்‌: 
பாகனைப்‌ பார்த்துச்‌ சொல்வதாக அமைந்தது : 

₹ பிடவம்‌ தன்‌ இலைகளையெல்லாம்‌ உதிர்த்துவிட்டு 
குளிர்ச்சி வாய்ந்த அரும்புகள்‌ கிறைக்து அழகுற விளங்கு 
கிறது. புதலின்மேற்‌ படர்ந்த செம்முல்லைக்‌ கொடிகள்‌ 
மலர்ந்தருக்கன்றன. கொன்றைமரம்‌ பொன்போன்‌ ற: 
பூக்களோடு விளங்குகிறது. காயாமரத்தின்‌ குறுகிய 
இளைகள்‌ நீல மணிபோன்ற பல மலர்களையடையனவாம்‌: 
அடர்க்து அழகுறத்‌ தோன்றுகின்றன. கார்காலம்‌ இவ்‌ 
வாறு தொடங்கிவிட்டது. தேர்ப்பாக ! இந்தக்‌ காலை நேரத்‌ 
திலேயே தலைவியை நான்‌ அடையுமாறு, தேரை வீரை 
வாகச்‌ செலுத்துக. அதோ பார்‌ ! பயிர்செய்யமாட்டாத 
பாழ்‌ கிலம்‌ இப்பொழுது பெய்த மழையால்‌ விரைவாகத்‌ 
தன்‌ இயல்பு மாறி ஈன்னில மாகிறது. அர்த நிலத்தில்‌ மான்‌ 
கூட்டம்‌ ஒன்று செல்கிறது. அக்‌ கூட்டத்தில்‌ ஒரு பெண்‌ 
மான்‌, வியப்போடு வீழித்து நோக்கும்‌ கண்ணையுடைய 
தன்‌ குட்டி, கூட்டத்தை விட்டுப்‌ பிரிஈ்‌து ஓடுவதைப்‌ பார்த்‌ 
அத்‌ தானும்‌ அதன்‌ பின்னால்‌ ஓடுகிறது. அவை கூட்டத்தை 
விட்டு கெடுந்தொல்வு சென்றுவிட்டதை அறிந்த ஆண்மான்‌ 
அன்புகிறைந்த கெஞ்சத்தோடு அவற்றைத்‌ தேடி ஓடு 
இறது." 

பேதை என்பது, இளம்‌ பெண்‌ குழவியைல்‌ குதிக்கும்‌; 
விழிக்கண்‌ என்பது வியப்போடு அகல விரித்துப்‌ பார்க்கும்‌ 
கண்‌ எனப்‌ பொருள்படும்‌. இக்‌ கவிதையில்‌, பருவம்‌ மாறிய 
தால்‌ இயற்கையில்‌ தோன்றிய அழகைக்‌ கண்டு வியந்து 
சோக்கும்‌ மானின்‌ இளங்குழவி, வைத்த கண்‌ வாங்காமல்‌: 
பார்க்கும்‌ குழந்தையோடு ஒப்பிடப்படுகிறது. இந்தப்‌ 
புனைச்தரை அழகாக விளங்குவது மட்டுமன்றித்‌ தலைவ 


விரிவான...இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 16% 


னுடைய மனைவியையும்‌ குழந்தையையும்‌ பற்றிக்‌ குறிப்‌ 
பாக உணர்த்துவதாகவும்‌ உள்ளது. கார்காலத்தில்‌ பெய்‌ 
யும்‌ மழையைக்‌ கண்டு மகிழும்‌ தன்‌ குழந்தையின்‌ வியப்பு, 
நிறைந்த கண்கள்‌ தலைவனுடைய நினைவில்‌ எழுனெறன.. 
இந்தக்‌ காட்சியைத்தான்‌ அவன்‌ தன்‌ முன்னால்‌ சென்ற, 
மான்‌ கூட்டத்தில்‌ கண்டான்‌. இந்த உண்மை, அவன்‌. 
மானின்‌ குழவியை “விழிக்கண்‌ பேதை” என அழைப்ப, 
தாலேயே தெளிவாகிறது. இஃது உருவகத்தைவிட மேம்‌, 
பட்ட தொன்றாகும்‌. தலைவனது மனம்‌, தன்னை யறியாமல்‌ 
தலைவன்‌ மறந்ததை நினைப்பூட்டுகிறது. குழர்தையின்‌ 
பேதைக்‌ குணத்தை மான்குழவியின்மேல்‌ ஏற்றி, அதைப்‌ 
பேதைக்‌ குணமுடைய குழவியாகத்‌ தலைவன்‌ உணா ரன்‌... 
தலைவனுடைய இந்த மனகிலையை ஈன்கு உணர்ந்‌ 
“விழிக்கண்‌ பேதை? என்ற சொற்றொடரால்‌ அதை வெளிப்‌ 
படுத்திய காரணத்தால்தான்‌ இப்‌ புலவர்‌ 'விழிக்கண்‌ பேதை? 
யைப்‌ பாடிய சிறப்புடைய பெருங்கண்ணனாரவிழிக்கண்‌ 
பேதைப்‌ பெருங்கண்ணனார்‌ என்று அழைக்கப்பெற்றார்‌. 


6. வீரிவான பொதுவகையில்‌ அமைந்த 
இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


விரிவான பொ தவகையில்‌ புலவர்கட்கு அமைந்த சிறப்‌ 
புப்‌ பெயர்களைப்பற்றி இணி நாம்‌ ஆராய்வாம்‌. இங்கும்‌ 
சங்ககாலக்‌ கவிஞர்கள்‌ அவர்களுடைய இலக்கியத்‌ திறமை 
யால்‌ வேறு பிரித்தறியப்பெறுறோர்கள்‌ ; ஆனால்‌, அவர்ச 
ளால்‌ கவிதையிற்‌ பயன்படுத்தப்பட்ட சிறப்புச்‌ சொற்‌ 
களோ, அன்றிச்‌ சொற்றொடர்களோ பற்றி அல்ல; 
அவர்கள்‌ பாடிய பாடல்‌ அல்லது பாடல்களின்‌ பொத 
வான போக்கு அல்லது வழியைப்பற்றியே ஆம்‌. 

சீங்‌, 11 


762 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


௮ 

அத்தகைய பெயர்களுள்‌ இங்கு முதலில்‌ ஆராய 
எடுத்துக்கொண்ட பெயர்க்குழு தமிழ்‌ மக்களின்‌ ஐச்‌ திணை 
வாழ்க்கை மரபைப்‌ புலப்படுத்துவதாகும்‌. தமிழர்களின்‌ 
ஐர்திணை வாழ்க்கைக்கும்‌, அவர்கள்‌ நிலத்தை ஐர்தவகை 
யாகப்‌ பிரித்து அமைத்ததற்கும்‌ நெருங்கய தொடர்பு உண்டு. 
(1) மலையும்‌ மலைசார்ந்த இடமும்‌ குறிஞ்சி யென்றும்‌, 
(2) காடும்‌ காடு சார்ந்த இடமும்‌ முல்லை என்றும்‌, (8) கடற்‌ 
கரை, உப்பங்கழி ஆதிய இவையும்‌ இவற்றைச்‌ சார்ந்த 
இடங்களும்‌ நெய்தல்‌ என்றும்‌, (4) வயல்களும்‌, அவைகள்‌ 
சூழ்க்த. ஈகரங்கள்‌, ஊர்கள்‌ ஆதிய இடங்களும்‌ மருதம்‌ 
என்றும்‌, 6) குறிஞ்சியும்‌ முல்லையும்‌ திரிக்த பாழ்‌ கிலம்‌ 
வரலை என்றும்‌ அழைக்கப்பெறும்‌. 

இக்த ஐந்து வகை கநிலங்களுள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்‌ 
வொரு வகையான ௮௧ ஒழுக்கம்‌ வகுத்துக்கொண்டு 
சங்க காலப்‌ புலவர்கள்‌ கவிதை இயற்றியுள்ளார்கள்‌. 
இர்த ஒழுக்கத்தை “உரிப்பொருள்‌? என்று அவர்கள்‌ வழங்கி 
யிருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு நிலத்திற்கும்‌ ௮௧ ஒழுக்கத்திற்கு 
ஏற்பப்‌ புற ஒழுக்கமும்‌ உண்டு. 

மலையும்‌ மலைசார்ந்த இடமும்‌ ஆன குறிஞ்சியே, 
கூதிர்கால ஈன்ளிரவில்‌, காதலர்‌, முதல்‌ முதலில்‌ களவொழுக்‌ 
கத்தால்‌ கூடும்‌ இடமாகும்‌. இதனோடு தொடர்புடைய 
புறவொழுக்கமும்‌, இதே குறிஞ்சியில்தான்‌ நடைபெறும்‌. 
இப்‌ புறவொழுக்கம்‌ போர்‌ தொடங்கும்‌ மன்னர்களின்‌ 
வீரர்கள்‌, பகைவர்‌ நாட்டிற்‌ புகுந்து, பசுக்‌ கூட்டங்களைக்‌ 
கவர்ந்து வத்து, பாதுகாவலான இடத்தில்‌ கிறுத்துவதான 
£ வெட்சி? எனப்படும்‌. 

தலைவன்‌ பிரிந்து கெடுகாள்‌ ஆகிவிட்டால்‌, தனிமைத்‌ 
துயர்‌ பொறுக்கலாற்றாமல்‌ வருந்‌ தும்‌ தலைவி, அவன்‌ பிரிவை 
கினைந்து எற்பாட்டு சேரத்தில்‌ இரங்குதற்கு நெய்தல்‌ நிலம்‌ 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 105 


இடமாகும்‌. பிரிவினால்‌ துன்புறும்‌ காதலரின்‌ இரங்குத 
லாகிய ௮௧ ஒழுக்கம்‌ புலவர்களின்‌ புலனெறி வழக்கில்‌ 
கெய்தல்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. இதற்கேற்ற புற ஒழுக்‌ 
கம்‌ ரெய்தல்‌ நிலத்தில்‌ மன்னர்களுக்கடையே தும்பைப்‌ 
போர்‌ நிகழ்தலாஞும்‌. இதனைத்‌ “தும்பைத்‌ இணை? யென்று 
புலனெறி வழக்கம்‌ உணர்த்தும்‌, 

வேனிற்கால நடுப்பகலில்‌ வெம்மை நிறைந்து விளங்‌ 
கும்‌ பாலைநிலம்‌ காதலரின்‌ பிரிவு ஒழுக்கத்திற்கு இடமாகும்‌. 
பொருள்‌ சேர்ப்பதற்காகவோ, கற்றுணர்தற்காகவோ, 
அரசனுக்கு உதவி செய்வதற்காகவோ, நாட்டில்‌ அமைதி 
யுண்டாக்குதற்காகவோ வேண்டிப்‌ பிரியும்‌ தலைவன்‌ சாதா 
ரணமாகப்‌ பாலை நிலங்களின்‌ வழியாகச்‌ செல்வான்‌. புற 
வாழ்க்கையில்‌ இச்‌ நிலத்திற்கு ஏற்புடையதாக அமைந்த 
ஒழுக்கம்‌ வாகையாகும்‌. “வாகை? என்றால்‌ வெற்றி என்று 
பொருள்‌. இயற்கை நமக்கு விதித்த கடமைகளை நிறை 
வேற்றும்போது, அதே இயற்கையின்‌ பிற ஆற்றல்களோடு 
நாம்‌ போராடியே தீரவேண்டியிருக்றறெது. அந்தப்‌ 
போராட்டத்தில்‌ காம்‌ பெறும்‌ வெற்றியே வாகையாகும்‌. 
வாழ்க்கையின்‌ ஓவ்வொரு துறையிலீிருப்பவர்க்கும்‌ ஒவ்‌ 
வொரு வகையான போராட்டம்‌ உண்டு. அதில்‌ அவர்‌ 
பெறும்‌ வெற்றியும்‌ வாகை எனப்படும்‌. 

முல்லை நிலம்‌ என்பது அடர்ந்த மரங்களும்‌ செடி 
கொடிகளும்‌ நிறைந்த காட்டு நிலமாகும்‌. கார்கால மாலை 
வேளைகளில்‌ காடெங்கும்‌ உள்ள மரங்களும்‌ செடிகொடிக 
ளும்‌ அழகாக மலர்ந்து தோன்றும்‌. அமைதியான, கற்பு 
நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்கு அந்கிலம்‌ ஏற்ற இடமாக 
அமைகின்றது. இங்குத்‌ தலைவி தன்‌ கொழுகனோடு அமைதி 
யான இல்வாழ்க்கை நடத்துவாள்‌ ; அல்லது, கார்காலத்‌ 
தொடக்கத்தில்‌ திரும்பி வருவதாக உறுதி கூறி வெளி நாடு 
சென்ற கொழுசனின்‌ வரவை மகிழ்ச்சியோடு எதாரகோக்கி 
யிருப்பாள்‌. தலைவன்‌ நிச்சயமாக வெற்றியோடு திரும்பு 


164 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வான்‌ ; குறித்த காலத்தில்‌ திரும்புவான்‌ ' என்று அவள்‌” 
உறுதியாக கம்டியிருக்கன்றமையால்‌ அவள்‌ மனத்தில்‌: 
கவலைக்கு இடமில்லை; அமைதியே நிலவும்‌. முல்லை நிலத்‌ 
தின்‌ புற வாழ்க்கை * வஞ்சி” எனப்படும்‌. கொடுங்கோல்‌: 
மன்னர்களின்‌ கொடிய ஆட்சியால்‌ துன்புறும்‌ காட்டின்‌" 
மீது ஓர்‌ அரசன்‌ படை எடுத்துச்‌ செல்வது வஞ்சியாகும்‌. 
மகிழ்ச்சி கிறைந்த குடும்ப வாழ்க்கையால்‌ குதிக்கப்படு 
இன்ற அமைதியையும்‌, வளத்தையும்‌, பண்பாட்டையும்‌ அல்‌: 
கொடுங்கோலரின்‌ நாட்டில்‌ கிலவச்‌ செய்வதற்காகவே! 
இக்தப்‌ படையெடுப்பு நடக்கிறது, இம்மாதிரி படை 
யெடுத்துச்‌ செல்லும்போது, யானை, குதிரை, தேர்‌ முதலிய 
வற்றை நடத்தும்‌ வீரரும்‌ பிற காலாள்‌ வீரரும்‌ நாட்டைச்‌ 
சூழ்க்துள்ள காடுகளிலேயே பாடிவீடு அமைத்துத்‌ தங்கு 
வது வழக்கம்‌. 

வயலும்‌ வயல்‌ சூழ்ச்த பெரிய ஊர்களும்‌, மாட 
மாளிகைகள்‌ கிறைந்த ககரங்களும்‌ மருத கிலமெனப்படும்‌- 
அவற்றில்‌ வாழும்‌ ஆண்‌ மக்கள்‌ பலவகைக்‌ கடமைகளை 
உடையவர்கள்‌. அக்‌ கடமைகளைச்‌ செய்தாலன்றி அவர்‌ 
கள்‌ அங்குப்‌ பெருமையோடும்‌ சிறப்போடும்‌ வாழமுடி 
யாது, வாழ்க்கை நடத்துவதற்குச்‌ செய்யவேண்டும்‌ 
கடமைகளே பலவாக இருக்கும்‌. இந்தக்‌ கடமைகளைச்‌: 
செய்யும்போது அவர்கள்‌ அடையும்‌ துன்பமும்‌ கொஞ்சம்‌: 
அன்று. குறிப்பாகச்‌ சொன்னால்‌, அவர்களுடைய உட. 
அகும்‌ உள்ளத்திற்கும்‌ அலைவு மிகுதியும்‌ உண்டு. இந்த: 

அலைவு? ௮க வாழ்க்கையில்‌, தலைவனது ஒழுக்கத்தைப்‌ 
பற்றித்‌ தலைவியின்‌ மனத்தில்‌ எழும்‌ போராட்டத்தைக்‌: 
குதிக்கும்‌. எப்போதும்‌ வீட்டில்‌ தங்காமல்‌, ஓய்வில்லாமல்‌ 
வெளியில்‌ சுற்றும்‌ தலைவன்‌, ஒருவேளை பரத்தையர்களின்‌ 
வலையில்‌ விழுக்துவிட்டானோ என்று தலைவியின்‌ மனத்தில்‌: 
ஓர்‌ ஐயம்‌ எழும்‌. அவ்வளவுதான்‌ ! அங்குப்‌ போராட்டம்‌: 
இதாடக்கிவீடும்‌. தலைவி, பண்பாடு நிறைந்த மென்மை 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 165 


கெஞ்சும்‌ உடையவளாதலால்‌ போராட்டம்‌ வளரும்‌. 
தலைவியின்‌ ஒருமனம்‌, தலைவனைப்‌ பழித்துக்‌ கூறும்‌; ஒவ்‌ 
வொரு நாளும்‌ பரத்தையரின்‌ இல்லத்திற்குச்‌ சென்று, மறு 
நாஸ்‌ பொழுது விடியுமுன்‌ வீடு திரும்புகிறான்‌ என்று 
குற்றஞ்சாட்டும்‌. மற்றொரு மனம்‌, ௫ ஐயே, தலைவன்‌ 
அமுக்கம்‌ உள்ளவனாயமிற்றே, பிறரைச்‌ துன்புறுத்தக்‌ 
கூடாது என்ற பண்பாடு நிறைந்தவனாயிற்றே, அவன்‌ அவ்‌ 
வாறு ஒழுக்கம்‌ தவறுவானா? அவன்‌. ஓய்வின்றி அலைவ 
குற்கு வேறு காரணம்‌ இருக்கவேண்டும்‌! என்று கூறும்‌. 
.இக்த இரண்டில்‌ ஒன்றை நிச்சயிக்க முடியாமல்‌ தலைவியின்‌ 
மனம்‌ ஊசலாடும்‌. சல போது அவள்‌ தலைவனோடு வெளிப்‌ 
படையாகவே சினங்கொண்டு; அவனை வீட்டிற்குள்‌ வர 
இடம்‌ தாராமல்‌ மறுப்பாள்‌. இஃது ஊடல்‌ எனப்படும்‌. 
ஆனால்‌, இந்த ஊடல்‌ நெடுநாள்‌ நீட்டித்து நிற்பதில்லை. 
தலைவன்‌, தனது திறமையால்‌ எப்படியேனும்‌ தலைவியைச்‌ 
சமாதானம்‌ செய்துவிடுவான்‌. அவர்கள்‌ இருவரிடையே 
யும்‌ உள்ள அன்பு இன்னும்‌ மிகுதியாகும்‌. குடும்ப வாழ்க்‌ 
கையின்‌ மகிழ்ச்சி பன்மடங்காகப்‌ பெருகும்‌. இவ்விதமாக 
ஊடல்‌ கொண்டு, பிறகு தெளிந்து, மிக்க அன்போடு 
இன்புற்று வாழும்‌ வாழ்க்கைக்கு * மருதம்‌' என்று பெயர்‌. 
இதற்குப்‌ புறமாக அமைந்தது, பகைவருடைய நகரத்தைச்‌ 
சூழ்ந்திருக்கும்‌ மதிற்புறத்தே முற்றுகையிட்டுப்‌ போர்‌ 
புரிவதைக்‌ குறிக்கும்‌ “ உழிஞை? என்னும்‌ திணை 
யாகும்‌. . 

காதலை அடிப்படையாகக்‌ கொண்ட ௮௧ வாழ்க்கை 
யின்‌ ஜந்து பகுதிகளும்‌, வீரத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட புற வாழ்க்கையின்‌ ஐது பகுதிகளும்‌, வரையறை 
செய்யப்பட்ட இடம்‌ பருவ பொழுதுகளை உடையன. பல்‌ 
வகைப்பட்ட உடல்‌ உழைப்புத்‌ தொழில்களும்‌, சமூகத்‌ 
தொழில்களும்‌ ஆற்றும்‌ மக்கள்‌ பற்பலவான இசைப்‌ 
பண்கள்‌, பல்வேறு வகையான கூத்துக்கள்‌, முரசுகள்‌, பல்‌ 


166 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வேறு வண்ணமும்‌ மணமும்‌ உடைய மலர்களையும்‌ பழங்‌ 
களையும்‌ தாங்யெ மரம்‌ செடி கொடிகள்‌, பல்வேறு விலங்கு. 
கள்‌, பறவைகள்‌, பல்வகைத்‌ தெய்வங்கள்‌, பற்பல வகை 
யான வழிபாட்டு முறைகள்‌, விழாக்கள்‌, களியாட்டங்கள்‌ 
ஆகப்‌ பருவக்தோறும்‌ காழிகைதோறும்‌ இடந்தோறும்‌ 
மாநி மாறி வரும்‌ இவ்‌ வெல்லாவற்றோடும்‌ கூடிய இயற்‌: 
கையே காதலுக்கும்‌ வீரத்திற்கும்‌ உரிய சால்புடைய 
அடிப்படையாகும்‌. உயர்திரு. பண்டித ஜவஹர்லால்‌: 
கேரு, இந்தியக்‌ கலைகளைப்‌ பற்றி எழுதியுள்ள ஒரு செய்தச,, 
தமிழர்களின்‌ அகம்‌ புறம்‌ பற்றிய கவிதைக்கும்‌ பொரும்‌: 
அம்‌. அவர்‌ எழுதியுள்ளதாவது : (“வடமொழிக்‌ கவிதை 
யிலும்‌ இந்திய இசையிலும்‌ போலவே, கலையிலும்‌ இயற்கை. 
யோடும்‌, உலகத்தோடும்‌ மனிதன்‌ இன்றியமையாத 
ஒருமைப்பாடுடையவன்‌ என்பதைத்‌ தெளிவீப்பதற்காக, 
எல்லா வகையான ச௬பரவங்களிலும்‌ அதனேடு கலைஞனும்‌ 
ஒற்றித்தருப்பான்‌ என்றே கருதப்படுகிறது!! என்பது.. 
உயிரற்ற கொள்கைகளைக்‌ கடந்து இவ்வாறு நின்று நிலவும்‌ 
உண்மையைப்‌ பேசற்றிப்‌ பாதுகாக்கும்‌ வகையில்‌ சங்க: 
காலப்‌ புலவர்கள்‌ நற்றிணை 19, 149 முதலிய பாடல்களில்‌ 
இன்னும்‌ வேறுவகைப்பட்ட இயற்கையான ஒருமைப்‌ 
பாடுகளையும்‌ அடிப்படைகளையும்‌ அஞ்சாது குறித்து 
வைத்துள்ளார்கள்‌. தமிழ்‌ காட்டில்‌ இயற்கையோடு ஒன்‌ றி' 
வாழும்‌ அகவாழ்வும்‌ புறவாழ்வும்‌ மறையத்‌ தொடங்கிய: 
போது, புலனெறி வழக்கம்‌ என்ற கவிதை மரபு, அகம்‌ 
புறம்‌ பற்றிய கவிதைகளின்‌ கால்கழிகட்டிலாக அமைந்து: 
விட்டது. இந்த அழிவு; தமிழ்க்‌ கவிதைகளின்‌ வாழ்வில்‌ 
ஏ.ற்படுவதற்குமுன்‌, மணித வாழ்க்கையில்‌ சிறந்திறாந்த 
காதலை; இறைவணிடம்‌ கொள்ளும்‌ பக்தியாகவும்‌, காதல்‌ 


*சேரு எழுதியுள்ள (Discovery of India’ என்னும்‌: 
அவலில்‌ பக்கம்‌, 176. 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 167 


கொண்டவர்‌ தம்முள்‌ ஒருவரை யொருவர்‌ அடைய ஏங்கும்‌ 
ஏக்கத்தை, இறைவனையடைய உயிர்கள்‌ ஏங்கும்‌ ஏக்கமாக 
வும்‌; உயிர்களுக்கு அருள இறைவன்‌ பலவகையான செயல்‌ 
கள்‌ செய்வதாகவும்‌ வளர்த்தமைக்கத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
முயன்றனர்‌. இக்‌ கருத்தைத்‌ தேவாரப்‌ பாடல்களாலும்‌, 
நாலாயிரப்‌ பிரபந்தங்களாலும்‌ நன்கு தெரியலாம்‌. இறைய 
னார்‌ களவியல்‌ இரண்டாம்‌ சூத்திரத்தின்‌ உரை; சங்க இலக்‌ 
இயத்தில்‌ பல கோணங்களில்‌ நின்று பாடப்படும்‌ காதலே 
இவ்வகையான உயர்த்த காதலுக்கு வழிகாட்டுவது என 
விளக்குகிறது. இம்‌ முயற்சிகள்‌ எல்லாம்‌ பிற்காலத்தில்‌ 
தோன்றியவை. சங்க காலத்தில்‌ தோன்றிய அகப்பாடல்‌ 
கள்‌ புறப்பாடல்களெல்லாம்‌ இயற்கைத்‌ தன்மை நிறைச்‌ 
தவை. பிற்காலக்‌ கவிதைகளில்‌ காணும்‌ செயற்கை 
மனோபாவங்களை விட மிகுதியாக மக்கட்‌ பண்பாடும்‌ இன்ப 
மும்‌ பற்றியே அவை இலங்குவன. 

சால்புடைய இச்‌ சிறந்த வாழ்க்கையைத்‌ தமிழர்கள்‌ 
வியத்தகு முறையில்‌ விரித்துப்‌ பாடியுள்ளார்கள்‌. காதல்‌ 
தவமும்‌ ௮௧ வாழ்க்கையென்றும்‌; வீரம்‌ நிலவும்‌ புற 
வாழ்க்கை என்றும்‌ வாழ்க்கையை அவர்கள்‌ இரு 
பயனுள்ள பிரிவுகளாகப்‌ பிரித்துள்ளார்கள்‌. தன்னலம்‌ 
துறந்து பிறர்‌ நலத்திற்காக வாழும்‌ பண்பே இரண்டு 
வாழ்க்கையிலும்‌ அடிப்படை உண்மையாக விளங்குகிறது. 
எனவே இவை, ஒரு நாணயத்தின்‌ இருபக்கங்கள்‌ போன்‌ 
றவையே. மனிதன்‌ தனிப்பட்ட வாழ்க்கையிலும்‌, சமூகத்‌ 
தாரோடும்‌, உலகத்தாரோடும்‌ கலந்து வாழும்‌ வாழ்ககை 
யிலும்‌ எவ்வாறு படி.ப்படியாகப்‌ பண்பட்டுச்‌ சால்புமிலை 
அடைக்திருக்கன்றான்‌ என்பதை இவ்விரண்டு வாழ்க்கை 
களும்‌ காட்டுகின்றன. இவைகள்‌ இவ்வாறு காட்டுமாறு 
செய்வதே இவற்றிற்கு இலக்கணமும்‌ புலனெறி வழக்கமும்‌ 
அமைத்த புலவர்களின்‌ ரோக்கம்‌ ஆகும்‌. 


168 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஆ 
இனிச்‌ சங்கப்‌ புலவர்களின்‌ பெயர்களை நோக்குவோம்‌. 
அவற்றில்‌ இவ்‌ வகையான அடைகள்‌ இருத்தலும்‌ இல்லா 
மையும்‌ ஏதோ ஒரு சிறப்புப்‌ பொருளைத்‌ தருதலாகவே 
உள்ளன. 


யாலைபாடிய பெருங்கடுங்கோ : 


இப்‌ புலவர்‌ பாடிய 68 பாடல்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
உள்ளன. இவற்றுள்‌ குறுந்தொகை 281-ஆம்‌ பாட 
லொன்றே மருதத்‌ தணை பற்றியதாகும்‌. பிற பாடல்க 
ளெல்லாம்‌ பாலைத்தணைப்‌ பாடல்களே. அந்த மருதத்திணேப்‌ 
பாடலும்‌ இவர்‌ பாடியதாகத்‌ தவறாகக்‌ கருதப்பெற்றிருக்க 
லாம்‌. இவர்‌ பாடிய அகப்‌ பாடல்கள்‌ அனைத்தும்‌ பாலைத்‌ 
இணையைச்‌ சார்்தவையாயின்‌, “கடுங்கோ” என்ற இவரது 
இயற்பெயருக்கு முன்னர்ச்‌ சேர்க்கப்பெற்ற 'பாலை பாடிய” 
என்ற அடை, பொருத்தமானதெனக்‌ கொள்ளலாம்‌. 
கடுங்கோ என்ற பெயர்‌, இவர்‌ ஓர்‌ அரசர்‌ என்பதைக்‌ 
காட்டுனெறது. இவரது பெயர்‌ சில இடங்களில்‌ “சேரமான்‌ 
பாலைபாடிய பெருங்‌ கடுங்கோ” என்றும்‌ காணப்படுதலின்‌, 
இவர்‌ ஒரு சேர மன்னர்‌ ஆவர்‌ என்பதையும்‌ அறியலாம்‌. 
தமது கலித்தொகை பாலைக்கலீப்‌ பாடல்களில்‌ இவர்‌ 
மதுரையையும்‌ பாண்டிய மன்னனையும்‌ பாராட்டிப்‌ புகழ்ர்‌ 
துள்ளார்‌. 
கலித்தொகை முழுதிலும்‌ பாண்டிய மன்னனும்‌ 
மதுரையும்‌ புகழ்க்து பேசப்பெறுதலைக்‌ காணலாம்‌. இது 
கண்ட சல அறிஞர்கள்‌, மதுரையிடத்தும்‌ பாண்டிய 
மன்னரிடத்தும்‌ ஈடுபாடும்‌ அன்பும்‌ மிகவுடைய நல்லத்துவ 
னர்‌ போன்ற ஒரு புலவராலேயே கலித்தொகை ல்‌ 
முழுதும்‌ பாடப்பெற்றது எனக்‌ கருதுகிறார்கள்‌. 1 

கலித்தொகை தவிரப்‌ பெருங்கடுங்கோப்‌ பாடியன 
வாக உள்ள பிற பாடல்களில்‌ (கன்னன்‌ என்பான்‌ சிறப்‌ 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 169 


கிக்கப்பெற்றிருக்கிறான்‌. இளையவரான இளங்கடுங்கேர்‌ 
அன்பாரினின்‌ அம்‌ வேறு பிரித்தறிவதற்காகச்‌, சங்ககாலப்‌ 
புலவர்கள்‌ மூத்தவரான நம்‌ புலவரைப்‌ பெருங்‌ கடுங்கோ” 
எனாஅழைத்தன ராதல்‌ வேண்டும்‌. அரச மரபைச்‌ சேரந்‌ 
தவர்களான பல பெருங்கடுங்கோக்களிலிருந்து பிரித்தறி 
யும்‌ பொருட்டுப்‌ £ பாலைபாடிய பெருங்‌ கடுங்கோ ' என 
இவர்‌ அழைக்கப்பெற்றார்‌ எனல்‌ வேண்டும்‌. பாலை 
என்பது, “பாலை நிலத்து உரிப்பொருளாகிய பிரிவு! என்று 
கூறுகிறது தமிழ்ப்பேரகராதி.* இவர்‌ பாடல்களில்‌, தலைவி 
யைப்‌ பிரிந்த தலைவன்‌ செல்லும்‌ வறண்ட பாலைகிலத்தின்‌ 
வுனைக்துரைகள்‌ தலைசிறந்தனவாக அமைந்துள்ளன. பிரிவி 
னால்‌ வருந்தும்‌ தலைவி, அவளைப்‌ பிரிந்து செல்ல கோசர்‌ தமை 
யையும்‌ பொருள்‌ தேடவேண்டிய கடமையையும்‌ எண்ணி 
வருந்தும்‌ தலைவன்‌, தலைவியின்‌ துன்பங்கண்டு துயருறும்‌ 
'தோழி--இவர்களுடைய உள்ளங்களைப்‌ புலவர்‌ படம்பிடித்‌ 
துக்‌ காட்டுவது ஓப்புயர்வற்றதாக உள்ளத, எனவே, 
“பாலை பாடிய” என்ற அடை இவருக்குப்‌ பொருத்தமானதே. 


மருதம்‌ பாடிய இளங்கடுங்கோ : 


இப்‌ புலவர்‌ அககானூறு 96, 1706-ஆம்‌ பாடல்களையும்‌, 
கற்றிணே 50-ஆம்‌ பாடலையும்‌ பாடியுள்ளார்‌. இம்‌ மூன்று 
பாடல்களும்‌ மருதத்‌ இணை பற்றியவையே. மருதம்‌ என்பது 
“வயலும்‌ வயல்‌ சார்ந்த இடமுமான மருதமிலத்தில்‌ ஊடியும்‌ 
கூடியும்‌ போகம்‌ நுகர்வதான ஒழுக்கம்‌ ? எனத்‌ தமிழ்ப்‌ 
பேோரகராதிகூறுகறெதுர்‌ 

மருதன்‌ இளநாகனார்‌ என்ற பெயருடைய ஒரு புலவர்‌ 
சங்கநாலில்‌ காணப்படுகிமுர்‌. இவர்‌ பெயரிலுள்ள மருதன்‌ 
என்பது இப்‌ புலவருடைய (இளகாகனருடைய) தந்தையா 
சின்‌ பெயராக இருக்கலாம்‌. ஈண்டு, மருதத்‌ இணைக்கும்‌, 

*பக்கம்‌, 2681. *பக்கம்‌ 2 8098.” 


170 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மருதன்‌ என்ற அடைக்கும்‌ தொடர்பு ஏதும்‌ இல்ஜ. 
உண்மையில்‌ இளகாகனார்‌ மருதத்‌ தணை பற்றி 89 பாடல்‌ 
கள்‌ பாடியுள்ளார்‌ எனினும்‌, பாலை பற்றி 17 பாடல்களும்‌, 
குறிஞ்சிபற்றி 8 பாடல்களும்‌, முல்லைபற்றி 5 பாடல்களூம்‌,. 
செய்தல்‌ பற்றி 5 பாடல்களும்‌, வாகை, காஞ்சி என்ற புறத்‌ 
திணைகள்‌ பற்றி முறையே 4, 1 பாடல்களும்‌ ஆகமொத்தம்‌ 
79 பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. ஆகையால்‌ பாடல்கள்‌ பற்றி 
இவருக்கு அடை ஏற்பட்டது என்‌ பதற்இில்லை. 
நெய்தல்‌ கார்க்கியார்‌ : 

இவரது இயற்பெயர்‌ கரர்க்கியரர்‌ என்பது, கார்க்கி 
என்ற பெயர்‌, உபநிடதங்களில்‌ சிறப்பாக வழங்கும்‌ ஒரு 
(பெண்பால்‌) பெயராகும்‌. சங்ககாலத்தில்‌ வாழ்க்த இக்துக 
கள்‌ உபகிடதங்களிலும்புராணங்களிலும்‌ புகழ்பெற்று விளம்‌: 
கும்‌ பெயர்களைத்‌ தம்‌ மக்களுக்கு விருப்பத்தோடு இட்டனர்‌ 
என்பது இதனால்‌ விளங்கும்‌. பிற கார்க்யொர்களினின்றும்‌ 
இப்‌ புலவரை வேறு பிரித்தறிவதற்காக “நெய்தல்‌” என்னும்‌ 
அடை இவரது பெயருக்குமுன்‌ சேர்க்கப்பட்டது. குறுச்‌ 
தொகையில்‌ 15, 212 எண்ணுள்ள பாடல்கள்‌ இவர்‌ பாடி. 
யவை, இவ்விரண்டு பாடல்களும்‌ கெய்தல்‌ இணை பற்றிய 
வையே. கெய்தல்‌ என்பது, “கடலும்‌ கடல்‌ சார்ந்த இடமு 
மாகிய கெய்தற்றினேயின்‌ உரிப்‌ பொருளாகிய இரங்கல்‌” 
எனத தமிழ்ப்‌ பேரகராதி விளக்கம்‌ தருறெது.* 
நெய்தல்‌ தத்தன்‌ : 

இவர்‌, நெய்தல்‌ இணைபற்றி அகநானூற்றில்‌ 2438-ஆம்‌ 
பசடலும்‌, கற்றினையில்‌ 40, 180-.ஐம்‌ எண்ணுள்ள பாடல்‌ 
களும்‌ பாடியுள்ளார்‌. இப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ செய்தல்‌ 
இணைபற்றியே அமைக்துள்ளமையால்‌ நெய்தல்‌ தத்தனார்‌ 
என்று இவர்‌ பெயர்‌ பெற்றார்‌. தத்தனார்‌ என்னும்‌ பெயர்‌ 


பக்கம்‌ : 9949, 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 172 


சங்ககாலத்தில்‌ பல புலவர்களுக்கு இயற்பெயராக இருக்‌: 
தது. அவர்களிற்‌ லெர்‌ அவரவர்‌ செய்யும்‌ வெவ்வேறு 
தொழில்‌ பற்றிய அடைகளால்‌ வேறு பிரித்தறியப்பெற்‌- 
றனள்‌. எடுத்துக்காட்டாகக்‌ குழல்‌ தத்தனார்‌* கணக்காயன்‌ 
தத்தனார்‌ வண்ணக்கன்‌ தத்தனார்‌; என்ற பெயர்களைக்‌. 
கூறலாம்‌. இன்னும்‌ இலர்‌ நெடு! என்பது போன்ற அடை 
களால்‌ பிரித்தறியப்பெற்றனர்‌. எடுத்துக்காட்டாக கெடுக: 
தத்தனா$ என்ற பெயரைக்‌ கூறலாம்‌. மற்றும்‌ சிலர்‌, தாம்‌: 
பாடிய பாடல்களின்‌ பொருள்களால்‌ அமைந்த அடை 
களைப்‌ பெற்றனர்‌. அவ்வாறு அமைந்த அடையோரடு? 
கூடிய பெயரே தெய்தல்‌ தத்தனார்‌ என்பது. 
பாலைக்‌ கெளதமனார்‌ : 

இப்‌ புலவர்‌ பதிற்றுப்பத்து. மூன்றாம்‌ பத்தையும்‌, புற- 
நானூறு 8366-ஆம்‌ பாடலையும்‌ பாடியவர்‌. அகப்‌ பொரு. 
ளில்‌ பிரிவு பற்றியதாயெ பாலைத்‌ இனையில்‌ இவர்‌ இயற்றிய 
பாடல்கள்‌ இப்பொழுது நமக்குக்‌ இடைக்கவில்லை எனல்‌: 
வேண்டும்‌. 


பன்‌, 

அகப்பொருள்‌ தீணைகளுள்‌ ஒவ்வொரு இணையையும்‌ 
சிறப்பாகஆராய்ந்‌து,நுணுக்கமும்‌ அழகும்‌ அமையப்‌ பாடிய- 
பல புலவர்களின்‌ பெயர்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ காணப்‌ 
படுகின்றன. ஆனால்‌ மேலே கண்டவாறு, பிறரினின்றும்‌ 
வேறு பிரித்தறிதற்குரிய சிறப்பு அடைகள்‌ அப்‌ பெயர்‌ 
களுக்கு முன்னால்‌ சேர்ச்கப்பெறவில்லை. முல்லைக்கலியின்‌ 
ஆசிரியராகிய நல்லுருத்திரனார்‌ என்னும்‌ புலவர்‌ முல்லைத்‌ 
தனை பற்றிப்‌ பலகோணங்களில்‌ கின்று அதை ஆராய்ந்து. 
அதில்‌ தனித்திறன்‌ பெற்றுள்ளார்‌. 

*குறுச்‌, 242. ர்குஅம்‌, 804, நற்‌; 296, 

8புறம்‌, 179. 


72 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பேயனார்‌ என்னும்‌ புலவர்‌ முல்லைத்திணை பற்றி ஐங்குறு 
ஆரற்றில்‌ அறு பாடல்களும்‌, அகநானூற்றில்‌ ஒரு பாட 
அம்‌,* குறுக்தொகையில்‌ இருபாடல்களும்‌ர சிறப்பாகப்‌ 
பாடியுள்ளார்‌. இவற்றோடு குறிஞ்சி பற்றியும்‌, மருதம்‌ 
அற்றியும்‌ ஒவ்வொரு பாடலும்‌! இவர்‌ பாடியுள்ளார்‌ என்‌ 
அதும்‌ உண்மையேயரகும்‌. 
நல்லந்துவனார்‌ என்னும்‌ புலவர்‌ நான்கு பரிபாடல்‌ 
களும்‌; ஒரு குறிஞ்சித்‌ தனைப்பாடலும்‌,5 ஒரு பாலைத்தணைப்‌ 
வாடலும்‌4 தவிர, நெய்தல்‌ தணைபற்றிப்‌ பாடுவதில்‌ தனிச்‌ 
இறப்புப்‌ பெற்றவராகக்‌ காணப்படுதிறார்‌. 
கபிலர்‌ பாடிய 285 பாடல்களில்‌, பதிற்றுப்பத்தில்‌ 
அழாம்பத்து, அககானூற்றில்‌ 2038-ஆம்‌ பாடல்‌ (பாலை), குறம்‌ 
தொகை 246-ஆம்‌ பாடல்‌ (செய்தல்‌), நற்றிணையில்‌ 59 
(முல்லை), 267, 291 (செய்தல்‌), 820 (மருதம்‌), புறகானூற்றில்‌ 
28 பாடல்கள்‌--இவற்றைத்‌ தவிரப்‌ பிற பாடல்கள்‌ எல்லாம்‌ 
-கு.நிஞ்சித்தீனையைப்‌ பற்றியவையே ஆகும்‌. 
ஓரம்போகியார்‌ பாடிய பாடல்களுள்‌, : குறுந்தொகை 
“70-ஆம்‌ பாடல்‌ (குறிஞ்சி), 122-ஆம்‌ பாடல்‌ (கெய்தல்‌), புற 
நரனூற்று ஒரு பாடல்‌ழ இவற்றைத்‌ தவிரப்‌ பிறவெல்லாம்‌ 
மருதத்தினையைச்‌ சார்்தவையே. 
ஓதலாந்தையார்‌ என்பவர்‌ இயற்றிய பாடல்களுள்‌ 
குறுந்தொகை 21- ஆம்‌ (முல்லை) பாடலைத்‌ தவிர மற்றவை 
யெல்லாம்‌ பாலைத்தணை பற்றியனவேயாகும்‌. 
அம்மூவனார்‌ பாடிய பாடல்களுள்‌; குறுந்தொகை 
-827-ஆம்‌ பாடல்‌ குறிஞ்சி), அகநானூறு 85 (பாலை), நற்‌ 
_இிணை 76, 3971-ஆம்‌ பாடல்கள்‌ (பாலை) இவற்றைத்‌ தவிரப்‌ 
.இறவெல்லாம்‌ செய்தல்‌ தனைபற்நியவையேயாகும்‌. 


*234, 4238, 400. ர்குறுக்‌, 839, 359. 
$6, 8, 11, 20. கற்‌, 88. ஏஅகம்‌, 48. 
1284. 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 173 


இப்‌ புலவர்கள்‌ சிறப்பாக ஆராய்ந்து பாடிய பொருள்‌ 
களைக்‌ குறிக்கும்‌ அடைமொழிகளால்‌ இவர்கள்‌ இறெப்புச்‌- 
செய்யப்படாமைக்குக்‌ காரணம்‌;இவ்வா று இவர்களை வேறு” 
பிரிதீதறிய வேண்டிய இன்றியமையாமை கேராததே: 
யாகும்‌. சங்ககாலத்தில்‌ பெரும்‌ புலவராகக்‌ கபிலர்‌ இறப்‌. 
புற்று விளங்கினார்‌. “கபிலம்‌' என்னும்‌ சொல்லைக்‌ கவிதை. 
யில்‌ பயன்படுத்தியமையால்‌ கபிலர்‌ என்ற பெயர்‌ 
அவருக்கு அமைந்ததெனின்‌, அப்பெயரை அளித்தமையோ 
அவருக்கு மற்றவர்‌ செய்த சிறப்பாகும்‌. நல்லந்துவனார்‌! 
என்னும்‌ புலவர்‌ “நல்‌' (சிறந்த) என்ற அடைமொழியரற்‌ 
சிறப்பிக்கப்பெற்றிருக்கிறார்‌. நல்லுருத்திரனாரும்‌ இவ்வாறு 
கிறப்பிக்கப்பெற்றிருக்கிறார்‌. அம்மூவனாரின்‌ இறப்பை அம்‌?" 
என்ற அடைமொழி தெரிவிக்கிறது. 'ஓரம்போகி” என்று 
சொற்றொடரைக்‌ கவிதையில்‌ ஆண்டமையால்தான்‌ 'ஓரம்‌:: 
போகியார்‌' என்னும்‌ புலவர்‌ அப்‌ பெயரைப்‌ பெற்றார்‌ என்று 
சில அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. எனவே, அவரை வேறு 
பிரித்தறியவும்‌ இெப்புறுத்தவும்‌ வேறு அடைமொழி 
தேவைப்படவில்லை, ஓதல்‌ ஆந்தையார்‌ என்பார்‌, ஓதல்‌ 
என்னும்‌ அடைமொழியால்‌ சிறப்பிக்கப்பெற்றிருக்கறார்‌... 
பேயனார்‌ என்னும்‌ பெயருடைய பிறபுலவர்‌ இன்மையினால்‌ 
போலும்‌ இப்‌ பெயருள்ள ஒரு சங்கப்‌ புலவர்‌ வேறு அடை. 
மொழி பெறாதது. டட 2! 

இங்குக்‌ குறிப்பிடற்குரிய மற்றொரு செய்தியும்‌ உள்‌ 
ளது, புலவர்களின்‌ பெயர்களுக்கு அடைமொழியாக. 
தெய்தல்‌, மருதம்‌, பாலை என்ற திணைப்‌ பெயர்கள்‌ வந்துள்‌- 
எனவே யன்றிக்‌ குறிஞ்சி, முல்லை என்ற தீணைப்‌ பெயர்கள்‌ 
வரவில்லை. இதன்‌ காரணம்‌ என்னை? முன்னைய மூன்றும்‌ 
பிரிவினால்‌ ஆம்‌ துன்ப உணர்ச்சியைப்‌ பாடுவன. குறிஞ்‌. 
சத்‌ தனையோ அன்பு நிறைந்த கூடலைப்‌ பற்றியது. அங்கே: 
துன்ப உணர்ச்சி இல்லை, முல்லைத்தணை, தலைவியின்‌ கற்பை 
விளக்கும்‌ பகுதி; தலைவன்‌ தன்னைவிட்டுப்‌ பிரிந்திருக்கும்‌: 


374 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


காலத்திலும்‌ அவன்‌ இண்ணமாகத்‌ திரும்பி வந்துவிடுவான்‌ 
என்ற ஈம்பிக்கையால்‌ தலைவி மன நிறைவோடும்‌ அமைதி 
“யோடும்‌ இல்லறத்தில்‌ இனிது வாழ்வதை நாம்‌ காண்க 
ரோம்‌. தலைவன்‌ வந்துவிடுவான்‌ என்ற இனிய நம்பிக்கை 
அவளுடைய வாழ்வுப்‌ பயிருக்கு வளமளிக்கும்‌ தெள்ளிய 
ராக உள்ளது. பிரிவுபற்றிப்‌ பாடும்‌ பாடல்‌ அன்பியற்‌ 
பாடல்‌ ஆகும்‌. கூடல்‌ பற்றிய பாடல்‌ இன்பியற்‌ 
பாடலாகும்‌. எனவே, துன்பம்‌ கிறைந்த பிரிவைப்‌ பற்றிய 
பாடல்கள்‌, இந்தப்‌ பரந்த உலகில்‌ மனித இனம்‌ அனு 
பவிக்கன்ற துன்ப உணர்ச்சியை யெல்லாம்‌ வரையறை 
செய்து துன்பமின்றி வாழ வழிவகுப்பன வாகும்‌. 
துன்பப்‌ பாடல்களே கம்‌ மனத்தில்‌ மிக ஆழமான உணர்ச்‌ 
இயை உண்டாக்குவனவாகும்‌. மனித மனம்‌ துன்பத்தில்‌ 
ஆழ்ந்திருக்கும்போது, அதன்‌ பல்வேறு நிலைகளைச்‌ சித்‌ 
இரிக்கப்‌ பிரிவுப்‌ பாடல்‌ நிறைந்த வாய்ப்பளிக்கிறது. 
இதனால்தான்‌ அககானூற்றில்‌ சரிபாதியான அளவுள்ள 
பாடல்கள்‌ பாலைத்தணையைப்‌ பற்றியனவாக அமைந்தன. 
இவ்வாற்றால்‌ சங்க காலத்தின்‌ தொடக்கத்தில்‌ குழந்தை 
போல்‌ சிரிப்பும்‌ களிப்புமாகக்‌ காலங்கழித்த மக்கள்‌; 
காளடைவில்‌ படிப்படியாக மாறிச்‌ சங்க காலத்தின்‌ பிற்‌ 
பகுதியில்‌ ஆன்‌ றவிந்தடங்கும்‌ பண்புடையவர்‌ ஆயினர்‌ 
அனலாம. 


F 


பரந்த பொதுவகையில்‌ அமைந்த இலக்கியச்‌ சிறப்புப்‌ 
பெயர்க்‌ குழுவினுள்‌ அடங்கிய மற்றொரு சிறு உட்குழு 
உண்டு. அப்‌ பெயர்கள்‌ மேலே கூறியவற்றைப்போல 
ஐ தனைப்‌ பெரும்‌ பகுதியைச்‌ சார்ந்தன அல்ல. ஆனல்‌, 
அத்‌ தணைகளுள்‌ அமைந்த துறைகளைப்‌ பற்றியன. எடுத்துக்‌ 
காட்டாக * மடல்‌ பாடிய மாதங்கரனார்‌ £, * வெறி பாடிய 
காமக்‌ கண்ணியார்‌ ” என்ற பெயர்களைக்‌ காணலாம்‌. 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 775 
மடல்‌ பாடிய மரதங்கீரனூர்‌ : 


இப்‌ புலவரின்‌ இயற்‌ பெயர்‌ ' கரன்‌ * என்பது. மாதன்‌ 
என்பது அவர்‌ தந்தையாரின்‌ பெயர்‌. ₹மாது! என்பது, 
அழகு, காதல்‌ என்ற இரண்டு பொருள்கள்‌ உடைய அடிச்‌ 
'சொல்லாகத்‌ தொல்காப்பீயத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள.து.* 
எனவே, மாதன்‌ என்பது ( கண்டார்‌ விரும்பும்‌ கட்டழ 
கன்‌! எனப்‌ பொருள்படும்‌. இவ்‌ வுலகில்‌ இலைமறை 
காயாகத்‌ இகழும்‌ தெய்வீக சக்தியைத்‌ தமிழன்‌ அன்‌ 
புணாச்சி கலந்த அழகுருவமாகவே கண்டான்‌. அம்‌ 
மெய்யன்‌ என்ற பெயரைப்‌ பற்றி முன்னரே குறிக்கப்‌ 
பட்டது. வடமொழியாளர்‌ இப்‌ பெயரைச்‌ * சுந்தரன்‌ £ 
என மொழிபெயர்த்துக்கொண்டார்கள்‌. மதுரையில்‌ 
விளங்கும்‌ சிவ பெருமானின்‌ பெயர்‌ சொக்கர்‌ என்பது 
அனைவரும்‌ அறிந்தது, அழகின்‌ தெய்வீகத்‌ தன்மையைக்‌ 
கண்டு, தெய்வத்தையும்‌ அழகு வடிவமாகவே உணரும்‌ 
கிலை சங்க காலம்‌ போன்ற மிகப்‌ பழங்காலத்திலேயே தமிழ்‌ 
காட்டில்‌ தோன்றிவிட்டது. சங்கப்‌ புலவரின்‌ இயற்‌ 
பெயராக அமைந்த மாதன்‌ கீரனார்‌ என்பதோடு “மடல்‌ 
பாடிய? (மடல்‌ எனும்‌ துறையைப்‌ பாடிய என்னும்‌) அடை 
மொழி சேர்க்கப்பெற்றுள்ளது. மடல்‌ என்பது தன்னைத்‌ 
தியாகம்‌ செய்தல்‌ எனப்‌ பொருள்படும்‌. இத்‌ தியாகமும்‌ 
ஒருவன்‌ தான்‌ விரும்பியதை--உயிரினும்‌ மேலாக விரும்‌ 
பியதை-அடைய முடியாதபோது உயிரை விட்டுவிடத்‌ 
அணிதலாகும்‌. தயங்கும்‌ தன்மை தலைவனுக்கு இல்லை, 
“செய்‌ அல்லது செத்து மடி '-இதுதான்‌ அவனுடைய 
வாழ்க்கையின்‌ கொள்கை. தான்‌ காதலித்த நங்கை 
தன்னைக்‌ காதலிக்காத நிலையிலும்‌, தலைவனும்‌ தலைவியும்‌ 
காதல்‌ கொண்டிருந்தும்‌ தலைவியை மணப்பதில்‌ மிக்க 
இடையூறு இருக்கின்ற நிலையிலும்‌, தலைவன்‌ தன உயிரை 


*டமாதர்‌ காதல்‌!--தொல்‌, சொல்‌, 928. 


176 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


விடத்‌ துணிர்து பனைமரத்தின்‌ மட்லால்‌ ஒரு குதிரை 
செய்வான்‌; அதன்மேல்‌ ஏறி, அதன்‌ முட்கள்‌ போன்ற 
கருக்குக்கள்‌ தன்‌ உடலெல்லாம்‌ அறுக்க அதனால்‌ குருதி 
சோர;-—(புனைக்துரையாகக்‌ கூறுபவர்‌ குருதி தோன்ற: 
லாகாதென்பர்‌)-ாற்‌ சந்தியில்‌ யாவரும்‌ காண அதை: 
ஊர்ந்து செல்வான்‌. ஆம்‌, அஃது அவனுடைய சாவுப்‌ 
பயணம்‌. அன்பில்லாத, இடையூறு நிறைந்த இந்த 
உலகதீதைவிட்டுப்‌ புனிதமான சாவு உலகத்திற்கு அவன்‌ 
பயணம்‌ செய்கிறுன்‌; உடல்‌ முழுதும்‌ சாம்பல்‌ பூசி; 
எலும்பு மாலையும்‌ எருக்கம்‌ பூ மாலையும்‌ அணிந்து. 
செல்லுகிறான்‌. அது மட்டுமா? தான்‌ காதலித்த 
பெண்ணின்‌ உருவம்‌ வரைந்த ஓவியத்தையும்‌ அவன்‌ தன்‌ 
கையில்‌ வைத்திருக்கிறான்‌. (சாம்பலும்‌ எலும்பும்‌ சாவின்‌ 
சின்னங்கள்‌. எருக்கம்‌ பூ இவ்வுலகில்‌ வாழ்விழர்த பூ) 
இந்தக்‌ கோலத்தோடு தலைவன்‌ நாற்‌ சந்தியில்‌ செல்லு 
இருன்‌. பனங்கருக்குக்‌ குதிரையில்‌ அவன்‌ இழுத்துச்‌ 
செல்லப்படுகிறான்‌. ஊரில்‌ உள்ள சான்றோர்கள்‌ இந்தக்‌ 
கொடுமையைக்‌ கண்டு, ஆற்றாமல்‌ தலைவனுடைய செயலிற்‌ 
குறுக்கிட்டு அவனது துன்பம்‌ யாதெனக்‌ கேட்டுப்‌ பின்‌ 
அவனது விருப்பத்தை தலைவியை மணமுடி.க்கவேண்டும்‌' 
என்ற தலையான விருப்பத்தை -நிறைவேற்றிவைப்பா- 
தமிழ்ப்‌ பேரகராதியில்‌ “மடல்‌ ' என்பது, தான்‌ 
காதலித்த தலைவியைப்‌ பெறாதவிடத்துத்‌ தலைவன்‌ ஏறுதற்‌ 
பொருட்டுப்‌ பனங்கருக்காற்‌ குதிரைபோற்‌ செய்த ஊர்தி * 
என விளக்கப்பட்டிருக்கறறதுர மாதன்‌ கீரனார்‌ பாடிய 
இரண்டு பாடல்களே இப்போது நமக்குக்‌ இடைக்‌ 
இன்றன; அவை குறுக்தொகை 182-ஆம்‌ பாடலும்‌, கற்‌ 
திணை 8771-ஆம்‌ பாடலும்‌ ஆகும்‌. இர்த இரண்டு பாடல்‌ 
களும்‌, பனங்கருக்குக்‌ குதிரை மீதேறிச்‌ சாவு ரோக்‌ 
யாத்திரை செய்யத்‌ துணிச்த தலைவனின்‌ துணிவையே பாடு 
ர்பக்கம்‌ £ 8020, 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 177 


இன்றன. அதனால்தான்‌ இவற்றைப்‌ பாடிய புலவர்‌ * மடல்‌ 
பாடிய மாதங்‌ கீரனார்‌? என அழைக்கப்பெற்றார்‌, மடல்‌ 
என்பது நாளடைவில்‌ புலவரின்‌ புனைந்துரையமைந்த 
புலனெறி வழக்கமாஇவிட்டது. பிற்கால இலக்கியங்க 
ஸில்‌ * மடல்‌! என்ற ஒரு தணிவகை நூல்‌, பிரபந்தங்கள்‌ 
என்ற வரிசையில்‌ ஒன்றாக இருப்பதைக்‌ காணுகின்றோம்‌. 
வெறி பாடிய காமக்கண்ணீயார்‌ : 

காமக்கண்ணி என்பதுதான்‌ இப்‌ புலவரின்‌ இயற்‌ 
பெயர்‌. காமக்கண்ணி என்பது காமாட்சி என இக்‌ 
காலத்தில்‌ வழங்குகிறது. காமாட்சி என்ற சொற்றொடரில்‌ 
“காம?” (காமம்‌) என்ற சொல்‌ அப்படியே சங்க காலத்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ பலராலும்‌ வழங்கப்பட்ட இயற்‌ சொல்லாத 
லின்‌ அதைத்‌ தமிழில்‌ மொழி பெயர்க்கவேண்டி௰ இன்றி 
யமையாமை இல்லாது போயிற்று. £அட்‌ச' என்ற 
சொல்லைத்தான்‌ கண்ணி! என மொழிபெயர்த்துள்ளார்‌ 
கள்‌. கன்னட மொழியில்‌ உள்ள யாப்பிலக்கண விதிகள்‌ 
சில, இங்ஙனம்‌ இரு மொழிச்‌ சொற்கள்‌ கலப்படமாக 
அமைந்த சொற்றொடருக்குத்‌ தடை எழுப்புவனவாம்‌. 
ஆனால்‌ பழக்‌ தமிழர்கள்‌ இதில்‌ ஒரு குற்றமும்‌ காணவில்லை. 
வட மொழி பாதி, தமிழ்‌ மொழி பாதியாக அமைந்த இது 
போன்ற தொடர்கள்‌ தமிழ்‌ காட்டில்‌ இயல்பாக வழங்கி 
வந்துள்ளன. (நிறைவு என்று பொருள்படும்‌ கமம்‌ என்ற 
உரிச்‌ சொல்லடியாகப்‌ பிறந்த தனித்‌ தமிழ்ச்‌ சொல்லே 
காமம்‌ என்பது, என யாம்‌ வேறு ஒரு கட்டுரையில்‌ 
ஆராய்ந்து கூறியுள்ளோம்‌.). 

பெற்றோரின்‌ பாதுகாப்பிலும்‌ தோழியின்‌ ௮ரவனைப்‌ 
பிலும்‌ வளர்ந்துவர்த தலைவி, ஊழின்‌ செயலால்‌ ஆண்‌ 
மகன்‌ ஒருவனைச்‌ சந்தித்து, அவன்பால்‌ அன்பு கொண்டு, 
அவனைக்‌ கூடி. முயங்கியபின்‌ உடலும்‌ உள்ளமும்‌ மாறு 
படுகிறாள்‌. அவளுடைய நடை உடை பாவனைகள்‌ அடி 

சங்‌. 12 


178 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யோடு மாறிப்‌ போன்றன. உணவுண்ணும்‌ முறையில்‌ 
விட்டில்‌ உள்ளவரோடு பழகும்‌ முறையிலும்‌ அவளிடம்‌ 
மிக்க மாறுதல்‌ காணப்படுறெது. இந்த மாறுதலைக்‌ கண்டு 
மனங்கலங்யெ பெற்றோர்‌ அறிவரையும்‌; குறிகூறுபவளேயும்‌ 
அடுத்து இதைப்‌ பற்றிக்‌ கேட்கன்றார்கள்‌. வழக்கம்‌ 
போல அவர்கள்‌ முருகன்‌ தாக்குதலால்‌ இர்த மாறுதல்‌ 
உண்டாயிற்று எனக்‌ கூறுறொர்கள்‌. (அவர்களுக்கு 
அதைத்‌ தவிர வேறு என்ன தெரியும்‌ 2 “முருகன்‌ பிடித்‌ 
துக்கொண்டான்‌ ', (மலைத்‌ தெய்வம்‌ பிடித்துக்‌ கொண்டது”) 
“ சூர்‌ பிடித்தக்கொண்டது * என்று இப்படி எதாவது 
சொல்லுவதுதான்‌ அவர்கள்‌ வழக்கம்‌.). : முருகன்‌ 
பிடித்தக்கொண்டான்‌ ? என்று அவர்கள்‌ கூறியதைக்‌ 
கேட்ட பெற்றோர்‌, முருகனுடைய முனிவைத்‌ தணிப்பதற்‌ 
காக, அத்‌ தெய்வத்திற்குப்‌ பூசை செய்யும்‌ வேலனை அழைக்‌ 
கிறார்கள்‌. அவன்‌ தலைவியின்‌ வீட்டிற்கு வந்து பல வகை 
யான படையல்களும்‌ மலர்களும்‌ இட்டுப்‌ பறையும்‌ சங்கும்‌ 
முழங்க ஆடம்பரமான வழிபாடு ஈடத்துகிறான்‌. இது 
போன்ற வழிபாட்டின்போது முருகனே அவனிடம்‌ வரற்து 
தங்குவதாக மக்கள்‌ ஈம்பினார்கள்‌, அவன்‌ ஆடுகிறுன்‌ ; 
அவள்‌ ஆடுதலும்‌ உண்டு. இர்த ஆட்டத்திற்கு வெறி 
ஆடல்‌ ' என்று பெயர்‌. வெறி என்ற சொல்லுக்கு 
“மணம்‌? என்று பொருள்‌. வேலன்‌ தன்னை மறந்து 
மயங்கி ஆடும்போது; அறிவின்‌ வசமில்லாமல்‌ வேலை செய்‌ 
இன்ற அவனுடைய உடற்கோளங்கள்‌ மிகுந்த மணம்‌ வீச 
இன்ற வேர்வையை வெளிவிடுகன்றனவாகல்‌ வேண்டும்‌. 
பார்க்கன்றவர்களின்‌. உள்ளத்தில்‌ இஃது அச்சத்தை மூட்‌ 
டும்‌. எனவே, அவனது ஆட்டம்‌ தெய்வீக ஆட்டமாக ஆ 
.விடுறெது. தமிழ்ப்பேரகராதி “வெறியாட்டு என்பதற்கு 
4 வேலனாடல்‌ ' எனத்‌ தமிழிலும்‌, * ஸ்கந்தக்‌ கடவுளின்‌ 
ஆவேசத்தால்‌ கோயிற்பூசாரி ஒருவன்‌ ஆடுதல்‌ * என்னும்‌ 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 179 


பொருள்பட ஆங்கிலத்திலும்‌ விளக்கம்‌ தந்துள்ள து.* 
காமக்கண்ணியார்‌ என்னும்‌ இப்‌ புலவர்‌ இந்த வெறியாட்‌ 
டைப்பற்றி அகநானூற்றில்‌ இரண்டு பாடல்களில்‌! பாடுவ 
தோடு, இதே வெறியாட்டைப்‌ பற்றித்‌ தாம்‌ பாடிய குறும்‌ 
தொகை 2808-ஆம்‌ பாடலில்‌ 6 வேலளை?ப்‌ பற்றியும்‌ குறிப்‌ 
பிடுகிருர்‌. அகநானூறு 22-ஆம்‌ பாடலில்‌ ஒரு வேடிக்கை 
யான நிகழ்ச்சி சித்நிரிக்கப்படுறெது. தலைவியின்‌ வீட்டிற்‌ 
குள்‌ வெறியாட்டு நடக்‌ துகொண்டிருக்கும்போதே, தலை 
வன்‌ யாரும்‌ அறியாமல்‌ சிறைப்புறத்தில்‌ வந்து தலைவியைக்‌ 
கண்டு செல்லுகிருன்‌. அதனால்‌, முன்‌ வாடியிருந்த அவள்‌ 
உடல்‌ அழகு பெறுஇறது. மீர்க்கம்‌ பூப்போல்‌ அழழைர்‌ து 
வாடியிருந்தவள்‌, காலையில்‌ அலர்ந்த தாமரை மலாபோல்‌ 
அழகு பெற்று விளங்குகிறாள்‌. அவள்‌ முகத்தில்‌ பழைய 
எழில்‌ காணப்படுகிறது. அவனைச்‌ ௬ற்றியிருக்த பெற்றோர்‌ 
உள்ளிட்ட எல்லோரும்‌ வேலனின்‌ வெறியாடலினால்தான்‌ 
அவளத ரோய்‌ தீர்ந்தது என எண்ணாறொர்கள்‌. 
அகநானூறு 98-ஆம்‌ பாடலில்‌ தலைவியின்‌ அவலமான 
மனநிலை விவரிக்கப்படுகிற.து. அவளுடைய தாயும்‌ செவிவி 
முதலிய மற்றவர்களும்‌ அவளது உடலில்‌ தோன்றிய மாறு 
தலைக்‌ கண்டு அஞ்சி, அதைப்‌ போக்குவதற்காக * வெறி 
பாட்டிற்கு ? ஏற்பாடுகள்‌ செய்கின்ருர்கள்‌. அந்த வெறி 
யாட்டத்தினால்‌ விளையப்போகும்‌ பயனைப்‌ பற்றித்‌ தலைவி 
எண்ணிப்பார்க்கிறாள்‌. அவள்‌ மனம்‌ குழம்புகிற.து. என்ன 
'செய்வது என்று அறியாமல்‌ அவள்‌ துன்புறுகிருள்‌. வெறி 
பரடலினால்‌ அவளுடைய பழைய எழில்‌ திரும்பவில்லை 
யாயின்‌, தாயும்‌ சுற்றத்தாரும்‌ ஊராரும்‌ அவளிடம்‌ மேலும்‌ 
ஐயம்‌ கொண்டு, உண்மைக்‌ காரணத்தைக்‌ கண்டுபிடிக்க 
மூயலுவார்கள்‌ ; அவள்‌ ஆண்‌ மகன்‌ ஒருவனைப்‌ பிறர்‌ 
யாருமறியாமல்‌ சந்தித்துக்‌ காதல்‌ செய்ததையும்‌ அறிந்து 


சுபக்கம்‌ : 8815, 492, 98. 


380 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


விடுவார்கள்‌. அப்பொழுது ஊர்முழுதும்‌ பழி அற்றும்‌. 
வெறியாடலால்‌ முருகன்‌ மனம்‌ நெகிழ்க்து தன்‌ அழகு 
திரும்பும்படி. செய்தானாயின்‌, தன்னுடைய பிரிவினால்தான்‌ 
தலைவியின்‌ அழகு வாடியிருக்கிறது என்று எண்ணிக்‌: 
கொண்டிருக்கும்‌ தலைவன்‌ இச்‌ செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ 
பேரிடியுற்றவனாவான்‌. அறிவர்‌ முதலியோர்‌ கூறியது 
போலத்‌ தலைவியின்‌ நோய்க்கு வேறு ஏதோ காரணம்‌: 
என்று கேள்விப்பட்டவுடன்‌ அவன்‌ மனம்‌ முறியும்‌. ஏமாற்‌: 
றம்‌, மனமுறிவு இவற்றைத்‌ தலைவனுக்கு உண்டாக: 
விட்டு உயிர்‌ வாழ்ந்திருக்கத்‌ தன்னால்‌ இயலாது என்று 
எண்ணுகிறாள்‌ தலைவி. இதுதான்‌ அகம்‌, 98-இல்‌ உள்ள 
சோக சத்திரம்‌. 

£ வெறியாடல்‌ £ என்ற துறையைப்‌ பாடுவதில்‌ காமல்‌: 
கண்ணியாருக்கு இருந்த பேராற்றலை அகநானூற்றில்‌: 
அமைந்த இரண்டு பாடல்களும்‌ உள்ளங்கை நெல்லிக்கனி 
எனக்‌ காட்டுனெறன. குயவன்‌ களிமண்ணேத்‌ தன்‌ விருப்‌ 
பப்படி உருவாக்க முடியும்‌. இப்‌ புலவரும்‌ தம்‌ விருப்பப்படி. 
மூழ்ச்சியான சூழ்கிலயையோ துயரமான சூழ்கிலை- 
யையே உண்டாக்க முடியும்‌. இதனால்தான்‌ இவருக்கு. 
“வெறி பாடிய காமக்கண்ணியார்‌ * என்ற பெயர்‌ அமைந்தது... 
நோய்‌ பாடி.யார்‌ : 

இப்‌ புலவரது இயற்பெயர்‌ தெரியவில்லை. எனவே. 
வெறும்‌ இலக்கியப்‌ பெயரை மட்டுமே கொண்ட புலவர்‌ 
களிடையே இவரும்‌ ஒருவர்‌ ஆகிறார்‌. இவரது பெயரைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சியை இக்‌ கட்டுரையின்‌ முதற்பகுதியி 
லேயே அமைத்திருத்தல்‌ வேண்டும்‌. ஆயின்‌; அங்கு ஆரா 
யப்பட்ட பெயர்களைப்‌ போலப்‌ பாடலில்‌ வரும்‌ சொல்‌: 
யோ, தொடரையோ குறிக்காமல்‌, பாடலீல்‌ அமைந்த 
கருத்துணர்ச்சியை இப்‌ பெயர்‌ குறிப்பிடுதலின்‌, பரந்து 
பட்ட பொதுவகையில்‌ அமைந்த பெயர்களின்‌ இடையே: 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 187 


இதை அமைக்கவேண்டுவதரயிற்று. அகநானூற்றில்‌ 
67-ஆம்‌ எண்ணுள்ள ஒரு பாடலே இவர்‌ பாடியதாக ஈமக்‌ 
குக்‌ கடைத்துள்ள து. பொருள்‌ சேர்ப்பதற்காகப்‌ பிரிந்த 
தலைவனை நினைந்து மிகவும்‌ வருந்திய தலைவியிடம்‌, தோழி, 
56 இறிது காலத்திற்குப்‌ பிரிர்த தலைவனை எண்ணி இவ்வாறு 
வரும்‌ துதல்‌ முறையன்று " எனக்‌ கூறுறொள்‌. தலைவி அவ 
க்குப்‌ பதில்‌ சொல்லுகிறுள்‌ : ££ என்‌ ஆருயிர்த்‌ தோழி ! 
கான்‌ என்ன செய்வது? அவர்‌ சென்ற வழியைப்‌ பற்றியே 
மான்‌ கவலைப்படுகிறேன்‌ ; அர்த வழியில்‌, வானம்பாடி 
மழைபொழியும்‌ மேகத்தைப்‌ பார்த்துப்‌ பாடியுங்கூட, 
அர்த அருளற்ற முகில்‌, மழை பொழியாமல்‌ சென்‌ றுவிட்‌ 
டது. அங்கு உள்ள மரங்களில்‌ பசுமையான இலைகளே 
இல்லை. வழிழுழுதும்‌ முரம்பு (வன்னிலம்‌) மிகுந்துள்ள அ; 
அவ்‌ வழியில்‌ முன்பு சென்ற வீரமக்களை, நரகவாசிகள்‌ 
போன்று அப்‌ பாலை நிலத்தில்‌ வாழும்‌ வழிபறி கொள்ளைக்‌ 
காரர்கள்‌ மறித்துத்‌ தாக்கிக்‌ கொன்று வீழ்த்தினர்‌. 
அவர்கள்‌ இறந்த இடத்தில்‌ அவர்களின்‌ நினைவாக நடுகல்‌ 
காட்டியுள்ளார்கள்‌. ௮ம்‌ நடுகற்களின்‌ மேல்‌ அவ்‌ வீரர்கள்‌ 
அர்தியிருந்த வாளும்‌ வேலும்‌ நிறுதீதிவைக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. தொலைவில்‌ இருந்து பார்ப்பவர்க்கு, வாளும்‌ 
வேலும்‌ ஏந்திக்கொண்டு போருக்குச்‌ சித்தமாக ஒரு 
படையே நிற்பது போலத்‌ தோன்றுகிறது, அந்தப்‌ பாலை 
நிலக்காட்சி. அங்குத்‌ தோன்றும்‌ கானல்‌ நீரிடையே 
இடக்கும்‌ கூழாங்கற்கள்‌ நிலத்தில்‌ கடக்கும்‌ மின்மினி 
போல்‌ ஒளிவிடுகன்றன. ஐயோ / தோழி, (இப்படியெல்‌ 
லாம்‌ இருக்கும்‌ என்று கூறப்படும்‌) இந்த வழியில்தான்‌ 
கம்‌ தலைவர்‌ சென்றாராம்‌. இதை நினைத்தாலே என்‌ மனம்‌ 
.கடுங்குகிறது; சான்‌ என்செய்வ த??? எனத்‌ தலைவிதன்மனத்‌ 
துன்பத்தை இச்‌ சொற்களால்‌ வெளியிடுகிறாள்‌. தாங்க இய 
லாத மனத்துன்பமே *கோய்‌' எனப்படுவது. உடலில்‌ உண்‌ 
டாகும்‌ வலிக்கும்‌, நோய்‌ என்ற பெயருண்டு. சிலர்‌, இப்‌ 


182 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாடல்‌ பிரிவைப்‌ பற்றியதாக இருப்பினும்‌ ஆழமான துன்ப: 
உணர்ச்சி இதில்‌ காட்டப்பெறவில்லை எனக்‌ கருததிறார்கள்‌. 

ஆசிரியர்‌ பெயர்‌ காணப்பெறாத பாடல்களுள்‌ ஒன்ற, 
இப்புலவர்‌ பாடியதுபோல்‌ தோன்றுகிறது. அப்‌ பாடல்‌ நற்‌. 
திணையில்‌ 185-ஆம்‌ எண்ணுடையது. அதன்‌ கருத்து இது 
தான : (“என்‌ ரோய்க்கு முடிவே இல்லை. என்‌: மனம்‌ 
அவளையே எண்ணி வருந்துகிறது ; மிகவும்‌ கலங்குகிற.து.. 
அவள்மேல்‌ நான்‌ கொண்ட காதல்‌ உணர்ச்சி மனத்தில்‌ 
நிறைந்ததேர டமையாது வெள்ளம்போல்‌ பெருகி வழி 
கிறது.இத்துன்பம்‌ என்னைச்செயலற்றவனாக ஆக்‌இவிட்டது. 
நண்பா / என்‌ துன்பத்தை நீ பார்த்துக்கொண்டிருக்தும்‌ 
என்பால்‌ இரக்கம்‌ கொள்ளவில்லை. இரவலர்கள்‌ கொல்லி 
மலையை யாளும்‌ பொறையினிடம்‌ பரிசில்‌ பெறுவதற்காக. 
மலைமீது கற்கள்‌ நிறைந்த குறுகிய வழியில்‌ தளராமல்‌ ஏறிச்‌ 
செல்‌ ஓறெர்கள்‌. பாணர்கள்‌ அம்‌ மன்னனிடம்‌ முன்பு: 
பரிசிலாகப்‌ பெற்ற நல்ல சாதிக்‌ குதிரைகளின்‌ குளம்புச்‌ 
௬வடுகளால்‌ எற்பட்டதேயாகும்‌ ௮க்‌ குறுகிய வழி. இந்தக்‌: 
கொல்லிமலை உயர்ந்த சிகரத்தோடு பொருந்திப்‌ புகழ்பெற்று 
விளங்குகிறது. அசைர்தாடுகின்ற இலைகளையுடைய காம்‌: 
தள்‌ செடியின்‌ மலர்களில்‌ படிந்து தேனுண்ட வண்டுகள்‌ 
கட்டிய பல சிறு அறைகளையுடைய தேன்‌ கூடு அந்த மலை 
யின்‌ மேற்குப்‌ புறத்துச்‌ சரிவை அழகுபடுத்துன்‌ றது. அச்‌ 
சரிவின்‌ ஒரு புறத்தே தெய்வத்தால்‌ வரையப்பட்ட அழகு. 
நிறைந்த பெண்‌ பரவையின்‌ உருவம்‌ ஒன்று உள்ளது. 
என்‌ மனத்தைக்‌ கவர்ந்தவள்‌, அந்தப்‌ பெண்‌ பாவையைப்‌ 
போன்று சிறந்த அழனெயுடையவள்‌. அவள்‌ தன்‌ அழகை. 
என்னைக்‌ கொல்லுவ்‌ கருவியாகப்‌ பயன்படுத்தவிட்டாள்‌. 
கூன்‌ தனியனாக இரும்‌ து இந்த வருத்தத்தில்‌ உழன்று இறக்‌ 
கத்தான்‌ வேண்டுமா ? இது காமரோயால்‌ வருந்தும்‌ 
தலைவன்‌ தன்‌ சண்பனாகிய தேர்ப்பாகனிடமேோ அல்லது. 
தலைவியின்‌ தோழியிடமோ பேசும்‌ பேச்சாகும்‌. இக்‌ 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 185 


கவிதையில்‌ * தோய்‌ ” என்ற சொல்லே வருகிறது. நோய்‌ 
பாடியார்‌ எனின்‌ காதலால்‌ உண்டாகும்‌ துன்பத்தைப்‌ 
பாடியவர்‌ என்றுதான்‌ பொருள்‌. எனவே நற்றிணையில்‌ 
1852ஆம்‌ எண்‌ உள்ளதாக அமைந்த இப்‌ பாடல்‌ அவரால்‌ 
பாடப்பட்டதெனக்‌ கொள்வது பொருத்தமேயாகும்‌. 
காக்கை பாடினியார்‌ நச்செள்ளையார்‌ : 

செள்ளையார்‌ என்பதுதான்‌ இப்‌ புலவரின்‌ இயற்பெயர்‌. 
பேராசிரியர்‌ மீனாக்ஷிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌, தொன்மை 
ஆரிய மொழியைப்‌ போலவே தொன்மைத்‌ இிராவிட 
மொழியிலும்‌ அண்ண மெய்யொலி கிடையாது என்றும்‌; 
மெதுவான ஒலியையுடையனவாய்ப்‌ பின்‌ ௮ண்ணத்தி 
லிருந்து பிறப்பிக்கப்பட்ட மெய்களே அண்ண மெய்களாக 
வழங்கிவந்தன என்றும்‌ கூறியுள்ளார்கள்‌. இக்‌ கருத்தை 
அடிப்படையாகக்கொண்டு “கேள்‌ (உறவுமுறையார்‌) 
என்ற சொல்லிலிருந்துதான்‌ *செள்ளை! என்ற சொல்‌ பிறந்‌ 
தது என்பதைக்‌ காணலாம்‌. (ஜூ என்பது பெண்பாலைக்‌ 
குறிக்கும்‌ விகுதி. செள்ளை என்ற சொல்‌ *விரும்பத்தக்கவள்‌” 
எனப்‌ பொருள்படும்‌. இப்பொழுது பேச்சுவழக்கில்‌ செல்ல 
மாக வழங்கப்படும்‌ * செல்லி ' என்ற சொல்லை இக்‌ காலத்‌ 
தார்‌ பலர்‌ £ செல்வி! என்ற சொல்லின்‌ மரூ௨ என்பர்‌. 
அதைவிடச்‌ செள்ளை என்பதிலிருந்து அது தோன்றியது 
எனக்‌ கொள்ளுதல்‌ பொருத்தமாக இருக்கும்‌. £௩? என்‌ 
பது பெருமை, அல்லது சிறப்பைக்‌ குறிக்கும்‌. ஆசிரியாக்‌ 
கும்‌ பெருமைக்குரிய சிலர்க்கும்‌ இது பட்டமாக அளிக்கப்‌ 
பட்டு, அவர்‌ பெயருக்கு முன்னர்ச்‌ சேர்க்கப்படும்‌. £ நல்‌ ? 
என்ற சொல்லே 4௩! என விகாரமாயிருப்பின்‌ இதற்கு 
₹ நல்ல பண்புள்ள ' என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. ஈச 
செள்ளையார்‌ என்னும்‌ இப்‌ புலவர்‌ ( காக்கை பாடினியம்‌ £ 
என்ற தொரு யாப்பிலக்கண நூலை இயற்றியுள்ளார்‌. தொல்‌ 
காப்பியத்தின்‌ உரையாசிரியர்களுூள்‌ ஒருவரான பேரா 


184 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


சிரியர்‌, தொல்காப்பியரின்‌ காலத்தில்‌ வாழ்ந்திருந்த 
காக்கை பாடினியார்‌ என்பவரால்‌ இயற்றப்பட்ட காக்கை 
பாடினியம்‌ என்னும்‌ நூலைப்‌ பற்றியும்‌, அவருக்குப்‌ பிற்‌ 
காலத்தில்‌ வாழ்ந்திருந்த காக்கை பாடினியாரால்‌ பாடப்‌ 
பெற்ற: சிறுகாக்கை பாடினியம்‌ என்னும்‌ ூலைப்பற்றி 
யும்‌ தமது உரையிற்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. ஈச்செள்ளையார்‌ 
இவ்விரண்டாம்‌ காக்கை பாடினியாராகத்தான்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. இவர்‌ ஆடுகோட்‌ பாட்டுச்‌ சேரலாதனைப்‌ 
புகழ்க்து பதிற்றுப்பத்தின்‌ ஆறாம்பத்தை இயற்றியுள்ளார்‌. 
ஈதன்‌ றிக்‌ குறுந்தொகை 210-ஆம்‌ பாடலையும்‌ புறகானூறு 
2718-ஆம்‌ பாடலையும்‌ பாடியுள்ளார்‌. 

காக்கை பாடினியார்‌ என்ற தொடருக்குக்‌ காக்கை 
யைப்‌ பாடிய ஒரு பெண்பாற்‌ புலவர்‌ * என்பது பொருள்‌. 
காக்கையைப்‌ பற்றிக்‌ குறுந்தொகை 210-ஆம்‌ பாடலில்‌ 
இவர்‌ பாடியிருத்தலால்‌ இவர்‌ பெயருக்குமுன்‌ இவ்‌ வடை 
மொழி சேர்க்கப்பெற்றது. 

தலைவன்‌ நெடுகாள்‌ பிரிக்திருக்து திரும்பி வருகிறான்‌ ; 
தான்‌ வரும்வரையில்‌ தலைவிக்கு, ஆறுதல்‌ கூறி அவளைத்‌ 
தேற்றியதற்காகத்‌ தோழிக்கு அவன்‌ நன்றி கூறுகிருன்‌. 
ஆனால்‌ தோழியோ; அவனுடைய நன்றியெல்லாம்‌ காக்‌ 
கைக்கே உரியது எனக்‌ கூறுகிறாள்‌. காக்கை கரைந்தால்‌ 
விருந்தினர்‌ வருவர்‌, அல்லது பிரிந்த சுற்றத்தார்‌ வருவர்‌ 
என்பது இன்றும்‌ காட்டுப்புற மக்களிடையே நிலவும்‌ ஈம்‌ 
க்கை. தன்‌ வீட்டு முற்றத்தில்‌ காக்கை விடாது கரைந்து 
கொண்டிருந்ததால்‌, தலைவன்‌ விரைவில்‌ திரும்பி வர்துவிடு 
வான்‌ என்று நம்பித்‌ தலைவி அமைதியாக இருந்தாள்‌. 
“: திண்ணிய தேர்களை உடைய நள்ளியின்‌ கானத்தில்‌ 
வாழும்‌ ஆயர்கள்‌, பல பசுக்களை வைத்திருக்கின்‌ றனர்‌. 
அவர்களுடைய பசுக்கள்‌ தரும்‌ பாலிலிருந்து எடுக்‌ 
கப்படும்‌ செய்யை எல்லாம்‌ ஒன்றுசேர்த்துத்‌ தொண்டி 
சகரில்‌ விளையும்‌ எராளமான வெண்ணெல்லைக்‌ கொண்டு 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 185 


அரிசியாக்கிச்‌ சமைத்த சோற்றுடன்‌, அச்‌ நெய்யைக்‌ 
கூட்டி ஏழு பெரிய பானைகளில்‌ இட்டுக்‌ கலந்து 
காக்கைக்குப்‌ பலியாக வைத்தாலும்‌ அத செய்த உத 
விக்கு இக்‌ கைம்மாறு மிகவும்‌ இறியதே. என்‌ தோழி 
உன்னைப்‌ பிரிந்த வருத்தத்தால்‌ உடல்‌ மெலிந்து, தன்‌ தோள்‌ 
களில்‌ அணிந்‌ இருந்த அணிகளை நெதழவிட்டு வாடி.க்கொண் 
டிருந்தபோது விருந்து வரும்‌? என்று கரைந்த காக்கை 
அவளது உயிரைக்‌ காப்பாற்றிக்கொண்டிரும்தது இத 
தான்‌ மேற்குறித்த குறுக்தொகைப்‌ பாடலின்‌ கருத்து. இப்‌ 
பாடலுள்‌ காக்கை சிறப்புறப்‌ பாடப்பெறுகின்றதாதலின்‌ 
இப்‌ பாடலைப்‌ பாடிய இப்‌ புலவருக்குக்‌ காக்கைபாடினி 
யார்‌ என்னும்‌ அடைமொழி தரப்பட்டது பொருத்தமே. 
காவன்‌ முல்லைப்‌ பூதனூர்‌ : 


ஐந்து திணைகளிலும்‌ வாழும்‌ மக்களின்‌ அகப்புற 
வாழ்க்கைகளைப்‌ பற்றிய செய்தி முன்னரே குறிக்கப்‌ 
பட்டது. வாழ்க்கையில்‌ சாம்‌ பெறும்‌ சிறந்த வெற்றியும்‌ 
அவுறத்திணைப்‌ பகுதிகளுள்‌ ஒன்றாகும்‌. களப்‌ போரில்‌ பகை 
அரைப்‌ புறங்காண்பது மட்டும்‌ வெற்றியன்று ; ஈம்‌ கடமை 
களை ஒழுங்காக நிறைவேற்று தற்குரிய வாழ்க்கைப்‌ போரில்‌ 
அக்‌ கடமைகளைச்‌ செவ்வையாகச்‌ செய்து முடிப்பதும்‌ 
வெற்றியாகும்‌. இவ்‌ வெற்றியே தலைசிறந்த வெற்றியாகும்‌. 
இதையும்‌ உபகிடதங்களும்‌ கடமை ஆற்றி இன்பம்‌ எய்து 
யவனைக்‌ : இருத இருத்தியன்‌ ' என்று பாராட்டும்‌. கடமை 
யாற்றி மகழ்ச்சி அடைதலே வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌ 
என்று கடைப்பிடித்தல்‌ வேண்டும்‌. வெற்றி நமக்குப்‌ 
புகழைத்‌ தேடித்‌ தரும்‌. நிலையில்லாமல்‌ மாறிக்கொண்‌ 
டிருக்கும்‌ இந்த உலகில்‌ ஈம்‌ செயல்களை நில்பெறவைப்பதே 
அகழாகும்‌. 3 . ்‌ 

கவிஞன்‌ இறந்து விடுகிறான்‌ ; ஆனால்‌, அவன்‌ கவிதை 
அன்றும்‌ வாழ்கிறது. புத்த பகவான்‌ இறர்துவிட்டார்‌ ; 


186 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஆனல்‌ அவர்‌ பரப்பிய கொள்கைகள்‌ இன்றும்‌ உலஇில்‌ 
வாழ்கின்றன ; என்றும்‌ அவை அழியா. சோழன்‌ கரி 
காலன்‌ இறக்துவீட்டான்‌ ; ஆனால்‌, காவிரிக்குக்‌ கரையும்‌ 
அணையும்‌ கட்டிய அவனது புகழ்‌ என்றும்‌ அழியாமல்‌ 
வாழும்‌. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ உள்ள வாகை” என்னும்‌ 
புறத்‌ துறையின்‌ கருத்து இதுவேயாகும்‌. என்றும்‌ மங்காத 
புகழைத்‌ தருவதாகிய வெற்றியைப்‌ பெறுவதே வாகை; 
தமிழரின்‌ கொள்கைப்படி. இவ்‌ வெற்றி, வலிமையை யறிதற் 
காகப்‌ போட்டியிட்டுப்‌ போர்‌ செய்து பெறும்‌ வெற்றி 
யாகவோ, கடமைகளை ஈன்கு கிறைவேற்றி வாழ்க்கையில்‌: 
பெறும்‌ வெற்றியாகவோ இருக்கலாம்‌, கலிங்கப்‌ போர்க்‌ 
களத்தே நிகழ்ந்த பெரும்‌ போரில்‌ அசோகன்‌ வெற்றி பெற்‌: 
ரான்‌. ஆனால்‌ அதைவிட அருமையான வாழ்க்கை 
வெற்றியை அவன்‌ அற ஆட்சியால்‌ நாட்டை ஆண்டதன்‌ 
வாயிலாகப்‌ பெற்றான்‌. மக்கள்‌ வாழ்க்கையில்‌ எத்தனையே 
துறைகள்‌ உண்டு. ஒவ்வொரு துறையிலும்‌ இவ்‌ விருவகை 
வெற்றிகளும்‌ உள்ளன. போதி மரத்தின்‌ நிழலில்‌ அமர்ந்து 
தியானம்‌ செய்யும்போ து, அத்‌ தியானத்தைக்‌ கலைக்க 
முயன்ற தீயசக்திகளை அடக்கிப்‌ புத்தர்‌ வெற்றி பெற்றார்‌. 
ஆனால்‌ மணித சமுதாயத்தோடு இரண்டறக்‌ கலந்து 
வாழ்ச்து அதற்காகவே தம்மை அர்ப்பணித்துக்‌ தொண்டு: 
செய்த போதுதான்‌ அவர்‌ உண்மையான “புத்தர்‌? தன்‌ 
மையை-தம்‌ வாழ்வின்‌ வெற்றியைப்‌ பெற்றார்‌, போட்டி 
யிட்டுப்‌ பெறும்‌ வெற்றி, வாகை யெனப்படும்‌ ; வாழ்வில்‌: 
மனத்தைத்‌ தூய்மை செய்து, கடமைகளை நிறைவேற்றிப்‌: 
பெறும்‌ இயற்கையான வெற்றி * முல்லை எனப்படும்‌. 
இர்த வெற்றி, உலகில்‌ கண்ணுக்குத்‌ தெரிய வாமும்‌: 
ஒன்றை வென்று பெறுவதன்‌ று ; ஒரு மனிதனின்‌ உடலும்‌: 
உள்ளமும்‌ இர்தப்‌ பரந்த ௮ண்டத்தோடு ஒற்றித்து, அதன்‌ 
சேவையில்‌ முழுமையாக வளர்ந்து மலர்ந்து நிற்பதே. 
* முல்லை ' என்று அழைக்கப்படும்‌ இயற்கை வெற்றியாகும்‌. 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 187. 


காவல்‌ முல்லை என்பது ஓர்‌ அரசன்‌ இவ்‌ வகையில்‌ அடைந்த. 
வெற்றி; அதாவது அசோகன்‌ அற ஆட்சியால்‌ வெற்றி” 
கரமாக காட்டை ஆண்டதுபோல்‌ ஆளும்‌ ஒரு மன்னன்‌ 
பெறும்‌ வெற்றி, வாகைத்‌ இணையின்‌ பல துறைகளில்‌: 
இதுவும்‌ ஒன்று. தொல்காப்பியத்தில்‌ இது குறிப்பிடப்‌- 
படவில்லை; ஆனால்‌ பிற்காலத்து நூலான “புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை'*யில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்‌: 
பியம்‌ தோன்றிய காலத்திற்குப்‌ பின்‌ இந்த வகையான ஒரு: 
துறையைப்‌ பாடும்‌ வழக்கம்‌ தோன்றி வளர்ந்‌ திருக்கலாம்‌... 
சங்க இலக்கியத்தில்‌ இத்‌ துறை காணப்படுதலால்‌ தொல்‌: 
காப்பியம்‌ சங்ககாலத்திற்குப்‌ பல ஆண்டுகளுக்கு முன்‌ 
தோன்றியிருக்கவேண்டும்‌ என்று துணியலாம்‌. தமிழ்ப்‌ 
பேரகராதி “காவல்‌ முல்லை' என்பதற்கு “அரசன்‌ ஆட்சி” 
யைச்‌ சிறப்பிக்கும்‌ புறத்துறை” எனப்‌ பொருள்‌ கூறு 
கிறது. இதுபற்றி இதனுடன்‌ கிறுத்தி மேற்செல்வோம்‌. 
நாம்‌ -ஈம்‌ ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட பெயர்‌. 
கரவல்‌ முல்லைப்‌ பூதனார்‌ என்பது. புலவரின்‌ இயற்பெயர்‌ 
பூதனார்‌ என்பதே. “பூத? என்ற வடமொழிச்‌ சொல்லி 
லிருந்து பூதன்‌ என்ற சொல்‌ தோன்றியதாகத்‌ தமிழ்ப்‌ 
பேரகராதி கூறுகிறது. இச்‌ சொல்‌ ஆதன்‌ என்ற 
சொல்லைப்போல்‌ உள்ளது. ஆதன்‌ என்ற சொல்‌ ஆ” 
(உண்டாதல்‌) என்ற பகுதியும்‌, து! என்றபொருட்சிறப்புத்‌- 
தரும்‌ உறுப்பும்‌ (இடைகிலையும்‌), அன்‌ என்ற ஆண்பால்‌" 
விகுதியும்‌ உடையதெனக்‌ கொள்ளலாம்‌. இவ்வாறே 
தோன்று என்னும்‌ பொருளையுடையதாகிய “பூ? (ஞூத்தல்‌)- 
என்னும்‌ அடிச்‌ சொல்லிலிருர்‌து பூதன்‌ என்ற சொல்‌: 
பிறந்ததாகக்‌ கொள்ளலாம்‌. இச்‌ சொல்‌ மலர்மரங்களின்‌ 
தெய்வத்தையே அல்லது மலர்களின்‌ தெய்வத்தையோ,. 
அல்லது திடீரென வெளிப்பட்டு முன்வந்து தோன்றும்‌ 


* இணை, 8, பாடல்‌, 24. ர்பக்கம்‌ 2 902, பக்கம்‌; 2835. 


௮88 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இதய்வத்தையோ குறிப்பிடுவதாகலாம்‌ ; தமிழ்ப்‌ பேரகராதி 
கூறுவதுபோல வடமொழியினீன்று பிறந்ததுமாகலாம்‌. 
-அற்றிணே 29-ஆம்‌ பாடலைப்‌ பாடிய பூதனார்‌ என்னும்‌ புலவரி 
அணின்றும்‌ இவரை வேறு பிரித்தறிவதற்காகக்‌ 'காவல்‌ முல்லை” 
என்ற அடைமொழி இவரது பெயருக்குமுன்‌ சேர்க்கப்‌ 
அட்டது, ஆதலால்‌ இத்‌ துறையைப்‌ பற்றி இப்‌ புலவர்‌ தமது 
கவிதையொன்றில்‌ அழகுறப்‌ பாடியிருத்தல்‌ வேண்டும்‌ 
எனத்‌ தெரிகிறது. இவர்‌ பாடியனவாக எட்டுப்‌ பாடல்கள்‌* 
இன்று நமக்குக்‌ கடைக்கன்றன. இப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ 
_அகத்தைப்‌ பற்றியனவே யன்றிப்‌ புறத்தைப்‌ பற்றியன 
அல்ல, காவல்‌ முல்லைத்‌ துறை, புறத்தணையைச்‌ சேர்ந்த 
தாகும்‌. புறகானூற்றில்‌ 8961-ஆம்‌ எண்‌ உள்ள பாடல்‌ 
அவல்‌ முல்லைத்‌ துறைபற்றிப்‌ பாடுவதெனச்‌ சொல்லலாம்‌. 
ஆனால்‌ ஏடுகளில்‌ அப்‌ பாடலின்‌ அடியில்‌ கொடுக்கப்பட்ட 
தறை விளக்கமும்‌, பாடினோர்‌ பாடப்பட்டோரின்‌ பெயர்‌ 
களும்‌ சதலால்‌ அரிக்கப்பட்டுள்ளன. அதனுடன்‌ பாடலின்‌ 
இறுதி வரிகளும்‌ இடையில்‌ பல வரிகளும்‌ சிதலால்‌ 
அரிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது கிடைக்கும்‌ பாடற்‌ 
அகுதியின்‌ கருத்துக்‌ கீழ்வருமாறு :-- 

(இடிபோல முழங்கி இனிய உயிர்களைக்‌ கொல்வதற்‌ 
காகச்‌ சுழலும்‌ கூற்றமே ! அவன்‌ உன்‌ வரவுக்காக அஞ்ச 
வில்லை. கல்வி கேள்விகளில்‌ அறிவுடைய சான்றோராயெ 
வேள்வி அந்தணர்க்கு அரிய கலன்களையெல்லாம்‌ அவன்‌ 
தாரை வார்த்துக்‌ கொடுத்திருக்கிறான்‌ ; தாயினும்‌ மிகுந்த 
அன்போடு பலர்க்கும்‌ பெருஞ்செல்வம்‌ வழங்கியிருக்கிறான்‌; 
தன்னுடைய அருட்‌ குணத்தைப்‌ புகழ்க்து பாடியவர்க்குச்‌ 
இறந்த குதிரைகளும்‌, ஆண்‌ யானைகளும்‌ கொடுத்திருக்‌ 
இரான்‌ ; தன்னுடைய தாளை வணங்கி அடைந்தவர்க்கு 
ருண்டோடுகின்ற தேர்கள்‌ தந்திருக்கிறான்‌ ; பாணர்க்கும்‌ 


“அகம்‌, 21, 151, 241, 298, 891, குறர்‌, 104, 211; கற்‌, 274. 


விரிவான...இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 189 


பாடினியர்க்கும்‌ அவர்கள்‌ பாடிய பாடலுக்குப்‌ பரிச: 
லாகப்‌ பொற்பூக்களை நிரம்பக்‌ கொடுத்திருக்கிறான்‌ ; ; மான்‌ 
போன்ற கண்ணும்‌, வில்போன்ற புருவமும்‌, இரைந்தோ,. 
கடுமையாகவோ பேசினால்‌ தம்‌ பற்கள்‌ நாவை ஊறுபடுத்‌: 
அம்‌ என அஞ்சி மெல்லெனப்‌ பேசும்‌ பேச்சும்‌, தம்‌ 
உடலையே தாங்கமுடியாத மென்மையும்‌ உடைய மங்கையர்‌ - 
பொற்கிண்ணங்களில்‌ மதுவை ஏந்தி நிற்ப, அவன்‌ அவற்றை 
வாங்‌ அவற்றில்‌ உள்ள மதுவை அமுதம்‌ பருகுவ தபோல 
மகிழ்ச்சியோடு பருகுபவன்‌. அவன்பால்‌ எந்த விதமான 
குற்றமும்‌ காணமுடியாது... 1 இவ்வாறு ஓர்‌ அரச 
ணின்‌ பண்பைப்‌ புனைந்துரைக்கிறது அப்‌ புறப்பாடல்‌... 
ஆனால்‌ வருந்தத்தக்க வகையாக அப்‌ பாடல்‌ அரை 
குறையாக இருக்கிறது. அப்‌ பாடலைக்‌ காவல்‌ முல்லைப்‌” 
பூதனார்‌ பாடியிருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. எணி' 
னும்‌ இஃது அறிஞரின்‌ ஆராய்ச்சிக்கு உரியது. 
கோடை பாடிய பெரும்பூதனர்‌ : 

பூதனார்‌ என்பது இப்‌ புலவரின்‌ இயற்பெயர்‌: இவர்‌ 
பெற்றுள்ள அடைமொழியிலிருர்‌ த, இவர்‌ கோடையைப்‌- 
பற்றிப்‌ பாடியிருத்தல்‌ வேண்டும்‌ என்று தெரிகறதுஃ 
கோடை என்பது கோடைக்கானலாக இருக்கலாம்‌. 
பாண்டியர்கட்கு அடங்கிக்‌ குறுகிலப்‌ பகுதிகளை யாண்ட 
தலைவர்களுள்‌ கோடைக்கானலை யாண்ட கோடைம்‌- 
பொருகன்‌ என்பவனும்‌ ஒருவன்‌. இவனைப்‌ பெருந்தலைச்‌ 
சாத்தனார்‌ என்னும்‌ புலவர்‌ ௮ககானூறு 18-ஆம்‌ பாடலில்‌: 
படர்க்கையாகவும்‌; புறகானூறு 205-ஆம்‌ பாடலில்‌ முன்‌ 
னிலையாகவும்‌ வைத்துப்‌ புகழ்ந்துள்ளார்‌. புறநானூற்றுப்‌: 
பாடலீன்‌* ஒழ்‌ உள்ள விளக்கம்‌ இவனைக்‌ “கடிய நெடு: 
வேட்டுவன்‌? எனக்‌ குறிப்பிடுகிறது. பெரும்‌ பூதனார்‌. 
பாடியதாக ஓரே ஒரு பாடல்தான்‌] இன்று கமக்கு& 

புறம்‌, 205. ரீபுறம்‌, 259. 


190 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


:இடைக்‌றெது. அப்‌ பாடலில்‌ கோடை பற்றிய குறிப்பே 

இல்லை. கோடை பாடிய வென்னும்‌ அடைமொழி 
இவருக்கு உண்டாகக்‌ காரணமாயிருந்த இவரது பாடல்‌ 
மறைந்து போயிருக்கக்‌ கூடும்‌. மலை, ஊர்‌ முதலியவற்றைப்‌ 
அற்றிக்‌ கூறும்போது அவற்றை முன்னரே பா மியவரை 
யும்‌ குறிப்பிடுவது அக்‌ காலப்‌ புலவரின்‌ வழக்கமாக இரும்‌ 
திருக்கிற.து. எடுத்துக்காட்டாக, அகநானூறு 59-ஆம்‌ 
பாடலையும்‌; 227-ஆம்‌ பாடலையும்‌ கூறலாம்‌. 59-ஆம்‌ 
பாடஃப்‌ பாடிய மரு தணிள கரகனார்‌, அதில்‌ திருப்பரங்குன்‌ 
அத்தைப்‌ பாடும்போது அதன்‌ சாரலைப்‌ பற்றி அந்துவன்‌ 
அன்ற புலவன்‌ பாடியுள்ளதாகக்‌ குறிப்பிடுகிறார்‌ : 


ச, soe ப தண்பரங்குன்றத்து 
அந்துவன்‌ பாடிய சந்துகெழு நெடுவரை."!* 
அகம்‌, 227 - இல்‌ கக்€ீரனார்‌ தழும்பன்‌ என்ற புலவனைப்‌ 
யற்றிக்‌ குறிப்பிடுவதையும்‌ காண்க : 
“தூங்கல்‌ பாடிய ஓங்குபெரு நல்லிசைப்‌ 
பிடிமிதி வழுதுணைப்‌ பெரும்பெயர்த்‌ தழும்பன்‌ 
கடிமதில்‌ வரைப்பின்‌ ஊணூர்‌. 4 


இப்‌ பாடல்களில்‌ அர்தவனும்‌ தழும்பனும்‌ புகழப்பட்‌ 

டிருத்தல்‌ போலப்‌ பெரும்பூதனாரும்‌ கோடைபாடிய பெரும்‌ 

மூதனார்‌ என்று புலவர்‌ பிறரால்‌ புகழப்பட்டிருத்தல்‌ 

வேண்டும்‌. 

பாரதம்‌ பாடிய பெருந்தேவனர்‌ : (நம்முடைய முடிவின்படி 
பாயிரம்‌ பாடிய பெருந்தேவனர்‌) : 


தேவன்‌ என்பதே இவரது இயற்பெயர்‌, இதே பெய 
ருடைய மற்றவர்களிடமிருக்து இவரைப்‌ பிரித்தறிவதற்‌ 

*அகம்‌, 59 : 11 - 12, 

*௮கம்‌, 227 : 16 - 18, 


விரிவான... இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 191 


காகப்‌ 'பெரு' என்னும்‌ அடைமொழி இவரது பெயருக்கு 
முன்‌ சேர்க்கப்பெற்றது. தேவ! என்னும்‌ வடமொழிச்‌ 
சொல்லிலிரும்து தேவன்‌ என்ற பெயர்‌ தோன்றியது 
அன்வர்‌; இவ்‌ வடசொல்‌ தெய்வம்‌ அல்லது ஒளியுடைப்‌ 
பொருள்‌ எனப்‌ பொருள்படும்‌. (தேவு என்ற தமிழ்ச்‌ 
சொல்லின்‌ அடியாகத்‌ தேவன்‌ என்ற சொல்‌ பிறந்ததென 
லாம்‌.). அல்லது நாடு எனப்‌ பொருள்படும்‌ தேஎம்‌ என்ற 
தமிழ்ச்‌ சொல்லிலிருந்து தோன்றியதாகக்‌ கொள்ளலாம்‌. 
அவ்வாறு கொள்ளும்போது காட்டுக்குத்‌ தலைவன்‌; அரசன்‌ 
என்று பொருள்படும்‌. புறகானூறு, அகநானூறு, ஐங்குறு 
று, நற்றிணை, குறுந்தொகை ஆகிய ஐர்து தொகைதுூரல்‌ 
களிலும்‌ முதலில்‌ உள்ள கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்கள்‌ 
இவராற்‌ பாடப்பட்டவை என்பது யாவரும்‌ அறிந்தது, 
பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌; கலித்தொகை இவற்றின்‌ 
கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்களைப்‌ பாடியவரும்‌ இவரேயோ 
என்பது உறுதியாகத்‌ தெரியவில்லை. ஏனெனில்‌, கலித்‌ 
தொகையின்‌ கடவுள்‌ வாழ்த்தைப்‌ பாடியவர்‌ நல்லந்துவ 
னாரே என அறிஞர்கள்‌ பலரும்‌ முடிவுசெய்தள்ளனர்‌, 
நூலில்‌ முதன்‌ முதலாகக்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடும்‌ , வழக்‌ 
கம்‌ சங்ககாலத்திற்குப்‌ பிற்காலத்தில்‌ தோன்‌ நியது என்பர்‌. 
கற்றிணையின்‌ பதிப்பாசிரியர்‌, அதன்‌ சுடவுள்‌ வாழ்த்துப்‌ 
பாடலைப்‌ பற்றி ஆராய்ந்து, அது வடமொழியில்‌ உள்ள 
விஷ்ணு சகஸ்ரசாம தியான சுலோகத்தின்‌ மொழி 
பெயர்ப்பே என முடிவு கட்டியுள்ளார்‌.” இத்‌ தமிழ்ப்‌ 
பாடலின்‌ மொழி பெயர்ப்புத்தான்‌ அவ்‌ வடமொழிச்‌ 
லோகம்‌ என்று காரணம்‌ ஒன்றும்‌ கூறாமல்‌ வேண்டு 
மானால்‌ மாற்றிச்‌ சொல்லிக்கொண்டு காம்‌ அமைதியுறலாம்‌. 
இம்‌ முடிபைக்‌ கொண்டு பெருந்தேவனார்‌ பிற்காலத்தவர்‌ 
என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌. இப்பொழுது கிடைக்கும்‌ 


*நற்றிணை, பக்கம்‌ : 54, 


192 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அரைகுறையான ஒரு பாரத நூல்‌ இவர்‌ பாடியது எனக்‌ : 


கூறப்படுவதும்‌ இக்‌ கருத்தை வலியுறுத்துகிறது. இப்‌: 
பாரத நூல்‌ 8-ஆம்‌ அரற்றாண்டில்‌ இருந்த தெள்ளாறு: 
எறிந்த நந்திவர்மன்‌ என்ற பல்லவ மன்னனைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடுகிறது. மேலும்‌, இந்நூல்‌ சங்ககாலத்தைச்‌ சேர்க்‌ 
தது என்று சொல்லமுடியாத அளவுக்கு இதன்‌ செய்யுட்‌ 
கள்‌ உரைகடை ஆகிய இருபகுதிகளிலும்‌ வடமொழிச்‌ 
சொற்கள்‌ மிகுதியும்‌ கலந்துள்ளன. ஆயின்‌, இர்தப்‌ பிற்‌: 
காலப்‌ பாரத அலின்‌ வேறாகச்‌ சங்ககாலத்தில்‌ தோன்‌ நிய 
யாரத நூல்‌ ஒன்றிருக்தது என்பதை நாம்‌ அறிதல்‌ வேண்‌ 
டும்‌. சச்சிஞாக்கிணியராலும்‌, தொல்கரப்பியத்தின்‌ பிற. 
உரையாசிரியர்களாஓம்‌ மேற்கோள்களாக எடுத்தாளப்‌: 
பட்ட பாரத அற்செய்யுட்கள்‌ முற்காலத்தைச்‌ சேர்ந்தன 
என்றே தோன்றுகின்றன. பாண்டியர்களின்‌ வேள்விக்‌ 
குடிச்‌ சாசனம்‌, தமிழ்ச்சங்கம்‌ நிறுவிய சில்லாண்டுகட்குப்‌. 
பின்‌ வந்த பாண்டிய மன்னர்களில்‌ ஒருவன்‌ செய்த பெரு 
முயற்சியால்‌ பாரதம்‌ தமிழில்‌ ஆக்கப்பட்டது என்று கூறு 
இன்றது. எனவே, பாரத நூல்‌ முதன்‌ முதலில்‌ தமிழில்‌ 
எழுதப்பட்டது; சங்ககாலத்தை அடுத்த காலத்திலேயே 
என்பது தெளிவாகிறது. சங்ககாலத்தின்‌ முடிவிலேயே அம்‌ 
ஆரல்‌ தோன றியீருக்கலாம்‌. தொகை மூல்களின்‌ உள்ளே 
பெருந்தேவனார்‌ பாடிய பாடல்‌ ஒன்றுகூட இல்லை. அச்‌ 
அல்களின்‌ கடவுள்‌ வாழ்த்தை மட்டும்‌ அவர்‌ பாடினார்‌ 
ஆதலின்‌, அவரது பெயர்‌ பாயிரம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ 
என்று கூறுவதே பொருத்தம்‌. முதலில்‌ அவரது பெயர்‌ 
இதுவாகத்தான்‌ இருக்திருத்தல்‌ வேண்டும்‌. பல்லவர்‌ காலத்‌ 
தில்‌ இருக்க பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ இவருக்கு. 
முற்றிலும்‌ வேறானவர்‌. பிற்காலத்தவர்‌ இவர்‌ இருவரையும்‌: 
ஒருவராகக்‌ கருதிக்‌ குழப்பமுற்றுப்‌ பாயிரம்‌ பாடிய பெருக்‌ 
தேவனார்‌ என்ற பெயரைப்‌ பாரதம்‌ பாடிய பெருர்தேவ 
னார்‌ எனத்‌ திருத்திவிட்டனர்‌ எனலாம்‌. 


7. முடிவுரை 


இதுகாறும்‌ சங்கப்புலவர்களின்‌ இலக்கியச்‌ சிறப்புப்‌ 
பெயீர்கள்‌ ஆராயப்பெற்றன. வாழ்க்கையின்‌ எந்த 
நிலையைப்‌ பாடுகிறார்களோ அந்த நிலையின்‌ உயிர்நில்யாக 
இருக்கும்‌ உணர்ச்சியை ஒரு சில சொற்களாலேயே 
யமைந்த சொற்றொடரால்‌ வெளிப்படுத்த முயலும்‌ 
சங்கப்புலவர்களின்‌ சிறப்பியல்பு இவ்‌ வாராய்ச்சியில்‌ புலனா 
இறது. பதிற்றுப்பத்தில்‌ உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும்‌ 
அதில்‌ அமைந்துள்ள ஓர்‌ அழகான சொற்றொடசே பெய 
ராகத்‌ தரப்பட்டுள்ளது. அப்‌ பெயர்களில்‌ உள்ள கவிதை 
யழகு, அவற்றின்‌ கற்பனை வளத்தையும்‌ எண்ணிப்‌ 
பார்க்குமாறு ஈம்மைத்‌ அண்டுகிறது. ஓர்‌ எடுத்துக்காட்‌ 
டால்‌ இதனை விளக்கலாம்‌. பாலை பாடிய கெளதமனார்‌ 
இயற்றிய 8-ஆம்‌ பத்தின்‌ இரண்டாம்‌ பாடலின்‌ பெயர்‌, 
“கயிறு குறு முகவை?” என்பது. இச்‌ சொற்றொடர்‌ அப்‌ 
பாடலிலேயே வருகிறது, மிலமட்டத்திற்குப்‌ பலபல 
அடிகள்‌ ழே தோண்டினால்‌ கையளவு தண்ணீரே ஊறும்‌ 
தன்மை வாய்ந்த பாறைகள்‌ நிறைந்த கொங்கு நாட்டைப்‌ 
பல்யானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ என்ற சேரமன்னன்‌ 
வென்று கைக்கொண்டமையைப்‌ பாடும்‌ பாடல்‌ அத. 
'கொங்கு சாடு, வறண்டதாக இருப்பினும்‌ ஆடுமாடுகளுக்கு 
அங்குக்‌ குறைவில்லை. அம்‌ நாட்டு மக்கள்‌, தங்கள்‌ ஆடு 
மாடுகளின்‌ பாதுகாப்புக்காக எதுவும்‌ செய்யக்கூடிய ஆற்‌ 
றல்‌ வாய்ந்த விரார்களாயிருந்தனர்‌. அவர்கள்‌, தரையில்‌ 
மிகமிக ஆழமான ணெறு தோண்டி, அங்கு ஊறும்‌ மிகச்‌ 
சிறிதளவான தண்ணீரை, நீண்ட கயிறுகளில்‌ கட்டிய சிறு 
கலங்களால்‌ முகந்து எடுக்கவேண்டியிருந்தது. வலிமை 
மிக்க இரந்த வீரமக்கள்‌ கருணையில்லாத இயற்கையோடு 
இடைவிடாது போரிட்டுக்‌ கல்தரையிலும்‌ வளமுண்டாக்‌ 
கும்‌ இர்‌ காட்டின்மீதுதான்‌ சேரமன்னன்‌ படையெடுத்து 

சங்‌, 13 


194 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வெற்றி பெற்றான்‌. கயிறு குறு மூகவை (முகவை சிறித ; ; 
அதைக்‌ கட்டி வலிக்கும்‌ கயிறோ மிகமிக நீண்டது.) என்ற 
சொற்றொடர்‌ இக்‌ காட்யெனைத்தையும்‌ ஈம்‌ அகக்கண்முன்‌ 
கிறுத்ததிறது. பாடலின்‌ கருத்தை அழகுற விளக்கும்‌ 
இத்தகைய கவிதையழகு வாய்ந்த அருமையான சொற்‌ 
றொடர்கள்‌ பதிற்றுப்பத்தின்‌ எல்லாப்‌ பாடலிலும்‌ அமைந்து 
அவற்றின்‌ பெயராகவும்‌ உள்ளன. எனவே, இம்‌ முடிவுரை 
மின்‌ தொடக்கத்தில்‌ சொல்லிய கருத்து, எட்டுத்தொகை 
யுள்‌ ஒன்றான பதிற்றுப்பத்தின்‌ எல்லாப்‌ பாடல்களுக்கும்‌ 
பொருந்‌ அவதே. 

எட்டுத்தொகை நூல்களுள்‌ தலையாயது அகநானூறு 
என்பது பல அதிஞரும்‌ ஒப்ப முடிந்த ஒன்று. அம்‌ நூலில்‌, 
களிற்றியானை நிரை, மணிமிடை பவளம்‌, நித்திலக்‌ கோவை 
என்ற பற்கள்‌ பகுதிகள்‌ உள்ளன. யானைக்‌ கூட்டங்களுக்‌ 
குத்‌ தலைமையாக உள்ள பல களிறுகள்‌ வரிசையாக நடந்து 
செல்வதுபோல்‌, மனத்தைக்‌ கவரும்‌ பெருமிதமான கடை 
யும்‌ ஆற்றலும்‌ உடைய பாடல்கள்‌ 120 கொண்டது முதல்‌ 
பகுதியாகிய களிற்றியானை அர எனவும்‌, செம்மை நலம்‌ 
வாய்ந்த மணியும்‌ பவளங்களும்‌ விரவியுள்ள மாலை போல 
ஒலீசயமும்‌ பொருள்‌ வளமும்‌ ஒருங்கே யமையப்பெற்ற 
180 பரடல்கள்‌ கொண்டது மணிமிடை பவளம்‌ என்ற 
இரண்டாம்‌ பகுதி எனவும்‌, இறுதியில்‌ உள்ள 100 பாடல்‌' 
கள்‌ கொண்ட நித்திலக்‌ கோவை என்னும்‌ தொகுதி; 
தூய்மையான முத்தாற்‌ செய்யப்பட்ட மாலைபோல்‌, ஒன்று 
போல அமைந்த ஓலிகயமும்‌, தெள்ளிய கடையோட்டமும்‌ 
உடையது எனவும்‌, இவ்வாற்றால்‌ இம்‌ மூன்று பகுதிகளும்‌ 
பெயர்‌ பெற்றன என, அவை பெயர்‌ பெற்றமைக்குக்‌ 
காரணமாக இங்கனம்‌ இன்று வரையில்‌ அறிஞர்‌ அனைவரும்‌ 
கூறிவந்துள்ளனர்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ நன்கு பழகியவர்கள்‌ இம்‌ ரா 
சொற்றொடர்களும்‌ அககானூற்றுப்‌ பாடல்களில்‌ வருகின்‌ 


முடிவுரை 195 


னவா என்று ஆராய்தல்‌ வேண்டும்‌. ஆராய்ந்த ஆராய்ச்‌ 
சியின்‌ பயனாக அவ்வாறு 99-ஆம்‌ பாடலில்‌* *பிடிமிடை 
களிறு” என்ற சொற்றொடர்‌ வருதலையும்‌, 857-ஆம்‌ 
யாடல்‌ பெருங்களிற்றின நிரை என்னும்‌ சொற்றொடர்‌ 
வருதலையும்‌ காண்கிறோம்‌. களிற்றின நிரை என்பதன்‌ 
மற்றொரு வடிவமே “களிற்றியானை நிரை' என்று கொள்ள 
லாம்‌ அன்றோ? ஆயின்‌ இப்‌ பாடல்‌! இறுதிப்‌ பகுதியான 
நித்திலக்‌ கோவையுள்‌ தவறாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளது ; 
இது, முதல்‌ பகுதியிலேயே சேர்க்கப்பெற்றிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. அல்லது, ஒருவேளை 'களிற்றியானை நிரை”, “நித்திலக்‌ 
கோவை” என்ற தொடர்கள்‌ வருகின்ற வரிகள்‌ இப்போது 
நமக்குக்‌ இடைக்கவில்லை எனக்‌ கொள்ளலாம்‌. மணியை 
யும்‌ செம்பவளத்தையும்‌ சேர்த்துக்‌ காணுகின்ற காட்ட 
14-ஆம்‌ பாடலில்‌$ உள்ளது. 
“பவளமொடு மணி மிடைந்தன்ன.'' 


“மணிமிடை பவளம்‌” என்ற சொற்றொடரே 804- ஆம்‌ 
யாடலீல்‌$ வருகிறது. எனவே, இப்‌ பெயர்‌ தாங்கிய 
இரண்டாம்‌ பகுதி 9800-ஆம்‌ பாடலோடு முடிற்துவிடாமல்‌ 
04-ஆம்‌ பாடல்‌ முடிய மேலும்‌ நான்கு பாடல்களைத்‌ தன்‌ 
னகத்தே கொண்டதாதல்‌ வேண்டும்‌ என நாம்‌ எண்ண 
வேண்டியிருக்கிற து. அல்லது படியெழுதுவோர்‌ “மணிமிடை 
பவளத்துள்‌” இடம்‌ பெறவேண்டிய பாடலைத்‌ தவறாக 
நித்திலக்‌ கோவையினுள்‌  சேர்த்துவிட்டிருக்கலாம்‌. 
தொகை நூல்கள்‌ இன்று ஈமக்குக்‌ கிடைத்துள்ள நிலையில்‌ 
அவை மாறுபாடுகள்‌ நிறைந்தனவாக உள்ளன. எடுத்துக்‌ 
காட்டாகப்புறநானூறு 42- ஆம்பாடல்‌, வளவனை(சோழனை) 
விளித்துப்‌ பாடப்பெற்றிருப்பவும்‌, அதன்‌ அடிக்‌ குறிப்பு 


சவரி, 13. வரி, 8. 1957. வரி, 9-4, $வரி, 18, 


196 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அது பாண்டியனை விளித்துப்‌ பாடியதெனக்‌ கூறுவதைக்‌ 
கரணலாம்‌.* 

பத்துப்‌ பாட்டுள்‌ ஒரு பாடலின்‌ பெயர்‌ *மலைபடு கடாம்‌” 
என்பது. அச்‌ சொற்றொடர்‌ அப்‌ பாடலிலேயே! -வரு. 
வதைக்‌ காணலாம்‌. “(இதனைப்‌ பாடிய புலவர்‌, மலையினை 
யானையொன்றனுக்கு உவமித்த; அதன்‌ பல்வேறு திறப்‌: 
பட்ட ஒலிகளைக்‌ கடாம்‌ என்று சிறப்பித்துக்‌ கூறுகிறார்‌ 
ஆதலின்‌ இது மலைபடு கடாம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது !* 
என்று நச்சினார்க்கனியர்‌ தமது உரையிற்‌ கூறுகிறார்‌. 

தொகை நூல்கள்‌, பத்துப்பாடல்கள்‌ இவற்றின்‌ 
பெயர்களே, பாடலின்‌ கருத்தைச்‌ சுருக்கமாக விளக்கும்‌ 
உ௰ிர்நிலையான தொடரொன்றை அப்‌ பாடலில்‌ அமைக்கும்‌: 
பண்புதான்‌ சங்ககாலத்தின்‌ சிறந்த பண்பு என்ற ஈம்‌: 
ஆராய்ச்சியை மெப்ப்பிக்கன்றன. வெறும்‌ அடியளவை' 
அடிப்படையாகக்‌ கொண்டே சங்க நூல்கள்‌ வெவ்வேறு 
தொகை நூல்களாகப்‌ பிரிக்கப்பட்டன என்று கொண் 
டால்‌, அவற்றை நாம்‌ ஈன்கு புரிக்துகொள்ளமுடியா த. 
தொகை நூல்கள்‌ இவ்வா அ அமைந்து நிற்பதற்கு அடியளவு 
மட்டுமன்‌ நி வேறு சிறந்த காரணமும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
நான்கிலிருந்து எட்டு அடிகள்‌ வரையுடைய அகவற்‌ பாக்‌ 
கள்‌ குறஅந்தொகையாகத்‌ தொகுக்கப்பட்டன. ஒன்பதி' 
விரும்‌ து பன்னிரண்டு அடிகள்‌ வரையுடைய அகவற்பால்‌: 
கள்‌ கற்றிணையாகத்‌ தொகுக்கப்பட்டன. பதின்மூன்று 
முதல்‌ முப்பத்தோரடிகள்‌ வரையுடைய பாடல்கள்‌ நெடும்‌ 
தொகையில்‌ இடம்‌ பெற்றன. மிகச்சிறிய ஐம்தூறு பாடல்‌: 
கள்‌ கொண்டது ஐங்குறுநூறு எனத்‌ தனிமூலாயிற்று. 
இவையனைத்தம்‌ அகப்பொருள்‌ பற்றிய தனிப்பாடல்கள்‌. 

*டாச்டர்‌ சாமிகாதையரவர்களின்‌ புறகானூற்றுரை, இரண்டாம்‌: 
பதிப்பு. 

வரி, 818. 


முடிவுரை 197 


புறப்பொருள்‌ பற்றிய அகவற்பாக்களும்‌ வஞ்சிப்பாக்களும்‌ 
அறகானூற்றில்‌ தொகுக்கப்பெற்றன. சேர மன்னர்களைப்‌ 
வுகழ்வனவாக அமைந்த பாடல்கள்‌ பதிற்றுப்‌ பத்து" 
என்ற தனிதூலாகத்‌ தொகுக்கப்பெற்றன. அகப்பொருள்‌ 
பற்றிய கலிப்பாக்கள்‌ (கலித்‌ தொகை” என்ற பெயருடன்‌ 
வேறாகத்‌ தொகுக்கப்பெற்றன. இது போலவே பரி 
பாடல்கள்‌ அடங்கிய பூல்‌ (பரிபாடல்‌? என்றே தனியே 
அழைக்கப்படுகிறது. அகப்‌ பொருள்‌ பற்றிய ஆசிரியப்‌ 
பாக்கள்‌ மட்டும்‌ அடியளவு காரணமாக நான்கு நூல்க 
ளாக அமைந்தன. இம்மாதிரி அடியளவு கொண்டு 
'தொகுக்கப்பெற்றகன்‌ உட்கருத்தை இன்றுவரை யாரும்‌ 
விளக்கவில்லை. எந்த வகையான உணர்ச்சிகிலைகளைப்‌ பாட 
எடுத்துக்கொண்டாலும்‌, அவற்றின்‌ உயிர்கிலையை யறிந்து 
பாடலில்‌ அமைக்கும்‌ பண்பு சங்ககாலத்தில்‌ தலைசிறம்‌ 
இருந்தது என்பதை உணர்ந்தால்‌, பாடல்களின்‌ வெவ்வேறு 
அடியளவுகள்‌ வெறும்‌ அடையாளக்‌ குறிகள்‌ அல்ல ; 
கவிதைப்‌ படைப்பிற்கு இன்றியமையாதனவாகய அறு 
பவம்‌, உணர்ச்சி, இயற்கை ஆகியவெல்லாம்‌ அழகுற ஒன்று 
சேர்ந்த சேர்க்கையின்‌ அளவாக அவை. நிற்கன்றன 
என்பது விளங்கும்‌. 

கவிதைக்கு அடிப்படையான கருத்தின்‌ உயிர்நிலை 
யைச்‌ ௬ட்டிக்காட்டவேண்டும்‌ என்ற ஆர்வமும்‌, அவ்‌ 
வாறு ௬ட்டிக்காட்டுதற்குத்‌ தகுதியான சொல்‌ அல்லது 
சொற்றொடரைத்‌ தேடியமைக்கும்‌ பண்புமே சங்க காலத்‌ 
இல்‌ காப்பியம்‌ தோன்றாதற்குக்‌ காரணமாகும்‌. புதிய 
கதைகள்‌ (விரும்‌ து), பழங்‌ கதைகள்‌ (தொன்மை) என்பன 
பற்றித்‌ தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ பேசுறது, ஆயின்‌, 
கவிதைகளில்‌ அமையவேண்டும்‌ துறைகளைப்‌ பற்றி விளக்க 
மாக எடுத்துக்‌ கூறும்‌ அம்‌ நூலின்‌ அகத்திணையியல்‌, புறத்‌ 
_இணையியல்‌, களவியல்‌, கற்பியல்‌ என்ற நான்கா இயல்களும்‌ 
ஒருவனுடைய வாழ்க்கையின்‌ தொடக்கத்திலிருக்து முடிவு 


198 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வரை நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை விரித்துரைக்கும்‌ காப்பியத்‌ 
தைப்‌ பற்றிச்‌ சிறிதளவேனும்‌ கருதவில்லை ; ஆனால்‌, மனித 
வாழ்க்கையில்‌ ஆங்காங்கு அவரவர்‌ மனநிலைகளால்‌ விளைந்த 
சிறுசிறு அரிய உணர்ச்சிகளுக்குக்‌ கலைவடிவம்‌ கொடுப்‌: 
பனவாகவே அவை அமைந்துள்ளன. நொடிப்பொழுதில்‌ 
தோன்றி மறையும்‌ அல்லது சில மணி கேரமே வாழும்‌ 
உணர்ச்சி கிலைகளுக்குச்‌ சாகா வடிவம்‌ கொடுப்பதே. 
பாட்டு என்ற சங்கப்‌ புலவர்களின்‌ கொள்கையைத்‌. 
தொகை நூல்களில்‌ உள்ள ஒவ்வோர்‌ அமைப்பும்‌ மக்கு, 
நினைவூட்டுறெது. மனித வாழ்க்கையில்‌ அவ்வப்போது. 
தடுமெனத்‌ தோன்றி மனித மனத்தை நிரப்பி அடிமை 
கொள்ளுகின்ற உணர்ச்சியை அது தன்னகத்தாயினும்‌ 
பிறரகத்தாயினும்‌ தோன்‌ றம்போதே உணர்ந்து, அதற்குச்‌ 
சொல்வடிவில்‌ சாகாத வாழ்வு தருவதே புலவனின்‌ 
தொண்டு. நிலையற்றனவாய்த்‌ தோன்‌ றி மறையும்‌ கொடிப்‌ 
பொழுதளவு உணர்ச்சிகளுக்கு நிலையான கலைவாழ்வு 
தருவதே புலவனின்‌ கோக்கம்‌. சொற்களெல்லாம்‌ அவ 
னுடைய கருவிகள்‌. சொற்கள்‌ தனியாக நிற்கும்போது. 
அவற்றிற்கு ஒலி ஈயமோ கருத்தாழமோ இல்லை. 
அவற்றை அழகுறச்‌ சேர்த்துச்‌ இந்தனையைத்‌ தாண்‌ 
டும்‌ குறிப்பையும்‌ அவற்றினிடையே புலவன்‌ பெய்த: 
பிறகுதான்‌ சொற்களுக்குக்‌ கலைவடிவமும்‌ படிப்போர்‌ 
மனத்தை அள்ளிக்கொள்ளும்‌ அற்புத ஆற்றலும்‌ உண்டா. 
ன்றன. படி.க்குந்தோறும்‌ படிக்குந்தோறும்‌ புதுப்‌ புதுக்‌: 
கருத்துக்களைத்‌ தோற்றுவிக்கன்ற ஆற்றல்‌ சொற்களுக்கு. 
இயற்கையாக இல்லை. அவற்றிற்குக்‌ கலைவடிவமும்‌ 
உணர்ச்சி உயிரும்‌ ஈல்ிய புலவனின்‌ கவிதையுள்ளமே 
அர்த ஆற்றலைக்‌ கவிதைக்கு ஈல்குெது. பலவகைச்‌ சொற்‌: 
களும்‌ புலவனது கவிதையாற்றலால்‌ ஒரு பு.துமுறையில்‌ 
ஒன்றுசேர்க்கப்படுனெறன ; அல்லது, சிலர்‌ கருதுவது 
போல்‌ புலவன து கருத்திற்கேற்பத்‌ தகுதியான இடத்தில்‌ 


முடிவுரை 199 


அமைத்து கவிதைக்கு அணி செய்கின்றன. இவ்‌ வமைப்பே 
சொற்களின்‌ பரு ஒலீகட்கு நுண்பொருளைத்‌ தத்து, படிப்‌ 
போரை உணர்வுலகற்கே அழைத்துச்‌ சென்று, புலவன்‌ 
கண்ட தெய்வீகக்‌ காட்சியைக்‌ காட்டுகிறது. எனவே, 
சொற்களுக்குப்‌ புலவன்‌ தரும்‌ ₹ அமைப்பே கலை வடி 
வமே? அற்புத ஆற்றல்‌ புரிறெது. தொல்காப்பியர்‌, கவிதை 
யில்‌ பொருளுடன்‌ ஒன்றுபட்டுத்‌ தோன்றும்‌ உள்ளுறை 
(உடனுறை), பொருளின்‌ புறத்தே மிக ஆழ்ந்து எண்ணிப்‌ 
பார்க்குங்கால்‌ தோன்றும்‌ இறைச்சி (குறிப்பு) முதலியவை 
பற்றித்‌ தமது தொல்காப்பிய நூலிற்‌ குறிப்பிடுகிறார்‌. புலவ 
னின்‌ கற்பனைத்‌ தியில்‌ அவை எல்லாம்‌ உருகி ஒன்‌ றிலிரும்‌ த 
ஒன்று பிரித்தெடுக்க முடியாதபடி ஒன்று கலந்து கவிதை 
என்ற வடிவம்‌ பெற்றுத்‌ திகழ்கின்றன. தொல்காப்பியர்‌, 
கவிதையின்‌ முடிவான பயனுக்கு நோக்கு? எனப்‌ பெய 
ரிடுறொர்‌. எழுத்து, அசை, தளை, அடி முதலாய யாப்பின்‌ 
உறுப்புக்களை யெல்லாம்‌ கொண்டு உருக்கிப்‌ புலவன்‌ தன்‌ 
மனத்தகத்தே எழுந்த அழகுணர்ச்சிக்கு ஒப்புயர்வற்ற தனி 
வடிவம்‌ கொடுத்து அதை மற்றவர்கள்‌ ஆழ்ர்து உற்று 
நோக்குங்கால்‌ தன்‌ உளத்தெழுந்த அழகுணர்ச்சியைத்‌ 
தான்‌ கண்டவாறு காணச்‌ செய்வதே கோக்காகும்‌. 
இவ்வாற்றால்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ தற்காலப்‌ பாடல்களை 
நமக்கு நினைப்பூட்டுகன்றன. சங்கப்‌ பாடல்கள்‌, மிகப்‌ 
பழங்காலத்தில்‌ ஓர்‌ இனமோ சமூகமோ சேர்ந்து பாடி 
வந்ததைத்‌ தழுவிய பாடல்களோ நாடோடிப்‌ பாடல்களோ 
அல்ல. தனித்‌ தனியே ஒவ்வொருவரே பாடின பாடல்களே 
சங்கப்‌ பாடல்கள்‌. பாமர மக்கள்‌ மிக்க மகிழ்ச்சியின்‌ 
காரணமாகத்‌ தங்களுக்கு இயல்பாகவுள்ள ஆற்றலினால்‌ 
பாடும்‌ எளிய பாடல்கள்‌ தமிழ்‌ சாட்டில்‌ மிகப்‌ பழங்காலத்‌ 
இல்‌ இருந்தன. சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ அந்த வகை 
யைச்‌ சேர்க்தனவல்ல. எளிய பாடல்களில்‌ இல்லாத 
இலக்கிய அமைப்பும்‌ இலக்யெ மரபும்‌ அவற்றிற்கு உண்டு. 


200 சங்ககால இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மக்களிடையே நெடுங்காலமாக வளர்ந்தமைந்த பண்பாட்‌ 
டின்‌ விளைவே சங்க இலக்கியம்‌, இதனாற்றான்‌ சங்க 
காலத்தில்‌ காப்பியம்‌ தோன்றவில்லை. மனித உள்ளத்தின்‌ 
வெவ்வேறு கிலைகளை ஆராய்ந்து கண்டு, அதனால்‌ முதிர்ந்த 
மெய்யுணர்வு நிரம்பியிருந்த காலம்‌ சங்க காலம்‌. தற்‌ 
காலக்‌ கவிதைகளில்‌ காணப்படாத மெய்யுணர்வும்‌, தற்கா 
லப்‌ புலவர்‌ கனவிலும்‌ காணாத கவிதையுணர்வும்‌, கற்பனைக்‌ 
களஞ்சியமும்‌ சங்கப்‌ புலவர்களின்‌ உள்ளத்தில்‌ மிகும்‌ 
இருந்தமையால்‌, சங்க இலக்கியம்‌ சுவை குன்றாமல்‌ நிலை 
பெறுவதாயிற்று. சங்க காலத்தில்‌ தோன்றிய தனிப்‌ 
பட்டவரின்‌ பாடல்கள்‌ நல்ல வேளையாகச்‌ சமூகத்தைப்‌ 
புறக்கணிக்கவு மில்லை. சமூகத்தினின்று முற்றிலும்‌ தனி 
யாகப்‌ பிரிக்து கின்று பாடிய பாடல்கள்‌ அல்ல அவை. 
அக்‌ காலத்தில்‌ சமூகம்‌ எவ்வளவு பரந்திருந்கததோ அவ்‌ 
வளவு பரக்‌இருக்த.து தங்கள்‌ பண்பாடு என்று எண்ணிறந்த 
சங்கப்‌ புலவர்கள்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்கள்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ வேண்டுமென்றே கழிந்த காலத்தினின்றும்‌ 
கிரிம்‌ து கின்றார்களோ என்று எண்ண வேண்டியிருக்கிற து. 
புலவர்கள்‌ அனைவரும்‌ கிகழ்கால வாழ்க்கையிலேயே கருத்‌ 
துச்‌ செலுத்துகிறார்கள்‌. சங்க இலக்கியத்தில்‌ புராணச்‌ 
கதை பற்றிய குறிப்புக்கள்‌ மிகக்‌ குறைவு. அவையும்‌ 
கலித்தொகையில்‌ உள்ளனபோல்‌, நாட்டுப்‌ பாடல்களோடு 
தொடர்புகொள்ளும்‌ சமயங்களில்தான்‌ கையாளப்படுகின்‌ 
றன. லெ இடங்களில்‌, வரலாற்று கிகழ்ச்சிகள்‌ புராணக்‌ 
கதை நிகழ்ச்கெளைப்போல்‌ நெப்புடையனவாகக்‌ கருதிப்‌ 
போற்றப்படுகன்றன. இதற்குக்‌ காரணமான தமிழ்‌ 
சாட்டின்‌ சங்ககால வரலாறு இன்னும்‌ ஈன்கு ஆராய்ட்து 
விளக்கப்படல்வேண்டும்‌. பெளத்தர்களும்‌ பிற தத்துவ 
நூலறிஞர்களும்‌ மேற்கொண்ட சிந்தனைச்‌ செல்வங்கள்‌ 
இச்த வகையான இலக்கிய நிலையை விளக்குவனவாகலாம்‌. 
சங்ககாலத்தில்‌ இலக்கிய மரபு வழி யமைந்த இலக்கியப்‌ 


முடிவுரை 201 


வாடல்களோடு நாட்டுப்‌ பாடல்களும்‌ ஒருபுறம்‌ வழக்க 
லிருந்திருக்கவேண்டும்‌. கலித்தொகையிலும்‌ பரிபாடலிலும்‌ 
அலப்பதிகாரத்திலும்‌ நாட்டுப்‌ பாடல்களின்‌ எதிரொலிகளைச்‌ 
சில பாடல்களில்‌ காம்‌ காண்கின்றோம்‌. சங்க இலக்கியத்தில்‌, 
மற்றொரு போக்கிற்‌ செல்லவேண்டும்‌ என்ற புதுக்‌ கருத்‌ 
தும்‌ ஏற்பட்டதாகக்‌ காணப்படுகிறது. நீண்ட பாடல்களைப்‌ 
யாடவேண்டும்‌ என்ற ஆர்வம்தான்‌ அது. பத்துப்‌ பாட்டில்‌ 
உள்ள நீண்ட பாடல்கள்‌ இதைத்‌ தெளிவாக்குகின்‌ றன. 
இறக்த தமிழ்க்‌ காப்பியம்‌ என்று பல்லோராலும்‌ போற்றிப்‌ 
புகழப்படும்‌ சிலப்பதிகாரம்‌ 80 நீண்ட பாடல்கள்‌--காதை 
கள்‌_-கொண்ட நூலே. தனிப்பட்டவரின்‌ பாடலாய்ச்‌ 
இறிய அளவில்‌ அமைந்த சங்கப்‌ பாடல்களிலிருந்து காப்‌ 
பயைம்‌ வளர்ந்து தோன்றியமையைச்‌ சிலப்பதிகாரம்‌ காட்டு 
கிறது. 


குடிபற்றிய சி றப்புப்‌ பெயர்கள்‌ 


[இரண்டாம்‌ பகுதி] 


ப முன்‌ னுரை 


சங்க காலத்தில்‌ இருந்த. குறுநில மன்னர்கள்‌; அரசர்‌" 
கள்‌ இவர்களின்‌ பெயர்களை ஆராய்வோமாயின்‌, வேள்‌ 
ஆய்‌, கொங்கர்கோ இளஞ்சேரல்‌ இரும்பொறை என்பன 
போல அவை பெரும்பான்மையாக அவர்களின்‌ குடிப்‌” 
பெயர்களாகவோ; குடும்பம்‌ அல்லது இனப்பெயர்க- 
ளாகவோ இருத்தலை காம்‌ காணலாம்‌. எனவே, அவர்‌ 
களின்‌ பெயர்களைப்பற்றி ஆராயச்சி செய்யும்போது, சங்க. 
காலத்தில்‌ இருந்த குடிப்‌ பெயர்களை ஆராய்வதும்‌ நமக்கு... 
இன்றியமையாத தாகின்றது. 


2. தமிழரும்‌ தமிழகமும்‌ 


“ண்‌ செறிந்த உலகத்தின்கண்‌ குளிர்ந்த தமிழ்‌ நாட்‌. 
டிற்கு உரியவராயெ, முரசு முழங்கு படையினையுடைய! 
மூவர்‌ !1* என்றும்‌, ' தமிழ்‌ கெழுவிய மூவர்‌ 114 என்றும்‌. 
பரந்த இடத்தையுடைய இவ்வுலகில்‌ வாழும்‌ நிலைபெற்ற 
உயிர்களைக்‌ காக்கின்ற, முரசு முழங்கு சேனைகளையுடைய- 
மூவர்‌”! என்றும்‌ வருவனவற்றில்‌ தமிழகத்தின்‌ பேரர௫- 

*புறம்‌, 85 : 9-4) பிற்சேர்க்கை 4 : 8. 

அகம்‌, 81 : 14; பிற்சேர்க்கை 4 2 9. 

1பெரும்பாணாற்றுப்‌ படை, 82-39; பிற்சேர்க்கை 4 : 10, 


204 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


சாய்‌ விளங்கிய மூவர்‌ குறிப்பிடப்பெற்றிருத்தலை காம்‌ 
காண்கிறோம்‌. சமிழகத்தில்‌ இருக்த மூன்று பெரிய அரச 
குடும்பங்களைச்‌ சேர்ந்தவரே மூவர்‌ என அழைக்கப்‌ 
பெற்றனர்‌. 
தமிழகம்‌ என்ற சொல்‌ சங்க இலக்கியத்தில்‌ உள்ளது. 
தமிழகத்தின்‌ எல்லைகள்‌ £€ழ்ச்‌ கண்டவாறு கூறப்பட்‌ 
டுள்ளன : 
“ வடவேங்கடம்‌ தென்‌ குமரி ஆயிடைத்‌ தமிழ்கூறு 
நல்லுலகம்‌ ::* 6 வையக வரைப்பின்‌ தமிழகம்‌," 
வடக்கில்‌ வேங்கடமலையும்‌ தெற்கில்‌ குமரியும்‌ இழக்‌ 
கிலும்‌ மேற்கிலும்‌ கடல்களும்‌ எல்லைகளாக உள்ள கிலப்‌ 
பரப்பே தமிழகம்‌ ஆகும்‌. ஈண்டுள்ள மக்கள்‌ தமிழ்‌ மொழி 
யைத்‌ தங்கள்‌ தாய்மொழியாகக்‌ கொண்டவர்கள்‌. 
மொழியின்‌ பெயராகெ 6 தமிழ்‌ ? என்ற சொல்‌ இல 
சமயங்களில்‌ தமிழகத்தில்‌ ஆண்ட மூவரையும்‌ குறிப்ப 
அண்டு. எடுத்துக்காட்டாகத்‌ ££ தமிழ்‌ தலைமயங்கிய 
தலையாலங்கானம்‌ *1 என்பதைக்‌ காண்க. 
£ முடியுடை மூவேக்தரும்‌ தலையாலங்கானத்தில்‌ வந்து 
குழுமினார்கள்‌. அப்பொழுது பாண்டியன்‌ நெடுஞ்செழி 
யன்‌ தனியொருவனாய்‌ நின்று மற்ற இரு பெருவேர்தரை 
யும்‌; ஐர்து குறுகில மன்னரையும்‌ எதிர்த்து வென்றான்‌ ? 
என்பது ஈண்டு கினைவுகூர்தற்கு உரியது. 
தமிழர்கள்‌ தமிழ்மொழியைப்‌ பேடு வந்தமையா 
லேயே தமிழர்கள்‌ என்ற அப்‌ பெயரைப்‌ பெற்றனர்‌ 
என்பதை இது குறிக்கும்‌. தமிழகம்‌ என்ற பெயர்‌ நாட்‌ 
ற்கு அமைத்ததும்‌ இதபற்றியேயாகும்‌. « 
“ தமிழ்‌ கூறு சல்‌ உலகம்‌ "$; * தமிழ்மொழி பேசும்‌ 
சல்ல உலகத்தவர்‌ என்பது பொருள்‌. 


*டுதால்‌, எழுத்து : பாயிரம்‌. ர்புறம்‌, 168 : 18. 
புறம்‌, 19 : 2. 8புறம்‌, 168 : 18. 
தொல்‌. எழுத்த. பாயிரம்‌. 


தமிழரும்‌ தமிழகமும்‌ 205: 


தமிழர்‌ என்பது மக்களில்‌ ஓர்‌ இனத்தவரின்‌ பெய- 
ராகும்‌. தமிழ்‌ என்ற சொல்‌ முதலில்‌ மொழியையே" 
குறித்தது. காலஞ்‌ செல்லச்‌ செல்ல தமிழ்‌ பேசும்‌ பகுதி” 
முழுதும்‌ தமிழ்காடு என்னும்‌ கருத்து மக்களிடையே 
வளரத்‌ தொடங்கியது, உடன்பிறப்பினரான தமிழ்‌: 
மன்னர்‌ மூவரும்‌ அடிக்கடி. தம்முள்‌ ஒருவரோடொருவர்‌ 
சண்டையிட்டுக்கொண்டன ரெனினும்‌ இக்‌ கருத்து 
மாறாது கிலைபெற்றிருர்த து. கிரேக்க ஆசிரியர்கள்‌ குறிப்பில்‌ 
தமிழகம்‌ என்ற பெயர்‌ தமரிகா* எனச்‌ ிதைர்க வடிவில்‌” 
இருத்தலைக்‌ காணலாம்‌. தமிழ்‌ காட்டில்‌ அப்போது அரச௬- 
புரிந்த மன்னர்களின்‌ பன்மையை எண்ணும்போது இத்த 
ஒற்றுமைக்‌ கொள்கையைப்பற்றிச்‌ சிறிது இகைப்புற- 
வேண்டியே உள்ளது. தமிழ்‌ என்ற உடனே, அரசர்‌ 
மூவரும்‌ அதனோடு ஒருங்கு சேர்த்தே எண்ணப்பெற்.று- 
வந்தமையால்‌, மக்கள்‌ அவரிடையே இருந்த முரண்பாட்‌ 
டைப்‌ பொருட்படுத்தா தொழிந்தனர்‌. பண்டைய உல 
கைக்‌ குறித்து இப்போது வழக்கிலிருக்கும்‌ சொல்லை ஆளு. 
வது தவறில்லை என்றால்‌, * தமிழுலகில்‌ உள்ளவர்‌ தமிழர்‌ ?” 
என்ற தேசீயக்கொள்கை வளர்ச்சியுற்று; சாளடைவில்‌ 
இப்போது காம்‌ ஆராய முன்நிற்கும்‌ தமிழர்‌ என்ற சொல்‌: 
லாட்சி நிலைபெறுவதாயிற்று எனலாம்‌. 

ஒரு சேர மன்னன்‌; தன்னுடைய முரச கட்டிலில்‌ 
அறியாது ஏறிப்‌ படுத்து உறங்கிக்‌ தன்‌ முரசினுக்கு அவ 
மதிப்பு உண்டாக்கிய ஒரு புலவரைக்‌ கொல்வதற்கு மாறாக, 
அவரை 4 ஒரு தமிழர்‌ ? என்பதற்காக அவன்‌ கவரி வீ௫' 
அவருக்கு மதிப்பளித்த நிகழ்ச்சியை அப்‌ புலவரே ஒரு பு.ற- 
நானூற்றுப்‌ பாடலில்‌ கூறியுள்ளார்‌. புறசானூற்று உரை 
யாசிரியர்‌ இப்‌ பாடற்‌ பகுதிக்கு மற்றொரு பொருளையும்‌ 
தந்துள்ளார்‌. சேர மன்னன்‌, அப்‌ புலவர்‌ ஒரு சிறந்த- 
தமிழறிஞர்‌ என்பதை உணர்க்துகொண்டான்‌ என்பதே 


*(Damarica) ர்புறம்‌, 50. 


206 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அப்பொருள்‌. இக்‌ கவிதையில்‌ வரும்‌ கிகழ்ச்சு, அரசன்‌ அப்‌ 
அுலவரைத்‌ தன்‌ நாட்டவர்‌ என்பதால்‌, அவரிடம்‌ அன்பு 
காட்டத்‌ தொடங்கனொன்‌ என்பதை உணர்த்துகிறது 
எனின்‌, தேய உணர்ச்சி தலையெடுக்கத்‌ தொடங்கியதை 
அது குறிக்கின்றது எனலாம்‌. 
தமிழகம்‌ முழுதும்‌ தமிழ்மொழி வழங்கிவந்த இடமாக 
இருர்த தென்றாலும்‌, மதுரை நகரே “ தமிழ்‌ கெழு கூடல்‌ *- 
தமிழ்‌ மொழி ஈன்கு தழைத்தோங்கி யிருந்த கூடல்‌--என 
அழைக்கப்பட்டது. (£ கூடல்‌ ?' என்பதற்கு அறிஞர்கள்‌ 
அல்லது வணிகர்கள்‌ ஒன்று கூடுதல்‌--ஓன்றுகூடும்‌ இடம்‌?! 
என்பது பொருளாகும்‌. இப்‌ பெயர்‌ மதுரைக்கு அமைக்‌ 
_அள்ளமையால்‌, பழங்காலத்தில்‌ மதுரையில்‌ ஒரு தமிழ்ச்‌ 
சங்கம்‌ இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌, தமிழ்‌ காட்டின்‌ 
பல்வேறு பகுதிகளினின்றும்‌ பல புலவர்கள்‌ அங்கு வந்து 
கூடுவர்‌ என்றும்‌; அவர்கள்‌ புதியனவாகப்‌ புலவர்களால்‌ 
எழுதப்பட்ட நூல்களை ஆராய்ந்து, மதிப்பிட்டு எற்றுக்‌ 
கொள்ளுதலோ தள்ளுதலோ செய்வர்‌ என்றும்‌ கருத 
இடம்‌ எற்படுகிறது. இந்தக்‌ கருத்து ஏற்புடையதாயின்‌ 
* தமிழ்‌ கெழு கூடல்‌ * என்னும்‌ தொடரில்‌ உள்ள தமிழ்‌ 
என்ற சொல்‌; தமிழ்ப்‌ புலவர்கள்‌ எல்லோரையும்‌ ஒருங்கே 
உணர்த்துவதாகும்‌. ஆகவே, மக்கள்‌ பேசிவந்த தமிழ்‌ 
மொழியைக்கொண்டே தமிழர்‌, தமிழகம்‌ என்ற பெயர்கள்‌ 
முறையே மக்களுக்கும்‌ காட்டிற்கும்‌ அமைந்தன என்னும்‌ 
கமத கருத்து வலியுறுவதாகும்‌. 
இதனால்‌, பாண்டிய நாடு மட்டுமே தமிழ்ஈாடு எனப்‌ 
அடும்‌ என்று கூறுவதாக கினைத்தலாகாது. தமிழ்‌ காட்டில்‌ 
ஏதாவது ஓரிடத்தில்கான்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ இருத்தல்‌ 
இயலும்‌. : ஏதேச ஒரு காரணம்‌ பற்றித்தான்‌ அது மதுரை 
கில்‌ இடம்‌ பெற்றிருக்கவேண்டும்‌. ஆனால்‌, அது மதுரை 
மில்‌ கிறுவப்பெற்றமைக்குச்‌ இறப்பான காரணம்‌ இன்ன 
இதன இப்போது கம்மால்‌ அறியக்கூடவில்லை, தமிழ்‌ 


தமிழரும்‌ தமிழகமும்‌ 207 


காட்டில்‌ இடைவிடாது தம்மில்‌ ஒருவருக்கொருவர்‌ பூசல்‌ 
விளைத்துக்கொண்டிருக்த முடி மன்னர்கள்‌; சூ.றுகில 
மன்னர்கள்‌ இவர்கள்‌ ஆட்சியில்‌ இருந்த எல்லாத்‌ தமிழ்‌ 
மக்களும்‌, பழங்காலக்‌ தொட்டு வழி வழியாகத்‌ தமிழ்‌ 
மொழிக்குத்‌ தொண்டு செய்துவரும்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, தமிழ்‌ 
காடு முழுவதற்கும்‌ பொதுவுடைமையாகும்‌ என்ற தேயே 
உணர்ச்சியோடு அதைப்‌ போற்றிப்‌ பெருமைப்படுத்தி 
வந்தனர்‌. இத்தகைய உணர்ச்சியின்‌ விளாவாக மதுரையும்‌ 
அதிலுள்ள வையை நதியும்‌ தெய்வீகத்‌ தமிழ்‌ வடி.வமாகவே 
வுலவர்கட்குக்‌ காட்யெளித்தன. 

தமிழ்‌ வையைத்‌ தண்ணம்‌ புனல்‌? -- தமிழ்‌ வையை 
யின்‌ தண்ணிய அழகிய நீர்‌''- என்பது பரிபாடல்‌. (6 : 60). 

தமிழ்‌ நாட்டின்‌ தொன்றுதொட்டுவரும்‌ குடிகள்‌ என 
மூவேந்தர்‌ குடிகளும்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ அடிக்கடி 
குறிக்கப்படுசன்றன. குடிமையைப்‌ பற்றிக்‌ கூறப்புகுந்த 
திருவள்ளுவர்‌, தமது திருக்குறளில்‌ குடிமை என்னும்‌ அதி 
காரத்தின்‌ ஐந்தாம்‌ குறளில்‌ : பழங்குடி *? என்ற ஒரு 
தொடரை ஆளுகிறுர்‌. உரையாசிரியர்‌ பரிமேலழகர்‌ 
“ தொன்று தொட்டு வருகின்ற குடி * என அதற்கு விளக்கம்‌ 
தருகின்றார்‌. £ தொன்று தொட்டு வருதல்‌ ? எனின்‌ ₹ த 
சோழ பாண்டியர்‌ என்றாற்போலப்‌ படைப்புக்‌ காலந்‌ 
தெடங்கி மேம்பட்டுவருதல்‌ ' என்றும்‌ அவர்‌ மேலும்‌ 
விளக்கம்‌ எழுதுகிறார்‌. அஃதாவது உலகம்‌ தோன்திய 
காள்‌ முதற்கொண்டே சேர சோழ பாண்டியர்‌ மேம்பாட்‌ 
டிருர்தனர்‌ என்பதாகும்‌. எஃது எவ்வாறாயினும்‌ H இந்த 
முப்பெருங்‌ குடிகளும்‌ என்று தோன்றின என்பதே 
நம்மால்‌ உறுதியாக அறிய முடியவில்லை. இம்‌ மூவர்‌ அர 
அரும்‌, 'வேந்தர்‌” என்றும்‌, * முடியுடை வேந்தர்‌ ' என்றும்‌, 
“முரசு முழங்கு தானை மூவர்‌' என்றும்‌ தமிழிலக்கியங்களில்‌ 
குதிப்பிடப்பெறுகனெ றனர்‌. 


208 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


சங்க இலக்யெத்தில்‌ * வேக்தரும்‌ வேளிரும்‌ ' என்ற 
தொடர்‌ அடிக்கடி வரக்‌ காண்கிறோம்‌. இங்கு வேந்தர்‌ 
என்பார்‌ தமிழகத்தின்‌ முப்பெரு மன்னர்‌ குடியைச்‌ 
சேர்க்தவரும்‌, வேளிர்‌ என்பார்‌ குறுகில மன்னர்களும்‌ 
ஆவர்‌, சங்க இலக்கிய உரையாசிரியர்களின்‌ கருத்துப்படி. 
கு.றுகில மன்னர்கள்‌ மூவேக்தர்களைப்போல்‌ முரசும்‌ முடி 
யம்‌. உடையவர்கள்‌ அல்லர்‌; சில சமயங்களில்‌ மூவேற்தர்‌' 
ஆட்சியின்‌ £ழ்‌ ஏதாவது ஒரு பகுதியை ஆளும்‌ உரிமை 
பூண்டவர்‌. இழ்க்கானும்‌ மேற்கோள்கள்‌, உரையாசிரியர்‌ 
களின்‌ கருத்தைத்‌ தெளிய விளக்குவனவாகும்‌ : 

2வக இந்தாமணி 2914-ஆம்‌ பாடலுக்கு உரைகூறப்‌ 
புகுந்த ஈச்சினர்க்கினியர்‌, * படையுங்‌ கொடியும்‌” என்னும்‌: 
சூத்திரத்தால்‌,* *அரசர்க்கே முடி கூறினமையானும்‌ 
£வில்லும்‌ வேலும்‌? என்னும்‌ சூத்திரத்தால்‌ர்‌ * மன்பெரு. 
மரபின்‌ ஏனோர்க்கு முடி. கூறாமையானும்‌ ? என்று குறிப்‌ 
பிடுகிருர்‌. 

“ தானை, கொடி, குடை, முரசு, குதிரை, களிறு, தோ, 
முடி, தார்‌_-இவை யெல்லாம்‌ முடியுடை மன்னர்கட்கே 
உரியன. வில்‌, வேல்‌, கழல்‌, மாலை, தேர்‌, வாள்‌ முதலியன 
வெல்லாம்‌ குறுகில மன்னர்களுக்கும்‌ உரியன. எனவே. 
முடியும்‌ முரசும்‌ பேரரசர்களுக்கே உரியன என்பது தெளி 
வாறெது. வேளிரைப்‌ பற்றிச்‌ தனியாக இன்னும்‌ ஆராய்‌ 
தல்‌ வேண்டும்‌. எனவே, ஈண்டுத்‌ தமிழர்களைப்‌ பற்றியும்‌ 
தமிழ்‌ மூவேக்தர்களைப்‌ பற்றியும்‌ ஊன்‌ றி நோக்குவோம்‌, 


தொல்‌, பொருள்‌ : 626, தொல்‌, பொருள்‌ : 038. 
1தொல்‌, பொருள்‌ : 626, $தொல்‌, பொருள்‌ : 638. 


9. பாண்டியர்‌, சேரர்‌, சோழர்‌ 


மேற்‌ குறிப்பிட்டவாறு ஈமது இலக்கியம்‌, :: தமிழர்‌ 
அனைவரும்‌ ஒரே குடியினர்‌ அல்லர்‌; சேரர்‌, சோழர்‌, 
பாண்டியர்‌ என்ற மூன்று வகையின ரான குடியினர்‌ ; ஒவ்‌ 
வொரு குடியினரும்‌ ஒவ்வொரு மன்னனைத்‌ தமக்குத்‌ தலைவ 
னாகப்‌ பெற்றிருந்தனர்‌; ஆனால்‌, அனைவரும்‌ பொதுமை 
யாகத்‌ தமிழ்‌ மொழியே பேசி வந்தனர்‌”! என்று உணர்த்து 
கின்றது. 


“ மண்திணி கிடக்கைத்‌ தண்டமிழ்க்‌ கிழவர்‌ 
முரசு முழங்கு தானை மூவர்‌ 1% 
எனவும்‌, 
“ தமிழ்‌ கெழு மூவர்‌ 1 
எனவும்‌ வருதலை கோக்குக. 
நாட்டு மக்களுள்‌ ஒவ்வொரு பகுதியினரைத்‌ தம்‌ குடி 
மக்களாகக்‌ கொண்டு அவர்கட்குத்‌ தலைவராய்‌ இருர்து 
மூவேந்தர்களும்‌ தமிழகத்தை ஆண்டுவந்தனர்‌ என்பதை 
மேலே குறித்த வரிகள்‌ நமக்கு உணர்த்துகின்றன. ஓரே 
ஒரு தமிழகத்தின்‌ மூன்று குழுவினரின்‌ பெயர்களே பாண்‌ 
டியர்‌, சேரர்‌, சோழர்‌ என்பதில்‌ எவர்க்கும்‌ கருத்து வேறு . 
பாடு இல்லை. ஆனால்‌, பாண்டியரென்றும்‌, சேரரென் றும்‌, 
சோழரென்றும்‌ அவர்கள்‌ அழைக்கப்பெற்றதற்குக்‌ கார 
ணம்‌ யாதாய்‌ இருக்கலாம்‌ என்பதை ஆராயப்‌ பலர்‌ பல 
வகையாக முயன்‌ றுவந்திருக்கின்‌ றனர்‌. 2 
தமிழகத்தில்‌ தொன்று தொட்டு வரும்‌ வழக்காற்றைப்‌ 
பற்றி டாக்டர்‌ கால்டுவெல்‌ கூறும்போது, ( தமிழர்கள்‌ 
எக்‌ குடிப்‌ பிறந்தவராயினும்‌ சரி, எவ்‌ விடத்தைச்‌ சேர்க்தவ 
ராயினும்‌ சரி அவர்கள்‌ சேர சோழ பாண்டியர்களா 


புறம்‌, 85 : 9-4. *அசம்‌, 81 2 14. 
சம்‌, 14 


210 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யிருப்பினும்‌ சரி, அவர்கள்‌ எல்லோரும்‌ திராவிடர்‌ என்றே 
பொதுவாக அழைக்கப்பெற்றனர்‌; அவர்கள்‌ பேசிய 
மொழி திராவிட மொழி அல்லது தமிழ்‌ மொழி என்றே 
பொதுவாக எங்கும்‌ அழைக்கப்பட்டது ?) என்றோர்‌. 

சேரர்‌ அல்லது கேரளர்‌, சோழர்‌, பாண்டியர்‌ எல்‌ 
லோரும்‌ ஓரினத்தவரே என்ற கருத்து, இம்‌ காட்டில்‌ பரம்‌ 
பரையாக (மரபாக) வழங்கும்‌ மரபுரைகளோடு இயைந்த 
தாகவே உள்ளது. தமிழில்‌ வழங்கும்‌ உள்நாட்டு மரபுரை 
(பழங்கதை) ஒன்று சேரன்‌, சோழன்‌, பாண்டியன்‌ என்ற 
மூவரும்‌ அரச குடும்பம்‌ ஓன்றிற்‌ றேன்றிய உடன்பிறர்‌ 
தவர்கள்‌ என்றும்‌, ௩தென்னிக்தியாவில்‌ இருநெல்வேலிச்‌ 
இமையில்‌ முதன்முதலில்‌ நாகரிகம்‌ தோன்றி வளர்ந்த 
பெருமையுடைய இடம்‌ எனப்படும்‌ தாமிரவருணி ஆற்றின்‌ 

கரையில்‌ உள்ள கொற்கையில்‌ அவர்கள்‌ மூவரும்‌ ஒன்றாக 

இருர்து ஆட சிபுரிச்தனர்‌ என்றும்‌, பின்னொரு காலத்தில்‌ 
அவர்களுக்கிடையே பிளவு ஏற்படப்‌ பாண்டியன்‌ அங்‌ 
கேயே தங்க, மற்ற இருவரும்‌ பிரிக்து சென்று வடக்கேயும்‌ 
மேற்கேயும்‌ தனித்தனியே அரசுகளை அமைத்துக்கொண் 
டனர்‌ என்றும்‌ கூறுநறது,2?* 

பேராசிரியர்‌ நீலகண்ட சாஸ்திரியாரும்‌ சோழர்‌ என்ற 
தமது சிறந்த நூலில்‌ இம்‌ முறைமையைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. 

இர்த உள்காட்டு மரபுரையை (கதையை) அடிப்படை 
யாகக்‌ கொண்டு சல அறிஞர்கள்‌ சேரன்‌, சோழன்‌, 
பாண்டியன்‌ என்றபெயர்க்‌ காரணங்களைவிளக்க முற்பட்டு; 
அவர்கள்‌ தமிழர்களாய்‌ முதலில்‌ ஒன்றாய்‌ இயைந்து. 
வாழ்க்‌ தவந்தனர்‌ என்றும்‌ பிறகு தம்முள்‌ பிளவுபட்டு 
வேற்றிடங்களுக்குச்‌ சென்று குடியேறி வளர்ச்தோங்க 
னர்‌ என்றும்‌ கூறுகின்‌ றனர்‌. 


தாக்‌ ககன்‌ தகா கக்‌ 
*சால்டுவெல்‌ - திசாவிடமொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌, பக்கம்‌ 18. 


பாண்டியர்‌ .21f 


சில அறிஞர்கள்‌ கருதுவது போலச்‌ சேரலன்‌, சேரன்‌ 
அன்ற இரு சொற்களையும்‌ எ இர்மறைப்‌ பொருளில்‌ அமைந்த 
'பெயர்களாகக்‌ கொண்டு, தம்‌ குடியைச்‌ சேர்ந்த பிறரோடு 
சே? விரும்பாமல்‌ தனியே பிரிந்து சென்று புத்தம்‌ புதிய 
அரசை நிறுவ முயன்றவர்‌ சேரர்‌ என்று சிலர்‌ பொருள்‌ 
கூறுவர்‌. அப்படியாயின்‌ சேரன்‌ என்பது சேரான்‌ என்னும்‌ 
எதிர்மறைச்‌ சொல்லின்‌ திரிபாகக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
(புதிய நாட்டில்‌ சென்று சேர்ந்தவர்‌ சேரர்‌ எனின்‌ எதிர்‌ 
மறைப்‌ பொருள்‌ தேவையில்லை), “சூழ்‌?” என்பதன்‌ 
அடியாகச்‌ சோழர்‌ என்ற சொல்‌ தோன்றியிருக்கலாம்‌ 
எனக்கொண்டு தங்கள்‌ பழைய நாட்டிலும்‌ தங்காமல்‌ 
தொலைவில்‌ உள்ள வேற்றிடத்திற்குச்‌ சென்று புது அரசும்‌ 
கிறுவாமல்‌ தங்கள்‌ பழைய காட்டைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்து 
அலைர்துகொண்டிருந்தவர்களைச்‌ சோழர்‌ என்னும்‌ சொல்‌ 
குறிப்பதாகும்‌ என்பர்‌. அப்பொழு.த, பாண்டியர்‌ என்பது. 
பண்டையர்‌ என்ற சொல்லின்‌ திரிபாய்‌ நிற்க, வேறு 
ஏங்கும்‌. செல்லாமல்‌ தங்கள்‌ தாய்காட்டிலேயே தொன்று 
தொட்டு இருக்துவந்தவரைப்‌ பாண்டியர்‌ என்ற சொல்‌ 
குறிப்பதாகும்‌. இக்‌ கருத்துக்கட்கு எல்லாம்‌ டாக்டர்‌ 
கால்டுவெல்‌ எடுத்துக்காட்டும்‌ பழங்கதை தவிர வேறு 
ஆதாரம்‌ ஒன்றும்‌ இல்லையாதலால்‌ இவையெல்லாம்‌ நிலை 
பெற்ற கொள்கைகள்‌ என ஏற்றல்‌ இயையாது. 


4. பாண்டியர்‌ 


டாக்டர்‌ கால்டுவெல்‌, தமது திராவிட மொழிகளின்‌ 
.ஓப்பிலக்கணத்தின்‌' முன்னுரையிலும்‌, தீரு. மூ. இராகவை 
யங்கார்‌ அவர்கள்‌ 1910-ஆம்‌ ஆண்டில்‌ செந்தமிழ்ப்‌ பத்திரி 
கையில்‌ வெளியிட்ட ஒரு கட்டுரையிலும்‌* மகாபாரதக்‌ 
காவியத்தில்‌ வரும்‌ பாண்டவர்களின்‌ தம்தையைக்‌ குறிப்ப 


சசெர்தமிழ்‌, தொகுதி - 8, பக்கம்‌ 10. 


212 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தாகிய பாண்டு: என்னும்‌ சொல்லிலிருந்து பாண்டியர்‌. 
என்ற பெயர்‌ தோன்றியிருக்கலாம்‌ என்று எழுதியுள்ளார்‌ 
கள்‌. இவர்கள்‌ கூறும்‌ கருத்தான து பாணினி வாழ்ந்த: 
காலத்தை அடுத்துவாழ்க்த இலக்கணப்‌ புலவர்‌ வரர 
என்பாரது காலத்திலிருந்தே வழங்கி வருவதாகும்‌. 

ஈதொன்மை என்னும்‌ பொருள்‌ உடைய பண்டு என்ற: 
சொல்‌ - தமிழிலும்‌ மலையாளத்திலும்‌ வழங்குகிறது. ௮ச்‌ 
சொல்லிலிரும்துதான்‌ பாண்டியர்‌ என்ற பெயர்‌ சோன்‌: 
றியது எனச்‌ சொல்லுவது பொருத்தமுடையதுபோலக்‌: 
கருத்தை ஈர்ப்பதாகத்‌ தோன்றினும்‌, நான்‌ அக்கருத்தை 
ஆதரிக்கவில்லை'? என்று டாக்டர்‌ கால்டுவெல்‌ கூறுகிறார்‌.* 
“பாண்டு? என்ற வடமொழியிலிருக்து பாண்டியர்‌ என்ற 
சொல்‌ பிறந்த தென்பதற்கு மாறாக அவர்‌ இதை ஆதரிக்க: 
விரும்பவில்லை என்று கூறினாலும்‌, பண்டு என்ற சொல்லி 
வீரு்து பாண்டியர்‌ என்ற பெயர்‌ தோன்றியது எனச்‌ 
சொல்லுவது பொருத்தமுடையதுபோல்‌ கருத்தை ஈர்ப்‌ 
பதாகத்தோன்‌.றுகிறது? என்று அவர்‌ சொல்வதை நாம்‌ சீர்‌ 
தக்கை பார்ப்போமானால்‌ எல்லாவகையரலும்‌ பண்டு” 
என்ற சொல்லிலீருக்‌.து அது தோன்றியது எனக்‌ கொள்‌ 
வதே தக்கதெனப்‌ புலப்படுகிறது. 

டாக்டர்‌ கால்டுவெல்‌ மேலும்‌ கூறியிருப்பதாவது : 
“பாண்டியர்‌ என்ற பெயர்‌, முதலில்‌, ஆளும்‌ குடும்பத்தி 
னர்க்கே வழங்கியிருத்தல்‌ வேண்டும்‌. உலகின்‌ பிற பாகம்‌: 
களில்‌ அரச குடும்பத்தினரின்‌ பெயர்‌ குடிகளுக்கும்‌ வழங்கி 
வருவதுபோலப்‌ பாண்டியரின்‌ கீழ்‌ வாழ்ந்த மக்களும்‌ 
காளாவட்டத்தில்‌ அப்‌ பெயராலேயே அழைக்கப்பட 
டனர்‌? என்பதன்‌ 


* திராவிடமொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌ - பக்கம்‌ 16. 
ர்திரா. மொழி, ஓப்‌. - பக்கம்‌, 16. 


பாண்டியர்‌ 


i) பஞ்சவர்‌, கவுரியர்‌ : 


கைக்‌ சூறிப்பனவாகச்‌ சங்க நூல்களில்‌ காணப்‌: 
றன. பஞ்சவர்‌ என்பதற்குப்‌ பாண்டவர்‌ ஐவர்‌ > 
பொருள்கொண்டு; பாண்டவர்களின்‌ வழிவந்தவர்களே 
யாண்டியர்‌ என்பர்‌ பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌. 
கவுரியர்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பாண்டவரும்‌ தரியோதனாதி 
யரும்‌ பிறந்த கெளரவர்‌ குடி என்பதன்‌ திரிபாக அவர்‌ 
கொள்வர்‌. குரு என்னும்‌ நாட்டு மக்கள்‌ கெளரவர்‌ ஆவர்‌. 
“ அருச்சுனனும்‌ பாண்டிய மரபும்‌ ' என்னும்‌ கட்டுரை. 
பாரதப்‌ போரில்‌ பாண்டவர்க்கும்‌ கெளரவர்க்கும்‌ 

உணவளித்த சேரனைப்‌ பற்றிப்‌ புறசானூற்றில்‌ ஒரு குறிப்‌ 
புக்‌ காணப்படுகிறது, உணவளித்த அச்‌ இறப்புப்பற்றிப்‌ 
“டுபருஞ்‌ சோற்று உதியன்‌ சேரலாதன்‌” என்றே அம்‌ மன்‌ 
னன்‌ அழைக்கப்படுகிறான்‌. 

“அலங்குளைப்‌ புரவி ஜவரொடு சினைஇ 

நிலந்தலைக்‌ கொண்ட பொலம்பூந்‌ தும்பை 

ஈரைம்‌ பதின்மரும்‌ பொருதுகளத்‌ தொழியப்‌ 

பெருஞ்சோற்று மிகுபதம்‌ வரையாது கொடுத்தோய்‌'$ 
அன்ற புறகானூற்று வரிகளால்‌ குருக்ஷேத்திரத்தில்‌ 
நிகழ்ந்த மாபாரதப்‌ போரில்‌ பாண்டவர்‌ ஜவர்க்கும்‌; 
தரியோதனாதியர்‌ தூற்றுவர்க்கும்‌ சேரன்‌ உணவிட்டமை 
கு.றிக்கப்படுகிற.து என்ற கருத்தும்‌ உண்டு. ஆனால்‌ ஐவர்‌”) 
“சரைம்பதின்மர்‌? என்ற எண்ணுப்‌ பெயர்கள்‌ யாரைக்‌ 
குறிக்கன்‌ றன என்பது இன்னும்‌ புதிராகவே இருக்கின்‌ 
றது. ஈண்டு அவற்றிற்குக்‌ கொடுக்கப்பட்ட வீளக்கங்‌ 
களையே முடிந்த முடிபாகக்‌ கொள்ளுவதற்கில்லை. 


*புறம்‌, 58 : 8. ர்புறம்‌, 8: 5. 
*செர்சமிழ்‌ - தொகுதி, 8, பக்கம்‌ 10/1910. புறம்‌, 2. 


214 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ முற்கூறிய தமத 
“அருச்சுன னும்‌ பட்‌ பு மரபும்‌? என்ற கட்டுரையில்‌ 
வியாசபாரதம்‌, ஆதிபர்வம்‌ ஹம்சாவதரண பர்வம்‌ அத்தி 
யாயம்‌ 64-இலிருக்து கீழ்க்கண்ட மேற்கோளைக்‌ தருகிறார்‌ £' 

“ அவன்‌ (அருச்சுனன்‌) ஒரு வருஷ முழுதும்‌, மேலே: 
ஒரு மாசமும்‌ வனத்தில்‌ வித்துத்‌ நீர்த்த யாத்திரையும்‌ 
செய்து நாக கன்னிகையையும்‌ பாண்டியன்‌ பெண்ணையும்‌: 
அடைந்து அவர்களுடன்‌ ஆங்கே வாசம்‌ செய்தான்‌.” 

இம்‌ மேற்கோளில்‌ அருச்சுனன்‌ பாண்டியன்‌ ஒருவ: 
னின்‌ பெண்ணே மணம்‌. புரிக்தான்‌ என்பது குறிக்கப்படு 
கிறது, இத்‌ திருமணத்தின்போதே பாண்டியன்‌ ஒருவனும்‌: 
குப்‌ பாண்டியன்‌ என்ற பெயர்‌ வழங்கியிருந்ததெனின்‌; 
அருச்சுனன்‌ அவன்‌ பெண்ணே மணந்த பிறகே அவனுக்‌: 
குப்‌ பாண்டியன்‌ என்னும்‌ பெயர்‌ உண்டாயிற்று என்றூ 
சொல்வது க ப வியாசபாரதம்‌, ௮ஸ்வ 
மேத பர்வம்‌ - அத்தியாயம்‌ 81-இல்‌ யுதிஷ்டிரரது அஸ்வ 
மேத யாகத்தில்‌, பப்புருவாகனன்‌ என்பான்‌ விருந்தினர்‌ 
களை உண்பிக்கும்‌ பணிசெய்தான்‌ என்பது கூறப்பட்‌ 
டுள்ளதே தவிர எந்தச்‌ சேரனும்‌ மாபாரதப்‌ போரில்‌, 
வீரர்களுக்கு உணவிட்டான்‌ என்பது பற்றி ஒரு குறிப்பும்‌ 
இல்லை. 

தென்னிந்தியாவில்‌ பலர்‌ இடைச்‌ செருகல்களைச்‌ 
சேர்த்துமகாபாரதத்தைப்‌ பெரிதாக்கிவிட்டார்கள்‌ என்பத 
பந்தார்க்கர்‌ கழகத்தார்‌ வெளியிட்ட மகாபாரதப்‌ பதிப்பி' 
லிருந்து தெளிவாகிறது. எனவே, பாண்டியரோடு அருச்‌ 
சுனன்‌ இருமணத்‌ தொடர்பு வைத்துக்கொண்டதைப்‌: 
பற்றிக்‌ கூறும்‌ பாரதப்‌ பகுதியின்‌ காலத்தைக்‌ கண்ட பிறகு: 
தான்‌ அதை நம்‌ ஆராய்ச்சிக்கு ஆதாரமாகக்‌ கொள்ளமுடி.. 
“யும்‌. பாண்டவர்களையும்‌ பாண்டியர்களையும்‌ பணைக்கின்‌ று 
பல கதைகள்‌ வழக்கில்‌ இருந்தன என்பதை நாம்‌ மறுக்கத்‌ 
(2 தவையில்லை. ஆனால்‌, மக்களிடையே பெருவாரியான வழக்‌ 


பாண்டியர்‌ 945 


இல்‌ மகாபாரதக்‌ கதை இருந்தது என்பதைத்‌ தவிர வேறு 
ஒன்றையும்‌ இஃது உணர்த்தாது. இல்லையாயின்‌, மகாபலி 
புரத்தில்‌ உள்ள சிற்பங்கள்‌, ஜைனருடைய குகைக்‌ கோயில்‌ 
கள்‌ இவற்றோடு பாண்டவர்களைப்‌ பிணைத்துக்கூறும்‌ கதை 
களை நாம்‌ எப்படி. விளக்க முடியும்‌? 
திரு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ லெப்பதிகாரத்தி 
னின்றும்‌,* மேற்கோள்‌ காட்டி, மகாபாரதப்‌ போரில்‌ 
வீரர்களுக்கு உணவிட்டவன்‌ ஒரு சோழன்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்படி. அதற்கு விளக்கம்‌ தருகிறார்‌. அவ்‌ வரிகளுக்கு 
அப்பொருள்‌ கூறுவது பொருந்தா து. முன்னமேயே குறிப்‌ 
பிட்டவாறு சேரன்‌ உணவீட்டமையைத்தான்‌ அவ்‌ வரிகள்‌ 
குறிக்கின்‌ றன. 
பாண்டியர்‌ “ஜவர்‌”களின்‌ பெயர்கள்‌ பாண்டவர்களின்‌ 
பெயர்களே என்னும்‌ முடிபுடைய இரு. ஐயங்காரவர்‌ 
களின்‌ ஆராய்ச்சியைப்‌ பற்றி ஈண்டுக்‌ கூர்ந்து ரோக்கு 
வோம்‌. பஞ்சவர்‌, கவுரியர்‌ என்ற இரண்டு சொற்களை 
மட்டுமே அவர்‌ தமது முடிவிற்கு ஆதாரமாகக்‌ கொள்ளு 
இருர்‌. சங்க காலத்தில்‌ இச்‌ சொற்கள்‌ வரும்‌ இடங்கள்‌ 
அவரது ஆராய்ச்சிக்குத்‌ துணைசெய்கன்றனவா என்று 
நாம்‌ பார்க்கவேண்டும்‌. பாண்டியர்‌ ஆட்சிக்குட்பட்ட 
பகுதிகளில்‌ இருக்த சில குடிகளின்‌ பெயரே பஞ்சவர்‌, 
கவுரியர்‌ என்பனவாகக்‌ காணப்படுகின்றன. பஞ்சவர்‌ 
என்பாரைப்‌ பற்றி முதலில்‌ ரோக்குவோம்‌. 
௮. பஞ்சவர்‌ 
“ இளைய தாயினும்‌ கிளையரா எறியும்‌ 
அருநரை உருமின்‌ பொருநரைப்‌ பொறாஅச்‌ 
செருமாண்‌ பஞ்சவர்‌ ஏறே "ர 


௪238-ஆம்‌ காதை; 00-56-ஆம்‌ வரிகள்‌. 
ர்புறம்‌, 58 : 6-8, 


216 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
** பணிவி லுயர்சிறப்பிற்‌ பஞ்சவன்‌ கூடல்‌ ''* 
“ பழியொடு படராப்‌ பஞ்சவ + 
“ வானவர்கோ ரம்‌ வயங்கியதோட்‌ பஞ்சவன்‌ றன்‌ 
மீனக்‌ கொடிபாடும்‌ பாடலே பாடல்‌ '? 
இம்‌ மேற்கோள்களில்‌ £ பஞ்சவர்‌? என்னும்‌ சொல்‌ 
பன்மைப்‌ பொருளிலும்‌ “பஞ்சவன்‌? என்னும்‌ சொல்‌ ஒரு 
மைப்‌ பொருளிலும்‌ வழங்‌கயிருத்தலைக்‌ காண்கிறோம்‌. பஞ்ச 
வர்‌ என்பது பஞ்ச பாண்டவரைக்‌ குறிப்பதாயிருந்தால்‌ 
இருவர்‌, மூவர்‌, கால்வர்‌, ஐவர்‌ என்ற எண்ணுப்‌ பெயர்‌ 
களைப்போல அஃது எப்பொழுதும்‌ பன்மைப்‌ பொருளி 
லேயே வருதல்வேண்டும்‌. பஞ்சவர்‌ என்பதில்‌ ஐந்து எனப்‌ 
பொருள்படும்‌ “பஞ்ச! என்பது அடிச்சொல்‌. ஒவ்வொரு 
பன்மை எண்ணுப்‌ பெயரிலும்‌ இருப்பது போல “அர்‌” என்‌ 
பது இச்‌ சொல்லோடு பன்மை குறிப்பதற்காகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளது. இப்‌ பஞ்சவர்‌ என்ற சொல்லில்‌ : பஞ்ச ? 
என்ற அடிச்சொல்‌ வடசொல்லாகும்‌. 
“ ஒருமை எண்ணின்‌ பொதுப்பிரி பாற்சொல்‌ 
ஓருமைக்‌ கல்லது எண்ணுமுறை நில்லாது ?'§ 
என்ற விதிக்கு முரணாக ஈம்‌ முன்னோர்கள்‌ எந்த எண்ணுப்‌ 
பெயரையும்‌ குறிக்கவில்லை. எனவே, பஞ்சவன்‌ என்பது 
பஞ்ச என்னும்‌ வடமொழியாகப்‌ பிறந்த எண்ணுப்‌ பெய 
சன்று என நாம்‌ துணித்து கூறலாம்‌. அடிச்சொல்‌, 
ஒன்று என ஒருமையாயிருப்பின்‌ அதிலிருந்து பிறக்கும்‌ 
எண்ணுப்‌ பெயரும்‌ (அன்‌? அல்லது ₹இ! விகுதியோடு 
சேர்ச்து ஒருவன்‌ அல்லது ஒருத்தி என நிற்கும்‌. இரண்டு, 
ஐது, பஞ்ச என்பன போல அடிச்சொற்கள்‌ பன்மையா 
*பறரிபாடல்‌, திரட்டு, 2 : 46, 
*லப்‌, 20 : 88. லெப்‌, 29 : வள்ளைப்பாட்டு, 8-9. 
8தொல்‌, சொல்‌ : கக்‌, ' 


பாண்டியர்‌ 217 


விருப்பின்‌, அவற்றிலிருர்து தோன்றும்‌ எண்ணுப்‌ பெயர்‌ 
களும்‌ “அர்‌' என்பதை மட்டும்‌ விகுதியாகக்‌ கொண்டு இரு 
ந வர பஞ்சவர்‌ என நிற்குமே அல்லாமல்‌ (அன்‌, 
அல்லது (இ? என்ற ஒருமை விசூதியோடு சேர்ந்து நில்லா. 
கனவே, பஞ்சவன்‌ என்ற சொல்‌ ஜந்து என்னும்‌ பொரு 
ருடைய பஞ்ச என்ற வடமொழிச்‌ சொல்லடியாகப்‌ 
பிறந்த எண்ணுப்‌ பெயராக இருத்தல்‌ இயலா த. 

பஞ்சவன்‌ என்பது, குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம்‌; 
நெய்தல்‌ என்னும்‌ ஐந்து நிலப்‌ பகுதிகளுக்குத்‌ தலைவன்‌ 
என்று பொருள்‌ கொள்ள கிற்பது என்பதா? அல்லது, 
பாண்டிய மரபின்‌ ஐந்து களைக்‌ குடிகளான பாண்டியர்‌, 
கவுரியர்‌, மாறர்‌;, வழுதியர்‌, செழியர்‌ என்பனவற்றிக்குதீ 
தலைவன்‌ என்று பொருள்‌ கொள்ள நிற்பது என்பதா ? அவ்‌ 
வாறாயின்‌ ஜர்து இளைக குடியினருக்கும்‌ பஞ்சவர்‌ என்பது 
பொதுப்‌ பெயராகலாம்‌. ௮தியர்‌ கோன்‌ அதியன்‌ என்றும்‌, 
உதியர்‌ கோன்‌ உதியன்‌ என்றும்‌ அழைக்கப்படுதல்‌ 
போலப்‌ பஞ்சவர்‌ கோன்‌ பஞ்சவன்‌ எனப்படுவது பொருத்‌ 
தம்‌ ஆகும்‌ என நாம்‌ கூறலாம்‌. 

பஞ்சவர்‌ என்னும்‌ சொல்‌ உலக வழக்கில்‌ பாண்டவர்‌ 
கள்‌ ஐவரைக்‌ குறித்திருக்கலாம்‌. ஆனால்‌, அவர்களுடைய 
சந்ததியார்களையும்‌ பஞ்சவர்‌ என்னும்‌ சொல்லால்‌ குறிப்‌ 
பது எவ்வாறு பொருநக்தும்‌? அதைவிடப்‌ பெரு வழக்குப்‌ 
பெற்றுள்ள பாண்டவர்‌ என்னும்‌ சொல்‌ பாண்டியரைக்‌ 
குறிக்க என்‌ கையாளப்‌ பெறவில்லை? பஞ்சவர்‌ என்பத 
வடமொழிப்‌ பகுதி அடியாகப்‌ பிறந்தது என்று மேற்‌ 
.,கொண்டதாலேயே இத்தகைய கருத்துக்களுக்கு இட 
முண்டாயிற்று. வடமொழிச்‌ சொல்லடியாகப்‌ பிறந்த 
தாகத்தான்‌ இச்‌ சொல்லைக்‌ கொள்ளவேண்டுமா? அவ்வாறு 
பிறந்ததாயிருப்பின்‌ அது வழக்கத்திற்கும்‌ இலக்கண விதிக்‌ 
கும்‌ மாறுபட்டதாகும்‌. பஞ்சு என்ற தமிழ்ச்‌ சொல்லுக்‌ 
கும்‌ பஞ்சவர்‌ என்ற சொல்லுக்கும்‌ ஏதாவது தொடர்பு 


218 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இருக்கலாம்‌ அன்றோ? “கெளடில்யர்‌ தமது அர்த்த 
சாஸ்‌இரத்தில்‌ (இரண்டாம்‌ அத்தியாய முடிவில்‌) “மாதுரம்‌” 
என்ற ஒரு வகைப்‌ பருத்தி செசவைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடு: 
கிறார்‌. இது மதுரையின்‌ பருத்தி ஆடை நெசவுத்‌ தொழி 
லின்‌ பழமையைக்‌ காட்டுவதாம்‌.* பஞ்சவர்‌ என்பார்‌, 
அல்‌ நூற்றல்‌ தொழிலை முதன்முதலில்‌ தொடங்கி வைத்து, 
அதனால்‌ புகழ்‌ பெற்றவர்கள்‌ என்பதா ? இவ்வாறு மனம்‌ 
போனபடி கூறிக்கொண்டு செல்லாமல்‌ இதனோடு கிறுத்தி 
மேற்செல்வோம்‌. 

உதியன்‌ சேரலாதனைப்‌ பற்றி மீண்டும்‌ நினைவு கூர்‌ 
வோம்‌. அவன்‌ மகாபாரதப்‌ போர்‌ கடந்தபோது இருந்‌ 
தவனா? இ. பி. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ இருர்தவனாகக்‌ 
கருதப்படும்‌ சேரன்‌ செங்குட்டுவனின்‌ பாட்டனே உதியன்‌ 
சேரலாதன்‌. தமிழ்‌ காட்டின்‌ பழைய வரலாற்றை எழு.துவ 
தற்குச்‌ செங்குட்டுவனது ஆட்சிக்காலம்‌ உ.று.தணையா 
யிருக்கிறது என்பது பலரும்‌ ஒப்புக்கொண்டது ஒன்று. ' 
அவ்வாறாயின்‌ உதியன்‌ சேரலாதன்‌, மகாபாரதப்‌ போரில்‌ 
கலந்துகொண்ட வீரர்கள்‌ காலத்தவஞய்‌ இருந்திருத்தல்‌ 
இயலாது. 

பழைய மன்னன்‌ ஒருவன்‌ பெற்ற வெற்றியையும்‌: 
புகழையும்‌ அவனுக்குப்பின்‌ அவன்‌ வழிவந்த மன்னன்‌ 
மீத ஏற்றிச்‌ சொல்வது தமிழ்ப்‌ புலவர்களின்‌ வழக்கம்‌ என்‌ 
பது கல்வெட்டுக்களினின்‌ அம்‌ இலக்யெங்களினின்‌ றும்‌ 
தெரிறெது. இதன்படி மகாபாரதப்‌ போர்வீரர்களுக்குச்‌ 
சோறிட்ட கிகழ்ச்சி ௫. பி. முதல்‌ நூற்றாண்டின்‌ தொடக்‌ 
கத்தலேயே வழிவழியரகத்‌ தமிழ்‌ காட்டில்‌ நிலைபெறச்‌ 
தொடங்கிவிட்‌டிருக்கவேண்டும்‌. 

*பேராசிரியர்‌, நீலகண்ட சாஸ்‌திரியாரின்‌ £ பாண்டிய அரசு ?--- 
பக்கம்‌, 14, 8-ஆம்‌ அடிக்குறிப்பு. 


பாண்டியர்‌ 219 


ஓர்‌ அறிஞர்‌ கருதுவதுபோலப்‌ புறகானூற்றில்‌ மகா 
பாரதப்‌ போரைப்‌ பற்றி வரும்‌ குறிப்பு, உண்மைப்‌: 
போரைக்‌ குறிக்காமல்‌ ஊர்‌ ஊராகத்‌ திரியும்‌ ஒரு காடகக்‌- 
குழுவினரால்‌ நடிக்கப்பட்ட மகாபாரத நாடகத்தைக்‌: 
குறிக்கிறது* எனக்‌ கொள்வதா? அல்லது, திரு. சேஷையர்‌ 
அவர்கள்‌ கருதுவதுபோலத்‌ தான்‌ பிறந்த குலமுன்னோ- 
சாய்‌ மாபாரதப்போரில்‌ இறந்த வீரர்களுக்கு ஆண்டு 
தோறும்‌ செய்யும்‌ நினைவுகாட்கடனாகச்‌ சேரமன்னன்‌ உண 
விட்டான்‌ என்று கொள்வதா 24 இக்‌ கருத்திற்குக்‌ இழ்க்‌ 
காணும்‌ அககானூற்று வரிகள்‌ அரண்‌ செய்வன என்பதா?” 


“ மறப்படைக்‌ குதிரை மாறா மைந்தின்‌ 
துறக்கம்‌ எய்திய தொய்யா நல்லிசை 
முதியர்ப்‌ பேணிய உதியஞ்‌ சேரல்‌ 
பெருஞ்சோறு கொடுத்த ஞான்றை." 


வட இர்தியாவில்‌ லிச்சாவி வம்சத்தினர்‌ முதலியோர்‌” 
எனவும்‌, சிலப்பதிகாரத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ நூற்றுவர்‌ 
கன்னர்‌ எனவும்‌ வருவனபோல ஐவர்‌ கூடிய ஓர்‌ இனத்‌: 
தையும்‌, ஈரைம்பதின்மர்‌ கூடிய மற்றோர்‌ இனத்தை: 
யும்‌ அவை குறிக்கும்‌ என்று கூறலாகாதா? இவற்றை 
யெல்லாம்‌ கோக்குமிடத்துப்‌ பஞ்சவர்‌, ஐவர்‌ என்ற சொற்‌: 
கள்‌, பாண்டியர்‌, மாறர்‌, கவுரியர்‌, வழுதியர்‌, செழியர்‌ என்‌ 
னும்‌ ஐம்பெரும்‌ ளைக்‌ குடிகளைத்‌ தன்னகத்தே கொண்ட 
பாண்டிய மரபைக்‌ குறிப்பனவாக இருத்தலாகாதா? இத்‌: 
தகைய முரண்பட்ட கருத்துக்களால்‌ நாம்‌ தெளிவாக- 
ஒன்றும்‌ கூறமுடியாமல்‌ இருப்பது வருர்தத்தக்கதேயாகும்‌.. 


*பக்கம்‌, 104 : The Chronology of the Early 
Tamils—Sவaராச பிள்ளை. 
ச்பக்கம்‌, 7 : சங்க காலத்துச்‌ சோ மன்னர்கள்‌. 


3௮கம்‌, 288 : 0-9. 


2220 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
ஆ. கவுசியர்‌ 


இணி, ஈமது இலக்கியத்தில்‌ “கவுரியா்‌' என்னும்‌ சொல்‌ 
அருமிடங்களை ஆராய்வோம்‌. 


Me OEE] 
வெல்போர்க்‌ கவுரியர்‌ நன்னாட்டு ??* 
“ நள நெஞ்சின்‌ தவிரா ஈகைக்‌ கவுரியர்‌ ” * 
“்‌ வென்வேற்‌ கவுரியர்‌ தொன்முது கோடி 
முழங்கிரும்‌ பெளவம்‌ இரங்கும்‌ முன்‌ துறை 
வெல்போர்‌ இராமன்‌ அருமறைக்‌ கவிந்த 
பல்வீழ்‌ ஆலம்‌ 1 
இவ்‌ வரிகளால்‌, கவுரியர்‌, போர்க்கலையில்‌ வல்ல குடி 
வினர்‌ என்றும்‌, கையில்‌ வேலேந்தி வீரத்துடன்‌ போர்‌ 
புரிச்‌. து வெற்றிபெறும்‌ ஆற்றலுடையவர்‌ என்றும்‌, இரக்கம்‌ 
மிகுந்திருந்த காரணத்தால்‌ பாவலர்க்கும்‌ இரவலர்க்கும்‌ 
இல்லையென்னாது எம்‌ கேரமும்‌ வாரி வழங்கும்‌. பண்பினர்‌ 
அன்றும்‌ அறிகிறோம்‌. எளியவர்களுக்குக்‌ கொடுக்க 
விரும்பிய பொருள்கனையெல்லாம்‌ அவர்களால்‌ எளிதாக 
ஈட்ட முடிந்தது. ஆகவே கவுரியர்‌ என்ற சொல்‌ ஒரு குடி 
யினரைக்‌ குறிக்றெது என்பதில்‌ ஐயமில்லை. பாண்டவர்‌ 
என்ற சொல்லுக்கும்‌ பாண்டியர்‌ என்ற சொல்லுக்கும்‌ 
ஒருவாறு தொடர்பு கூறுவதை ஏற்கலாம்‌ என்றாலும்‌ 
கெளரவர்‌ என்ற சொல்லுக்குப்‌ பதிலாகக்‌ கவுரியர்‌ என்‌ 
னும்‌ சொல்லைத்‌ தென்னாட்டு மக்கள்‌ வழங்யெது என்‌ 7 
பாண்டவர்‌ வழி வர்தவரைச்‌ இறப்புப்‌ பெயரால்‌ குறிக்‌ 
காமல்‌ குரு வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்‌ கெளரவர்‌ என்ற 
பொதுச்‌ சொல்லைக்கொண்டு பின்‌ அதைக்‌ கவுரியர்‌ எனத்‌ 
_இரித்து வழங்கவேண்டிய அவசியம்‌ யாது ? 


*அகம்‌, 942 : 3-4. ர்புறம்‌, 8 : 4-5, 
அகம்‌, 70, 18-16. 


பாண்டியர்‌ ஓஜா 


கவுரியர்‌ என்பதைக்‌ கவவு, உரியர்‌ என்ற இரு சொந்‌ 
கள்‌ சேர்ந்தமைந்த ஒரு சொற்றொடராகக்‌ கொள்ள 
லாம்‌. ஆதரவு பெறவேண்டும்‌ என்று தேடிச்செல்லும்‌ 
புலவரூம்‌ இரவலரும்‌ தழுவிக்கொள்வதற்கு உரியவராக. 
ளாகிய வள்ளல்கள்‌ என்று கவுரியர்க்குப்‌ பொருள்‌ செய்ய 
லாம்‌. ( கவவு அகத்திடுமே ” என்பது தொல்காப்பியம்‌ 
கவவு என்பதற்குத்‌ தழுவுதல்‌ என்று பொருள்‌. இவ்வாறு 
கற்பனையான பல கருத்துக்களைக்‌ கூறிக்கொண்டே செல்ல 
லாம்‌, ஆனால்‌, இதனோடு அமைதலே முறை, இப்போது: 
கிடைக்கும்‌ சான்றுகளைக்‌ கொண்டு பார்க்குமளவில்‌,.. 
பாண்டியர்‌, பஞ்சவர்‌, கவுரியர்‌ என்ற பெயர்களுக்கும்‌ 
பாண்டவர்‌ என்ற பெயர்க்கும்‌ தொடர்புண்டு என்று 
கூறுவது மேற்போக்கான கற்பனைக்‌ கருத்தேயாகும்‌ என்‌ 
பதற்குமேல்‌ வேறொன்றும்‌ முடிவாகக்‌ கூறல்‌ இயலாது... 
கவுரி (கவடி) என்ற சொல்லுக்கும்‌, மிகப்‌ பழங்காலத்‌ 
தமிழகத்து ஆதி மக்களிடையே நாணயமாகவும்‌ ௮ணிகல: 
னாகவும்‌ பெருவாரியாக வழங்கிய சோழி(பலகழை)க்கும்‌ 
ஏதாவது தொடர்புண்டா என்பதை மொழிநூலநிஞர்கள்‌ 
ஆராய்தல்‌ வேண்டும்‌. தொடர்புண்மை கிறுவப்படுமாயின்‌;. 
கடலிற்‌ சென்று மீன்‌ வேட்டையாடுதலில்‌ பெயர்பெற்ற 
பாண்டியர்கள்‌ கவுரிக்கும்‌ பெயர்‌ வாய்ந்தவர்களாவர்‌ 
என்பதில்‌ வியப்பொன்‌.றுமில்லை. 
(ii) பாண்டியரின்‌ பட்டப்பெயர்கள்‌ : 

இழ்க்காணும்‌ பெயர்களைப்‌ பாண்டியர்களின்‌ பலா 
வகைப்பட்ட பட்டப்பெயர்களென நிகண்டு உணர்த்த 


இன்றது : 
செழியன்‌, கூடற்கோமான்‌, தென்னவன்‌, வேம்பிண்‌ 
தாரோன்‌, வழுதி, குமரிச்‌ சேர்ப்பன்‌, வைகையந்துறைவண்‌... 


*சொல்‌, 357. 


EO குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மாறன்‌, பொதிய வெற்பன்‌, மீனவன்‌, கைதவன்‌, பஞ்சவன்‌, 
கவுரியன்‌ என்பன.* 
இவற்றுள்‌ செழியன்‌ என்ற பெயர்‌ செழுமை என்ப 
தன்‌ அடியாகப்‌ பிறந்தது. செழுமை என்பது வளம்‌ 
அல்லது செல்வம்‌ எனப்படும்‌. இயற்கையாலும்‌ ஈட்டுத 
லாலும்‌ செல்வம்மிக்க அரசன்‌ செழியன்‌ ஆவான்‌: கூடற்‌ 
கோமான்‌ என்பது கூடல்‌ அல்லது மதுரையின்‌ தலைவன்‌ 
என்று பொருள்படும்‌. தமிழகத்தின்‌ தென்கோடிப்‌ பகுதி 
யின்‌ ஆட்சி பாண்டியரிடம்‌ இருந்தபடியால்‌ தென்னவன்‌ 
என்பது தென்னாட்டின்‌ தலைவன்‌ என்று பொருள்படும்‌. 
வேப்பமாலையே பாண்டியரின்‌ அடையாள மாலை (தார்‌) 
ஆதலால்‌ வேம்பின்‌ தாரோன்‌ என்பது பாண்டியன்‌ எனப்‌ 
பொருள்படும்‌. வழுத்து என்ற சொல்லுக்கும்‌ வழுதி 
என்ற சொல்லுக்கும்‌ தொடர்பு இருத்தல்வேண்டும்‌. 
அழுத்து என்பது புகழ்‌ என்று பொருள்படும்‌. எனவே, 
அழுத்தத்‌ தக்கவன்‌ வழுதி எனப்பட்டான்‌. குமரித்‌ 
அறைக்கு உரியவனாதலீன்‌ குமரிச்‌ சேர்ப்பன்‌ என்பது 
பாண்டியனைக்‌ குறிப்பதாகும்‌. பல துறைகளைக்கொண்ட 
வைகை நதி பாயும்‌ நாட்டை ஆள்பவன்‌ என்பதைக்‌ குறிப்‌ 
பது வைகையத்துறைவன்‌ என்பது. பொதுமக்களிலிருந்து 
வேறுபட்டவன்‌ அல்லது மாறுபட்டவன்‌ என்ற காரணத்‌ 
தாலோ, அரசன்‌ என்ற முறையில்‌ குற்றம்‌ செய்தவரை 
.ஒறுப்பவன்‌ என்ற காரணத்தாலோ மாறன்‌ என்ற பெயர்‌ 
பாண்டிய மன்னனைக்‌ குறிப்பதாயிற்று, பொதிய வெற்பன்‌ 
என்றால்‌ பொதிய மலைக்குத்‌ தலைவன்‌ என்பது பொருள்‌. 
அமீன்‌ கொடியை உடைய தலைவன்‌ என்ற பொருளுடையது 
மீனவன்‌ என்பது. கைதவன்‌ என்ற பெயரின்‌ பொருள்‌ 
தெளிவாக விளங்கவில்லை. இது கைதபன்‌ என்ற சொல்‌ 
லின்‌ இரிபாக இருக்குமாயின்‌, அழித்தல்‌ என்னும்‌ பொரு 


சகூடாமணி நிகண்டு, மக்கட்‌ பெயர்த்‌ தொகு இ-20-ஆம்‌ செய்யுள்‌. 


சோழர்‌ 2923 


டைய தபு என்ற சொல்லோடு இதை இயைபுபடுத்த 
லாம்‌. பாண்டியன்‌ ஒருவன்‌ தன்‌ கையால்‌ தான்‌ செய்த 
தப்பிற்காகக்‌ கையை வெட்டிக்கொண்ட கதை ஓன்று 
வழங்குறைது, எனவே கைதபுத்தவன்‌ கைதபன்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. பஞ்சவன்‌, கவுரியன்‌ என்னும்‌ பெயர்கள்‌ 
முன்னமேயே ஆராயப்பெற்றன. வழுதி, மாறன்‌, செழியன்‌ 
என்னும்‌ சொற்கள்‌ பாண்டிய மன்னர்‌ பெயர்களின்‌ பின்‌ 
அடையாகச்‌ சேர்க்கப்பெறுவன ; பாண்டியன்‌ என்ற 
சொல்‌ அவற்றின்‌ முன்னடையாக நிற்கும்‌, மாறன்‌ என்ற 
மன்னனின்‌ மகன்‌ மாறன்‌ வழுதி என வழங்கப்பட்டான்‌. 
ஒருவர்‌ மாறி ஒருவராக முறையே தொடர்ந்து அரசு கட்டி 
லில்‌ அமர்ந்த பாண்டிய மன்னர்கள்‌ மாறன்‌ எனவும்‌ 
சடையன்‌ எனவும்‌ வழங்கப்பெற்றிருக்கமையைக்‌ கல்‌ 
வெட்டுக்களிலிருக்‌து காம்‌ அறிகிறோம்‌. மாறன்‌, வழுதி, 
செழியன்‌ என்ற பெயர்கள்‌ பாண்டியருடைய வெவ்வேறு 
இளைக்குடிகளை உணர்த்துவனவா 2 செழியரும்‌ வழுதியரும்‌ 
செழியன்‌ என்ற பட்டப்‌ பெயர்‌ பெற்றிருந்தனரா 7 
செழியன்‌ என்பது நாளடைவில்‌ சடையன்‌ எனத்‌ இரிந்து 
நின்றதா ? இதனாற்றான்‌ சடையன்‌, மாறன்‌ என்ற பட்டப்‌ 
பெயர்கள்‌ ஒருவர்‌ மாறி ஒருவராக வர்த அரசர்களால்‌ 
கொள்ளப்பட்டனவா ? ஒன்றுமே ஈமக்குத்‌ தெரியவில்லை. 


2. சோழர்‌ 


சோழரது பெயர்‌ பற்றிய செய்தி ஒன்று சிலப்பதி 
காரத்திற்‌ காணப்படுகிறது: 
“4 அது கேட்டுச்‌ சோழன்‌ பெருநற்கிள்ளி கோழி 


பகத்‌ தர 914 


கோழி என்பது உறையூர்‌: ?? 4 கோழி என்றது ஒரு 
கோழி கில முக்கியத்தால்‌ யானையொடு பொருது அதனைப்‌ 


*உரைபெறு கட்டுரை : 4. 


224 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


போர்‌ தொலைத்சல்‌ கண்டு அம்‌ நிலத்திற்செய்த ஈகர்க்குட்‌ 
பெயராமயிற்று.?* 
“ முறஞ்செவி வாரணம்‌ முன்சமம்‌ முருக்கிய 
புறஞ்சிறை வாரணம்‌ புக்கனர்‌ புரிந்தென்‌.''4 ம்‌ 

இவ்வடிகளுக்கு அரும்பதவுரையாசிரியர்‌ கூறும்‌ உரை 
வருமாறு : :: யானையைக்‌ கோழி முருக்கலாற்‌ கோழி 
யென்று பெயராயிற்று. யானையைச்‌ சயித்த கோழி 
தோன்‌ நின இடம்‌ வலீியுடைத்‌ தென்று கருதி அவ்விடத்து 
அதன்‌ பெயராலே சோழன்‌ ஊர்‌ காண்கின்றபொழு து 
சிறையும்‌ கழுத்‌தமாக ஆக்யெதனால்‌ புறம்பே சிறையை 
யுடைய கோழியென்றாயிற்று.” 

அடியார்க்கு நல்லார்‌, “ முறம்போலும்‌ செவியை: 
யுடைய யானையைச்‌ சமரிடத்துக்‌ கெடுத்த சிறையை 
யுடைய கோழி யென்னும்‌ நகரின்கண்ணே விருப்பத்தோடு: 
புக்கார்‌ என்க ?? என்று கூறுகிறார்‌. 

புறஞ்சறை வாரணம்‌ என்பதற்குப்‌ பொருள்‌: 
கொள்ளுதலில்‌ அடியார்க்கு கல்லார்‌ அரும்பத வுரை 
யாசிரியரோடு மாறுபடுகமுர்‌. ££ புறஞ்சிறை வாரணம்‌ 
என்பது சிலேடை 13: ₹ புறத்தே இறையையுடைய கோழி” 
யும்‌, புறஞ்சேரியையுடைய உறையூரும்‌ என்று அவர்‌ 
விளக்கம்‌ தருகிறார்‌, 

தங்களுக்குள்‌ உரை கூறுவதில்‌ கருத்து வேறுபாடு' 
என்னவாரீருந்தாலும்‌ அடியார்க்கு நல்லாரும்‌ அரும்பத 
உரையாசிரியரும்‌ ஆகிய அவ்‌ விருவரும்‌ இழேகாணும்‌: 
கதையைக்‌ குறிப்பதல்‌ ஒன்றுபட்ட கருத்துடையவராகின்‌ 
றனர்‌ : 

1 சோழர்களின்‌ அரசன்‌ யானைமேல்‌ ஏறித்‌ தலைககர்‌ 
அமைத்தற்கான நல்லதோர்‌ இடத்தைத்‌ தேடிப்‌ புறப்பட்‌ 
உன்‌. வமியில்‌ அவனுடைய வலிமை மிஞரந்த யானையைக்‌ 


_——————— 


* அடியார்க்கு நல்லார்‌ உரை, ர்சிலப்‌, 10 : 247, 248, 


சோழர்‌ 995 


கோழியொன்று அஞ்சா ரெஞ்சுடன்‌ தாக்கியது. யாணை 
புறங்காட்டி. நின்றது. அதுகண்ட அரசன்‌ அந்த இடத்‌ 
இற்கு இருந்த தெய்வீக சக்திதான்‌ கோழிக்கு யானையையும்‌ 
வெல்லும்‌ ஆற்றலைக்‌ கொடுத்தது என்று எண்ணி, அவ்‌ 
விடத்திலேயே தன்‌ தலைகரை அமைத்துக்கொண்டான்‌. 
அன்றிலிருர்‌து, வெற்றிகண்ட கோழியின்‌ நினைவாக அவ்‌ 
வருக்னாகச்‌ கோழியூர்‌ அல்லது கோழி என்ற பெயர்‌ வழங்கத்‌ 
தொடங்கிய து. 

அம்‌ நகரில்‌ வாழ்ந்த மக்கள்‌ கோழியர்‌ என்று அழைக்‌ 
கப்பெற்றனர்‌. சில சமயங்களில்‌ அரசன்‌ * கோழி * 
என்றே விளிக்கப்பட்டான்‌.ஏ ஆனால்‌, புறசானூற்றுரை 
காரர்‌ கோழி என்பதற்கு உறையூர்‌ என்று உரையெழுது 
கிறார்‌. கோழியர்‌ என்ற சொல்லில்‌ உள்ள பின்னண்ண 
ஒலியாகிய ககர ஒலி இடையண்ண ஒலீயரகிய சகரமாக 
மாறும்‌ இயல்புடையது. எனவே சோழியர்‌, சோழர்‌ என்ற 
சொற்கள்‌ பிறந்தன எனலாம்‌. மக்களது பேச்சு வழக்கில்‌ 
மொழிதநூல்‌ நுட்பம்‌ காணும்‌ மரபிற்கு இஃதோர்‌ எடுத்துக்‌ 
காட்டாம்‌ என்று கூறினால்‌ அதைக்‌ குற்றமாகக்‌ கொள்‌ 
ளுதல்‌ ஆகாது. 

சோழி என்பது கோழி என்பதன்‌ திரிபாகும்‌. சோழி 
என்ற சொல்லுக்குப்‌ பலகறை என்னும்‌ பொருள்‌ இப்‌ 
பேது வழங்குகிறது. இப்‌ பொருளைச்‌ சோழி என்னும்‌ இச்‌ 
சொல்‌ அக்‌ காலத்திற்‌ குறித்தருக்குமா ? அன்றிக்‌ கோழி 
யைச்‌ சோழர்‌ தங்களது சின்னமாகக்‌ கொண்டிருக்தார்‌ 
களா 2 அல்லது அவர்களது தலைநகரில்‌ மிகுதியாக இருந்த 
ஆலமரத்தினால்‌ கோளி என்ற பெயர்‌ அவர்களுக்கு அமைந்‌ 
ததா ? அன்றிச்‌ சோறன்‌ என்னும்‌ சொல்‌ சோழன்‌ எனத்‌ 
இரிச்திருக்குமா 7 தொல்காப்பியத்தின்படிர றகரமும்‌ முகர 
மும்‌ ௮ண்ணத்தில்‌ ஒரே இடத்தில்தான்‌ ஓலிக்கப்படுகின்‌ 

*பூறம்‌, 67 : 8. [எழுத்‌ 94, 95. 

சற்‌, 15 


226 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


றன என்ற காரணத்தால்‌ சோறன்‌ என்பது சோழன்‌ என 
மாறுவது இயல்பே எனக்‌ கொள்ளலாம்‌: சோழகாடு 
சோற்றுக்குப்‌ பேர்போன தன்றோ ? இத்தகைய தடுமாற 
றங்களிலிருக்‌.து தேறுவதற்கு கமக்கொன்னறும்‌ வழி கிடைக்க 
வில்லை என்றுதான்‌ மீண்டும்‌ சொல்லவேண்டியிருக்றெது. 

சோழர்‌ என்ற பெயரைப்பற்றி டாக்டர்‌ கால்டுவெல்‌, 
“தமிழ்மக்களில்‌ இரண்டாம்‌ பிரிவினரின்‌ பெயரான 
சோழர்‌ என்ற சொல்‌ எப்படிப்‌ பிறந்தது எனத்‌ தெரிய 
வில்லை” என்று கூறுகிறார்‌. 


சோழர்‌ கொண்டிருந்த பட்டப்பெயர்கள்‌ : 


சோழர்கள்‌ பல பட்டப்பெயர்களுடையவர்களாக 
இருக்தார்கள்‌. நிகண்டில்‌ அப்‌ பெயர்கள்‌ ீழ்க்கண்டவாறு 
உள்ளன : 

** நரியன்‌, சென்னி, பொன்னித்துறைவன்‌, நேரிவெற்‌ 
பன்‌, ஆரின்‌ மாலையன்‌, கிள்ளி, அபயன்‌, கோழி வேந்தன்‌, 
வளவன்‌, செம்பியன்‌, புலியுயர்த்தோன்‌, சூரியன்‌, புனல்‌ 
நாடன்‌, மால்‌ 

“அபயன்‌' என்ற பட்டப்பெயர்‌, பிற்காலத்தில்‌ ஆண்ட 
சோழப்‌ பேரரசர்க்கு வடமொழியாளர்‌ வழங்கிய பெயர்‌. 
தேரிமலைக்குத்‌ தலைவனாதலீன்‌ சோழன்‌, நேரியன்‌ என 
அழைக்கப்பெற்றான்‌. பதிற்றுப்பத்தில்‌! கேரிமலை பற்றிய 
குறிப்பு வருகிறது. தேரிவெற்பன்‌ என்ற பெயரும்‌ இதே 
காரணத்தால்‌ உண்டானதே. சில அறிஞர்கள்‌ நேரிவெற்பு 
என்பது விந்திய மலைதான்‌ என்று கூறியுள்ளார்கள்‌. 
ஆனால்‌, கேரிமலை தமிழகத்தில்தான்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆதலால்‌, அதனை இதுதான்‌ என்று கண்டறிந்து கூறுவது 


*இரா. மொழி, ஓப்‌., பக்கம்‌ - 117, 
கீகுடாமணி நிகண்டு - மக்கட்‌ பெயர்த்‌ தொகுதி, 19-ஆம்‌ 
செய்யுள்‌. 140 - 20. 


சோழர்‌ 227 


அறிஞர்‌ கடனாகும்‌. சோழர்‌ தங்கள்‌ அடையாள மாலையாக 
ஆத்திப்‌ பூமாலையை அணிந்தவர்‌ ஆதலின்‌ ஆரின்‌ மாலையன்‌ 
என்ற பட்டப்பெயர்‌ சோழர்க்கு உண்டாயிற்று. காவிரி 
யாற்றின்‌ துறைகளுக்கு உரியவன்‌ என்பதைக்‌ குறிப்பது 
பொன்னித்‌ துறைவன்‌ என்னும்‌ பெயர்‌, கோழிவேந்தன்‌ 
என்பதற்கு உறையூரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு அரசு 
புரிந்த மன்னன்‌ என்று பொருள்‌. இதுபற்றி முன்னரே 
ஆராயப்பட்ட த. 

செம்பியன்‌ என்னும்‌ மன்னன்‌; சோழர்‌ குடியில்‌ 
பிச்‌ சக்கரவர்த்தியின்‌ வழித்தோன்றலாய்‌ வந்து ஆட்சி 
புரிந்தவன்‌ என்று கூறுகன்றனர்‌.* சிபியின்‌ வழித்தோன்‌ 
றல்‌ செம்பியன்‌ என்று விளக்கம்‌ கூறும்‌ இம்‌ முறையே 
நெடுங்காலத்திலீருர்து வழிவழியாக வந்துள்ளது. அப்படி 
யானால்‌, செம்பியன்‌ என்ற சொல்‌ ஒரு வடமொழிச்‌ சொல்‌ 
லின்‌ திரிபு என்று ஆஃிவிடுகிறது. எனவே அதைப்பற்றிச்‌ 
இல கருத்துக்களை ஈண்டுக்‌ கூறலாம்‌. பழங்காலத்தில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ இருந்து அரசாண்ட சோழ மன்னனின்‌ பெய 
சான செம்பி என்பதும்‌, வடமொழிப்‌ புராணங்களில்‌ வரும்‌ 
பெயரான சிபி என்பதும்‌ ஒன்றே எனப்‌ பிற்காலத்தவா்‌ 
கருதிவிட்டனர்‌ போலும்‌ ! செம்பி என்னும்‌ பெயருக்கும்‌ 
செம்பு அல்லது கெம்பு என்னும்‌ சொற்களுக்கும்‌ தொடர்பு 
உண்டா ? தமிழ்‌ சாட்டில்‌ * செம்புக்‌ லம்‌ ரு தொடங்குவ 
தற்குச்‌ செம்பியன்‌ என்ற இச்‌ சோழன்‌ ஒரு வகையில்‌ 
காரணமாயிருந்தான்‌ எனக்‌ கருதலாமா ? வரை தடி 
சான்றுகள்‌ இல்லாமையால்‌ ஒன்றையும்‌ துணித்து கூற 
முடியவில்லை. புலிக்கொடி சோழர்களின்‌ சின்னமாதலின்‌ 
யுலியுயர்த்தோன்‌ என்ற பெயா்‌ உண்டாயிற்று. சோழகாடு 
ீர்வளம்‌ மிக்கது, அற்‌ நாட்டிற்குப்‌ புனல்‌ நாடென்‌ றும்‌. 


* சமிழ்ப்‌ பேரகராதி, பக்கம்‌, 1594. 
Copper age: 3 


228 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஒரு பெயர்‌ உண்டு. அர்‌ நாட்டின்‌ மன்னன்‌ புனல்‌ நாடன்‌ 
எனவும்‌ அழைக்கப்பட்டான்‌. 

சோழர்கள்‌ சூரிய குலத்தவராக - சூரியனை முதல்வனாக 
உடைய குலத்‌; இல்‌ தோன்றியவராகக்‌ கருதப்படுதஙின்‌ 
சூரியன்‌ என்ற பெயர்‌ சோழனுக்கு வழங்கியது. மால்‌ 
என்பதற்குப்‌ பெரியவன்‌ அல்லத வியத்தற்குரியவன்‌ என்ற 
பொருள்கள்‌ உண்டு. காத்தற்கடவுளான விஷ்ணுவை 
அச்‌ சொல்‌ குறிக்கும்‌. . மன்னர்களும்‌ நிலத்தையும்‌ உயிர்‌ 
களையும்‌ கரப்பவராசலின்‌ அவர்கள்‌ நிலவுலகில்‌ விஷ்ணுவின்‌ 
பிரதிகிதிகளாகக்‌ கருதப்பெறுபவர்‌. “ஓர்‌ இடத்திற்குத்‌: 
தலைவன்‌ * என்ற பொருளில்‌ * மால்‌' என்ற சொல்‌ தமிழில்‌ 
வழங்கிவந்திருக்கிறது. நற்றிணே 81-ஆம்‌ பாடலில்‌ அகம்‌: 
பன்மால்‌ எனவருதல்‌ காண்க. 

சென்னி என்ற பெயர்‌ சென்னியர்‌ எனப்‌ பன்மையிலே 
வழங்குவதைக்‌ காண்கிறோம்‌.* அது சோழர்‌ குடியையோ, 
அல்லது அக்‌ குடியின்‌ ஒரு இளையையோ குறிப்பதாகும்‌. 
எத்தனையோ சோழ மன்னர்கள்‌ சென்னி என்ற பெயரைத்‌ 
தங்களது சிறந்த பட்டப்பெயராகக்‌ கொண்டுள்ளார்கள்‌ 2 

“ சோழன்‌ உருவப்பஃறேர்‌ இளஞ்சேட்‌ சென்னி ?'2 

“ சோழன்‌ செருப்பாழி எறிந்த இளஞ்சேட்‌ சென்னீர்‌ 

“ சோழன்‌ நெய்தலங்‌ கானல்‌ இளஞ்சேட்‌ சென்னீ$ 

“இயல்தேர்ச்‌ சென்னீ'$ என்ற தொடரிலும்‌ *ஒன்னாப்‌ 
பூட்கைச்‌ சென்னியர்‌ பெருமான்‌'ஏ என்ற தொடரிலும்‌ 
“சேண்‌? என்ற அடைமொழி இல்லாது “சென்னி” என்னும்‌ 
சொல்‌, சோழர்‌ குடி அல்லது அவர்தம்‌ ஜளைக்குடியை' 
உணர்த்தும்‌ பொதுப்பெயராக வருகிறதெனினும்‌, ஈண்‌ 


*பதிற்றுப்‌ பத்து. 85 : 9. 


*புதம்‌, 4 : 200. புறம்‌, 870, 378. §புறம, 10. 
புறம்‌; 61 : 18. எபதிற்றப்‌, 85 : 8. 


சோழர்‌ 9229 


இக்‌ காட்டிய இயற்பெயர்களில்‌ வரும்‌ பட்டப்பெயர்கள்‌ 
* சேட்‌ சென்னி ? எனச்‌ சேண்‌ என்னும்‌ அடைமொழி 
பெற்றே வருகின்றன. சேரர்களுக்கு உயர்வு குறிக்க 
வழங்கும்‌ : வானவன்‌ ? என்ற பட்டப்‌ பெயரைப்போலச்‌ 
“ சேட்‌ சென்னி ' என்பதும்‌ ஏதேனும்‌ உயர்வு குறிக்கும்‌ 
சொல்லாய்‌ இருக்கலாம்‌. : சேண்‌ ? என்ற சொல்‌ மிகத்‌ 
தொலைவு, மிச உயரம்‌ என்ற பொருள்களில்‌ வரும்‌. சென்னி 
என்பதற்கும்‌ தலை அல்லது முடி என்று பொருள்‌. எனவே, 
சேட்‌ சென்னி என்ற தொடர்‌, * மற்றவர்களுக்கு வணங்கா 
மல்‌ நிமிர்ந்து நிற்கும்‌ தலை அல்லது முடியையுடைய 
மன்னன்‌ ? என்று பொருள்படும்‌. அல்லது, டசெல்‌ ? என்‌ 
பதிலீருக்து £ சென்னி ? என்னும்‌ சொல்‌ பிறந்ததாகக்‌ 
கொண்டு; சோழர்கள்‌ தங்கள்‌ பழைய இடத்தை விட்டுப்‌ 
புது இடங்களைத்‌ தேடிச்‌ சென்றபோதும்‌, புது இடங்களை 
வென்றபோதும்‌, அங்குத்‌ தங்கள்‌ அரசை அமைத்துக்‌ 
கொண்டபோதும்‌ அவர்கட்கு முன்னணிப்‌ படைஞராக 
நெடுந்‌ தூரம்‌ சென்றவர்களை அச்‌ சொல்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
கொள்ளலாம்‌. சென்னி என்பதற்குப்‌ பெருந்தகைமை 
என்னும்‌ பொருளும்‌ உண்டு. காலஞ்சென்ற இரு. சிவராச 
பிள்ளையவர்கள்‌, £ செய்தலங்கானல்‌ இளஞ்சேட்‌ சென்னி £ 
என்பதற்குத்‌ தன்‌ காடு விரிதல்‌ வேண்டும்‌ எனக்‌ கருதித்‌ 
தலைநகரிலிருக்து புறப்பட்டுக்‌ கிழக்குக்‌ கடற்கரையை 
அடையும்‌ வரையில்‌ வென்றுகொண்டே சென்ற பெருந்‌ 
தகை மன்னன்‌' என்று பொருள்‌ கொண்டார்‌. பல சோழ 
மன்னர்கள்‌ சென்னி என்ற பட்டப்பெயரைக்‌ கொண்‌ 
ட.ருப்பதால்‌; அது சோழ குலத்தின்‌ முக்கியமான ஒரு 
தனைக்‌ குடியின்‌ பெயராக இருத்தல்‌ வேண்டும்‌ என்று 
கருதலாம்‌. 

“The Chronology of the Early Tamils; pp. 119, 120. 


ச்‌ 


280 , குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கிள்ளி என்ற பட்டப்பெயரும்‌ பல சோழமன்னர்‌ 
களால்‌ மேற்கொள்ளப்பட்டிருக்றெது. இவர்கள்‌ சோழம்‌ 
பெருங்குடியின்‌ மற்றொரு களைக்‌ குடியினர்‌ எனக்‌ கருத. 
லாமா ? இப்‌ பெயருக்கும்‌, பகைவர்களைத்‌ தொடக்கத்‌ 
திலேயே கிள்ளி யெறியும்‌ வீரச்‌ செயலுக்கும்‌ தொடர்பு 
இருக்குமா ? கனை அல்லது கிளி (கள்ளை) இக்‌ களைக்‌ குடி 
யினரத சின்னமாக இருந்ததால்‌ இப்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்க. 
லாமா? 

சேட்சென்ன்‌ நலங்கிள்ளி என்பானின்‌ ஆட்சியில்‌ 
கிள்ளி மரபினரும்‌ சென்னி மரபினரும்‌ ஒன்றாயினர்‌ எண்‌ 
பது இரு. சிவராசப்‌ பிள்ளையவர்களின்‌ கருத்து. சோழன்‌ 
இலவர்திகைப்‌ பள்ளித்‌ அஞ்சிய நலங்கிள்ளி சேட்‌ 
சென்னி 21 என்ற பெயருடைய மன்னன்‌ ஒருவன்‌ இருக்‌ 
தான்‌ எனவும்‌ அறிகிறோம்‌. சேட்சென்னி ஈலங்கிள்ளி' 
என்பவனைப்‌ பற்றிய உண்மை வரலாறு யாது? சேட்‌ 
சென்னி என்ற மன்னன்‌, நலங்கிள்ளி என்ற பெயரைத்‌: 
தன்‌ குடிப்பெயரோடு சேர்த்துக்கொண்டானா? அல்லத, 
நலங்கிள்ளி என்பதே இவனது இயற்பெயராக இருக்கத்‌ 
தந்தையின்‌ பெயரை மகன்‌ தனக்கு அடைமொழியாகக்‌ 
கொள்ளும்‌ வழக்கிற்கு ஏற்பச்‌ சேட்சென்னி என்ற 
பெயரை இவன்‌ தன்‌ பெயருக்கு முன்னால்‌ சேர்த்துக்‌ 
கொண்டானா? அல்லது சேட்சென்னி என்பான்‌ நலன்‌ 
கிள்ளி மரபினரை வென்றபின்‌, அவரை மகழ்விப்பதற்‌: 
காக, அவரது பெயரான நலங்கிள்ளி என்பதைப்‌ பூண்டு: 
கொண்டானா? பிறகு சோழர்‌ பரம்பரையில்‌ அடுத்தடுத்து 
வந்த அரசர்களுக்குச்‌ சேட்சென்னி நலங்கிள்ளி, நலக்‌ 
கிள்ளி சேட்சென்னி என்ற இப்‌ பெயர்கள்‌ மாறி மாறி 
வழங்கெவா? சோழர்‌ பெயர்‌ வரிசையில்‌ நலங்கிள்ளி 
சேட்சென்னி என்ற பெயரும்‌ சேட்சென்னி நலங்கிள்ளி 


*0..T., பக்கம்‌ 142, 143. ர்புறம்‌, 01. 


சோழர்‌ 934 


என்ற பெயரும்‌ அடுத்தடுத்துக்‌ காணப்படுவதால்‌ இவ்வாறு 
காம்‌ கருதும்‌ கருத்துச்‌ சிறிது வலீயுடையதாகின்றது. 
இவற்றைப்போல்‌, பல பெயர்கள்‌ காணப்படவில்லை என்‌ 
பது உண்மைதான்‌. ஒருவேளை இப்‌ பெயர்களை மாநி 
மாறிக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ இரண்டொரு தமாக 
வரையில்‌ கையாளப்பெற்றது எனக்‌ கருதலாம்‌. 
சேர மன்னன்‌ ஒருவன்‌, “சேரமான்‌ பாமுஞூர்‌ எதிர்க 
ரெய்தலங்கானல்‌ இளஞ்‌ செட்‌ சென்னி” என்று குறிப்‌ 
பிடப்படுகிறான்‌.* இப்‌ புறப்பாடலைப்‌ பாடிய ஊன்‌ பொதி 
பசுங்குடையாரே, சோழன்‌ நெய்தலங்கானல்‌ இளஞ்‌ 
சேட்‌ சென்னியைப்‌ புறம்‌ 10-இல்‌ பாடியுள்ளார்‌. சென்னி 
என்ற பட்டப்பெயர்‌ சோழர்‌ மரபினர்க்கே உரியது; அது 
சேரமான்‌ என்ற பெயரோடு சேர்ந்து காணப்படுவதை 
கோக்குமிடத்து அது படியெடுத்தோர்‌ செய்த பிழை 
என்றே கருதவேண்டியிருக்கிறது. அல்லது சோழரும்‌ 
சேரும்‌ ஒன்றுபட்டதால்‌ சேரனுக்கும்‌ சென்னி ம்‌ 
பெயர்‌ வழங்கியிருக்கலாம்‌ என்று கொள்ளலாமா? 
வளவன்‌ என்ற பட்டப்பெயர்‌ சோழரின்‌ மத்தத 
இளைஞரால்‌ கொள்ளப்பட்டுள்ள.து. வள நாட்டின்‌ தலைவன்‌ 
என்பது வளவன்‌ என்ற சொல்லின்‌ பொருளாகும்‌, காவிரி 
யாற்றின்‌ கழிமுகத்‌ துறையிலுள்ள வளமுடைய செல்வயல்‌ 
களுக்குத்‌ தலைவன்‌ என்ற பொருளில்‌ வளவன்‌ என்ற சிறப்‌ 
புப்‌ பெயர்‌ சோழனுக்கு மிகவும்‌ பொருத்தமாகும்‌. 
மாவளத்தான்‌ *ஏ திருமாவளவன்‌] கரிகால்‌ வளவன்‌? என்ற 


பெயர்களும்‌ உள்ளன. கிள்ளிவளவன்‌$ என்பது சோழ 


*புறம்‌, 203. 1புறம்‌; 49, 44, 

பட்டினப்பாலை, 299; பொருகரா.ற்றுப்படையின்‌ ஈற்றில்‌ 
உள்ள இரண்டாம்‌ வெண்பா, 

அகம்‌, 55 : 10; பொரு£ரா, 148; புறம்‌, 66 : 8. 

$புதம்‌, 70 : 10) 846: 22; 899 : 18. 


252 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மன்னன்‌ ஒருவனுடைய பெயர்‌. வளவன்‌ குடியினரும்‌ 
கிள்ளி குடியினரும்‌ ஒன்றுசேர்ம்தமையை இப்‌ பெயர்‌ ' 
குறிக்கிறது என்பதா ? 

வரலாற்றுக்‌ காலத்திற்கு முற்பட்ட கால நிகழ்ச்சியை 
அறிய முற்படும்போது, ஒளியே இல்லாத இருண்ட காட்‌ 
டில்‌ நாம்‌ தடுமாற வேண்டியிருக்கெறது என்பதை ஒப்புக்‌ 
கொள்ளவே வேண்டும்‌. குடிகளும்‌, ஆட்சிமுறைகளும்‌ 
தோன்றி வளர்ந்த காலம்‌ சங்க இலக்கியக்‌ கால 
மன்று. அக்‌ காலம்‌ அதற்கும்‌ பல நூற்றாண்டுகள்‌ 
முற்பட்டது. எனவே, சங்க இலக்கியத்தில்‌ காணப்படும்‌ 
பெயர்களில்‌ காம்‌ பழங்கால மரபுகள்‌ சிலவற்றின்‌ நினைவுக்‌ 
குறிப்புக்களைப்‌ பெறுகிறோம்‌ என்ற அளவில்‌ அமைதியுற 
வேண்டுபவர்களாக இருக்கிறோம்‌. இப்‌ பெயர்களில்‌ வரும்‌ 
வேறுபாடுகளைக்‌ கொண்டு பழங்காலக்‌ குடிகளின்‌ 
அமைப்புமுறை எவ்வாறு இருந்தது என்பதை ஒருவாறு 
காம்‌ கினைவுகூரலாம்‌. இவற்றைக்கொண்டு இதற்குமேல்‌ 
எதையும்‌ கரம்‌ துணிக்து கூறிவிட முடியாது, 


6. சேரர்‌ 


சேரன்‌ என்பதைப்‌ பற்றி முன்னரே லெ கருத்துக்கள்‌ 
கூறினோம்‌. கடற்கரை என்னும்‌ பொருளுடைய சேர்ப்பு 
என்ற சொல்லிலிரும்து சேரன்‌, சேரல்‌, சேரலன்‌ என்ற 
சொற்கள்‌ பிறக்திருத்தலாகாதா என்பதை ஆராய்வது ஒப்‌ 
பியல்‌ மொழிநூலார்‌ கடன்‌. “சேர்‌? என்பது ஒன்றுசேர்‌ 
வது எனப்‌ பொருள்படும்‌; எனவே, மணற்‌ பொற்றை 
கள்‌ அல்லது மணல்‌ சேர்ந்த கடற்கரை என்பதைச்‌ : சேர்‌? 
என்பது குறிக்கும்‌ எனலாம்‌. ககர வொலி சகரவொலி 
யாக மாறுதலும்‌ உண்டு. ஆதலின்‌, கரை என்பது சேர்‌ என 
மாறியது எனக்‌ கொள்ளலாமா என்பதும்‌, அரபிக்‌ கடலில்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தியும்‌, கடம்பர்‌ என அழைக்கப்‌ பெற்ற 


கடற்‌ கொள்ளைக்காரரை அடக்கியும்‌ புகழ்‌ பெற்றவர்‌ கடற்‌ 
கரையோரமாக ஆட்சி செலுத்த படியால்‌ கரையர்‌ எனப்‌ 
பெயர்‌ பெற்றுப்‌ பின்‌ சேரர்‌ என அழைக்கப்பெற்றார்‌ என 
லாமா என்பதும்‌ ஆராய்தற்குரியன. 

சேரன்‌ என்ற சொல்லின்‌ தோற்றத்தைப்‌ பற்றி 
ஆராயப்‌ புகுந்த டாக்டர்‌ கால்டுவெல்‌ என்பார்‌ தமிழிலும்‌ 
மலையாளத்திலும்‌ வழங்கும்‌ கேரளம்‌, சேரளம்‌, கேரம்‌, 
சரம்‌ என்பன போன்ற சொற்களை* எடுத்துக்‌ கூறிக்‌ ககர 
வொலி, ஸ, ௪, ச்ச ஒலியாக அகும்‌ முறை கொண்டு, 'கேரம்‌” 
என்ற சொல்தான்‌ சேரன்‌ என்றாயிற்று என முடிவு செய்‌ 
றார்‌, மேலும்‌ அவர்‌, “கேரம்‌ என்ற சொல்லின்‌ பொருளை 
நிச்சயிக்க முடியவில்லை. மலையாள மொழியில்‌ இச்‌ சொல்‌ 
அக்குத்‌ தென்னை என்ற ஒரு பொருள்‌ உண்டு. தென்னை 
மரம்‌ மிகுதியாக உள்ளமையால்‌ மலையாள காட்டுக்குத்‌ 
தென்னையை உணர்த்தும்‌ கேரம்‌' என்ற பெயர்‌ ஏற்பட்‌ 
ஆ.ருக்கவேண்டும்‌ எனலாம்‌. ஆனால்‌ கேரம்‌ என்ற சொல்‌ 
அக்குத்‌ தென்னை என்பது, நேர்‌ பொருளன்றிச்‌ சார்பு 
பொருள்‌ என்பதாகவே தெரிகின்றது. கேரம்‌ என்பது 
முதலில்‌ காட்டைக்‌ குறிப்பதாய்ப்‌ பின்‌ அம்‌ நாட்டில்‌ மலிக்‌ 
_இிலங்யெ தென்னையைக்‌ குறித்திருக்கலாம்‌” என்றோர்‌.ர்‌ 

மேலும்‌, தெற்கிலிரும்‌ து, பெரும்பான்மையாக இலங்‌ 
கையிலிரும்துதான்‌, மலையாள நாட்டிற்குத்‌ தென்னை 
கொண்டுவரப்பட்டதெனத்‌ தெரிகிறது. தெற்கிலிருந்து 
அந்ததால்தான்‌ அதற்குத்‌ தென்கு, தெங்கு (தென்‌ தெற்கு; 
கு - பொருட்‌ சிறப்புணர்த்தும்‌ உறுப்பு) தென்னை எனப்‌ 
பெயர்‌ ஏற்பட்டிருக்கவேண்டும்‌. கடற்கரையில்‌ தாழை 
போல்‌ மிகுதியாய்ப்‌ பயிராஞும்‌ காரணத்தால்‌ தென்னைக்‌ 


*இரா, மொழி ஒப்‌, : பக்கம்‌ 22. 
4திரா. மொழி ஓப்‌, : பக்கம்‌ 22, 28. 


284 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


குதி தாழை என்ற பெயரும்‌ கடற்கரையில்‌ தழைத்து 
வளர்வதென்னும்‌ பொருள்பட ஏற்பட்டிருக்கலாம்‌.* 

சேரர்‌ குடியோடு பல்வேறு குடிகள்‌ உறவுமுறை 
கொண்டாடுவன. அக்‌ குடிகளின்‌ பெயர்களைப்பற்றி ஆராய்‌ 
வதற்கு முன்பு, சேரர்களுக்கு அவர்கள்‌ குடியையும்‌ காட்‌ 
டையும்‌ பற்றி ஏற்பட்டிருக்கலாம்‌ என்று கருதப்பெறும்‌ 
அவர்களுடைய பட்டப்பெயர்களைப்‌ பற்றி நினைவுகூர்தல்‌ 
வேண்டும்‌. 
சேரர்‌ பூண்டிருந்த பட்டப்பெயர்கள்‌ : 

சேரர்கள்‌ பூண்டிருந்த பலவகைப்பட்ட பட்டப்பெயர்‌ 
களைக்‌ கீழ்க்கண்டவாறு நிகண்டு உணர்த்துகின்றது : 

கொங்கன்‌, வஞ்சி வேந்தன்‌, போந்தின்‌ தாரோன்‌; 
வில்லவன்‌, கொல்லி வெற்பன்‌, குடக்கோ, குட்டுவன்‌, குடகன்‌,. 
கோதை, உதியன்‌, வானவரம்பன்‌, மலையமான்‌, பொருநை 
யரற்றோன்‌, சேரலன்‌... 

வில்லவன்‌ என்பது வில்லுக்கு அரசன்‌ என்று பொருள்‌ 
படும்‌. சேரர்களுடைய கொடியில்‌ வில்லுருவம்‌ பொறிக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. கொங்கு நாட்டின்‌ மக்களுக்குத்‌ தலைவண்‌ 
என்பதைக்‌ கொங்கன்‌ என்ற பெயர்‌ குறிக்கும்‌. சேரகாட்‌ 
டன்‌ தலைநகர்‌ கரூர்‌ அல்லது வஞ்சியாகும்‌. எனவே, 
வஞ்சியைத்‌ தலைநகராக உடைய வேந்தன்‌ என்பது வஞ்ச 
வேந்தன்‌ என்பதற்குப்‌ பொருளாகும்‌, பனந்தோட்டுமாலை; 
சேரர்களின்‌ அடையாள மாலையாகும்‌. போந்து என்பது 
பனை. எனவே போரத்தின்‌ தாரோன்‌ என்பது பனந்‌ தோட்டு' 
மாலையை அணிந்தவன்‌ என்று பொருள்படும்‌. கொல்வீ 
மலைக்குத்‌ தலைவன்‌ என்பது கொல்லி வெற்பன்‌ என்பதற்‌: 
குப்‌ பொருளாகும்‌. குடக்கோ, குட்டுவன்‌, குடகன்‌ என்ற: 
பெயர்கள்‌ முறையே குடநாடு, குட்டநாடு, குடகுநாடு: 


*தாழை : புறம்‌, 17, 24; தெங்கு : புறம்‌, 29, 61. 
*குடாமணி நிகண்டு : மக்கட்‌ பெயர்ச்‌ தொகுதி - பாட்டு 18. 


சேரர்‌ 935: 


இவற்றிற்குத்‌ தலைவன்‌ அல்லது இவற்றில்‌ : வாழும்‌ மக்க 
ளுக்குத்‌ தலைவன்‌ என்று பொருள்படும்‌. கோதை என்று 
பெயருக்குப்‌ பொருள்‌ இன்னதென்று திட்டமாக விளங்க. 
வில்லை. அதியன்‌ என்ற சொல்லைப்பற்றிப்‌ பின்னர்‌ ஆரா- 
யும்பொழுது உதியன்‌ என்னும்‌ பட்டப்பெயரைப்‌ பற்றிக்‌- 
கூறுவோம்‌. வான வரம்பன்‌ என்ற பெயர்‌ தன்னாட்டுக்கு.. 
எல்லையாக வானத்தைக்கொண்ட சேரமன்னன்‌ என்று 
பொருள்படும்‌. உலகம்‌ முழுதும்‌ வென்று, தரைப்‌ பரப்பில்‌ 
இனி வெல்வதற்கு இடமில்லை யென்று கண்டவுடன்‌ வாண 
வுலகத்தையும்‌ வெல்ல முயன்றவன்‌ வான வரம்பன்‌ என 
லாம்‌. இது ம்றுபிறப்பிலன்றி அடையமுடியாத ஒன்‌: 
ரு. தலால்‌ வானத்தை எல்லையாகக்‌ கொள்ள முயன்றவண்‌-” 
என்பதுபோல்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. சேரநாடு; மலைகள்‌" 
நிறைந்த நாடாகும்‌. எனவே, அவற்றிற்கெல்லாம்‌ தலைவன்‌: 
என்ற பொருளில்‌ சேரன்‌ மலையமான்‌ எனப்பெற்றான்‌.. 
பொருதையாற்றோன்‌ என்னும்‌ பெயரிற்‌ குறிக்கப்பெறும்‌ 
ஆது ஆன்‌ பொருநை ஆறாகும்‌. சே ரகாட்டுத்‌ தலைகரான 
கரூரின்‌ அருகே இஃது ஓடிக்கொண்டிருப்ப தெனபா-ஃ 
எனவே, அந்த ஆற்றிற்குத்‌ தலைவன்‌ என்ற பொருளில்‌: 
பொருநையாற்றோன்‌ எனச்‌ சேரன்‌ அழைக்கப்பெற்றான்‌... 
சேரன்‌ என்ற பட்டப்பெயரைப்‌ பற்றி முன்னரே ஆராயப்‌ 
பட்டது. 

சேர மன்னர்‌ குடியில்‌, பொறையர்‌ என்றும்‌ சேரர்‌: 
என்றம்‌ இருபெரும்‌ பிரிவினர்‌ இருந்து தனித்தனியே 
ஆட்சி புரிந்தனர்‌ என்பது சங்க இலக்கியங்களால்‌ தெளி 
வாக அறியப்படுகின்ற,த. இவருள்‌ முன்னவர்‌ தம்மைம்‌- 
பொறை என அழைத்துக்‌ கொண்டனர்‌. எடுத்துக்காட்‌ 
டாகப்‌ பெருஞ்சேரலீரும்பொறை என்னும்‌ பெயரைக்‌ கூற- 
லாம்‌, பின்னவர்கள்‌ *சேரல்கள்‌' என அழைக்கப்பெறு: 
பொறையன்‌ என்பதைச்‌ சேரர்குடி. அல்லது குடும்‌ 


றனர்‌. ன்‌ ்‌ த 
ஒரு பகுதிக்கு அரசனாயிருந்தவனின்‌ பெயராகக்‌. 


யத்தின்‌ 


2256 குடிபற்றிய கிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கொள்ளலாம்‌. பொறை என்பது பாறை அல்லது பொற்றை 
அல்லது குன்று என்று பொருள்படும்‌. எனவே, பெரறை 
யர்‌ என்ற சொல்‌ மலையும்‌ இடப்‌ நிறைந்த மலைநாட்டில்‌ 
வாழும்‌ மக்களையும்‌ மன்னர்களையும்‌ குறிக்கும்‌. 
இக்த மன்னர்கள்‌ ஆண்ட மலைசாட்டைப்‌ பற்றி இலக்‌ 
“கியம்‌ உணர்த்துவதைக்‌ காண்போமானால்‌ பொறையர்‌ 
அன்ற சொல்லுக்கு நாம்‌ உரைத்த பொருளின்‌ பொருத்தம்‌ 
சன்கு விளங்கும்‌ : 
“எருமை யன்ன கருங்கல்‌ லிடைதோறு 
ஆனிற்‌ பரக்கும்‌ யானைய முன்பிற்‌ 
கானக நாடனை நீயோ பெரும !* 
“எருமையைப்‌ போலும்‌ வடிவையுடைய கருங்கற்கள்‌ 
கிறைந்தருக்கின்ற இடங்களில்‌ எல்லாம்‌ யானைகள்‌ ஆன்‌ 
கூட்டம்‌ போல நிறைந்திருக்கும்‌ காட்டகத்து நாட்டை 
யுடையவன்‌ நீதானா?!" என்பது இப்‌ பர்டல்‌ வரிகளின்‌ 
கருத்து. சேரமான்‌ கருஷரேறிய ஒள்வாட்‌ கோப்‌ பெருஞ்‌ 
சேரலிரும்‌ பொறையைப்‌ பார்த்து தரிவெரூஉத்தலையார்‌ 
பாடியது இப்‌ பாடல்‌. சேரர்‌ குடிப்பெயர்களுள்‌ ஏனைய 
வற்றைப்‌ போல்‌ அல்லாமல்‌ பொறையர்‌ என்ற இப்‌ பெயர்‌, 
சேரர்கள்‌ நிலையாக ஓர்‌ இடத்தில்‌ குடியேறிய பிறகுதான்‌ 
அற்பட்டிருக்கவேண்டும்‌. பொறையர்‌ இணையின்‌ மன்னர்கள்‌ 
இரும்பொறை என்று அழைக்கப்பெற்றனர்‌. இரு” என்ற 
சொல்‌ பெருமையைக்‌ குறிக்கும்‌; எனவே இரும்பொறை 
என்பது பொறையர்களின்‌ தலைவன்‌ எனப்‌ பொருள்படும்‌. 
பொறையர்‌ குடியின்‌ தலைககர்‌ மாந்தை ஆகும்‌. சேரல்கள்‌? 
அன்ற மற்றொரு குடியினரின்‌ தலைககர்‌ கருவூர்‌ ஆகும்‌. 
“சேர சாம்ராஜ்யம்‌ என்பது எப்போதும்‌ மறக்கப்படவில்லை. 
“சே ரகாட்டுக்குப்‌ பரம்பரையான தலைககரம்‌ கருவூசே 


“புறம்‌, 5: 1-8. 


யாகும்‌. சேரநாடு முழுமைக்கும்‌ சாமே தலைவர்‌ என்பதை- 
நிலைகாட்டும்பொருட்டுக்‌ கருவூரைக்‌ கைப்பற்றிக்‌ கொள்வ 
தற்காக இந்த இரு குடியினரும்‌ அடிக்கடி தம்முள்‌ போர்‌ 
விளைத்‌தக்கொண்டிருந்தார்கள்‌. கருவூர்‌ ஏறிய ஒள்வாள்‌ 
கோப்‌ பெருஞ்‌ சேரல்‌ இரும்பொறை* என்ற பெயரில்‌: 
உள்ள “கருவூர்‌ ஏறிய? என்ற அடைமொழியை ரோக்க,. 
இம்‌ மன்னன்‌ சேரல்‌ குடிக்கு உரிய நகராகிய கருவரை 
வென்று அரசுகட்டில்‌ ஏறினான்‌ என்ற உண்மை தெளிவா" 
கிறது. சேர அரசின்‌ தலைமை இவ்விரு குடியினருக்கும்‌ ' 
இடையில்‌ ஊசலாடிக்கொண் டிருந்தருத்தல்‌ வேண்டும்‌... 
பொறையர்குடி. மன்னர்கள்‌ சேரநாடு முழுமையும்‌ தம்‌ 
அடி.ப்படுத்தபோது, தம்மைச்‌ சேரமான்‌ என்றும்‌, கோப்‌: 
பெருஞ்‌ சேரல்‌ என்றும்‌ அழைத்துக்கொண்டனர்‌ என்பதி: 
விரும்‌து சேரல்‌ குடியினர்தாம்‌ அக்‌ குடிக்கு உண்மையான 
உரிமையுடையவர்‌ என்பதும்‌, பொறையர்‌ என்பார்‌ ௮௧: 
குடிக்குப்‌ பின்தோன்‌ றல்கள்‌ என்பதும்‌, இவர்கள்‌ ஓரொரு: 
கால்‌ சேரலரை வென்று அவருடைய ஆட்சியைக்‌ கைப்‌: 
பற்றினர்‌ என்பதும்‌ தெளிவாகன்‌ றன. 

மரந்தையர்‌ என்பதும்‌; மாந்தரன்‌ என்பதும்‌ சேரர்‌ 
களுக்கு உரிய மற்றப்‌ பட்டப்பெயர்கள்‌ ஆகும்‌. மாந்தை. 
என்ற பெருசகரின்‌ தலைவர்‌ மாந்தையர்‌ ஆவர்‌.$ லெ த்‌ உ; 
களில்‌ மாந்தை என்பது மரத்தை எனத்‌ தவறாகக்‌ காணம்‌ 
படுறெ.து.$ மாந்தரன்ஏ என்ற சொல்லிற்குப்‌ பொருள்‌ 
தெளிவாக விளங்கவில்லை, ஒரு வேளை, அதுவும்‌ மாந்தை... 


*புறம்‌, 5, 

ர்பதிற்‌, 90 : 28. பதிற்‌, 90 : 18. 

8அகம்‌, 127 : 6 ; 870, 18; கற்‌, 95:71) 995:9;: 
குறுந்‌, 84 : 6; 166 : 3, 

$௮அகம்‌, 876 : 18 ; பதிற்‌, 90, 28. 

ஏபதிற்‌, 90, 18. 


௮56 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


என்ற சொல்லிலிருந்து பிறந்ததுதானோ ? விட்டிசையைத்‌ 
தடுப்பதற்காக, ரகர வொலி இடையில்‌ வருவது இயல்பே. 
அடுத்துக்‌ காட்டாகக்‌ கா உம்‌௫காவும்‌, காரும்‌ எனத்‌ 
தமிழில்‌ வருதலையும்‌, சொஞுச௪ -- ஆ௮--சொகுசுராலு எனத்‌ 
தெலுங்கில்‌ வருதலையும்‌ காண்க. அவற்றைப்‌ போலவே, 
மாந்தைஃ அன்‌ 2மாந்தரன்‌ எனலாம்‌. இவ்வாறு கொள்‌ 
ளுங்கால்‌ மாந்தரன்‌ என்பது மாத்தையன்‌ என்பதன்‌ மற்‌ 


ரெொரு வடி.வமேயாகும்‌. 


7. சேரநாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 


1. (அ) குடவர்‌, (ஆ) குட்டுவர்‌ : (குடவர்‌ கோமான்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன்‌, குட்டுவன்‌ இரும்பொறை, குட்டுவன்‌ 
கண்ணனார்‌, குட்டுவன்‌ கீரனூர்‌, செங்குட்டுவன்‌). 


குடவர்‌, குட்டுவர்‌ என்ற இப்‌ பெயர்கள்‌, பழந்தமிழ்‌ 
காட்டின்‌ பன்னிரண்டு பிரிவுகளுள்‌ குடநாடு, குட்டநாடு 
என்ற இரு பிரிவுகளை நமக்கு கினைஷட்டுகின்‌ றன. மேற்கில்‌ 
உள்ள காடு குடநாடு ஆகும்‌; மலைகளின்‌ தாழ்வான இடத்‌ 
இல்‌ உள்ள நாடு குட்டநாடு ஆகும்‌. 

குடவர்‌” என்ற சொல்‌ பட்டினப்பாலையிலும்‌* பதிற்‌ 
ப்‌ பத்து 5-ஆம்‌ பத்தின்‌ பதிகத்திலும்‌ வருகிறது. 
(குடவர்‌ கோமான்‌ நெடுஞ்‌ சேரலாதன்‌). குடக்கோ என்‌ 
பது பட்டப்‌ பெயராக இளஞ்‌ சேரல்‌ இரும்பொறைக்‌ 
குமர ரெடுஞ்சேரலாதனுக்கும்‌! வருகின்றது, குட்டு 
வன்‌ என்பான்‌ குட்டகாட்டின்‌ தலைவன்‌. இவ்வாறு 
வரணரும்‌$  அம்மூவனாராம்‌$ நக்கீரரும்‌ ஏ மாமூல்‌ 

௬976-ஆம்‌ வரி. 

ர்பதிற்‌, 9-ம்‌ பத்துப்பதிகம்‌ - உரை இறுதி, 

ர்பதிற்‌, 7-ஆம்‌ பத்துப்‌ பதிகம்‌, 

$புறம்‌, 843 : 9. $ஜங்‌, 178 :3. ஏகம்‌, 290 : 12. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 259 


அரும்‌* குதிப்பிட்டுள்ளார்கள்‌. குட்டுவர்‌ என்பார்‌ குட்ட 
காட்டு மக்கள்‌. மதுரைக்காஞ்£ியும்‌ பதிற்றுப்‌ பத்தும்‌ 
சேரரைக்‌ குட்டுவர்‌ என்று கூறுகின்றன. குட்டுவன்‌ 
இரும்பொறை என்பது ஒரு சேரமன்னனின்‌ பெயர்‌.$ 
(குறுந்‌ தொகை 179-ஆம்‌ பாடலைப்‌ பாடிய புலவரின்‌ 
பெயர்‌ குட்டுவன்‌ கண்ணனார்‌ என்பது, குட்டுவன்‌ ரனார்‌ 
என்பது புறநானூறு 240 - ஆம்‌ பாடலைப்‌ பாடிய புலவ 
ரின்‌ பெயர்‌. இளங்கோ அடிகளின்‌ தமையனாராய்ச்‌ 
சேரநாட்டை ஆண்ட சேர மன்னனின்‌ பெயர்‌ 
செங்குட்டுவன்‌ என்பது.$ குடவர்‌, குட்டுவர்‌ என்ற 
பெயர்கள்‌ முறையே மேற்கு நாடுகளிலும்‌ மலைராடுகள்‌ 
அல்லது பள்ளத்தாக்குக்களிலும்‌ உள்ள மக்களையே 
மன்னர்களையோ குறிப்பனவாஞும்‌. தமிழ்‌ நாட்டின்‌ இச்தப்‌ 
பகுதிகளில்‌ நிலையாகக்‌ குடியேறி அரசமைத்தக்கொண்ட 
பின்னரே சேரர்கள்‌ இப்‌ பெயர்களைப்‌ பூண்டாராதல்‌ 
(வேண்டும்‌. எனவே, இப்‌ பெயர்கள்‌ இயல்பான குடிப்‌ 
பெயர்கள்‌ அல்ல. எது எவ்வாறாபினும்‌ சேரராட்டில்‌ 
இருந்த பல நாட்டுப்‌ பிரிவுகளுள்‌ இந்த இரண்டு பகுதி 
களின்‌ இன்றியமையாமையைக்‌ குடவர்‌ குட்டுவர்‌ என்ற 
இர்த இரண்டு பெயர்களும்‌ தெளிவுபடுத்துகன்றன. 

டாக்டர்‌ கால்டுவெல்‌ அவர்கள்‌, சே ரகாட்டில்‌ இழக்கு 
மேற்கு என்ற சொல்லாட்சிகள்‌, அம்‌ காட்டு மகள்‌ AE 
லிருந்து மேற்கே குடியேறினவர்கள்‌ என்பதைக்‌, காட்டு 
இன்றன என்றும்‌, கிழக்கு என்பது கீழ்‌ எனவும்‌ மேற்கு 
என்பது மேல்‌ எனவும்‌ பொருள்படுமாதலால்‌, மேற்கு 
மலைத்‌ தொடர்ச்சியின்‌ க்கல்‌ இருர்தபோ அதான்‌ மக்க 
னால்‌ இவ்‌ வழக்கு ஏற்பட்டி.ருக்கவேண்டுமென்றும்‌, பிறகு 
“அகம்‌, 91219. - ர்வரி, 105. 190-ஆம்‌ பாடல்‌, 

பதிற்றுப்பத்து, 9-ஆம்‌ பத்துப்‌ பதிகம்‌, 

$பதிற்‌, 8-ஆம்‌ பத்தின்‌ பதிகம்‌, 


240 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அவர்கள்‌ இழக்குப்‌ பக்கத்திலிருக்து மேற்குப்‌ பக்கச்திற்‌ 
குக்‌ குடியேறியிருக்கவேண்டு மென்றும்‌ கூறுகிறார்‌.” ந்‌ 
இழக்கலிருக்‌.து மேற்கில்‌ குடியேறுவதற்கு அவர்கள்‌ தரை 
வழியாகவும்‌ கடல்வழியாகவும்‌ போயிருத்தல்‌ வேண்டும்‌, 
தரைவழியாகச்‌ சென்றபோது, தமிழகத்தின்‌ மேற்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ உள்ள பல்வேறு பகுதிகளில்‌ சிறிது சிறிதாகக்‌ குடி. 
யேறி அவற்றைச்‌ ர்‌ இருதஇித்‌ தங்களுக்கு உரிய முறையில்‌: 
அவற்றிற்குப்‌ பெயர்‌ வழங்கியிருக்கவேண்டும்‌. குடகாட்‌ 
டீல்‌ அவர்கள்‌ குடியேறிய நிகழ்ச்சி அதன்‌ மன்னரோடு' 
அதை என்றும்‌ நி னைவுகூர்தற்குரிய இன்றியமையாத: 
ஒன்றாக இருர்திருக்கவேண்டும்‌. அல்லது, இர்த மேலைப்‌ 
பகுதிகளைச்‌ சேரர்கள்‌ வென்று தமக்கு அடி.ப்படுத்தியா 
போது, மலைகளும்‌ பள்ளத்தாக்குக்களும்‌ உள்ள குடகாம்‌. 
டிற்குத்‌ தாங்கள்‌ தலைவர்கள்‌ ஆனது குறித்துத்‌ தங்களைம்‌ 
பெருமைப்படுத்தக்கொண்டிருக்கவேண்டும்‌. 
பட்டினப்பாலையில்‌, அதன்‌ ஆசிரியர்‌ வடவரோடும்‌: 
தென்னவரோடும்‌ குடவரைச்‌ சேர்த்துப்‌ பாடும்போது, 
“வடவர்‌ வாடக்‌ குடவர்‌ கூம்பத்‌ தென்னவன்‌ திறல்‌ கெடா 
என்று கூறுதிறார்‌. குடவர்‌ என்னும்‌ சொல்‌ சேரரைக்‌: 
குறிப்பதுதான்‌ எனினும்‌ இவ்‌ விடத்தில்‌ இச்‌ சொல்‌ குட 
நாட்டைக்‌ குறிப்பதன்று; மேற்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள 
காட்டைப்‌ பொதுவகையில்‌ சூறிப்பதாகும்‌. 
2.: (அ) அதியர்‌, (ஆ) உதியர்‌: (அதியர்‌ கோமான்‌ 
அஞ்சி, ௮; தியன்‌ விண்ணத்தனர்‌, உதிய வேந்து, நன்‌ 
னன்‌ உதியன்‌). 


சேரர்‌ குடியோடு உறவு கொண்டாடும்‌ வேறு குடி. 
களும்‌ உண்டு. அவற்றுள்‌ ஒன்று அதியர்‌ குடி. அதியமான்‌ 
என்‌ அம்‌ அதிகமான்‌ என்றும்‌ வழங்கும்‌ பெயர்கள்‌ அதியர்‌ 


*ஜரா. மொழி. ஓப்‌. : முன்னுரை பக்கம்‌ 24, 
ர்வரிகள்‌, 97640117. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 241 


மகன்‌ என்பதன்‌ திரிபாயிருக்கலாம்‌. ஒளவையாரை 
ஆதரித்த பெருவள்ளல்‌ அதியமானே என்று பிற்கால 
இலக்கியங்கள்‌ குறிக்கின்றன: அவ்‌ வள்ளலின்‌ பெரும்‌ 
புகழர்யெ ஞாயிற்றின்‌ முன்னால்‌, அதியர்‌ குடியில்‌ தோன்‌ 
றிய பிற அரசர்களின்‌ புகழாயெ சிறுசிறு விளக்குக்கள்‌ 
எல்லாம்‌ ஒளி மங்கி நின்றன. 

எனவே, அதியமான்‌ என்பது இயற்பெய ரன்று இத 
பற்றி ஏதேனும்‌ ஐயம்‌ இருப்பின்‌ அதியர்‌ கோமான்‌ ௮ஞ்௪4* 
என்ற தெளிவான தொடர்‌ அவ்‌ வையத்தைப்‌ போக்கும்‌. 
ஒளவையைப்‌ பேணிய அன்புருவமான வள்ளலின்‌ பெயர்‌ 
அஞ்சி என்பதே. அதியன்‌ என்பதோடு பிற பட்டப்‌ 
பெயர்களும்‌ அவனுக்கு உண்டு. அவை நெடுமான்‌, பெரு 
மான்‌,$ நெடுமிடல்‌$ முதலியன. இப்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌ 
புலவர்கள்‌ இட்ட புனைந்துரைப்‌ பெயர்கள்‌ அல்ல என்பது, 
இவற்றுள்‌ ஒன்றான நெடுமிடல்‌ என்ற பட்டப்‌ பெயரைப்‌ 
பற்றிப்‌ பதிற்றுப்பத்து உரையாசிரியர்‌ கூறும்‌ விளக்கத்‌ 
தால்‌ அறியலாம்‌. அவ்‌ விளக்கத்தில்‌ அவர்‌ அஞ்சி என்னும்‌ 
இயற்பெயரினின்‌ றும்‌ நெடுமிடல்‌ என்னும்‌ பட்டப்பெயர்‌ 
வேறுபட்டது எனத்‌ தெளிவாகக்‌ கூறுகிறார்‌. இங்ஙனம்‌ 
உரையாசிரியர்‌, :அஞ்சியென்பதுதான்‌ இயற்‌ பெயர்‌, நெடு 
மிடல்‌ என்பது அவனது பட்டப்பெயர்‌! எனத்‌ தெளிவாகக்‌ 
கூறியிருப்பவும்‌, டாக்டர்‌ சாமிராதையரவர்கள்‌, நெடுமிடல்‌ 
என்பது அவன த இயற்‌ பெயர்‌ என்று கூறி ஈம்மைத்‌ தவ 
ரான கருத்துக்‌ கொள்ளும்படி செய்திருக்கிறார்‌... அதியர்‌ 
எ ப்து குடிப்பெயரேயாகும்‌ என்று காம்‌ கூறும்போது 
பதன அல பப ட்டம்‌ 

புறம்‌, 91 5 8-1, 

பதிற்‌; 92 : 10. பதிற்‌, 82, உரை, 

(அரும்பத உரையகராதி -- பதிற்றுப்பத்து 5 ஐயரவர்கள்‌ 
பதிப்பு: செடுமிடல்‌ - அஞ்சியின்‌ இயற்‌ பெயராம்‌ ?'-இஃத 
ஐயரவர்கள்‌ கூற்று. 

சங்‌, 16 


8. 
௪ 


ர்புறம்‌, 92 : 6. புறம்‌, 88 : 8. 


242 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அதியன்‌ அல்லது அதிகன்‌ என்ற பெயர்‌ இயற்‌ பெயராக 
வும்‌ இருத்தல்‌ ஆகாது என்று யாம்‌ கூற முன்வரவில்லை. 
அககானூறு 142-ஆம்‌ பாடலும்‌*, குறுந்தொகை 9959-ஆம்‌ 
பாடலும்‌, அதிகன்‌ என்பதை இயற்‌ பெயராகக்‌ குறிக்‌ 
இன்றன. 

அகரரனூறு 801-ஆம்‌ பாடலைப்‌ பாடிய புலவரின்‌ 
பெயர்‌ அதியன்‌ விண்ணத்தனார்‌ என்பது. விண்ணத்தனார்‌ 
என்பார்‌,விண்ணன்‌ என்பாரின்‌ தந்தையா ராதல்வேண்டும்‌: 
(விண்ணன்‌-- அத்தனார்‌). விண்ணன்‌ என்பது வானுலகனெ 
தலைவன்‌ என்று பொருள்படும்‌. விண்ணன்‌ என்னும்‌ 
சொல்‌ சாதாரணமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்‌ 
வத்தைக்‌ குறிக்கும்‌. அதியன்‌ என்பது இப்‌ புலவரின்‌ தர்தை 
யின்‌ பெயராகவோ அல்லது குடியின்‌ பெயராகவோ 
இருக்கலாம்‌. விண்ணத்தனார்‌ என்ற பெயரில்‌ வீண்ணன்‌ 
என்பது மகனின்‌ பெயரையும்‌, விண்ணத்தனார்‌ என்பது 
தந்தையின்‌ பெயரையும்‌ குறிக்கும்‌. இஃது உண்மை 
யானால்‌; அதியன்‌ என்ற சொல்‌ நிச்சயமாகக்‌ குடியைத்‌ 
தான்‌ குறிக்கிறது என்பது தெளிவு. “ஆர்‌” என்ற விகுதி 
ஒரு பெயரோடு சேர்க்கப்படவில்லையாயின்‌, அப்‌ பெயர்‌ 
சிற்றாசுனையோ அல்லது அரச்னையோ குறிப்பதாகும்‌ 
என்று முன்னரே கூறினோம்‌. அதியன்‌ என்ற பெயரோடு 
ஈண்டு ஆர்‌ விகுதி சேர்க்கப்படவில்லை யாதலின்‌ அதைச்‌ 
இற்றரசன்‌ அல்லது அரசன்‌ பெயரைக்‌ குறிப்பது என்றே 
சாம்‌ கொள்ளவேண்டும்‌. 

இணி இர்த அதியர்‌ குடிக்கும்‌ சேரர்‌ குடும்பத்திற்கும்‌ 
உள்ள உறவைப்பற்றி நாம்‌ ஆய்தல்வேண்டும்‌. புறகானூறு 
99-ஆம்‌ பாடலின்‌ ஜந்தாம்‌ வரி, பனந்தோட்டுமாலை 
யணிச்துகொண்டு பொலிவோடு வீற்றிருக்கும்‌ நிலையில்‌ 
உள்ள அஞ்சியைப்‌ புனைந்துரைக்கிறது. தொல்காப்பியர்‌ 


*13-ஆம்‌ வரி. வரி, 4. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 943 


காலத்திலிருந்து பனந்தோட்டுமாலைதான்‌ சேரரின்‌ அடை 
யாள மாலையாக இரும்‌ துவம்‌ தள துர அஞ்சியும்‌ சேரரும்‌ 
அரே வகையான தார்‌ அணிர்தீருந்தனர்‌ என்பது தெளிவாக 
அறியப்படுதலால்‌, அஞ்சியின்‌ குடிக்கும்‌ சேரர்‌ குடிக்கும்‌ 
உறவுமுறை உண்டு என்பது உத்தேசமாகக்‌ கூறும்‌ பொரு 
ளெனல்‌ ஆகாது. 14-ஆம்‌ நூற்றுண்டினரான ஈச்சினார்க்‌ 
'இணியர்க்கு முந்தியவராகப்‌ பல ஆதாரங்கள்‌ கொண்டு 
கருதப்பெறும்‌ புறநானூற்று உரையாசிரியர்‌, இப்‌ புறப்‌ 
பாடலுக்கு விளக்கவுரை எழுதும்பொழுது, '* இவனுக்குப்‌ 
யவனந்தார்‌ கூறியது, சேரமாற்கு உறவாதலின்‌ ”' என்று 
அருமையாக, இணையற்ற முறையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
இவன்‌ என்று, அஞ்சியைத்தான்‌ அவர்‌ குறிப்பிடுகிரா. 
அவரது கூற்றுக்கு அரணாகச்‌ 4 சேரமாற்கு உறவாதலின்‌ ?? 
என்பதற்குப்‌ பதிலாக, மற்றொரு பாடபேதம்‌ ஐயரவர்கள்‌ 
பதிப்பிற்‌ காணப்படுகிறது. அதனால்‌ சேரர்‌ - அதியர்‌ உறவு 
பற்றி இன்னும்‌ சில கருத்துக்கள்‌ தெளிவாகின்றன. 
அந்தப்‌ பாடபேதம்‌ 'உதியவேத்தாதலின்‌! என்பது. அந்தப்‌ 
பாடபேதத்இன்படி, அஞ்சி; உதிய வேந்து ஆதலின்‌, அவ 
னுக்குப்‌ பனந்தார்‌ கூறப்பட்டது என்பது உரையா கியர்‌ 
கருத்தாறெது. உதியன்‌ என்ற பெயரோடு SHS இலக்கி 
யத்தால்‌ அறியப்பெறுபவர்கள்‌ இரு மன்னர்களே. அவர்‌ 
களுள்‌ ஒருவன்‌ போர்க்களத்தில்‌ ஐவர்க்கும்‌ அரத்றுவர்க்கும்‌ 
சோறளித்தவன்‌ எனப்‌ புறகானூற்றிலும்‌ர்‌ அககானூ ற்றி 
அம்ர்‌ பதிற்றுப்‌ பத்திலும்‌,3 கூறப்பெறும்‌ பெருஞ்சோற்று 
உதியன்‌ சேரலாதன்‌; மற்றொருவன்‌ பெருஞ்‌ சிறப்புவாய்ந்த 
கொண்கானங்கிழான்‌ நன்னனாக ஒருவேளை இருக்கலாம்‌ 
என ற்குரிய நன்னன்‌ உதியன்‌. புறகானூற்று உரையாசிரி 
யர்‌ கருத்துப்படி உதியன்‌ என்பதே ஒரு குடிப்பெயரடி 


*டுதால்‌, பொருள்‌, 60. ர்பாடல்‌, 2, 
ர்பாடல்‌, 288. இரண்டாம்‌ பத்தின்‌ பதிகம்‌. 


244 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யாகப்‌ பிறந்த பெயர்‌ என்பதுபோல்‌ தெரிகிறது. என்‌ 
எனில்‌ உதியவேந்து என்பது சேர அரசனைக்‌ குறிப்பதாக: 
விளக்க முடியுமேயன்‌ றி, வேறு வகையாக விளக்‌ 
கவே முடியாது. சேரர்‌ பெருங்குடியுள்‌ பொறையர்‌ 
மாந்தரர்‌, உதியர்‌, அதியர்‌ என்ற பல இளைக்குடி.கள்‌ இரும்‌ 
இருக்கலாம்‌ என்பது தோன்றுகிறது. இவைகள்‌ தம்முள்‌ 
ஒன்றோடொன்று உறவுபூண்டிருக்தமையால்‌, புறநானூற்று 
உரைகாரர்‌, அதியர்‌ குலத்தோன்றல்‌ ஒருவனை உதியர்‌ 
குலத்திற்கும்‌ உரியவன்‌ என்று கருதலானார்‌. எனினும்‌; 
உரையில்‌ வரும்‌ (உதியன்‌ என்ற சொல்‌, குறிப்பிட்ட ஒரு: 
இளைக்‌ குடியைச்‌ ௬ட்டுநறறெது என்பதைக்‌ காட்டிலும்‌ 
பொதுவாகச்‌ சேரர்‌ குடிக்கே உரியது என்று கொள்வதே 
பொருத்தமாகும்‌. உதியன்‌ என்பது சேர அரசமரபின்‌ 
பட்டப்‌ பெயர்களுள்‌ ஒன்று எனத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி 
கூறுநெது.எ இவாகரமும்‌ இதே கருத்தையுடை.யதாகும்‌. 

அதியன்‌, உதியன்‌ என்ற இரு சொற்களும்‌ ஒரே ஒரு: 
சொல்லின்‌ இருவேறு வடிவங்களே என முடிவுசெய்ய 
முடியுமானால்‌ நம்‌ கருத்து விளக்கம்‌ எளிதாய்விடும்‌. ஆனால்‌,. 
சொல்லின்‌ முதலில்‌ அகரமும்‌ உகரமும்‌ ஒன்றற்கொன்று 
போலியாக வரும்‌ என்று நிறுவுதல்‌ மிகவும்‌ இக்கட்டான 
செயலாகும்‌. அதி, உதி என்ற இரு சொற்களும்‌ தமிழில்‌: 
இருவேறு மரங்களைக்‌ குறிப்பன, அதி என்ற சொல்லைத்‌ 
தற்காலத்தில்‌ அத்தி என ஒற்றிரட்டித்து வழங்கு. 
ன்றனர்‌. அதி என்ற சொல்லில்‌ *அத்‌' என்பது பகுதி; 
“இ! என்பது ஒலித்தணை பற்றிவரும்‌ உயிர்‌?! என மொழி' 
அலார்‌ வழங்குவர்‌. சில சமயங்களில்‌ இந்த ஒலித்தணை 
பற்றிவரும்‌ இகர உயிர்‌ கெட அவ்விடத்தில்‌ உகரம்‌ அல்லது: 
அகரம்‌ வரும்‌. சிறு என்ற சொல்லில்‌ இறுதி உகரம்‌ கெட 
அவ்விடத்தில்‌ இகரம்‌ வந்து சிறு என்பது சிறி என்றாகும்‌. 


*115-ஆம்‌ பக்கம்‌, 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 245 


இறியிலை என்பது இதற்கு எடுத்துக்காட்டாகும்‌. அதவம்‌ 
என்ற சொல்லுக்கும்‌ அத்தி என்றுதான்‌ பொருள்‌. அதி 
அன்ற சொல்‌ அம்‌ என்ற சாரியை பெற்றுத்‌ தன்‌ ஒலித்‌ 
துணை உயிர்‌ இகரம்‌ கெட அகரம்‌ பெற்று அதவம்‌ என்றா 
யிற்று* தொல்காப்பியப்‌ பாயிர நூற்பாவில்‌ அதங்கோடு 
அன்ற சொல்‌, ஓரிடத்தின்‌ பெயராகக்‌ காணப்படுகிறது. 
இப்போதுள்ள திருவாங்கூரே அதங்கோடு எனப்பட்டது 
என்பது அறிஞர்‌ கருத்து. இச்‌ சொல்லில்‌ இகரத்திற்கு 
மாறாக உகரம்‌ வருவதை விட்டு, மலையாள மொழி அமைதி 
யின்படி அகர ஓலி வந்துள்ளதைக்‌ காண்கிறோம்‌. அத்தி 
மரம்‌ நிறைந்துள்ள மலைப்பகுதி என்ற பொருளில்‌ 
அதங்கோடு என்ற பெயர்‌ உண்டாயிற்று எனலாம்‌. இப்‌ 
பகுதி, மேலைக்‌ கடற்கரையில்‌, அதாவது, சேர நாட்டில்‌ 
இருப்பதால்‌, அதியர்‌ குடியோடு அதங்கோட்டைத்‌ 
தொடர்பு படுத்தலாம்‌. தொடக்கத்தில்‌, அதியர்‌, அதங்‌ 
கோட்டில்‌ இருந்து ஆட்சி புரிர்துவந்தனர்‌ எனலாம்‌. 
ஆனால்‌, சேரர்‌ குடியினர்‌, தங்களையன்‌ றி வேறுயாரும்‌ சேர 
காட்டுப்‌ பகுதிகளை ஆள்வதைப்‌ பொறுக்க முடியாதவரான 
போது, அதியர்‌ அங்கருர்து ழக்கு கோக்கி வந்து 
தகடுரைத்‌ தலைசகராகக்கொண்டு ஆளத்‌ தொடங்கியிருத்தல்‌ 
வேண்டும்‌. இத்‌ தகடுரே ஒளவையை ஆதரித்த அஞ்சியின்‌ 
புகழ்பெற்ற தலை£கரம்‌ ஆகும்‌. அதங்கோடு அல்லது 
அதங்கோடூர்‌ என்ற பெயர்களின்‌ திரிபாகத்‌ தகடூர்‌ என்ற 
பெயர்‌ இருத்தலை நாம்‌ காணலாம்‌. சேரமான்‌ இரும்‌ பொறை 
என்ற சேர மன்னன்‌ இத்‌ தகடூரை முற்றுகையிட்டு அதிக 
. மானை வென்றான்‌. விடுகாதழயெ பெருமாள்‌ என்பாரது 
கல்வெட்டுக்களினால்‌ 18-ஆம்‌ ூற்றாண்டிற்குப்‌ பிறகும்‌ 
அதியர்‌ குடியினர்‌ இருர்தனர்‌ என்பது தெரிகின்றது. 
*்குறுச்‌, ர்‌, 


246 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இந்த அதிகமான்‌, ஆவி அல்லது ஆய்குடி யைச்‌: 
சேர்ந்தவன்‌ என்று திரு. சிவராச பிள்ளை கூறுவ.து* தவறு... 
தமது கருத்தை நிறுவுவதற்குத்‌ தகுந்த சான்றுகளை அவர்‌ 
காட்டவில்லை. ்‌ 

(Pseudostomos) பெரியாற்றின்‌ முகத்தவாரத்திற்‌: 
கும்‌ (Baris) பாலாயி ஆற்றுக்கும்‌ இடையே உள்ள பெரு 
ஈகரங்களை வரிசையாகக்‌ கூறும்போது தாலமி, *அதரிமா 
கொரியூர்‌” (Aபகரறa Koreour) என்னும்‌ நகரைப்‌ பற்றி 
யும்‌ குறித்துள்ளார்‌. அதிகமான்‌, அதியன்‌ என வழங்கப்‌ 
பட்டவனின்‌ தலை ஈகரான;, “அதியமான்‌ கோரளியூர்‌ ”' 
அல்லது (6கோளியூரை'யே தாலமி இவ்வாறு குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌ என காம்‌ கருதுகிறோம்‌. அதியர்‌ மகன்‌ என்பதன்‌ 
சுருங்க வடிவமே அதியமான்‌ என்பது ஆகும்‌. தென்‌: 
கோயம்புத்தூர்‌ மாவட்டமாக இருந்த பகுதியை ஆண்டு: 
வந்த ஓர்‌ அதியன்‌ வடபகுதியில்‌ ஆண்ட நன்னனோடு: 
போர்புரிக்த செய்தியைப்‌ பற்றி நாம்‌ முன்னரே அறிக்‌ 
தோம்‌. அர்த அதியன்‌, ஆய்குடியையோ அதன்‌ களைக்‌ 
குடியையோ சேர்ந்தவன்‌ என்றும்‌, கோளியூரில்‌ இருக்து 
அரசாண்டவன்‌ என்றும்‌ நாம்‌ கருதுகிறோம்‌. “*கோளியூர்‌ 
என்பது எது என இன்னும்‌ அறியப்படவில்லை ?14: என்று. 
இரு. வெராச பிள்ளையவர்கள்‌ கூறுகிறார்‌. அதியமானைப்‌ 
பற்றித்‌ தாலமி குறிப்பிட்டிருப்பதில்‌ உள்ள பாடத்தைக்‌ 
கொண்டு (அதியமான்‌ கோளியூரே', ஆவ்வூர்‌ என்று கூறு 
வது எற்புடையதாகலாம்‌. தருவாங்கூரிவிரும்‌ த வெள்‌ 
யேறிய அதியர்கள்‌, தகடுருக்கு வருவதற்குழுன்‌ அவ்வூரில்‌ 
தங்கியிருக்கலாம்‌. கொண்கானத்தை யாண்ட நன்னனின்‌ 
படைத்தலைவன்‌ மிஞீலி என்பான்‌ பசும்பூண்‌ பாண்டிய 
னின்‌ நாட்டின்மேல்‌ படையெடுத்தான்‌. அப்‌ போரில்‌ 


*The Chronology of the Early Tamils—p. 170. 
+The Chronology of the Early Tamils—p- 106- 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 247 


பாண்டியனின்‌ படைத்தலைவனான அதிகன்‌ என்பான்‌ 
மிஞிலியாற்‌ கொல்லப்பட்டான்‌. இம்‌ நிகழ்ச்சி அகநானூறு 
142-ஆம்‌ பாடலிலும்‌, குறுக்தொகை 9998-ஆம்‌ பாடலிலும்‌ 
குறிப்பிடப்படுறது. அதே மிஞிலி, ஆஅய்‌ எயினனை 
எதிர்த்துப்‌ பொருது கொன்றான்‌. இர்‌ நிகழ்ச்சி ௮ககானூ.று 
149, 181 எண்ணுள்ள பாடல்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அ. 
இவ்விரண்டு நிகழ்ச்சிகளிலும்‌ மிஞிலியாற்‌ கொல்லப்பட்ட 
அதிகனையும்‌, ஆஅய்‌ எயினனையும்‌ ஒருவர்‌ என நினைத்துத்‌ 
இரு. சிவரா௪ பிள்ளையவர்கள்‌ தடுமாற்றம்‌ கொண்டுள்ளார்‌ 
என்று எண்ணுகிறோம்‌. அதிகன்‌, ஆய்‌ குடியைச்‌ சோர்‌ 
தவனாக இருக்கமுடியாது என்று காட்டுவதற்குத்‌ தக்க 
சான்று உள்ளது. அதிகமான்‌, மழவர்‌ வழிவந்த மழவர்‌ 
பெருமகன்‌ என அடிக்கடி புகழப்பெறுகிறான்‌.* இம்‌ மழவர்‌ 
குடி மிகப்‌ பழைய பெருங்குடி யென்றும்‌, இதிலீருந்தே சேரர்‌ 
குடியும்‌ அதியர்‌ குடியும்‌ கிளரைத்தன என்றும்‌ தோன்று 
இன்றன. சேரமனனனைப்‌ பற்றிப்‌ பதிற்றுப்‌ பத்துப்‌ 
பாடல்கள்‌* மழவர்‌ மெய்ம்மறை”--(மழவரின்‌ கவசம்‌) 
என்று புனைக்துரைப்பதிலிருக்து இது தெளிவாகிறது. பெரு 
வீரனும்‌ வள்ளலுமான ஓரி என்பானும்‌ இம்‌ மழவர்‌ குடி. 
யைச்‌ சேர்ச்‌ தவனே. மழவர்‌ பெருமகன்‌ மாவள்ளோரி??- 
என்ற அடியால்‌] இஃது அ.தியப்படுகிற.த. ஆய்‌ அல்லது 
ஆவி குடியும்‌ இம்‌ மழவர்‌ குடியும்‌ ஒன்றற்கொன்று பகை 
கொண்ட குடிகள்‌. ஓரி யென்னும்‌ குதிரையை வைத்‌ 
திருந்தமையால்‌, ஓரி புகழ்‌ பெறதினாககான்‌ அவ்வா 
சிறப்பை அவரவர்க்‌ குரிமையாக்கிப்‌ புகழ்க்துரைப்பதில்‌ 
தவறில்லை. மழவர்கள்‌ எப்பொழுதும்‌ சிறந்த கிலா 
யுடையவரெனப்‌ புகழப்பெறுவர்‌. “உருவக்‌ குதிரை 
மழவர்‌''$ என்ற அடியைக்‌ காண்க. அசுசானூற்றின்‌ முதற்‌ 
பாடலின்படி, ஆவி குடியைச்‌ சேர்ந்த மன்னன்‌ ஒருவன்‌ 


புறம்‌, 88, 90. 421, 55, கற்‌, 62. 8௮கம்‌, 1. 


248 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இம்‌ மழவர்‌ குடியினரைப்‌ போரில்‌ வென்றான்‌. உருவக்‌ 
குதிரை மழவர்‌ ஓட்டிய நெடுவேள்‌ ஆவி* என்று அவன்‌ 
குதிப்பிடப்படுகன்றான்‌. இது தனிப்பட்டவரின்‌ போர்‌ 
ஆயின்‌, ஓர்‌ ஆய்‌ வேந்தன்‌ மற்றோர்‌ ஆய்‌ வேந்தனோடு 
சண்டையிட்டான்‌ என்று கூறுவதில்‌ தவறில்லை. ஆனால்‌, 
அவ்‌ வகநானூற்றுப்‌ பாடல்‌, தனி மனிதரின்‌ போரைக்‌ 
குறிக்காமல்‌, இரு குடிகளுக்கும்‌ இடையே பகைமைபற்றி 
கிகழ்்த போரையே குறிக்கிறது. எனவே, அதியர்‌ குடியும்‌ 
ஆவியர்‌ குடியும்‌ ஒன்றெனக்‌ கூறல்‌ இயலாத தா௫ன்‌ றது. 
3. மலையர்‌ (மலையமான்‌ திருமுடிக்காரி, மலையமான்‌ சோழிய 

ஏனுதி, திருக்கண்ணன்‌ மலையன்‌) : 

மலையர்‌ குடிபில்‌ தோன்றியவன்‌ என்று பொருள்‌ 
படும்‌ (மலையர்‌ மகன்‌” என்ற சொல்லின்‌ திரிபே மலையமான்‌ 
என்பது. மலையன்‌ என்பது மலைகளின்‌ தலைவன்‌ - சேர 
காட்டின்‌ தலைவன்‌ - என்று பொருள்படும்‌. நிகண்டுகளி 
லும்‌ அகராதிகளிலும்‌ மலையமான்‌ என்பது சேரர்களின்‌ 
பட்டப்பெயர்களுள்‌ ஒன்றாகக்‌ காணப்படுறெதென முன்‌ 
னர்க்‌ கூறப்பட்டுள்ளது. தமிழ்‌ இலக்கண தரல்களுக்கு 
உரை வகுத்த உரையாசிரியர்கள்‌ இயல்பு வழக்குப்பெற்ற 
மரூஉ மொழிகளுக்கு எடுத்துக்காட்டாகப்‌ பல சொற்‌ 
றொடர்களைக்‌ காட்டியுள்ளார்கள்‌. அவற்றுள்ளே தமிழ்‌ 
நாட்டு மூவேக்தரைப்‌ பற்றியனவும்‌ உள்ளன. “பாண்டி. யன்‌ 
தாடு - பாண்டி நாடு என்றும்‌, சோழன்‌ நாடு - 
சோணாடு என்றும்‌ மருவின' என்று காட்டப்பட்ட 
வற்றிற்கு முன்னர்‌ 'மலையமான்‌ நாடு என்பது மலாடு என 
மருவியதாகக்‌ காட்டப்பட்டுள்ள து. இங்கு மலையமான்‌, 
மலாடு என்ற சொற்கள்‌ முறையே சேரன்‌, சேரநாடு 
என்பனவற்றைக்‌ குறிக்கின்றன என்பதில்‌ சிறிதும்‌ ஐய 
மில்லை. எனவே, மலையமான்கள்‌ என இலக்கியத்தில்‌ கூறப்‌ 


“அகம்‌, 1. ர்சன்னூல்‌ : சூத்திரம்‌-207, 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 249 


பெறுகின்‌ றவர்கள்‌ எல்லாம்‌ சேரர்‌ குடியைச்‌ சேர்ந்தவர்க 
வாகக்‌ கொள்வதில்‌ தவறு ஒன்றும்‌ இல்லை. சேரர்‌ குடியின்‌ 
இளைக்‌ குடியைச்‌ சேர்ந்தவர்களுள்‌ சிலர்‌ மேற்குப்‌ பக்கத்‌ 
இல்‌, தங்கள்‌ நாட்டை விரிவாக்க இயலாமையால்‌, கிழக்கில்‌ 
திரும்பி, வட ஆர்க்காடு - தென்னார்க்காடு மாவட்டங்களாக 
இப்போதுள்ள பகுதிகளை வென்று, அங்குக்‌ குடியேறி 
னார்கள்‌. பெண்ணேயாற்றங்‌ கரையில்‌ உள்ள திருக்கோவ 
.லூரை ஆண்டவன்‌ மலையமான்‌ என்று குறிப்பிடப்பெறு 
கிறான்‌. இந்தப்‌ பகுதியும்‌ மலைகள்‌ உள்ள பகுதியாதலின்‌ 
மலைநாடு என்ற பெயரால்‌ இஃது அழைக்கப்பட்டது. 
இதனால்‌ மலாடர்‌ என்ற பெயர்‌ புதிய நாட்டிற்‌ குடியேறிய 
பின்னும்‌ மலையமான்களுக்குப்‌ பொருந்தியது. மலாடர்‌ 
கோமான்‌ மெய்ப்பொருள்‌ நாயனாரைப்‌ பற்றி சாம்‌ பெரிய 
புராணத்திற்‌ படிக்கின்றோம்‌. 
மலையர்‌ குடியில்‌, மலையமான்‌ திருமுடிக்காரி என்‌ 

பான்‌ சிறந்து விளங்கினான்‌. அவனுடைய புகழை மாறோக்‌ 
கத்து நப்பசலையார்‌ என்னும்‌ புலவர்‌, புறகானூறு -126ஆம்‌ 
பாடலில்‌ பாடுகிறார்‌. (புலனமுக்கற்ற அர்தணாளன்‌” என்று 
புகழப்பெற்ற கபிலன்‌, திருமுடிக்காரியின்‌ புகழ்‌ எங்கும்‌ 
பரவுமாறு பாடியுள்ளான்‌ என அவர்‌ அப்‌ பாடலிற்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌.* ம்‌ 

தமிழ்‌ காட்டு மூவேக்தரிடத்திலும்‌ இருமுடி.க்காரிக்‌ 
இருந்த செல்வாக்கைப்‌ பற்றிக்‌ கபிலர்‌ பாடுகறோர்‌. அவ 
னுடைய சிறப்புக்களில்‌ எல்லாம்‌ தலைமையானது, 
அவன த எகபத்தீனி விரதமே. அவன்‌ தன்‌ மனைவீயினிடம்‌ 
தெய்வக்காதல்‌ கொண்டிருந்ததால்‌ அவள்‌ தோள்களைத்‌ 
தவிர வேறெதையும்‌ தனது என அவன்‌ கொள்ளவில்லை ; 
அவன்‌ அவளுடைய தோள்களைத்‌ தவிர மற்றெல்லாப்‌ 
பொருள்களையும்‌ இரவலர்க்கு ஈந்துவிட்டான்‌. 


*புறம்‌, 126 : 11-18. 


250 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


** வீயாத்‌ திருவின்‌ விறல்கெழு தானை 
மூவருள்‌ ஒருவன்‌ துப்பா கியரென 
ஏத்தினர்‌ தரூஉம்‌ கூழே நுங்குடி 
வாழ்த்தினர்‌ வரூஉம்‌ இரவல ரதுவே 
அரிவை தோள்‌அளவு அல்லதை 
நினதென இலைநீ பெருமிதத்‌ தையே ”* 
என்று பாடுறொர்‌ கபிலர்‌. அவனது நாட்டின்மீது படை. 
யெடுத்த ஆரியர்‌ அவனால்‌ வென்று துரத்தப்பட்டனர்‌.1 
அதியமான்‌, தருக்கோவலூரின்மீது படை யெடுத்து௪ 
சென்று தருமுடிக்காரியை வென்று, அவனை நாட்டை 
விட்டுத்‌ தரத்தின்‌. இவனது இயற்‌ பெயர்‌ காரி என்டா 
தாகும்‌. இது கருமை என்ற சொல்லடியாகப்‌ பிறந்த 
பெயர்‌. மஹாவிஷ்ணு என்னும்‌ திருமாலுக்கு இப்‌ பெயா்‌ 
மிகவும்‌ பொருத்தமுடைய து. இம்‌ மன்னனின்‌ குதிரையும்‌ 
கருமை கிறமுடையதா மிருக்தமையாற்றான்‌ போலும்‌ ௮௮ 
வும்‌ காரி எனப்‌ பெயர்பெற்றது. அதியமானால்‌ நாடிழர்த 
காரி தலையிறக்கத்துடன்‌ சேரமான்‌ பெருஞ்சேரல்‌ இரும்‌: 
பொறையின்‌ துணையை நாடின்‌. பல தலைமுறைகளாகச்‌ 
சேரர்‌ கைவசமிருக்த, அப்போது ஓரி என்ற ஒரு சூறுகில- 
மன்னனின்‌ ஆட்சிபீடமாயிருர்த கொல்லி மலையைத்‌ 
திரும்பக்‌ கைப்பற்றவேண்டும்‌ என்ற விருப்பம்‌ சேரனுக்கு 
இருந்தது. அவனுடைய கருத்தையறிந்து அவன்‌ ஆதர 
வைப்‌ பெறுவதற்காகக்‌ காரி, ஓரியைச்‌ சண்டைக்கு. 
இழுத்து அவனைக்‌ கொன்றான்‌. கொல்லிமலை அவனால்‌: 
சேரனிடம்‌ ஒப்புவிக்கப்பட்டத.$ காரியின்‌ செயலால்‌: 
அவனிடம்‌ விருப்பங்கொண்ட இரும்பொறை, அதியமானை 
அடக்குவதற்கு ஏற்றகாலம்‌ அதுதான்‌ என்று முடிவு 
செய்து தகடுரின்மீது படையெடுத்துச்‌ சென்று அதை 
*புறம்‌, 122. *்கற்‌, 170. 
புறம்‌, 99. §5ற்‌, 920. $அசம்‌, 209. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 257: 


முற்றுகைபிட்டான்‌. பாண்டியரிடமிருக்தும்‌ சோழரிட. 
மிருச்‌.தும்‌ அதியமானுக்கு உதவி இடைத்தது. இடைத்தம்‌ 
அவன போரில்‌ உயிரிழந்தான்‌.* கோவலூர்‌, காரிக்கு... 
முன்போல்‌ உரிமையாக்கப்பட்டது. சோழன்‌ இள்ளீவள 
வன்‌, அதியமானைக்‌ காப்பாற்றச்‌ சென்ற தனது படை 
அடைந்த தோல்வியை மறக்க முடியவில்லை. எனவே,. 
அவன்‌ மலையமானின்‌ மக்களைக்‌ கொன்று பழிவாங்க 
கினைத்தான்‌. ஆனால்‌, புலவர்‌ கோவூர்‌ கிழார்‌ அவனை 
இடித்துக்‌ கூறி அப்‌ பழிச்செயலைச்‌ செய்யாதவாறு: 
தடுத்தாள்‌ காரியைப்‌ புகழ்ந்து பாடியுள்ள மாறேோக்‌- 
கத்து நப்பசலையார்‌, மலையமான்‌ சோழிய ஏனாதி இருக்‌: 
கண்ணன்‌ என்பானையும்‌ பாடியுள்ளார்‌. எனவே, இவன்‌ 
(திருக்கண்ணன்‌) இருமுடிக்காரியின்‌ மகனாயிருக்கலாம்‌ 
எனக்‌ கருத இடமுண்டு. தீருமுடிக்காரியின்‌ மக்கள்‌,. 
மிக்க இளையராயிருந்தபோதே தங்கள்‌ தந்தையை இழம்‌: 
திருத்தல்‌ வேண்டும்‌. கோவூர்‌ கிழாரின்‌ ஈன்‌ முயற்சியால்‌ 
உயிர்‌ பிழைத்த அக்‌ குழந்தைகளுள்‌ ஓன்று பிற்காலத்தில்‌ 
சோழ மன்னனின்‌ அணேக்கடங்யெ குறுகில மன்னனா௫,. 
ஏனாதி என்ற சிறப்புப்‌ பெயரையும்‌ (பட்டத்தையும்‌) பெற்‌ 
றிருக்கலாம்‌. 


4. (அ) மழவர்‌, (ஆ) மறவர்‌, இளையர்‌ (மழவர்‌ பெருமகண்‌ 
அதியமான்‌ நெடுமானஞ்சி, மழவர்‌ மெய்ம்மறை பல்‌- 
யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ முதலியவர்‌) : 
மழவர்‌ குடியைப்பற்றி இனி ஆராய்வோம்‌ : இந்த. 

மழவர்‌ குடியைச்‌ சேர்ந்த சில குழுவினர்‌, சேர்க்கும்‌ அத 

யர்க்கும்‌ பிற மன்னர்க்கும்‌ மெய்காப்பாளர்‌ ஆயினர்‌. 
சேர மன்னன்‌ : மழவர்‌ மெய்ம்மறை ? என அழைக்கப்படு: 


*ப.இற்‌, 78, எட்டாம்‌ பத்தின்‌ பதிகம்‌. 


ர்புறம்‌, 46. ர்புறம்‌, 126. புறம்‌, 174. 


2௦2 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


:இருன்‌.* அதியமான்‌ (மழவர்‌ பெருமகன்‌” என அழைக்கப்‌ 
படுருன்‌.* எந்த அரசனின்‌ ஆணைக்கும்‌ அடங்கி நடக்க 
முடியாத மழவர்‌ குடியைச்‌ சார்ந்த மற்றவர்‌ தமிழ்‌ காட்‌ 
டில்‌ வடக்கே தருவேங்கட மலைவரையில்‌ சுற்றித்‌ திரிய 
லாயினர்‌. பிறகு, அவர்கள்‌ சோழ நாட்டில்‌ நிலையாகத்‌ 
தங்கி வாழத்‌ தலைப்பட்டனர்‌. அவர்கள்‌ வாழ்க்த பகுதி 
அமநாடு எனப்பட்டது. மழவர்கள்‌ அங்குப்‌ பெருஞ்‌ சிறப்‌ 
போடு வாழ்ந்தனர்‌. மழபாடி (மழவர்கள்‌ பாடியமைத்துத்‌ 
தங்கிய இடம்‌) என்ற பெயரும்‌, இன்னும்‌ ௮து போன்ற 
-சில இடங்களின்‌ பெயரும்‌ அவர்களுடைய பெருமைக்கும்‌ 
,இன்‌ நியமையாமைக்கும்‌ சான்று பகர்வனவாஞும்‌. 
மழவர்கள்‌ எல்லோரும்‌ வீரத்திற்‌ சிறந்தவர்களாக 
இருந்தனர்‌. இதனால்‌, மழவர்‌ என்ற சொல்‌ பொதுவில்‌ 
வீரர்‌ என்னும்‌ பொருள்‌ குறிப்பதாயிற்று.$ மழவர்‌ என்‌ 
பார்‌ “சிலவீரர்‌” என்பது நச்சினார்க்கனியர்‌ உரை. இதை 
சோக்கும்போது £ கல்‌ தோன்‌ நி மண்‌ தோ ன்றாக்‌ காலத்தே 
வாளோடு முன்தோன்றி மூத்த குடியினரான?$ தமிழ்‌ 
விரரைக்‌ குறிக்கும்‌ மறவர்‌ என்ற சொல்லின்‌ திரிந்த 
வடிவமே மழவர்‌ என்பதோ என்ற ஐயம்‌ நமக்கு எழு 
கிறது, சங்கப்‌ பாடல்கள்‌ மறக்‌ குடியைக்‌ தமிழ்நாட்டின்‌ 
மிக்க பழங்குடி என்ற பொருளில்‌ £மூதில்‌? என வழங்கு 
கின்றன. “மூதிற்‌ பெண்டிர்‌' எனப்‌ புறப்பாட்டில்‌ வரும்‌ 
சொற்றொடருக்கு அதன்‌ உரையாசிரியர்‌ £ முதிய மறக்‌ 
குடியிற்‌ பிறந்த பெண்டிர்‌ * என்று உரையெழுதகிறார்‌.ஏ 
“மூதில்‌ மகளிர்‌-மறக்குடி. மகளிர்‌ என வருவதும்‌ காண்க. 


*பதற்‌, 21, 55. ர்புறம்‌, 88, 90, அகம்‌, 61. 
மதுரைக்‌ காஞ்சி - 895, 687-ஆம்‌ வரிகள்‌-ஈச9, உரை. 
$புறப்பொருள்‌ லெண்பா மாலை, 9 : 14, 

புறம்‌, 19. 

புறம்‌, 297. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 20 


தமிழ்காட்டின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌, மழவர்கள்‌ என்‌ 
பார்‌ தொடர்ந்து ஆற்றல்‌ மிக்கவர்களாகவே வாழ்க்திரும்‌ : 
தனர்‌, ஆனால்‌, மழவர்‌, மறவர்‌ என்ற இரு சொற்களால்‌” 
குறிக்கப்படுபவர்களை வேறுவேறானவர்கள்‌ எனத்‌ தமிழ்‌- 
இலக்கியம்‌ உணர்த்தகன்றது. அகநானூறு 85-ஆம்‌ பாட 
லில்‌ இர்த வேறுபாட்டை விளக்கும்‌ குறிப்பொன்று வரு. 
இற.து. : நீண்ட கூரிய வேலை ஏந்திய குறும்படை மழவர்‌ 
கள்‌, தங்கள்‌ காட்டகத்தே புகுந்து ஆனிரைகளைக்‌ கவர்ந்து 
சென்ற வெட்சி மறவர்களைத்‌ துரத்திச்‌ சென்று போரில்‌" 
வென்‌ று; ஆனிரைகளை மீட்குங்கால்‌ போரில்‌ மிக்க வீரம்‌: 
காட்டி. இறந்த மறவர்கட்கு அவர்களை மறைத்த பதுக்கை: 
யில்‌ ஈடுகல்‌ இட்டுப்‌ பீலி சூட்டித்‌ அடிப்படுத்துத்‌ தோப்‌- 
பிக்‌ கள்ளொடு ஆட்டுக்‌ குட்டியையும்‌ பலியாகக்‌ கொடுத்‌ 
துப்‌ பதுக்கைக்‌ கடவுளைப்‌ பேணுதற்கு இடமாகிய கவர்த்த- 
வழி ??* என்பது அது. 

இங்கு மழவரும்‌ மறவரும்‌ ஒருவரோடொருவர்‌ - 
சண்டையிட்டுக்கொண்டதாகக்‌ . கூறப்படுகிறது. இவ்‌- 
வாறு சண்டையிட்டுக்‌ கொண்டனர்‌ என்று இருப்பினும்‌,.. 
இவ்‌ விரு சொற்களும்‌, வீரத்தைக்‌ குறிக்கும்‌ மறம்‌! என்ற 
சொல்லிலிரும்‌து பிறந்தவை எனக்‌ கொள்ளுவதற்குத்‌ - 
தடையொன்றும்‌ இராது. தொல்காப்பியத்தன்படி ழகர 
மும்‌ றகரமும்‌ ஒரே வகை முயற்சியால்‌ பிறக்கும்‌ மெய்‌" 
களே ; நாநுனி அண்ணம்‌ ஒற்ற றகரமும்‌, நரநுணி அணரி ' 
அண்ணம்‌ வருட ழகரமும்‌ பிறக்கும்‌ என்ற இவ்வளவே: 
வேறுபாடு. ்‌ 

மழவர்‌ என்ற சொல்லுக்கு மற்றொருவகைப்‌ பிறப்பு- 
முறையும்‌ கொள்ளலாம்‌. இளமையென்ற பொருளில்‌: 
மழ என்னும்‌ சொல்‌ வரும்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறு: 
இருர்‌.ர்‌ தமிழ்சாட்டு வீரர்கள்‌ முதுமையில்‌ இறத்தலைவிட 

சஅகம்‌, 85 : 4-10. 

ர“ மழவும்‌ குழவும்‌ இளமைப்‌ பொருள சொல்‌, 911. 


254 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இளமையிலேயே போர்க்களத்தில்‌ மடிவதைச்‌ சிறப்பாகக்‌ 
கருதினார்கள்‌. ஒருவன்‌ போரில்‌ அன்றி கோயால்‌ இறந்து 
விட்டாலும்‌, அவனுடலை வாளால்‌ போழ்ந்து வீரமரணம்‌ 
அளிப்பது வழக்கம்‌ ஆகும்‌.* இளமை நீங்கி முதுமை வந்த 
வுடன்‌ சாதாரண மனிதனே, அல்லது அரசனே தன்‌ 
ஆற்ற லீழக்துவிடுவான்‌ என்ற கொள்கை ஆதிகாலத்தில்‌ 
மக்களிடையே பரவியிருந்தது, அதனால்‌, அவர்கள்‌ குறிப்‌ 
அட்ட சில ஆண்டுகள்‌ மன்னன்‌ ஆட்சிசெய்த பின்பு, அம்‌ 
மன்னனைக்‌ கொன்றுவிடும்‌ வழக்கமுடையவரா யிருந்தனர்‌. 
பிற்காலச்‌ சேர மன்னர்களான சேரமான்‌ பெருமாள்கள்‌ 
இவ்விதமான கொலையிலிருக்து தப்புவதற்காகப்‌ பன்னி 
ரண்டு ஆண்டுகளே ஆட்சிபுரிக்து பின்பு அமைதியான 
முறையில்‌ முடி. துறக்துவிடுவது வழக்கம்‌ என்று கூறப்‌ 
படுகிறது. இவ்‌ வுண்மைகளால்‌, வீரர்கள்‌,--இளைய7-- 
மழவர்‌ --என அழைக்கப்பட்டதன்‌ காரணம்‌ இனிது 
விளங்குகிறது. 

இளையர்‌ என்ற பெயரும்‌ சங்க இலக்கியத்தில்‌ வரு 
இறது. இரு. சிவராச பிள்ளையவர்கள்‌, இளையர்‌ என்பா 
ரைத்‌ தணிவகைப்பட்ட ஒரு குடியினர்‌ என்று கூறுதறார்‌.1 
போர்ப்‌ பயிற்சபெறும்‌ இன வீரர்களைக்‌ குறிக்கவே 
இளையர்‌ என்த பெயர்‌ எப்பொழுதும்‌ வழங்கப்பட்டுவந்‌ 
இருக்கிறது. உரம்‌ மிக்க இளவீரர்கள்‌ அளவற்றவர்‌ 
கனாகத்‌ தமிழ்‌ காட்டில்‌ இருந்தனர்‌. வரலாற்று முறை 
யாகவோ இலக்யெ முறையாகவோ குறிக்கப்பட்ட ஓவ்‌ 
வொரு தலைவணிடமும்‌ இவ்‌ விளையர்கள்‌ மெய்காப்பாளராக 
இலங்னெர்‌. பெரும்‌ தலைவர்களிடம்‌ இவ்‌ விளையர்கள்‌ வேலை 
செய்துவந்தபடியரல்‌ அவர்கள்‌ ஏவலாளர்‌ அல்லது பணி 
செய்வோர்‌ எனச்‌ சில இடங்களில்‌ குறிக்கப்பட்டுள்‌ 
ளார்கள்‌. 
மத “புறம்‌, 93. 

+The Chronology of the Early Tamils, ற. 64. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 2௦௦. 


ஆனால்‌, மழவர்கள்‌, கட்டுப்பாடு ஒன்றும்‌ இல்லாத 
வர்கள்‌ ; ஆன்‌ மிரைகளைக்‌ கவர்தல்‌, வழிப்போக்கர்களை 
மறித்து; இரக்கமின்றிக்‌ கொன்று, அவர்களிடமுள்ள 
பொருள்களைக்‌ கொள்ளையடித்தல்‌- இவற்றைத்‌ தம்‌ வாழ்க்‌ 
கைத்‌ தொழில்களாகக்‌ கொண்டிருந்தவர்கள்‌. முனை 
யாத்‌ தந்து முரம்பின்‌ வீழ்த்த வில்லேர்‌ வாழ்க்கை விழுத்‌ 
(தொடை மறவர்‌ ”' (மழவர்‌)* என்பது காண்க. இவர்கள்‌ 
அடிக்கடி போர்‌ நிகழ்த்தி வெற்றியும்‌ தோல்வியும்‌ மாறி 
மாறி எய்‌திவந்தனர்‌. ஆவியென்பான்‌, உருவக்‌ குதிரை 
யழவர்களாகெ இவர்களைப்‌ போரில்‌ வென்று துரத்தினான்‌. 
இவர்கள்‌ திருவேங்கட மலைப்பகுதி வரையிலும்‌ இரிந்து 
அங்கள்‌ கொள்ளைத்‌ தொழிலை நடத்திவந்தனர்‌. அம்‌ மலையை 
ஆண்டுவந்த கள்வர்‌ தலைவன்‌ புல்லியென்பான்‌ அவர்களை 
அடக்கினான்‌ 

மழவர்கள்‌ எல்லோருமே ஆறலைகள்வர்கள்‌ என்பதற்‌ 
இல்லை. அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ அரசரிடம்‌ தலைமை 
சால்‌ வீரராய்‌ அமர்ந்திருக்தனர்‌. அதியன்‌, (மழவர்‌ பெரு 
மகன்‌? என்‌ றழைக்கப்படுதலினின்றும்‌ இது தெரிகிறது. 
சசேரா்களிடமும்‌,$ ஓரியினிடமும்‌[ இவர்கள்‌ வீரர்களா 
யிரும்தனர்‌. இம்‌ மழவர்களிடமுள்ள குதிரைகளைப்பற்றி 
முன்னரே கூறப்பட்டது. 

ஊர்‌ ஊராகத்‌ திரிக்துகொண்டும்‌, பிற அரசரிடம்‌ ஊதி 
யம்‌ பெற்றுப்‌ பணிசெய்துகொண்டு மிருந்த மழவர்கள்‌ 
தமக்கென ஒரு சிறு காடு உடையராயிருந்தனர்‌ என்ற 
குறிப்பும்‌ சங்க இலக்யெத்திற்‌ காணப்படுகிறது. மழவர்‌ 
களை யடக்கிய புல்லி, மழவர்‌ புலத்தையே வணங்கச்‌ செய்‌ 
தவனாகப்‌ புகழப்படுகிறான்‌.; எனவே, மழவர்களின்‌ ஆட்‌ 
.. சீழுசம்‌ 95. அம்‌, 1. $அகம்‌, 61. 

புறம்‌; 88. பதிற்‌, 21, 56. ஏற்‌, 52. 

அகம்‌, 1. பூசம்‌, 61. 


206 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யில்‌ ஒரு காடு இருக்‌ தமை புலனாஇற த. எனவே, சேரகாட்‌ 
டி.லும்‌, தமிழகத்தின்‌ வடக்கெல்லை வரையுள்ள பிற பகுதி 
களிலும்‌ சுற்றித்‌ திரிர்துகொண்டிருக்த மழவர்கள்‌ இறுதி 
யில்‌ அமைதியுற்றுச்‌ சோழ காட்டின்‌ ஒரு பகுதியில்‌: 
நிலைத்து வாழத்‌ தலைப்பட்டார்கள்‌ எனலாம்‌. 

த. பூழியர்‌ (பூழியர்‌ கோ இளஞ்சேரல்‌ இரும்பொறை) : 

“ பூழியர்களுடைய சிறிய வெண்மை நிறம்‌ உள்ள 
தலைகளையுடைய ஆடுகளின்‌ மந்தை பரவி நிற்பதுபோல்‌, 
மீன்களை யுண்ணும்‌ குருகுகள்‌ நிறைர்‌ த நிற்கன்‌ ற, தாழைப்‌' 
புதர்கள்‌ அடர்ந்த பெரும்‌ தறை. 

“ முல்லைப்‌ பூவால்‌ தொடுத்த கண்ணியை யணிர்த: 
கோவலர்கள்‌, தங்களுடைய ஏராளமான பசுக்களைப்‌ புல்‌: 
நிறைந்த அகன்ற இடத்தில்‌ மேயவிட்டுக்‌ கற்கள்‌ நிறைந்து 
காட்டிடைச்‌ சென்று கதிர்‌ பொருந்திய மணிகளைப்‌ பெறு 
தற்கு இடமான செருப்பு மலைக்குசிய பூழியர்‌ தலைவன்‌.* 

(பூழியர்‌ மெய்ம்மறை (கவசம்‌). 

*பூழியரின்‌ அழயெ ஆட்டு மக்தையைப்போல, மாரிக்‌ 
காலத்தின்‌ காலை நேரத்தில்‌ கரடிக்‌ கூட்டங்கள்‌ மேய்‌இன்‌ ற 
மலை வழியாகச்‌ செல்லும்‌ நீண்ட பரதை 78 

இவை, பூழியரைப்‌ பற்றிச்‌ சங்க இலக்‌இயத்தில்‌ வரும்‌ 
குறிப்புக்கள்‌. “பூழியர்‌” என்னும்‌ சொல்‌ யாண்டும்‌ பன்‌ 
மையிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ள த. ஆகவே, இவர்‌ 
களை ஒரு சணிக்‌ குடியினர்‌ என்று சொல்ல மூடியாவிட்‌ 
டாலும்‌ ஒரு குழுவினர்‌ என்று கூறலாம்‌. தமிழ்‌ நாட்டின்‌ 
பன்னீரு பகுதிகளுள்‌ பூழிகாடும்‌$ ஒன்றாகும்‌. (பூழி நாடு” 
எனற காட்டின்‌ பெயர்‌ மக்களுக்கு அமைந்ததா, அன்றிப்‌ 
பூழியர்‌? என்ற மக்கட்குழுவின்‌ பெயர்‌ நாட்டிற்குப்‌: 

குறும்‌, 103 : 2-3, ர்பதிற்‌, 21 : 20-28, 

ச்பதிற்‌, 90 : 27. கற்‌, 192 ; 3.5, 

$பதிற்று, நாலாம்‌ பத்தின்‌ பதிகம்‌ 6-ஆம்‌ வரி, 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 2௦7 


பெயராக அமைந்ததா என்பதைத்‌ திட்டமாகக்‌ கூற முடிய 
வில்லை. 'மேலே காட்டிய பாடல்களால்‌, பூழியர்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட நாட்டில்‌ நிலையாக வாழ்ந்தவர்‌ என்றும்‌, சேர மன்ன 
ரோடு தொடர்பு கொண்டவர்‌ என்றும்‌ அறிகின்றோம்‌. 

பசுக்‌ கூட்டங்கள்‌, ஆட்டு மந்தைகள்‌ ஆகியவற்றை: 
மேய்த்து வளர்த்து அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையை நடத்தி 
வச்தார்கள்‌. அவர்களுடைய ஆட்டு மந்தை மிக்க புகழ்‌ 
பெற்றதாகும்‌. அவர்கள்‌ வாழ்ந்த முல்லை நிலத்தில்‌ சிறு 
குன்றுகளும்‌, ஆங்காங்கு வளமற்ற பாலைப்‌ பகுதிகளும்‌ 
இருந்தன. குன்றுகளுக்குப்‌ பக்கத்தில்‌ பல விலையுயர்ந்த. 
மணிகள்‌ கிடைத்தன. செருப்பு மலை என்பது அவர்களுக்‌ 
குரிய பாதுகாவலான அரணாகும்‌. சேரர்‌ படையில்‌ 
தொண்டாற்றிய பல குழுவினருள்‌, மழவரைப்போல 
இவர்களும்‌ சிறப்புடைய ஒரு குழுவினராவர்‌.* இவர்‌ 
களில்‌ பலர்‌, பல்யானைச்‌ செல்கெழுகுட்டுவன்‌ காலத்தில்‌, 
சேரர்‌ சேனையில்‌ இருந்தனர்‌. 

களங்காய்க்‌ கண்ணி நார்முடிச்‌ சேரல்‌ சிறுவனுயிருக்த 
போது, ஈன்னன்‌ என்பான்‌; பூழியர்‌ நாட்டை வென்று 
தன்னடிப்படுத்தான்‌. அகநானூறு 199-ஆம்‌ பாடல்‌, 
களங்காய்க்‌ கண்ணி நார்முடிச்‌ சேரல்‌ கன்னனோடு 
பொருது பெற்ற வெற்றியைப்‌ புகழ்கிறது. அதில்‌, “(இழந்த 
நாடு தந்தன்ன ” என்று வருதலால்‌,* பூழியர்‌ நாட்டை 
நன்னன்‌ கைப்பற்றியிருந்த செய்தி அறியப்படுகிறது. 
பதிற்றுப்பத்து நான்காம்‌ பத்தன்‌ பதிகம்‌, நன்னனுக்கு. 
உரிய வாகை மரத்தொடு கடம்ப மரத்தையும்‌ சேரன்‌ 
வெட்டி வீழ்த்தினான்‌ என்று தெளிவாய்க்‌ கூறுகிறது. 
கடம்ப மரம்‌ இரும்த இடம்‌ கடம்பின்‌ பெருவாயில்‌ எனப்‌ 
பட்டத. வாகை மரம்‌ இருந்த இடம்‌ வரகையென்றே. 

*பதிற்‌, 21 : 24 

அகம்‌, 199 : 28. வரி, 1. வரி; 9 

சங்‌. 17 


258 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அழைக்கப்பட்டது. கடற்கரையி லீருந்தமையால்‌, அவ்‌ 
விடம்‌ “வாகைப்‌ பெருந்துறை என்றழைக்கப்பட்ட த. 
இந்த ஈன்னன்‌; 'பொன்படு கொண்கான நன்னன்‌? எனக்‌ 
கூறப்படுதலால்‌, பூழிகாடே கொண்கானம்‌ ஆகும்‌ என 
கரம்‌ கூறிவிடலாம்‌.* செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ 
என்ற சேரமன்னன்‌ பூழியரோடு கெருங்கிய। உறவு 
கொண்டு வாழ்க்தமையரல்‌ “பூழியர்‌ பெருமகன்‌? என்றே 
அழைக்கப்பெற்றுள்ளான்‌.ஃ பதிற்றுப்‌ பத்தின்‌ எட்டாம்‌ 
பத்தைக்கொண்ட பெருஞ்சேரல்‌ இரும்பொறை “பூழியர்‌ 
மெய்ம்மறை '$ என்று விளிக்கப்படுகிரான்‌. பூழியரைப்‌ 
பாதுகாப்பவன்‌ என்பது இத்‌ தொடரின்‌ பொருளாகும்‌. 
பதிற்றுப்‌ பத்தின்‌ ஒன்பதாம்‌ பத்தில்‌ இளஞ்சேரல்‌ 
இரும்பொறை :பூழியர்கோ' (பூழியரின்‌ தலைவன்‌) என 
விளிக்கப்பெற்றுள்ளான்‌. திவாகர காலம்‌ வரையில்‌ சேரர்‌ 
களைப்‌ பூழியர்‌ எனக்‌ கருதிவந்துள்ளனர்‌. ஆனால்‌, பிற்‌ 
காலத்தில்‌ பாண்டியர்க்கும்‌ பூழியர்‌ என்னும்‌ பெயர்‌ 
வழங்கலாயிற்று என்பதைச்‌ சேக்கிழாரின்‌ பெரிய புரா 
ணத்தால்‌ அறிகிறோம்‌. 
6. வில்லோர்‌, வில்லோர்‌ பெருமகன்‌ கொற்றன்‌, (பிட்டன்‌, 
பிட்டங்‌ கொற்றன்‌) : 

வீல்லோர்‌ என்ற சொல்‌ பொதுவாக வில்லேந்திய 
வீரர்களைக்‌ குறிக்குமாயினும்‌ தங்கள்‌ கொடியில்‌ வில்லுரு 
வம்‌ பொறித்துக்கொண்ட சேரரையே அது சிறப்பாகக்‌ 
குறிக்கன்றத. பெருமகன்‌ என்ற சொல்‌, வில்லோர்‌ என்‌ 
னும்‌ சொல்லோடு இனைக்கப்பட்டிருத்தலால்‌, வில்லோர்‌ 
என்பது ஒரு குடியினரைக்‌ குறிக்றெது என்பதில்‌ ஐய 
மில்லை. இது சேரர்‌ குடியின்‌ ஒரு சக்குடி. எனலாம்‌. 

* கம்‌, 199 : 19. ர்வேளிர்‌ வரலாறு-பக்கம்‌, 65. 

புறம்‌, 887 : 28. பதிற்‌, 78 : 18 

$84 : 6. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 259 


இக்‌ குடியினர்‌ தங்களது பெயருக்கேற்பத்‌ தலைமுறை தலை 
முறையாகச்‌ இறந்த வில்‌ வீரர்களாக விளங்கினர்‌. 
“வில்லோர்‌ பெரும? எனப்‌ பிட்டங்கொற்றன்‌ விளிக்கப்படு 
இருள்‌.* இவன்‌ அரணமைந்த குதிரை மலைக்குத்‌ தலைவன்‌. 
இங்கே வாழ்ந்துவந்த குறவர்கள்‌ தினை விளைத்து, விருந்‌ 
இனரை எதிர்கொண்டழைத்துச்‌ சென்று, மரை ஆனி 
னின்று கறந்த நுரைகொள்‌ பாலில்‌ இட்டுச்‌ சமைத்த 
இனச்‌ சோறும்‌, மான்‌ இறைச்சியும்‌, அகன்ற வாழையிலை 
யில்‌ இட்டு உபசரிப்பர்‌ என்பதால்‌ அவர்களின்‌ அரசன்‌ 
ஈகைப்‌ பண்பு நிறைந்தவன்‌ என்பது இனிதின்‌ வீளங்கும்‌. 

₹: ஊராக்‌ குதிரை(குதிரைமலை)க்‌ இழவ ! நறை நாரி 
னால்‌ தொடுத்த வேங்கைமலர்க்‌ கண்ணியை அணிந்த, 
வடித்த அம்பொடு வில்‌ ஏந்திய வில்லோர்க்குத்‌ தலைவ 7 
உன்‌ கைகளால்‌ பலர்க்கும்‌ ஈயும்‌ வண்மைக்‌ குணமும்‌, 
கடிதிற்‌ செல்லும்‌ குதிரையும்‌ உடைய கொற்றவ / ஈயாத 
மன்னரைத்‌ தலை குனியச்செய்யும்‌ உன்னுடைய குற்ற 
மற்ற மிலையான புகழைப்‌ பொய்யாத செம்‌ காவுடைய புல 
வர்கள்‌, இத்‌ தமிழக முழுதும்‌ கேட்குமாறு அன்புகொண்டு 
பாடுகின்றார்கள்‌ என்று மக்கள்‌ சொல்கிறார்கள்‌ *' எனப்‌ 
பீட்டங்கொற்றன்‌ புகழப்படுகன்றான்‌.ர்‌ 

இப்‌ பாடலில்‌, கருவூர்க்‌ கதப்பிள்ளைச்‌ சாத்தனார்‌ என்ற 
புலவர்‌ பிட்டங்கொற்றன அ எளிய வாழ்வையும்‌, அவனைச்‌ 
சார்்தோர்களின்‌ வீரத்தையும்‌, அவனுடைய வள்ளன்மை 
யையும்‌ ஈன்கு வெளிப்படுத்தியுள்ளார்‌. 

இப்‌ பாடலில்‌ இவன்‌ (கொற்றன்‌' என விளிக்கப்பெற்‌ 
ுள்ளான்‌. அகரானூறு 148-ஆம்‌ பாடலில்‌ (ட்டன? 
என இவன்‌ குறிக்கப்பெற்றள்ளான்‌. 

“ பிறராற்‌ பழிக்கப்படாத, விரும்பத்தக்க, போரை 
கடத்துபவனும்‌, வானவனின்‌ (சேரனின்‌) படைத்‌ தலை 


“சபதம்‌ 168 :16 ரபுதம்‌ 168 : 14-22, ரி, 12. 


260 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வனும்‌, தன்னை விரும்பி வரும்‌ புலவர்க்கும்‌ இரவலர்க்கும்‌: 
நல்ல அணிகளை வாரி வழங்கும்‌ பண்புடையவனும்‌ ஆகிய, 
தப்பாத வாளும்‌ புனைந்த கழலும்‌ உடைய பிட்டன்‌ 1? என்‌ 
பது அகசானூ று 
சேரர்‌ குடியைச்‌ சார்க்தவனாகையால்‌ இவன்‌ அவரது: 
சேனைக்குத்‌ தலைமை தாங்கியதில்‌ வியப்பில்லை. பின்வருவன" 
வற்றால்‌, பெருஞ்சேரல்‌ இரும்பொறையின்‌ சேனைக்கு. 
இவன்‌ தலைவனாயிருக்தமை தெளிவாகும்‌. மேலேகண்ட 
இரு பாடல்களின்‌ மும்‌; புறம்‌, 168, 170-ஆம்‌ எண்‌ உள்ள 
பாடல்களின்‌ மும்‌ இவனது பெயர்‌ பிட்டங்கொற்றன்‌ 
எனவே குறிக்கப்பட்டுள்ளத. தொல்காப்பியத்‌ இன்படி. 
பிட்டங்கொற்றன்‌ என்பது பிட்டனின்‌ மகனை கொற்றன்‌ 
என்றே பொருள்படும்‌. இப்‌ பாடல்களின்‌ கொளுக்கள்‌;. 
இவையெல்லாம்‌ ஒருவனைப்‌ பற்றியனவே என நாம்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று கூறினாலும்‌, காம்‌ அங்ஙனம்‌: 
கொள்ளுவதற்கு இல்லை. அககரனூறு 148- ஆம்‌ பாடலில்‌ 
கொற்றனின்‌ தந்தையான பிட்டன்‌ குறிக்கப்பெற்றுள்‌ 
ளான்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. புறம்‌, 168-ஆம்‌- 
பாடலில்‌ கொற்றன்‌ என்ற விளி உள்ளமையால்‌, அது 
பிட்டனின்‌ மகனை கொற்றன்‌ பிட்டங்கொற்றனைக்‌ 
குறிப்பீடுவதா தல்‌ வேண்டும்‌. அப்‌ பாடல்களின்‌ கொளுக்‌ 
கள்‌ இம்முறையில்‌ மாற்றி எழுதப்படல்‌ வேண்டும்‌. 
பிட்டங்‌ கொற்றனுக்கு உரிய குதிரைமலை, சேரல்‌ குடி. 
யேசடு உறவுடைய அதியனின்‌ மகன்‌ எழிணிக்குரிய இட 
மாகவும்‌ இருக்தது என்பதை கரம்‌ கவனித்தல்‌ வேண்டும்‌. 
( கூவிளம்‌ பூவால்‌ தொடுத்த கண்ணியையும்‌, வளைந்து: 
பூண்களையும்‌ அணிந்தவனும்‌, கூர்மையான வேலை ஏந்தி 
நிற்பவனும்‌, குதிரைமலைக்‌ குரியவனுமாயெ எழினி ?? என 
எழினி புகழப்பட்டுள்ளான்‌.* பீட்டனுக்குரிய கண்ணி 
*அகம்‌, 143 : 10-12. புதம்‌, 158 : 8-0, 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 261 


வேங்கை. எழினியின்‌ கண்ணி கூவிளம்‌, இதிலிருந்து, 
அக்‌ காலத்துப்‌ பெரிய வீரர்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு 
சிறப்பான கண்ணியை அணிந்திருந்தனர்‌ என்பது தெரி 
கிறது. 

பிட்டனும்‌ எழினியும்‌ இக்‌ குதிரைமலையைத்‌ தத்‌ 
தமக்கே உரியதாகக்‌ கூறுவது எங்கனம்‌ ? போர்களில்‌ 
வென்று பெறும்‌ பொருள்களும்‌ ஊர்களும்‌ நிலையாக ஒருவ 
ரிடம்‌ இருப்பதில்லை என்பது இங்குத்‌ தெளிவாகிறது. 
ஞுதிரைமலை சேர நாட்டில்‌ உள்ளது. அஃது அதியனின்‌ 
ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. பெருஞ்சேரல்‌ இரும்பொறை 
தகடுரை முற்றுகையிட்டு அதியமானைக்‌ கொன்று குதிரை 
மலையைக்‌ கைப்பற்றித்‌ தன்‌ படைத்தலைவனான பிட்ட 
னுக்கு அதை வழங்கினான்‌.* பிட்டனுக்குப்‌ பின்‌, அவன்‌ 
மகன்‌ கொற்றன்‌ அம்‌ மலையை ஆண்டான்‌. அதியனின்‌ 
மகன்‌ எழினி அம்‌ மலையைத்‌ திரும்பக்‌ கைப்பற்றினானாதல்‌ 
வேண்டும்‌. தகடுரையும்‌, அதியனது ஆட்சிக்‌ குட்பட்‌ 
டிருந்த பிற பகுதிகளையும்‌ பற்றி அவன்‌ முதலில்‌ கவலை 
கொள்ளவில்லை எனல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, பின்‌ ஒருகால்‌ 
அவன து ஆசை; தகடுரையும்‌ வெல்லத்‌ அண்டியிருக்கலாம்‌ ; 
எனவே, அதனையும்‌ வென்று கைப்பற்றி யிருக்கலாம்‌. 
அவனுடைய நாடு வளம்‌ உடையதாஇயது, அவன்‌ தன்‌ 
னுடைய நீதி முறையான ஆட்சியினால்‌ புகழ்பெற்றான்‌. 
ஆனால்‌, இந்த வாழ்வு நெடுகாள்‌ நீடி தீதிருக்கவில்லை. தகடூர்‌, 
பகை மன்னர்களால்‌ தாக்குண்ட.து. எழினி போர்க்களத்‌ 
இல்‌ இறந்தான்‌. அவன்‌ இறந்தமை குறித்து வருந்திய 
பலரில்‌ அரிசில்‌ கழாரும்‌ ஒருவர்‌. குதிரைமலை பிட்டங்‌ 
கொற்றனுக்கும்‌ எழினிக்கும்‌ உரியதாகக்‌ கூறப்படுகின்‌ ற 
மைக்கு இவ்வாறு விளக்கங்‌ காணலாம்‌. இவ்வாறு கொள்‌ 
மல்‌, பெருஞ்சேரல்‌ இரும்பொறை அதியனோடு நிகழ்த்‌ 
சப இற்று, எட்டாம்‌ பத்தின்‌ கொளுவைக்‌ காண்க, புறம்‌, 280. 


202 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


திய போரிலேயே தன்‌ தந்தையோடு எழினியும்‌ இறந்த 
பட்டான்‌ என்று கொண்டால்‌, அதியன்‌ இருந்தபோதே 
எழினி அவன அ மிரதிகிதியாகக்‌ குதிரைமலையை ஆண்டு: 
வந்தானாதல்‌ வேண்டும்‌. 
7. கொங்கர்‌ (கொங்கர்‌ கோ இளஞ்சேரல்‌ இரும்பொறை) : 

இளஞ்சேரல்‌ இரும்பொறை என்ற சேர மன்னன்‌ 
பதிற்றுப்பத்து 88-ஆம்‌ பாடலிலும்‌,* 90-ஆம்‌ பாடலிலும்‌* 
£பகொங்கர்கோ? என விளிக்கப்பெறுகன்றான்‌. இதை 
நோக்கும்போது கொங்கர்‌ என்னும்‌ குடியினர்க்கு இவன்‌ 
தலைவனாக விளங்கனான்‌ என்பது தெரிகிறது. கொங்கன்‌ 
என்பது சேரனின்‌ பட்டப்‌ பெயராகத்‌ திவாகரத்திற்‌ 
கூறப்பட்டுள்ளது. பதிற்றுப்பத்து 22-ஆம்‌ பாடலில்‌ பல்‌: 
யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ பின்வருமாறு புனைக்‌ 
துரைக்கப்பெற்றுள்ளான்‌ : 

₹ கொங்கர்‌ குடியைச்‌ சேர்ந்த மக்கள்‌ வாழ்ந்த நாட்‌ 
டிற்குக்‌ கொங்கர்‌ காடு என்று பெயர்‌. அஃது அவர்‌ 
களுக்கே உரிய காடு. அங்குத்‌ தண்ணீர்ப்‌ பஞ்சம்‌ மிகுதி 
யாகும்‌. அம்‌ காட்டு மக்கள்‌ இரும்புக்‌ கணிச்சியால்‌ பாறை: 
களை உடைத்து, நீர்‌ ஊற்றுக்‌ காணும்‌ வரையில்‌ நிலத்தை: 
மிக ஆழமாகத்‌ தோண்டுவர்‌ ; சிறிதளவு நீர்‌ ஊற்றெடுத்த: 
வுடன்‌ மிக நீண்ட கயிற்றின்‌ ஒரு நுனியில்‌ நீர்‌ முகக்கும்‌ 
சிறு கலத்தைக்‌ கட்டி மொள்ளுவர்‌. மொள்ளும்‌ நீரைப்‌ 
பருகுவதற்குப்‌ பசுக்கள்‌ ஆவலொடு சூழ்ர்து மொய்த்திருக 
கும்‌. கொங்கர்களின்‌ முக்கியமான தொழில்‌ ஆக்களை 
வளர்த்தலே. ஆக்களுக்குச்‌ சிறந்த இக்‌ கொங்கர்‌ நாட்டை 
வேலேந்திய சேனையையுடைய அஞ்சத்தக்க தோற்ற 
முள்ள சேரமன்னன்‌ குட்டுவன்‌ கைப்பற்றினான்‌. 

பதிற்றுப்பத்து 77-ஆம்‌ பாடல்‌, கொங்கர்களிடம்‌: 
ஏராளமான ஆக்கள்‌ இருக்தனபோல்‌ பெருஞ்சேரலீரும்‌: 


2லமி, 19, *லரி, 25. பதிற்‌, 22 : 12-16. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 263 


பொறையின்‌ தானையிலும்‌ ஏராளமான யானைகள்‌ இருந்தன 
என்று கூறுகிறது. 
“ சேண்பரல்‌ முரம்பின்‌ ஈர்ம்படைக்‌ கொங்கர்‌ 
ஆபரந்‌ தன்ன செலவிற்பல்‌ 
யானை காண்பல்‌அவன்‌ தானை யானே ”” 

என்பது பதிற்றுப்பத்து, 77-ஆம்‌ பாடல்‌.* 

ஆய்‌ என்ற மன்னன்‌ கொங்கர்‌ நாட்டின்மீது படை 
யெடுத்துக்‌ கொங்கரைத்‌ தோற்கடித்து மேலைக்‌ கடற்‌ 
பக்கம்‌ துரத்தினான்‌ எனப்‌ புறம்‌, 180-ஆம்‌ பாடலில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ள.து. 

₹ ஆய்‌ மன்னனே, உன்னையும்‌ உன்‌ மலையையும்‌ பாடி 
வரும்‌ புலவோர்க்கு நீ அளிக்கும்‌ யானைகளை எண்ணினால்‌, 
நீ கொங்கரைக்‌ குடகடற்‌ பக்கம்‌ ஓட்டிய ஞான்று அவர்‌ 
கள்‌ போர்க்களத்தில்‌ போட்டுவிட்டுச்‌ சென்ற வேல்களை 
விட மிகப்‌ பலவாகும்‌.!?4: 

கொங்கர்கள்‌ ஆய்‌ மன்னனுக்குத்‌ தோற்றோடிய 
போது தங்கள்‌ வேல்களையும்‌ போட்டுவிட்டு ஓடினர்‌ என்‌ 
பது இப்‌ பரடலின்மூலம்‌ தெரிகிறது. இதனால்‌ கொங்கர்கள்‌ 
போர்செய்யும்‌ ஆற்றலும்‌ உடையவர்கள்‌ என அ நிதிமோம்‌. 

“ உள்ளி விழவு * என்றதொரு விழா அவர்களாற்‌ 
கொண்டாடப்பட்டுவந்தது என்றும்‌ அவ்‌ விழாவின்‌ 
போது அவர்கள்‌ தங்கள்‌ இடுப்பில்‌ மணிகளைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு தெருவில்‌ கூத்துக்களை யாடுவர்‌ என்‌ றும்‌, அதனால்‌ 
அங்குப்‌ பேரொலி எழும்‌ என்றும்‌ மருதன்‌ இளசாகனார்‌ 
தெரிவிக்கிறார்‌. அகநானூறு 8068-ஆம்‌ பாடல்‌ இவ்‌ வுள்ளி 
விழாவைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 

“ உள்ளி விழாவில்‌, கொங்கர்கள்‌, தங்கள்‌ இடுப்பில்‌ 
மணிகளைக்‌ கட்டிக்கொண்டு தெருக்களில்‌ ஆடுதலால்‌ உண்‌ 
டாகும்‌ ஆரவாரம்போலத்‌ தலைவியின்‌ களவுபற்றிய செய்த 


சவரி, 10-12. ச்புறம்‌, 180 : 5-7. 


264 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பலர்‌ வாய்ப்பட்டு அலராகிவிட்டது ” என்று தோழி 
கூறுகிறாள்‌.* 

கக்ரேரின்‌ இறையனார்‌ அகப்பொருள்‌ 16-ஆம்‌ சூத்திர 
உரையின்படி; (அவை மதுரை ஆவணி அவிட்ட மே, 
உறைதூர்ப்‌ பங்குனி உத்திரமே, கருவூர்‌ உள்ளி விழாவே 
என இவையும்‌, இவை போல்வன பிறவும்‌ *' என்பதால்‌ 
மதுரையில்‌ ஆவணி அவிட்டத்‌ திருவிழாவும்‌, உறையூரில்‌ 
பங்குணி உத்திரத்‌ திருகாளும்போல்‌, உள்ளி விழா என்பது 
சேரரால்‌ அவர்களது தலைககரான கருவூரில்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடப்பட்டதாகும்‌. கொங்கர்‌ இவ்‌ விழாவைக்‌ 
கொண்டாடினர்‌ எனின்‌, அவர்களும்‌ சேரகாட்டைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்றே நாம்‌ கொள்ளவேண்டும்‌. கொங்கர்‌ 
என்பதைச்‌ சேரரின்‌ பெயர்களுள்‌ ஒன்றாகத்‌ திவாகரம்‌ 
கூறுகிறது என்பது முன்பே குறிக்கப்பட்ட அ. 

பசும்‌ பூண்‌ பாண்டியன்‌ கொங்கர்‌ நாட்டைக்‌ கைப்‌ 
பற்றத்‌ தன்‌ படைத்தலைவன்‌ அதிகனை அனுப்பியதாகத்‌ 
தெரிகின்றது. அப்போது நிகழ்க்த போரில்‌ ௮திகன்‌ தனது 
யானையோடு இறக்துபட்டான்‌. அதுகண்டு மஇஒழ்ந்த 
கொங்கர்‌ பேராரவாரம்‌ செய்தனர்‌ 

அகசானூறு 162-ஆம்‌ பாடல்‌, இவ்‌ வதிகனும்‌ வண்மை 
யுடையவன்‌ எனக்‌ குறிப்பிடுறது. அவன்‌ பசும்பூண்‌ 
பாண்டியனின்‌ படைத்‌ தலைவன்‌ என்பதும்‌ அதில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளது. தகடூரை யாண்ட அதிகமான்‌ அஞ்சி 
இவன்‌ அல்லன்‌. ஏனெனில்‌ அதிகமான்‌ அஞ்சி, சேரமான்‌ 
பெருஞ்சேர லீரும்பொறையால்‌ தோற்கடிக்கப்பட்டு 
மாண்டவன்‌. 

“4 வாய்மொழி யுடையனாய்த்‌ தன்னுடைய புகழை 
கரடெங்கும்‌ பரப்பித்‌ தன்னிடம்‌ பரிசில்‌ பெறவந்தோரின்‌ 
ஆவல்களைத்‌ தீர்ப்பதனின்‌ அம்‌ தவறியறியாத கழல்தொடி 


கத்துது 368 : 10-19, ர்குஐம்‌, 898 : 4-6, 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 265 


அதகன்‌,; பழங்கள்‌ மிகுந்த பலாமரங்கள்‌ நிறைந்ததும்‌, 
வேங்கை மரங்கள்‌ அடர்ந்ததும்‌ ஆகிய தன்‌ மலை அழகு 
பெறுமாறு; வில்லேந்திய சேனையையுடைய பசும்பூண்‌ 
பாண்டியனுடைய களிறுகளின்‌ வரிசைக்கு நடுவே நிறுத்‌ 
_இய வெற்றிக்‌ கொடியைப்போல......??* என்பது காண்க 

ஆயினும்‌, அகநானூறு 258-ஆம்‌ பாடலில்‌ பசும்பூண்‌ 
பாண்டியன்‌ கொங்கரைப்‌ போரில்‌ வென்று துரத்தி, காடு 
கள்‌ பலவற்றைக்‌ கைப்பற்றினான்‌ என்று கூறப்பட்‌ 
டுள்ள.து. 

“ வாடாத மலாமாலைகளையணிர்த கொங்கரை வென்று 
தாடு பலவற்றையும்‌ கைப்பற்றிய பசும்பூண்‌ பாண்டியன்‌, 
தனது வெற்றியைப்‌ பொன்மலிர்த பெரிய நகராகிய 
மதுரையில்‌ கொண்டாடியபோது எழுந்த இனிய இசையை 
யுடைய ஆரவாரத்தைவிட அலர்‌ பெரிதாகிவிட்டது ?!.* 
என்பதை நோக்குக. 

கொங்கு நாட்டில்‌ வாழ்ர்‌.துவக்தமையால்‌ கொங்கர்‌ 
என்று பெயர்‌ பெற்ற அவர்கள்‌ தங்களைச்‌ சேர மன்னர்‌ 
வென்று அடக்குவதற்குமுன்‌ ; தங்களுக்கென ஒரு தலைவன்‌ 
இல்லாமல்‌, ஒருவருக்‌ கொருவர்‌ அடிமையாகாமல்‌ இருந்து 
வந்தனர்‌. பொதினிமலைத்‌ தலைவன்‌ ஆயும்‌, கூடலின்‌ தலை 
வன்‌ பசும்பூண்‌ பாண்டியனும்‌ பன்முறை முயன்றும்‌ 
அவர்களை அடக்கித்‌ தம்‌ ஆட்சியின்‌8ழ்க்‌ கொண்டுவர 
முடியவில்லை. இறுதியில்‌, பல்‌ யானைச்‌ செல்கெழு குட்டு 
வன்‌ அவர்களுடைய நாட்டின்‌ சில பகுதிகளைக்‌ கைப்பற்றி 
னன்‌.! இளஞ்சேரல்‌ இரும்பொறை, அவர்கள்‌ காடு முழு 
தையும்‌ கைப்பற்றித்‌ தன்னாட்சியின்‌€ழ்‌ அவர்களை வாழச்‌ 
செய்தான்‌. அதனால்தான்‌ அவன்‌ (கொங்கர்கோ? என 
அழைக்கப்பட்டான்‌.$ 


டம்‌ லு 
ஈறுகம்‌, 162 : 17-28. 4அகம்‌, 258 : 8-7. 
ர்பதிற்‌, 222 15. பதிற்‌, 88 : 19 ; 90 : 25. 


266 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கோசர்‌ என்பார்‌ கொக்கு நாட்டில்‌ குடியேறி 
வாழ்ந்தவராதல்‌ வேண்டும்‌: சிலப்பதிகாரம்‌ இவர்களைக்‌ 
“கொங்ளைங்‌ கோசர்‌: எனக்‌ குறிக்கிறது.* தேன்‌, அல்லது 
கள்‌ எனப்‌ பொருள்படும்‌ கொங்கு என்பதன்‌ அடியாகக்‌: 
கொங்கர்‌ என்ற பெயர்‌ ஏற்பட்டது எனலாமா 24 அல்லது 
மாமரம்‌ என்ற பொருளையுடைய கொக்கு என்ற சொல்‌: 
கொங்கு என மெலித்தல்‌ விகாரம்‌ பெற்று, இம்‌ நாட்டின்‌ 
பெயராகியிருக்குமோ 7 கொங்கு காட்டில்‌ கடைக்கும்‌ 
மாம்பழங்களின்‌ சிறப்பால்‌ அற்‌ நாட்டிற்கு அப்‌ பெயர்‌ 
ஏற்பட்டதா? இவற்றை நன்கு ஆராய்தல்வேண்டும்‌. 

கொங்கர்‌ என்ற பெயர்‌ கம்‌ நாட்டு மிகப்‌ பழங்‌ குடி௫ 
னின்‌ இயல்பான வரலாற்றின்‌ ஒரு காட்சியை நம்‌ கண்‌ 
முன்‌ கிறுத்துகிறது. முதன்முதலில்‌ இப்‌ பெயர்‌ ஒரு குடியின்‌ 
பெயராகத்‌ தொடங்குவது காணலாம்‌. இக்‌ குடியினர்‌ 
ஓரிடத்திலும்‌ கிலையாய்த்‌ தங்காமல்‌ ஊர்‌ ஊராகச்‌ சுற்றித்‌: 
திரிகன்‌ றவர்‌. இவர்கள்‌ ஒரு சமயம்‌ குட கடற்கரைப்‌ 
பக்கம்‌ துரத்தப்பட்டனர்‌ என்றபோது அவர்கள்‌ சென்‌ 
ஐடைக்த இடம்‌ இப்போது கொங்கு காடு எனக்‌ குறிக்கப்‌ 
படும்‌ அவ்‌ விடமாகாது. இப்போதைய கொங்கு நாடு, உள்‌ 
பகுதியில்‌ உள்ளது.$ இப்‌ பகுதியில்‌ அவர்கள்‌ குடியே நிய 
போது, கொக்கு என்ற பெயர்‌ குடியைக்‌ குறிப்பதை 
விட்டு; அச்‌ காட்டில்‌ வாழும்‌ எல்லா மக்களையும்‌ குறிப்ப 
தாயிற்று. 

*உரைபெறு கட்டுரை : 2. 

ர்‌: கொங்குதேர்‌ வாழ்க்கை யஞ்சிறைத்‌ அம்பி? - மலர்களில்‌: 
தேனைத்‌ சேடியுண்ணும்‌ வாழ்க்கையையுடைய, அழயெ சறெகுகளைப்‌: 
பெற்ற வண்டே ! (குறம்‌), 2 

கொக்கின்‌ இம்பழம்‌ - மாமரத்தின்‌ இஞ்சுலையுடைய பழம்‌. 
(௧25), 164 : 2. 

§கோயம்புத்‌தூர்‌, சேலம்‌, மைசூரின்‌ ஒரு பகுதி. 


சேர நாட்டில்‌ இருந்த பிற குடிகள்‌ 268 
8. குறவர்‌ (குறவர்‌ பெருமகன்‌ ஏறை) : 


“தனக்குச்‌ சிறந்தோர்‌ தனக்குத்‌ தவறிழைத்தால்‌- 
அதைப்‌ பொறுத்தலும்‌, மற்றவர்கள்‌ வறுமையால்‌ வாடுவது 
கண்டு தான்‌ காணுதலும்‌, படையிடத்துப்‌ பிறர்‌ பழிக்கப்‌: 
படாத வலியுடையனாதலும்‌, அரசுடைத்தாகிய அவைக்‌- 
களத்தில்‌ மற்றவரைவிட மேம்பட்டு ஈடத்தலும்‌ ஆயை: 
உயர்ந்த பண்புகள்‌, காந்தட்பூக்‌ கண்ணியையும்‌, கொல்லும்‌: 
வேலினையும்‌, வில்லைப்‌ பூரணமாக வலித்தலால்‌ அகன்ற மார்‌ - 
பினையும்‌, வானத்தில்‌ ஊர்னெற மேகக்‌ கூட்டங்களைத்‌- 
தனது உயரத்தால்‌ தடுத்து கிறுத்துகன்ற வளமிக்க மலை: 
யையும்‌ உடைய குறவர்‌ தலைமகன்‌ ஏறைக்கே பொரும்‌ 
வன.2*_குறவர்‌ பெருமகன்‌ ஏறை இவ்வாறு புறகானூற்‌- 
நில்‌ புகழப்படுகின்றான்‌. 

குறவர்‌ என்ற பெயர்‌ பொதுவாக மலைப்‌ பகுதிகளில்‌: 
வாழும்‌ மக்களைக்‌ குறிக்குமாயினும்‌, ஏறை என்பான்‌ 
(குறவர்‌ பெருமகன்‌ என அழைக்கப்படுதலால்‌ குறவர்‌ 
என்பது ஒரு குடியைக்‌ குறிக்கும்‌ பெயராகப்‌ பயன்படுத்‌: 
தப்பட்டிறாக்கிறது என்பது தெளிவு. பிற்காலத்தக்‌ குற: 
வர்கள்‌; இக்‌ குடியினரின்‌ வழிவந்தவர்கள்தாமோ என்ற 
ஐயம்‌ எழுனெறது. பிற்காலத்துக்‌ குறவர்கள்‌ மதிப்பும்‌: 
இறப்பும்‌ இல்லாத வாழ்வையுடையவர்கள்‌. முதலில்‌ சிறப்‌: 
பும்‌ வீரமும்‌ உடையதாய்‌ இருந்த குடி காலப்போக்கில்‌- 
தாழ்வுற்று மங்குதல்‌ புதுமையன்று. காட்டு வரலாறு 
களும்‌ மக்கள்‌ வரலாறுகளும்‌ இவ்வகையான தாழ்வுக்குப்‌ 
பல சான்றுகள்‌ தருகின்றன. குறவர்‌ குடியின்‌ தலைவனாகச்‌ 
சங்க இலக்கயத்திற்‌ குறிக்கப்படுபவன்‌ !(ஏறைக்கோன்‌?” 
என்பவனாவான்‌. இப்‌ பெயரின்‌ பொருள்‌ யாது? ஏறை- 
என்பது குறவர்‌ குடியின்‌ இளைக்குடியைக்‌ குறிக்கும்‌- 
பெயரோ? இத்‌ தலைவன்‌ 4ஏறை' எனக்‌ கூறப்படுகின்றான்‌... 


சபுறம்‌, 157: 1-8) 18. 


268 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அறை யென்பது மலை அல்லது குன்றின்‌ பெயரோ? அவ்‌ 
-வாறாயின்‌; அவன்‌ ஏறை எனக்‌ குறிக்கப்பெற்றிருக்க 
மாட்டான்‌. ஏறு என்பது எருதையும்‌ சூறிக்குமாதலின்‌ 
இக்‌ இளைக்குடி எருதை அடையாளக்‌ குறியாகப்‌ பெற்‌ 
இருக்குமோ? 

குறவர்‌ என்னும்‌ சொல்‌ குன்று என்பதிலிருந்தே 
தோன்‌ றியிருத்தல்‌ வேண்டும்‌. மலைப்‌ பகுதிகளை யாண்டு 
அத்த சேரர்களோடு குறவர்க்குத்‌ தொடர்பு உண்டு என 
லாம்‌. ஏறைக்கோன்‌ என்ற தலைவன்‌, மற்றவாக்கில்லாத 
பல சிறந்த பண்புகளைப்‌ பெற்றிருந்தான்‌ எனக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளான்‌. (அவன்‌ தனக்குச்‌ சிறந்தார்‌ செய்த பிழை 
களைப்‌ பொறுத்துக்கொள்வான்‌ ; ஏழைகள்‌ எவ்‌ வினத்தா 
சாயினும்‌ எச்‌ சாதியாராயினும்‌ அவர்தம்‌ செயலறவு 
கண்டு நாணம்‌ கொண்டு அவர்கட்கு உதவி செய்வான்‌ ; 
போர்களில்‌ கூட அறந்தவறி ஒழுகமாட்டான்‌. அரசரின்‌ 
அவையில்‌ மிக்க மதிப்புடையவனாயிருப்பான்‌.!1* காந்தள்‌ 
கண்ணி அவன து தனிப்பட்ட கண்ணி என்று அறிகிறோம்‌. 
பெரிய மன்னர்களாலும்‌, மன்னர்களாதற்குத்‌ தகுதியுடை 
யோராலுமே தனிப்பட்ட சிறப்புக்‌ கண்ணிகள்‌ அணியப்‌ 
அடும்‌. 


வி, சோழ பாண்டிய நாடுகளில்‌ இருந்த, 
சோழ பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 


3, பரதவர்‌ (பரதவர்‌ கோமான்‌ மத்தி): 


பரதவர்களில்‌ இரு வகுப்பினர்‌ சங்க இலக்யெத்தால்‌ 
அதறியப்படுன்‌ றனர்‌. மீன்‌ பிடிப்பதைத்‌ தம்‌ தொழி 
லாகக்கொண்டு கடற்கரையில்‌ வாழ்ந்தவர்கள்‌ ஒரு வகுப்பி 
னர்‌; அவர்கள்‌ “நெய்தல்‌ கிலமாக்கள்‌” எனப்பெற்றனர்‌.* 


புறம்‌, 157. *சச்சனர்க்ியர்‌ உரை-சொல்‌-பொருள்‌ : 20. 


சோழ...பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 269” 


6 நீல மணிபோல மலரும்‌ நீல நிறப்‌ பூக்களையுடைய 
முள்ளிச்‌ செடிகள்‌ நிறைந்த மணல்பரந்த கானல்‌ நிலத்தில்‌" 
வாழும்‌ பரதவர்‌ ” என மதுரைக்‌ காஞ்சி ஒரு வகைப்‌ பரத: 
வரைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது.* அவர்கள்‌ தங்களுக்கென 
ஒரு தலைவனைக்‌ கொண்டு அவனுக்கு அடங்கி வாழ்ந்தவராக- 
ளாகக்‌ காணப்படாமையின்‌ அவர்களைப்‌ பற்றி நாம்‌ ஈண்டு: 
ஆராயவேண்டுவ தில்லை. 

ஊன்‌ பொதி பசுங்குடையார்‌ என்னும்‌ புலவர்‌... 
சோழன்‌ செருப்பாழி எறிந்த இளஞ்சேட்‌ சென்னியின்‌ 
வெற்றிகளைப்‌ பற்றிக்‌ கூறும்போது, £ தென்‌ பரதவர்‌ மிடல்‌" 
சாய, வடவடுகர்‌ வாளோட்டிய....... திருந்து வேல்‌- 
தடக்கை...... சோழன்‌!" எனத்‌ தென்றிசையில்‌ வாழ்ந்த- 
பரதவரையும்‌ வடதிசையில்‌ வாழ்ந்த வடுகரையும்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌ர்‌ 

பகைவர்கள்‌ உளங்கலங்கும்‌ வண்ணம்‌ அவர்கள்‌ 
மேற்சென்று அவர்களை அஞ்சும்படி தாக்கும்‌ பெருவலிமை 
யும்‌, புலவு சாறுகின்ற வில்லும்‌, கொழுத்த ஊனொடு கலர்‌ து 
சமைத்த சோறும்‌, கூவை யென்னும்‌ கிழங்கும்‌ ஆதிய 
உணவும்‌ உடையராய்‌ ஒன்று மொழியோடு ஒலியிருப்‌ பிணை 
யுடைய தென்‌ பரதவரின்‌ போர்‌ ஏறே ” என மாங்குடி . 
மருதனார்‌, தலையாலங்கான தூதுச்‌ செருவென்ற பாண்டியன்‌ ' 
நெடுஞ்செழியனை மதுரைக்‌ காஞ்சியில்‌ புகழ்கிருர்‌.] இந்தப்‌ 
பரதவர்கள்‌ ஒரு தணி இனத்தவர்‌ ஆவர்‌. இவர்கள்‌ வில்‌: 
வலிமைக்கும்‌ வாய்மொழி காக்கும்‌ பண்புக்கும்‌ பேர்‌ 
போனவர்கள்‌. இவர்கள்‌ எப்பொழுதும்‌ சுறுசுறுப்பாகச்‌ 
செயலாற்றியவண்ணம்‌ இருந்தவர்கள்‌. இவ்வாற்றால்‌ இவர்‌ 
கள்‌ பாண்டிய நாட்டில்‌ வாழ்ந்தவர்கள்‌ என்பது அறியப்‌: 
படுகிறது. 


*மதுரைக்‌, 96-917. 
ர்புறம்‌, 878 : 1-8; 5. மதுரைக்‌, 189-144. 


-270 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பரதவர்‌ வாழ்ந்த பல்வேறு தெருக்களைப்‌ பற்றிப்‌ 
அஇபரும்பாணாற்றுப்படை பேசுறது : “பரதர்‌ மலிந்த பல்‌ 
வேறு தெரு?* (இங்குப்‌ பரதர்‌ என்பதற்குப்‌ பரதவர்‌ 
என்றே கச்சனர்க்கனியர்‌ உரையெழுதி யுள்ளார்‌). 
அவர்கள்‌ பழங்களின்‌ சாற்றிலிரும்து பக்குவப்படுத்தப்‌ 
வட்ட கள்ளின்மீது விருப்பமுடையவர்கள்‌ என்பதைச்‌ 
சிறுபாணாற்‌்றுப்படை கூறுகிறது : “பழம்படு தேறல்‌ 
பரதவர்‌ மடுப்ப '1,4 : தென்பரதவர்‌ போர்‌ ஏறே 1 என்ற 
மதுரைக்‌ காஞ்சி வரிக்கு உரை யெழுதும்போது, கச்சினார்க்‌ 
இனியர்‌, பரதவர்கள்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ வாழ்ந்த சிற்‌ 
_றரசர்கள்‌ எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. இப்‌ பரதவர்களைச்‌ 
சோழன்‌ இளஞ்சேட்‌ சென்னி வென்று அவர்களைத்‌ தனக்‌ 
கடங்கயவ ராக்கினான்‌.5 தலையாலங்‌ கானத்துச்‌ செரு 
வென்ற நெடுஞ்செழியன்‌ என்ற பாண்டிய மன்னனின்‌ 
அணைக்கீழும்‌ அவர்கள்‌ இருக்தனர்‌ என்பது மதுரைக்‌ 
காஞ்சியால்‌ அறியப்படுறெது. எ 

பரதவர்கள்‌ தலைவனாக மத்தி யென்பான்‌ ஒருவன்‌ 
குதிப்பிடப்படுவதைக்‌ காண்கிறோம்‌ : “பரதவர்‌ கோமான்‌ 
மத்து 

பரணர்‌ என்னும்‌ புலவர்‌, பரதவரின்‌ குறுகாடு, கழா அர்‌ 
என்றும்‌, அது காவீரி கடலொடு கலக்குமிடத்தில்‌ 
உள்ள.து என்றும்‌ அகம்‌; 2206-ஆம்‌ பாடலில்‌ கூறுகிறார்‌ : 
“வல்வில்‌ எறுழ்த்தோள்‌ பரதவர்‌ கோமான்‌, பல்வேல்‌ மத்தி 
கழாஅர்‌ முன்றுறை.ந இவரே அகம்‌, 6-ஆம்‌ பாடலில்‌ 
மத்தியின்‌ நாடு கழாஅர்‌ என்று கூறுதறார்‌ : “பல்வேல்‌ 
மத்தி கழாஅர்‌** ஓரம்போகியார்‌ இதனையே ( கைவண்‌ 

பெரும்‌, 929. - 1துபாண்‌, 159, மதுரைச்‌, 144, 

§பச தவர்‌ - தென்‌ திசைக்கட்‌ குறுநில மன்னர்‌, புறம்‌, 888. 

எமதரைக்‌, 144, அகம்‌, 226 : 7-8. 

அகம்‌, 226 : 7-8. **அகம்‌, 6 : 20. 


சோழ...பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 271 


மத்தி கழாஅர்‌ ?* என்று குறிப்பிடுகிறார்‌. மத்தியென்‌ 
னும்‌ இம்‌ மன்னன்‌ எழிணியென்பானை வென்று, அவண்‌ 
பற்களைத்‌ தன்‌ வாயிற்‌ கதவிற்‌ பதித்தான்‌ எனக்‌ கூறப்படு 
கிறான்‌. பரந்த சோழநாட்டில்‌ தனது வலிமையை அறி 
யாது வந்து முன்னணிப்‌ படையில்‌ அகப்பட்டுக்கொண்ட 
எழினி யென்பானை யெதிர்த்து வென்று, அவனுடைய பற்‌ 
களைப்‌ பிடுங்கி வெண்மணி யென்னுமிடத்தில்‌ பாறைகள்‌ 
நிறைந்த கடற்கரையில்‌ வாயில்‌ அமைத்து, அதன்‌ பெரிய 
கதவுகளில்‌ அப்‌ பற்களையழுத்திய மத்தி உண்டாக்கிய 
குளிர்ந்த துறை"! என்பது காண்க. 

மத்தியின்‌ நாடு கடற்கரையில்‌ இருந்தது என்பதனாலும்‌ 
அவன்‌ வெண்மணி யென்னுமிட த்தின்‌ கடற்கரையில்‌ புதிய 
துறையமைத்தான்‌ என்பதனாலும்‌ பரதவர்கள்‌ மீன்‌ பிடிப்‌ 
பவர்களாகவோ அல்லது கடல்கடந்து செல்வதில்‌ வல்ல 
வர்களாகவோ இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ எனத்‌ தெரி 
இறது. பிற்காலத்தில்‌ போர்ச்சு€சியர்‌ இர்தியாவிற்கு வந்த 
போது, தங்கள்‌ கப்பற்படையைப்‌ பலப்படுத்துவதற்காக 
இங்கிருந்த பல கப்பலோட்டிகளையும்‌ செம்படவர்களையும்‌ 
இறித்தவர்களாக்கித்‌ தமது படையிற்‌ சேர்த்துக்கொண் 
டனர்‌. இந்தியாவில்‌ ஆண்டுவக்த சாமொரின்‌ முதலிய 
அரசர்களின்‌ படைத்‌ தலைவர்களாகவும்‌ கப்பலோட்டிகளாக 
வும்‌ இருந்த மூர்‌! சாதியினர்‌ இழக்கு மேற்குக்‌ கடற்கரை 
யில்‌ குடியேறித்‌ தமக்குப்‌ பெருக்தொல்லை விளைத்தமையா 
லேயே இவ்வாறு அவர்கள்‌ தமது கப்பற்படையை வலிவு 
படுத்திக்‌ கொண்டனர்‌. இவ்வாறு இிறித்தவரான பரதவர்‌ 
கள்‌, முன்‌ சொன்ன பரதவக்‌ குடியினரின்‌ வழி வந்தவர்‌ 
களோ ? இஃது உண்மையாயின்‌, இப்‌ பரதவக்‌ குடியினர்‌ 
பழங்காலத்தில்‌ சோழர்களுக்கும்‌ பாண்டியர்களுக்கும்‌ 
சப்பலோட்டிகளாக இருந்தனர்‌ என்று கருதலாம்‌. 


சஜங்குனுதாறு, 61: 8. *அகம்‌, 211 ; 12-15. 


272 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மேலைக்‌ கடற்கரையில்‌ வசித்து, அடிக்கடி கடற்‌ 
கொள்ளைக்காரராக மாறிக்‌ கொள்ளையடித்து வந்த கடம்பர்‌ 
களைப்‌ போலப்‌ பரதவர்கள்‌ இழைக்‌ கடற்கரையிலும்‌, தென்‌ 
கடற்கரையிலும்‌' ஆற்றல்‌ மிக்கவர்களாய்க்‌ கப்பலோட்டி 
களாய்‌ இருக்தனர்‌. 

இளஞ்சேட்‌ சென்னிபின்‌ வெற்றிகளைப்‌ புனைந்துரைக்‌ 
கும்போது, ஊன்‌ பொதி பசுங்குடையார்‌, (தென்‌ பரதவர்‌ 
மிடல்‌ சாய வடவடுகர்‌ வாள்‌ ஓட்டிய??* எனப்‌ பாடுகிறார்‌; 
பரதவரை வென்ற வெற்றிக்கும்‌, வடுகரை வென்ற வெற்‌: 
நிக்கும்‌ இடையே ஒரு வேறுபாடு காட்டுகிறார்‌. வடுக 
ரோடு வாளாற்‌ பொருதான்‌ என்று இவர்‌ கூறுவதால்‌: 
அப்‌ போர்‌, கிலத்தில்‌ நிகழ்ந்ததாகும்‌. ஆனால்‌ (தென்‌ பரத 
வர்‌ மிடல்‌ சாய ? வென்றான்‌ என்றே பக்ஷலில்‌ கூறப்படு 
கிறான்‌. வாட்‌ போர்‌ இங்கு இல்லை. இங்கு; வாட்‌ போ 
அல்லாத மற்றொருவகைப்‌ போரை மனத்துட்கொண்டு 
புலவர்‌ பாடுருர்‌ என்றும்‌, ௮ப்‌ போர்‌ கடற்‌ போர்‌ என்றும்‌ 
ஏன்‌ கருதுதல்‌ கூடாது ? இளஞ்சேட்‌ சென்னி பரதவரை 
வென்றான்‌. சோழ அரசியலை முறையாக அமைத்து உறை 
யூரில்‌ ஆண்ட தத்தன்‌ காலத்தில்‌ மத்தியைத்‌ தலைவனாகக்‌ 
கொண்ட பரதவர்‌ அவன்‌ ஆட்சிக்குள்‌ ஓடுங்கினர்‌.1- 
தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ மதுரை 
மில்‌ ஆண்டபோது தெற்திலிருந்த பரதவர்‌ அவன்‌ ஆட்சிக்‌ 
குள்‌ ஓடுங்கனர்‌. 

பரதவர்‌ அல்லது பரதர்‌ என்ற சொல்‌ பிங்கலந்தையி' 
லும்‌, கம்பரரமாயணத்திலும்‌ காணப்படுகிறது. பரதவர்‌ 
என்பது கடல்‌ வாழ்‌ மக்களைக்‌ குறிக்கும்‌ என்பது நச்சி 
னர்க்னியர்‌ கருத்தாகும்‌. பரதவர்‌ என்ற சொல்‌ பர” 
என்ற பகுதி அடியாகப்‌ பிறந்த பரவை (கடல்‌) என்ற 
சொல்லொடு தொடர்புடையது. பரவை, பரப்பு என்ற 

*புறம்‌, 878 : 1-2. அகம்‌, 6. 


சோழ...பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 275 


சொற்கள்‌ விரிதல்‌ என்று பொருள்படும்‌. பொருட்‌ இறப்‌ 
புக்‌ குறிக்கும்‌ “து! என்ற உறுப்புப்‌ பர! என்னும்‌ அடிச்‌ 
சொல்லோடு சேரப்‌ “பரது' என்ற சொல்‌ பிறக்கும்‌. இத 
னோடு “அர்‌ விகுதி சேர்ந்தமையால்‌ “பரதர்‌? என்னும்‌ 
சொல்‌ பிறந்திருக்கலாம்‌. 


2. கோசர்‌ (கருஷூர்க்‌ கோசனர்‌) : 


கோசர்‌ என்னும்‌ குடியினரைப்‌ பற்றிச்‌ சங்க இலக்‌ 
கியம்‌ குறிப்பிடுறெது : 
“பழைய ஆலமரத்தடியிலுள்ள மன்றத்தில்‌ (பொதியி 
லில்‌) காலூர்க்‌ கோசர்‌ ?! ;* 
“இளந்தேன்‌ கொப்புளிக்கும்‌ நெய்தல்‌ மலர்கள்‌ செ றிர்த 
வளமிக்க வயல்களையுடைய, கோசர்களின்‌ நன்னாடு ? ;4 
“! படைக்கலல்‌ கற்கும்‌ இளங்கோசர்கள்‌ பலர்‌ தம்முள்‌ 
வேலெறிவதில்‌ சிறந்தார்‌ யாரெனக்‌ காணல்வேண்டி, ஒளி 
பொருந்திய வேல்களை எ றிகின்‌ ற; அகன்ற இலைகளையுடைய 
முருக்கமரத்தாற்‌ செய்யப்பட்ட கம்பங்கள்‌ ”;1 
“வாய்மை காப்பவர்‌ என உலகமெங்கும்‌ போற்றப்‌ 
படுகின்ற; புகழையும்‌ வளமிக்க செல்வத்தையும்‌ உடைய 
கோசர்‌! 8 
ஒன்றுமொழிக்‌ கோசர்‌ ” ;$ 
என்றும்‌ புதியனவாய்‌ ஒளிர்கின்ற இரும்பாயுதங்க 
ளால்‌ உண்டாக்கப்பட்ட வடுக்கள்‌ முகத்தில்‌ நிறையப்‌ 
பெற்றவரும்‌ கரிய கண்களையுடையவருமான கோசரின்‌, 
கடலொலிபோல்‌ பேரொலி நிறைந்த நியமம்‌ என்னும்‌ 
ஈகர்‌, செல்லூர்க்குக்‌ இழக்கே யுள்ளது ?';ஏ 
“காற்றுப்போல்‌ விரைவாகச்‌ செல்லும்‌ அழயெ தேர்‌ 
களையுடைய கோசரின்‌ பழைய முதிய ஆலமரத்தின்‌ பெரிய 
இளைகளின்‌ நிழலி லமைந்த மன்றம்‌ (பொதியில்‌) ” ;%. 
ச்குறும்‌, 15 ; 2-3. அகம்‌, 118 : 5-1, புறம்‌, 169; 9-11. 
8அகம்‌, 205 : 8-9. $அசம்‌, 196 : 10. ஏ[அகம்‌, 90 : 9-12. 
அகம்‌, 251 : 7-8. 
சற்‌. 18 


214 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


“மோகூர்‌ ஈகரில்‌, பழையன்‌ என்னும்‌ அரசனது அவை 
யகம்‌ சிறப்புற்று விளங்குமாறு நான்கு மொழிகளில்‌ 
வல்ல கோசர்‌ தோன்றினாற்போல்‌, மேம்பட்டுத்‌ தோன்‌ 
திய கான்கு பெருங்‌ குழுக்கள்‌! ;* ்‌ 

“ பெரும்‌ புகழையுடைய மாறனைத்‌ தலைவனாகக்‌ 
கொண்டு, போரில்‌ அஞ்சாது மேற்சென்று பகைவரைக்‌ 
கொல்லும்‌, தப்பாத வாளையுடைய இளையராயெ பல 
கோசர்‌ ” ;ர்‌ 

ஈதம்முடல்‌ அழகு பெறும்படி பொன்‌ அணிகளை 
யணிந்த கோசரின்‌ அளுநாடு.!; 

மேற்காட்டிய சான்றுகளிலிருச்தும்‌ பிறவற்றிலிருச்‌ 
தம்‌ கோசர்‌ என்பார்‌ விற்றொழில்‌ வல்ல வீரக்‌ குடியினர்‌ 
என்று தெரிகிறத.$ முருக்கமரத்தால்‌ ஆகிய தூண்களை 
கிறுத்‌£, அவற்றை கோக்கிக்‌ குறிவைத்து அம்பு எய்வதன்‌ 
மூலம்‌ அவர்கள்‌ வில்வித்தையிற்‌ பழகினார்கள்‌. அவர்கள்‌ 
தளுகாட்டைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்களுடைய கியமம்‌ 
(குறுகாடு) செல்லூர்க்குக்‌ கிழக்கில்‌, கடற்கரைக்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ இருந்தது ; கடலின்‌ ஓலி அங்கு இடைவிடாது கேட்‌ 
கப்பட்டது. அவர்கள்‌ வாய்மைக்குப்‌ பேர்‌ போனவர்கள்‌; 
தங்கள்‌ உறுதி மொழியை நிறைவேற்றுவதில்‌ அவர்கள்‌ 
தவறியதே யில்லை.ந “The Journal of the Royal Asiatic 
Society ” என்ற ஆங்கில இதழமுக்குச்‌ செய்தியனுப்பும்‌ 
அறிஞர்‌ ஒருவர்‌, * ஒன்னு மொழிக்‌ கோசர்‌ ? என அவர்கள்‌ 
குதிப்பிடப்படுவது கண்டு அசோகர்‌ கட்டளைகளிற்‌ காணப்‌ 
படும்‌ * சத்திய புத்திரரே' அவர்கள்‌ என்று கருதுறோர்‌. 
அம்புகளால்‌ தமது முகத்திற்‌ பட்ட விழுப்புண்களின்‌ 
வடுக்களைப்‌ போற்றிவைத்திருப்பதில்‌ அவர்கள்‌ பெருமை 
பாராட்டிஞர்கள்‌.”* பொது நலன்களைப்‌ பற்றி ஆராய்வதற்‌ 
தசைக்‌, 508-510. *மதுசைக்‌, 772-778, $அகம்‌, 15 : 2-8. 

§அசம்‌, 90, 118. புறம்‌, 169. கம்‌, 15. 
ஓஅகம்‌, 90. நூ௮கம்‌, 190: 205. *ஈ+அகம்‌, 90* 


சோழ...பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 275 


ஞம்‌ நீதி வழங்குவதற்கும்‌, ஆலமர நிழலில்‌ அமைந்த 
மன்றத்தில்‌ அவர்கள்‌ கூடினார்கள்‌.” “நாலூர்க்‌ கோசர்‌'என்ற 
பாடத்திற்கு மாறாகச்‌ சலஎடுகளில்‌ நல்‌. லூர்க்‌ கோசர்‌' என்ற. 
பாடம்‌ காணப்படுதலால்‌, அவர்கள்‌ (நல்லூர்‌ என்னும்‌ 
ஊரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எனக்‌ கருதலாம்‌. இவ்‌ வூர்‌ செல்‌ 
லூர்க்குக்‌ க்கே உள்ளது. ஆனால்‌, நாலூர்‌” என்பதே 
இறந்த பாடம்‌, அவர்களுடைய தேர்கள்‌ காற்றைப்‌ 
போல்‌ விரைவாகச்‌ செல்பவை. மோகூர்ப்‌ பழையணிடம்‌ 
கொண்ட நட்பால்‌ அவனுடைய அவையில்‌ அவர்கள்‌ வீற்‌ 
இிருக்து அவனைச்‌ சிறப்பித்தார்கள்‌. அவர்கள்‌ நான்கு 
பிரிவினராக இருந்தனர்‌. ஒரு வேளை நான்னு ஊர்களில்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்தனர்‌ போலும்‌ ! ஒரு சமயம்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பகைவர்களை வாட்‌ போரில்‌ வென்று அடக்கிய 
போது, மாறன்‌ என்பவனைத்‌ தலைவனாகக்‌ கொண் 
ருந்தனர்‌. மாறன்‌ என்பவன்‌ பாண்டிய மன்னனின்‌ 
யடைத்தலைவ னாதலின்‌, கோசர்களின்‌ குறுசாடு, பாண்டிய 
காட்டில்‌ இருந்தது எனக்‌ கருதலாம்‌. அன்னி மிஞிலி 
என்பாளின்‌ தந்‌ைத வரகு அறுவடை செய்யும்‌ காலம்‌ 
வந்தும்‌, அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ இருந்ததால்‌, 
அவனைக்‌ கோசரின்‌ முன்னர்க்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தி 
னர்‌. அவன்‌ செய்தது பெருக்‌ தவமாதலின்‌ அவனுடைய 
கண்கள்‌ பிடுங்கப்படல்வேண்டு மென்று நீதி வழங்கினர்‌ 
கோசர்ள்‌ “கொடுமையான நீதி வழங்கிய கோசரின்மீது 
அடங்காத கோபம்‌ கொண்ட அன்னி மிஞிலி, ஈல்‌ ஊணும்‌ 
நல்‌ உடையும்‌ மறந்து, பலகாள்‌ துன்பத்தி லாழ்ர்‌துஇடர்‌ 
தாள்‌ ; பின்னர்க்‌ கோசரைப்‌ பழிவாங்குவதற்காகத்‌ 
திதியன்‌ என்பான து உதவியை நாடினாள்‌. திதியன்‌, கோச 
ரைக்‌ கொன்‌ று அன்னி மிஞிலிக்கு ஆறுதல்‌ அளித்தான்‌?” 
என அகசானூறு 262-ஆம்‌ பாடல்‌ கூறுகிறது, தன்‌ 
.... ககுறுத்‌, 15 ; அகம்‌, 251.  ரஅசம்‌, 196 : 262, 


216 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தந்தையின்‌ கண்களுக்காக அவர்களைப்‌ பழிவாங்கிவிட்டதை: 
கினைத்து அன்னி மிஞிலி ம£ழ்க்தாள்‌. 

பொலம்பூட்‌ தள்ளி என்பான்‌ கோசர்மீத போர்‌ 
தொடுத்துப்‌ படையை யழித்து அவரது நாட்டைக்‌ கைப்‌ 
பற்றினான்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. 

இம்‌ மக்கள்‌, தளு காடு, கொண்கானம்‌, பாண்டியகாடு 
ஆயெ மூன்று காடுகளிலும்‌ வாழ்க்தனராகக்‌ காணப்படு: 
இன்றனர்‌. கான்‌ மொழிக்‌ கோசர்‌: என்னும்‌ சொற்‌: 
றரொடரின்‌ கருத்துச்‌ சரியாக விளங்கவில்லை. நான்கு மொழி 
களப்‌ பேசிய கோசர்‌ என்பது இதன்‌ பொருள்‌. நான்கா 
திசைகளிலும்‌ வழல்யெ மொழிகளை அவர்கள்‌ பே௫வதந்தார்‌. 
கள்‌ என்பது இதன்‌ கருத்தாகலாம்‌. கோசர்‌ என்பார்‌ பல: 
மொழிகளைப்‌ பேசும்‌ பல சாதி மக்களைக்‌ கொண்ட ஒரு 
பெரிய வீரர்‌ குழுவினர்‌ என்றம்‌, அவர்கள்‌ திறமான 
போர்ப்‌ பயிற்‌ பெற்று; நிறைந்த பொருள்‌ தரும்‌ மன்‌ 
னருக்காகவேனும்‌, யாதானுமொரு ஈல்ல காரணத்திற்காக 
வேனும்‌ கூலிப்‌ படையினராய்ப்‌ போர்‌ புரியச்‌ சித்தமாக 
இருந்தனர்‌ என்றும்‌ கருதலாம்‌. தமிழ்‌ காட்டில்‌ இவ்‌ வகை: 
யான படைகளை வைத்திருந்த பல குழுவினரும்‌, கூட்டத்‌ 
தாரும்‌ இருந்தனர்‌. கோசத்தார்‌ என்னும்‌ குழுவினரைப்‌ 
பற்றிப்‌ பலரும்‌ அறிவர்‌. “குழுவினர்‌! எனப்‌ பொருள்படும்‌. 
கோசர்‌ என்ற சொல்லும்‌, கோசத்தார்‌ என்ற சொல்லும்‌ 
ஒரு குழுவினரையே குதிக்கிறது எனவும்‌ கொள்வர்‌. இக்‌ 
குழுவினரின்‌ அமைப்பைப்பற்றி ஒன்றும்‌ தெரித்தில.து. இவ்‌: 
வாறாயின்‌, (£ஒன்‌அமொழிக்‌ கோசர்‌" என்ற தொடர்‌, பல 
மொழிகளையும்‌ ஒன்று கலந்து வழங்கிய குழுவினர்‌ எனப்‌ 
பொருள்படும்‌. மதுரைக்‌ காஞ்சியில்‌ வரும்‌ நாற்கோசர்‌ 
என்ற தொடருக்கு ஈச்சினர்க்கினியர்‌ “ஈரல்‌ வகைக்‌ 
கோசர்‌? என்று மட்டுமே உரையெழுதநிறெர்‌ 2 


குழுமம்‌ ப 3c 
சகம்‌, 205 : 8-11 “மதுரைக்‌, 508-0, 


சோழ...பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 211 


இதேபோல, நாலூர்க்‌ கோசர்‌ என்ற சொற்றொடர்க்கு 
கான்கு இசைகளிலிருக்தும்‌ வந்த மக்கள்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. எல்லா ஊர்களிலிருர்‌ தும்‌ வந்த கோசர்கள்‌ 
ஆலமரத்தடியில்‌ அமைந்த பொது விடத்தில்‌ கூடியிருக்க 
லாம்‌. அவர்களுடைய உறைவிடங்களாக நான்கு பெயர்‌ 
களைச்‌ சங்க இலக்கியத்தால்‌ அறிகின்றோம்‌. அவை, 
_துளுநாடு, செல்லூர்‌, பொதியில்‌, நாலூர்‌ என்பன. நாலூர்‌ 
என்பது எண்ணுப்‌ பெயராயின்‌ அது நான்கு ஊர்களைக்‌ 
.குறிக்கவேண்டும்‌. இர்த கான்கு ஊர்களும்‌ இவையெனக்‌ 
கூறுவது கடினம்‌. நாலூர்‌ என்பது தவிர மூன்று பிற 
இடங்களை முன்‌ குறிப்பிட்டோம்‌. அவை மூன்றும்‌ ஊர்‌ 
களைக்‌ குறிப்பிடுப்பனவா என்பதே ஐயத்திற்கிடமான து. 
பொதியில்‌ என்பது ஆலமரத்தடியில்‌ உள்ள பொது 
விடத்தை (மன்றத்தை)க்‌ குறிப்பதாதலின்‌; அஃது ஓர்‌ ஊரி 
னைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்ள வியலாது. செல்லூர்‌ என்பது 
துளுகாட்டில்‌ உள்ள ஓர்‌ ஊர்‌, எனவே, அத துளுகாட்டி. 
னின்றும்‌ வேறுபட்ட தன்று. தளுநாடு மட்டுமே கோசர்‌ 
வாழ்ந்த இடமெனக்‌ கருதத்‌ தக்கதாக எஞ்சுகிறது. 
அங்கிருர்து அவர்கள்‌ தேவைப்பட்டபோது பல ஊர்களில்‌ 
உள்ள ஆலமரத்தடியில்‌ மன்றங்களிலிருந்து நீதி வழங்கு 
தற்காகச்‌ சென்றார்கள்‌ எனக்‌ கருதலாம்‌. நல்லூர்‌ என்‌ 
னும்‌ பாடம்‌ சரியானதென் று ஒப்புக்கொண்டா லும்‌, தெளி 
வான விளக்கம்‌ ஏற்படவில்லை. எனவே, 'சாலூர்‌? என்பது 
பொதுவாகப்‌ பல ஊர்களைக்‌ குறிப்பதெனக்‌ கொள்வதே 
பொருத்தமாகும்‌. 

கோசர்‌ என்பார்‌ தளுநாட்டிற்கு உரியவர்கள்‌ 
அவர்கள்‌ வாழ்ர்த தலைமையான ஊர்‌ செல்லூர்‌ அவர்கள்‌ 
செல்வம்‌ மிக்கவர்கள்‌ ;ழ வாய்மைக்கும்‌ நாணயத்திற்கும்‌ 

*அகம்‌, 15. அகம்‌, 90. 

1அகம்‌, 118, 905, 216. 


278 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


புகழ்பெற்றவர்கள்‌;* வீரம்‌ மிக்கவர்கள்‌ ; அஞ்சாத போர்‌ 
விரர்கள்‌.ர்‌ ஆய்‌ எயினன்‌, மிஞிலியோடு செய்த போரில்‌ 
இறக்துபட்டனனாக, அவனுடைய பல்வேண்‌ மகளிர்‌ பெரு. 
தடுக்குற்றுக்‌ சலங்கனர்‌. அகுதை என்பான்‌ அவர்‌ நடுக்‌ 
கத்தைப்‌ போக்க முனைந்தான்‌. கோசர்‌ அவனுக்‌ சூதவி' 
புரிக்சனர்‌. அவர்‌ தந்த படையின்‌ உதவியால்‌ அவன்‌ 
மிஞிலியை வென்று அம்‌ மகளிரின்‌ கடுக்கத்தைத்‌ தீர்த்‌ 
தான. ஒன்று மறியாத பெண்ணைக்‌ கொலைசெய்த நன்ன 
னைப்‌ போரில்‌ வென்று துரத்தியவர்‌ கோசரே.$ மோரிய 
சோடு சேர்த்துக்‌ குறிப்பிடப்பெறுவதால்‌ கோசரும்‌ 
வடுகரும்‌ ஓரினத்தவர்‌ என்பதா? கோசர்‌ வெளிசாட்டுக்‌: 
குடியினர்‌ என்றும்‌, மெளசியர்‌ தமிழ்காட்டின்மீது படை 
யெடுத்தபோது இங்கு வந்து குடியேறினர்‌ என்றும்‌. 
டாக்டர்‌ எஸ்‌. இருஷ்ணசாமி ஐயங்கார்‌ அவர்கள்‌ கருது: 
இறார்கள்‌.( அவர்கள்‌ ஓர்‌ அரச குடியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்பத, ( பொய்யா கல்லிசை நிறுத்த புனைதார்ப்‌ பெரும்‌ 
பெயர்‌ மாறன்‌ தலைவனாகக்‌ கடர்தடு வாய்வாள்‌ இளம்பல்‌: 
கோசர்‌ |. என்ற மதுரைக்காஞ்சி யடிகளால்‌ தெளிவா 
இற.௮. முருக்கமரத்‌ தூண்களை இலக்காகக்‌ கொண்டு: 
அவர்கள்‌ வில்வித்தை பயின்றனர்‌ என்பது முன்னமேயே 
குறிப்பிடப்பட்டது. அவர்கள்‌ கிறையக்‌ கள்‌ அரும்‌ து 
பவர்‌. கோசர்‌ SL போரில்‌ அரசர்க்‌ குதவும்‌ ஒரு 
வகைக்‌ கூலிப்படையினர்‌ என்ற நமது கருத்தோடு மேற்‌ 
காட்டிய இலக்கயெச்‌ சான்றுகள்‌ எல்லாம்‌ ஒன்‌ றிவரு. 
இன்றன எனலாம்‌. 


அகம்‌, 205; குறம்‌, 15. ர்‌அகம்‌, 90, 118, 


$௮கம்‌, 119, 208. $கஐச்‌, 78, 992, அகம்‌, 251, 281. 


«Ancient India and South Indian History 
and Culture—Vol. I, ற. 87. 


771-774. நபம்‌, 169, **புறம்‌, 896. 


சோழ...பாண்டியரல்லாத பிற குடிகள்‌ 279 


கோசர்‌ என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ யாது ? 
“கோசம்‌' எனின்‌ கவசம்‌ என்பது பொருள்‌. இவ்வாறு 
பொருள்கொள்ளின்‌ கோசம்‌ என்பது வடமொழிச்‌ சொல்‌ 
லாய்விடும்‌. தமிழ்‌ காட்டிலோ, தாய்‌ மொழியிலோ சான்று 
கள்‌ இடைக்காமல்போனால்தான்‌, மற்றொரு காடு, அல்லது 
மொழியின்‌ உதவியை நாடவேண்டும்‌. தமிழகத்தில்‌, 
அதவும்‌ தளு நாட்டிலும்‌ பாண்டிய நாட்டிலும்‌ வாழ்ந்த 
ஒரு குடியின்‌ பெயர்‌, எந்த அடிச்சொல்லிலிருந்து பிறந்தது! 
என்பதை ஆராய வடமொழியின்‌ உதவியை நாட வேண்‌ 
டுவதில்லை. பாண்டியநாடு, அளுகாடு ஆகியவற்றைச்‌ 
தவிரக்‌ கொங்கு காட்டிலும்‌ கோசர்‌ வாழ்ந்தனர்‌ எனக்‌ 
கொங்கிளங்‌ கோசர்‌ என்னும்‌ சொற்றொடரால்‌ சிலப்பதி 
காரம்‌ குறிப்பிடுகிறது. எனவே, கோசர்‌ என்பார்‌ ஒரு 
வகைக்‌ கூலிப்‌ படையாளரா யிருந்தமையால்‌, எந்த நாட்டி 
லும்‌ அவர்கள்‌ காணப்படுதல்‌ இயத்கையே என முடிவு 
செய்யலாம்‌. 

கள்‌ குடிக்கும்‌ கலன்‌ என்ற பொருளில்‌ கோய்‌” என்‌ 
னும்‌ சொல்‌ சங்க இலக்கியத்தில்‌ காணப்படுகறது.* 
எனவே, கோய்‌ என்பதன்‌ அடியாகக்‌ கோயர்‌ என்ற 
சொல்‌ பிறந்தது எனலாம்‌. கோயர்‌ என்ற சொல்லின்‌ 
மற்றொரு வடிவமே கோசர்‌ என்பது. கோசர்கள்‌ குடி 
வெறியர்களா, அன்றிக்‌ கள்ளைப்‌ பக்குவப்படுத்துதலில்‌' 
கைதேர்ந்தவர்களா ? கோசர்களின்‌ குறுகாடு கீழ்வருமாறு 
புனைர்‌ துரைக்கப்படுறெது ப 

“4 இளங்கள்ளின்‌ மணம்‌ வீசுகின்ற செய்தல்‌ நிலம்‌: 
சார்ர்த வயல்களையுடைய வளமிக்க நன்னாடு. ர்‌ 

“ அரும்புகளினின் றும்‌ எடுக்கப்பட்ட கள்ளைத்‌ தங்கள்‌ 
மனையகத்தே கிரம்ப வைத்திருக்கும்‌ கோசர்‌, ௮க்‌ கள்ளை 
யுண்டு இனிமையான குரவைப்‌ பாடலுக்‌ கேற்பல்‌ 
கைகோத்துக்‌ குரவை யாடுின்றனர்‌.!" 

*புறம்‌, 800 : 6. *அகம்‌, 118 : 6-7. புறம்‌, 990 : 7-9. 


280 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இப்‌ புனைந்துரைகளால்‌, கோசர்கள்‌ தங்கள்‌ மனைகளிலே 
கள்ளுண்டு களிப்பவர்கள்‌ என்று தெரிகிறது. பல நாடு 
களில்‌ உள்ள மன்னர்களுக்காகவும்‌, தலைவர்களுக்காகவும்‌ 
பொருள்பெற்றுப்‌ போர்புரியச்‌ செல்லும்‌ வீரக்‌ குழுவின 
ரான கோசருக்கு இது மிகவும்‌ பொருக்துவதே. இப்போது 
தமிழ்‌ காட்டு ஈகரங்களுள்‌ ஒன்றன்‌ பெயரான கோயம்பு,த்‌ 
தூர்‌ என்பது கோயன்‌ புத்தூர்‌ என்பதன்‌ திரிபாகலாம்‌. 
கோயன்‌ என்ற தலைவனது புத்தூர்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 
கோசன்‌ என்பதே கோயன்‌ எனத்‌ திரிந்தது என்றோ, 
கோயன்‌ என்ற இலக்கணமுடைய சொல்லின்‌ திரிபே 
கோசன்‌ என்ற சொல்‌ என்றோ கொள்ளலாம்‌. கோய்‌ - 
என்பதனடியாகக்‌ கோயன்‌ என்ற பெயர்‌ பிறந்திருக்கலா 
மன்றோ 2 இரு. ரா. பி. சேதுப்பிள்ளையவர்கள்‌, கோவன்‌ 
என்னும்‌ தலைவனது பெயரினடியாகக்‌ கோயம்புத்தூர்‌ 
என்ற சொல்‌ பிறந்தது என்பர்‌.* நாம்‌ இங்குக்‌ கூறியவாற்‌ 
முல்‌ கோயன்‌ என்பதனடியாக அச்‌ சொல்‌ பிறந்தது 
எனக்‌ கொள்வதே பொருத்த முடையதாகத்‌ தெரிகிறது. 

தமிழில்‌, (பெயா்‌: என்ற சொல்‌ கன்னடத்தில்‌ 6ஹெ௪ரு? 
என வரும்‌. பயிர்‌ என்பது கன்னடத்தில்‌ *ப௫ர்‌' என வரும்‌. 
தமிழிலேயே உயிர்‌ உசிர்‌, அரயர்‌ அரசர்‌ என்பனவாக 
யகர சகரப்‌ போலி மொழிகளை கரம்‌ காணலாம்‌. 

கோசன்‌ என்பது ஒரு புலவரின்‌ பெயராகச்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ வருகிறது. நற்றினை 2134-ஆம்‌ பாடலின்‌ 
ஆசிரியர்‌, கருவூர்க்‌ கோசனார்‌ என்பார்‌. அவர்‌ சேரரின்‌ 
தலைகரான கருவூரைச்‌ சேர்ந்தவரென அவரது பெயரே 
கூறுகிறது. 


* சமிழகம்‌-ஊரும்‌ பேரும்‌-பக்கம்‌, 92-09. 


9. மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ 
அடங்காத குடிகள்‌ 


ட 
3. ஆவியர்‌ (ஆவியர்‌ பெருமகன்‌ பெருங்கல்‌ நாடன்‌ பேகன்‌, 

ஆவியர்‌ கோ): 

ஆவியர்‌ பெருமகன்‌ பெருங்கல்‌ காடன்‌,* ஆவியர்கோர்‌ 
என்ற பெயர்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ காணப்படுகன்‌ றன, 
எனவே, ஆவியர்‌ என்பார்‌ ஒரு தனிக்‌ குடும்பத்தினர்‌ 
அல்லது களைக்‌ குடியினர்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. “ஆவியர்‌ 
கோ?” என அழைக்கப்படுபவன்‌ பேகன்‌ என்பான்‌. ௮௧ 
கானூறு முதற்‌ பாட்டில்‌ (செடுவேள்‌ ஆவி' என்பது ஒரு 
,குறுகில மன்னனின்‌ பெயராகக்‌ குறிக்கப்படுகிற.த.* 
பலர்‌ கருதுவதுபோல, நெடுவேள்‌ ஆவி என்பான்‌, பேகன்‌ 
தானா என்பது உறுதியாகத்‌ தெரியவில்லை. ஆவி என்னும்‌ 
அடைமொழியை உடைய பல குறுநில மன்னர்கள்‌ சங்க 
காலத்தில்‌ இருந்தார்கள்‌. அவர்களுடைய பெயர்கள்‌ 
அல்லாம்‌ *வேளிர்‌' என்னும்‌ தலைப்பின்டழ்த்‌ தொகுத்துக்‌ 
கூறப்பட்டுள்ளன. அவன நாடு, “பெருங்கல்‌ நாடு' எனப்‌ 
படும்‌, தொல்காப்பிய உரைகளில்‌ வரும்‌ கற்காநாடும்‌, 
இப்‌ பெருங்கல்‌ காடும்‌ ஒன்றாயிருக்க முடியுமா? ௮௧ 
கானூற்றின்‌ முதற்‌ பாடலீஃ$ இந்‌ நாடு “பொதினி?” என 
அழைக்கப்படுகிறது. புளிப்படைதலைத்‌ தடுப்பதற்காகச்‌ 
சுண்ணாம்பு தடவிய மொர்தையில்‌ அல்லது குடுவையில்‌ 
இறக்கப்பட்ட தென்னஞ்‌ சாற்றிற்குப்‌ பதணி என்று 
பெயர்‌, அஃது இனிப்புச்‌ சுவையுடையது, பதநீர்‌ என்‌ 
பதன்‌ மரூ௨வே அது எனத்‌ தமிழ்ப்பேரகராதி கூறுறெது.$ 
அதுபோலப்‌ பொதிநீர்‌ என்னும்‌ சொல்லே பொதினி என 


சஒறுபாண்‌, 86-87. புறம்‌, 147 ௨9. அகம்‌, 1: 8. . 
84-ஆம்‌ எரி, பக்கம்‌, 2471. 


262 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மருவியிருக்கவேண்டும்‌. பொதினி என்பது பழனிமலை 
யைக்‌ குறிப்பதாயின்‌, பொதினி--பழனி என்ற இரு சொற்‌ 
களும்‌ ஓரே பொருளைக்‌ குறிப்பன எனலாம்‌. பொதிநீர்‌ 
என்பது பொதினி எனவும்‌, பழ நீர்‌ என்பது பழனி எனவும்‌ 
மருஉமொழியாயின எனலாம்‌. பொதீநீர்‌ எனின்‌ பழத்த 
னுள்‌ பொதிந்த சாறு என்றும்‌, பழநீர்‌ எனின்‌ பழச்சாறு 
என்றும்‌ பொருள்‌. சாறுநிறைந்த பழங்களும்‌, கள்‌ வகை: 
களும்‌ நிறையக்‌ கிடைத்தமையால்‌, அம்‌ மலைக்கு அப்‌ பெயர்‌ 
கள்‌ ஏற்பட்டனவாகக்‌ கொள்ளல்வேண்டும்‌. வேளிர்‌ 
வாழ்க்‌ த இடம்‌ கள்‌ வகைக்கும்‌, கள்‌ குடிக்கும்‌ மொந்தை. 
களுக்கும்‌ புகழ்பெற்றது என மற்றோரிடத்தில்‌ புனைக்‌ 
துரைக்கப்பட்டிருத்தலின்‌ கமது கருத்துப்‌ பொருத்த 
மானதே. 
££ நல்ல மரங்கலில்‌ கிறைக்திருக்கும்‌ மலர்‌ அரும்புகளை 
ஒன்றுசேர்த்துச்‌ சாடியில்‌ பலநாள்‌ பக்குவப்படுத்தப்‌: 
பட்ட கன்‌; பல நாட்கள்‌ தங்கி முதிர்தலால்‌ புளித்துப்‌ 
பொங்க; அதனால்‌ அல்‌ கள்‌ கிறைந்த சாடியைக்‌ கள்‌ முகக்‌. 
ம்‌ கலமாகிய கோய்‌ உடைத்துவிட்டால்‌, விரவிய மழைத்‌ 
அனிபோலத தெருவெல்லாம்‌ துளிக்கும்‌ ஊராகிய பழைய 
பல கெற்‌ களஞ்சியங்கனையுடைய வேசூர்‌ 1* என வருதல்‌: 
காண்க. 
பழனி ககரம்‌, வையாவிக்கோ என்பான்‌ பெயரொடு 
தொடர்புடையதான வையாபுரி என்னும்‌ பெயரால்‌ இன்‌ 
அம்‌ அழைக்கப்படுகிறது. அப்‌ பெயர்‌ வையாவீபுரி அல்‌: 
லத வையரவீப்‌ பேரூர்‌ என்பதன்‌ திரிபாக இருக்கலாம்‌. 
செங்கற்பட்டு மாவட்டத்தில்‌, படாளம்‌ இரெயில்‌ நிலையத்‌ 
இற்கருகல்‌ வையாவூர்‌ என்னும்‌ ஊர்‌ உள்ளது. வையாலஸீ: 
என்ற பட்டப்‌ பெயர்‌ பேகனுக்கு அடைமொழியாகப்‌ 
புறம்‌, 141, 146-ஆம்‌ பாடல்களில்‌ வருறத. அஃது அவ: 
* அகம்‌; 106 : 1-4, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 285: 


னுடைய தந்தையாரின்‌ பெயர்‌, அக்‌ காலத்தில்‌ இருந்த: 
ஒரு தனியான வழக்கப்படி அவனுடைய பெயருக்கு 
அடையாக அஃது இணைக்கப்பட்டது எனக்‌ கொள்ள: 
முடியுமானால்‌, அவ்வாறு கொள்ளலாம்‌. ஆனால்‌, அதை 
அவனுடைய பட்டப்‌ பெயரென்று கொள்வதே நேர்‌... 
அல்லது, மையூர்‌ என்பதைப்போல வையூர்‌ என்பதை. 
ஓர்‌ ஊர்ப்‌ பெயராகக்‌ கொள்ள முடியுமானால்‌, வை என்‌ 
பது வையூரைக்‌ குறிப்ப தாகலாம்‌ அன்றோ? அல்லது;. 
ஆவியர்‌ குடி என்ற பெருங்‌ குடியின்‌ ஒரு ளைக்குடிக்கு. 
“வையாவி? என்ற பெயர்‌ இருக்திருக்கலாம்‌. வை? என்‌ 
பதன்‌ பொருள்‌ என்னவா யிருக்கும்‌? வை என்பது 
வையம்‌ என்ற சொல்லின்‌ முதல்நிலையாகும்‌. வையம்‌: 
என்பதற்கு ஆதாரம்‌ என்பது பொருள்‌ ; எல்லாப்பொருள்‌ 
களும்‌ வைப்பதற்கு இடமாவது என்பது பொருள்‌... 
இதனால்தான்‌ வையம்‌ என்பது. உலகு என்ற பொருளை 
உணர்த்துறெது, (பைம்பொழில்‌! என்பது போன்றசொற்: 
நறொடர்களில்‌ உள்ள (பை! என்பது “பசுமை, 'பசி' என்ற 
சொற்களோடு தொடர்புபடுத்தப்படுதல்போல, 14 வை ்‌ 
என்பதையும்‌ மழை என்னும்‌ பொருளுடைய “வசி” என்று 
சொல்லோடு தொடர்புபடுத்தலாம்‌.* பிங்கலச்தையில்‌: 
வை! என்ற சொல்லுக்கு மூன்று பொருள்கள்‌ காணப்படு: 
இன்றன. அவை, (வைக்கோல்‌, கூர்மை, பகுதி! என்பன... 
பேராசிரியர்‌ ரா. ராகவையங்கார்‌ அவர்கள்‌ தமது. 
“ஆவிநன்‌ குடி? என்னும்‌ கட்டுரையில்‌,ர்‌ 4: ஆவியர்‌ குடி 
யிற்‌ பிறர்து இறத்தலான்‌ அக்‌ குடிமுதல்வன்‌ ஆன ஆவியின்‌" 
பகுதிப்பட்டானாகச்‌ சிறப்பித்து வையாவி என வழங்கினர்‌ 
போலும்‌ !'" எனக்‌ கூறும்போது வை என்பதற்குப்‌ பகுதி” 

*வசியும்‌ வளனும்‌ சரக்க லெப்‌, 5 : 78; மணிமேகலை, 
3271, 

ச்செர்தமிழ்ப்‌ பத்திரிகை, தொகுதி 2, பக்கம்‌ 8 


284 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அன்ற பொருளை ஆதாரமாகக்‌ கொண்டே அவ்வாறு கூறு 
ஒருர்‌. பழனியின்‌ மற்றொரு பெயரே ஆவிசன்குடி என்‌ 
பது. இப்‌ பெயர்‌ இருமுருகாற்றுப்படையில்‌ வருகற.து.* 
இப்‌ பெயர்‌ ஆவியர்குடித்‌ தலைவனுக்குப்‌ பழனி தலைககர 
மாக இருந்தது என்பதை உணர்த்துகிறது. அத்‌ தலைவன்‌ 
ஒருவேளை பேகனாக இருக்கலாம்‌. 

கல்காடு அல்லது கற்காகாடு எனப்படுவது பழனி 
மலையே எனக்‌ காட்டுவதற்காகப்‌ பேகன்‌ என்ற பெயர்‌ 
பற்றி இவ்வளவு விரிவாக ஆராயப்பட்டது. பேகன்‌ என்‌ 
பான்‌ தமிழ்காட்டு வள்ளல்களில்‌ ஒருவன்‌; குளிரால்‌ 
குடுங்க மயிலைக்‌ கண்டு மனம்‌ தாளாத பரந்த அருள்‌ 
உள்ளம்‌ வாய்கத்தவன்‌.* ஆனால்‌, யாது காரணத்தாலோ 
அவனுடைய அன்பிற்‌ சிறக்த மனைவி கண்ணடி அவனால்‌ 
அறக்கீப்பட, அவளை அவனுடன்‌ மீண்டும்‌ சேர்ப்பதற்‌ 
காகப்‌ புலவர்கள்‌ அரும்பாடுபட்டனர்‌ என அறிகிறோம்‌. 
ஆவியர்‌ குடி.த்தலைவர்களுள்‌ வேறு இலர்‌ சேரர்களுக்கு 
மணம்புரிக்துகொள்ளப்‌ பெண்‌ கொடுக்கும்‌ உரிமை பூண்‌ 
ஆருக்தனர்‌.$ 

ஆய்‌ என்பதன்‌ மற்றொரு வடிவமே “ஆவி? என 
முன்னர்க்‌ குறிக்கப்பட்டது. எனவே, ஆய்‌ என்னும்‌ 
அடைமொழி பெற்ற குறுநில மன்னர்கள்‌ எல்லாம்‌ ஆவியர்‌ 
குடியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எனலாம்‌, இஃது உண்மை 
யாயின்‌, 'ஆய்கன்‌' எல்லாம்‌ ஆயர்‌ குடியைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்ற திரு. சிவராச பிள்ளை, திரு எஸ்‌. இருஷ்ணசாமி 
ஐயங்கார்‌ அவர்களுடைய முடிபு பொருத்தமற்ற தாகும்‌. 

ஆய்‌ அண்டிரன்‌ இக்த ஆய்‌ குடியைச்‌ சேர்ந்தவனே. 
சங்க இலக்கியத்தில்‌ ஈடுபட்டுள்ளவர்க்கு அவனைப்‌ பற்றி 
சன்கு தெரியும்‌. மேற்போக்காக கோக்குவோருக்கு 

*வமி, 176. ர்புறம்‌, 145 : 1-5. புறம்‌, 149, 147. 

$பஇத்‌, 4, 6, 8-ஆம்‌ பத்துக்களின்‌ பதிகங்கள்‌. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 28௪ 


அண்டிரன்‌ என்பது தமிழ்ச்‌ சொல்‌ அன்று எனத்‌ தோன்‌ 


றும்‌. இச்‌ சொல்‌ “ஆந்திரன்‌? என்னும்‌ சொல்லின்‌ இரி' 
பாகக்‌ கருதப்படுகற.து.* டாக்டர்‌ எஸ்‌, கிருஷ்ணசாமி 


ஜயங்கார்‌ அவர்கள்‌, : ஆந்திரர்களை (அண்டரே”1 எனத்‌ 
தாலமி குறிப்பிடுகிறார்‌. ஆகவே ஆய்‌ அண்டிரன்‌ என்னும்‌ 
பெயர்‌, ஆர்திரர்களுள்‌ ஒரு கு.றுகில மன்னனைக்‌ குறிப்பது: 
என்பது பெரும்பாலும்‌ உறுஇ..... ல என்று கூறு- 
கிறார்‌. 

அவரது கருத்துச்‌ சரியானதாயின்‌, எச்‌ சொல்‌: 
அண்டிரன்‌ எனத்‌ இரிந்து நின்றதோ அச்‌ சொல்லின்‌ 
'இரிந்த வடிவமே வடமொழியில்‌ “ஆந்த்ர' என்று வழங்கும்‌ 
சொல்‌ என நாம்‌ கருதலாம்‌. அந்த மூலச்‌ சொல்‌ இன்னது 
என்‌.று தெரியவில்லை. அவ்வாறாயின்‌ ஆந்திரர்கள்‌ தமிழகச்தி்‌ 
லிருந்து வடக்கே பரவியவர்கள்‌ எனலாம்‌. தமிழ்‌ காட்டின்‌ 
பெருவள்ளலாகிய அண்டிரன்‌ என்பான்‌ பெயரில்‌ அந்தப்‌- 
பழைய மூலச்‌ சொல்லின்‌ வடிவம்‌ பிழைத்துகின்ற.து. 
ரகரமும்‌ லகரமும்‌ ஒன்றற்கொன்று போலியாக வரும்‌ 
என்‌ ற உண்மைகொண்டு, “ஒருவரும்‌ தன்னை கெருங்குதற்கு 
அரியவன்‌ ? எனப்‌ பொருள்படும்‌ அண்டிலன்‌? என்பதே, 
அந்த மூலச்‌ சொல்‌ எனலாம்‌. டாக்டர்‌ கிருஷ்ணசாமி" 
ஐயங்கார்‌ அவர்கள்‌ அண்டர்‌! என்னும்‌ சொல்லையும்‌ 
ஆர்திரர்‌ என்னும்‌ சொல்லிலிருந்து பிறந்ததாதவே கொள்‌ 
ளுகிருர்‌ 5 அப்பொழுது அண்டர்‌ என்பதன்‌ குறில்‌ நெடி. 
லான வடிவமாகிய அண்டார்‌ என்பதே நெருங்க முடி. 


* தமிழ்ப்பேரகராதி, பக்கம்‌ : 59. +Andarae. 

+Ancient India and South Indian History and! 
Culture, Vol. ந, ற. 46. 

§Ancient India and South Indian History and: 
Culture, Vol ந, ற. 46. 


286 குடிபற்றிய "சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வாரதவர்‌! என்னும்‌ பொருள்‌ தரும்‌ மூலச்‌ சொல்‌ ஆதல்‌ 
(வேண்டும்‌. அல்லது, களஞ்சியத்தில்‌ வைத்துள்ள செல்லை 
யும்‌ அரிசியையும்‌ அரிக்கும்‌ பூச்சியைக்‌ குதிக்கும்‌ “அத்து? 
என்னும்‌ சொல்லிலிறார்து, அழிப்பவர்‌ என்னும்‌ பொருளில்‌ 
ஆந்திரர்‌ என்னும்‌ சொல்‌ பிறந்தது எனலாமா ? 

ஆய்‌ எயினன்‌ என்பான்‌ இந்த ஆய்‌ குடியைச்‌ சேர்ந்த 
மற்றொருவன்‌. அகசானூறு 148, 181, 208, 896--எண்‌ 
ணுள்ள பாடல்களில்‌ அவன்‌ குதிப்பிடப்பட்டிருக்கிறான்‌. 
அவனுடைய குடியினர்‌ வில்வலிமையுள்ளவர்‌ என்று தெரி 
இன்றனர்‌.* புறகானூறு 851-ஆம்‌ பாடலும்‌ அகம்‌, 
208-அம்‌ பாடலும்‌ ௮வனது ஈகைப்‌ பண்பைப்‌ புகழ்கின்‌ 
றன. அவன்‌ ஈன்னனின்‌ படைத்‌ தலைவன்‌ 

நன்னன்‌ - ஆய்‌ எயினன்‌ தொடர்புபற்றிக்‌ கூறும்‌ 
பாட்டுக்கள்‌ தெளிவரக இல்லை யென்றாலும்‌, கீழ்க்கண்ட 
கிகழ்ச்சியைத்தான்‌ புலவர்கள்‌ மனத்துட்கொண்டு பாடி 
மிருப்பார்கள்‌ என்று கொள்ளலாம்‌, மிஞிலி என்ற 
படைத்தலைவன்‌ ஈன்னனுக்‌ குரிய பாழி என்னும்‌ ஊரில்‌ 
உள்ள தெய்வத்திற்குக்‌ கடணனிறுப்பதாக உறுதி யெடுத்துக்‌ 
கொண்டு, அவனோடு போர்‌ தொடுத்தான்‌. ஈன்னனுக்‌ 
குரிய பாழி என்னுமிடத்தில்‌ போர்‌ கடந்தது. ஆய்‌ எயினன்‌ 
மிஞிலீயை எதிர்த்துப்‌ பொருது போர்க்களத்தில்‌ மாண்‌ 
டான்‌. இதைக்‌ கேட்ட நன்னன்‌, போர்க்களத்திற்கு வர 
அஞ்சிப்‌ பகலில்‌ வெளிவர அஞ்சும்‌ ஆர்தைபோலத்‌ தன்‌ 
ககசிலேயே மறைந்துகொண்டான்‌. ஆய்‌ எயினனின்‌ 
உரிமை மகளிர்‌ மிகுந்த துன்புற்று ஈடுஈடுங்கினார்கள்‌. 
அகுதை என்பான்‌ அவர்களுக்கு உதவியாக வந்து மிஞிலி 
யைத்‌ தோற்கடித்தான்‌. 

ச:டதரடுவில்‌ எயினர்‌ ? - அகம்‌, 3819-ஆம்‌ பாடல்‌, 8-அம்‌ வரி. 

அகம்‌, 208, 896. 

*அசம்‌, 208. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 287 


தமிழர்கள்‌ இன்றும்‌ செய்துவரும்‌ இறுதிக்‌ கடன்‌ 
களில்‌ ஒன்று நீரில்‌ கல்‌ இடுதல்‌. இதன்‌ கருத்து என்ன 
வெனில்‌, இறந்த மனிதனைப்போல்‌ கல்லில்‌ உருவம்‌ செதுக்கி 
கீரில்‌ எறிந்தால்‌, அவனுடைய உயிரும்‌ விண்ணுலகமாகிய 
கீரில்‌ புகும்‌ என்னும்‌ பாவனைக்‌ கொள்கையே யாகும்‌. 
கல்லில்‌ வடி.வம்‌ செய்து நீரில்‌ இடுவதற்குப்‌ பதிலாக 
வெறும்‌ கல்லை இக்‌ காலத்தில்‌ இடுகிறார்கள்‌. இச்‌ சடங்கு; 
வழக்குக்கு வருமுன்னர்‌, இறந்தவனுக்கு ஈடுகல்‌ ஈடுதலோ 
அல்லது சிறு கோயில்‌ எழுப்புதலோ வழக்கிலிருந்த து. 
ஆய்‌ எயினன்‌ இறந்தவுடன்‌ , அவனுடைய மனைவியர்‌, அவ 
னது உருவத்தைக்‌ கல்லில்‌ செதுக்கி நீரில்‌ இடமாட்டாமை 
யால்‌, கையால்‌ பாவை செய்து காவிரியாற்றில்‌ எறிந்தனர்‌ 
என்று, அகம்‌, 181-ஆம்‌ பாடல்‌ கூறுகிறது. இச்‌ சடங்கின்‌ 
பயனாக, ஆய்‌ எயினனின்‌ ஆன்மா, சாந்தியுடன்‌ வானுலகை 
அடைந்தது என்று உறுதியாக நம்பி ௮ம்‌ மகளிர்‌ மனகிறை 
வுற்றனர்‌. இவ்‌ வெயினன்‌, வாகை ஈகரின்‌ தலைவனாகப்‌ 
வுறகானூறு 851-ஆம்‌ பாடலில்‌* கூ.றப்படுகிறான்‌. அதவும்‌ 
நன்னனுக்குரிய ஈகரமே. எயினனுக்கு ஈன்னன்‌ அம்‌ 
நகரைப்‌ பரிசாக அளித்திருக்கலாம்‌. அல்லது ஈன்னனின்‌ 
பிரதிநிதியாக எயினன்‌ அம்‌ நகரில்‌ ஆட்சி புரிச்திருக்கலாம்‌. 

நன்னன்‌ஆய்‌ என்பான்‌ அழயெ பிரம்பு நகரின்‌ தலை 
வன்‌ என அககானூறு 856-ஆம்‌ பாடல்‌ கூறுறெதுர்‌ பிற 
பெயர்களில்‌ குடும்பத்தைக்‌ குறிக்க அடைமொழியாக 
வருவதாயெ “ஆய்‌? என்பது இங்கு முன்‌அடைமொழியாக 
வரவில்லை, இரண்டு இயற்‌ பெயாகள்‌ ஒன்றாகச்‌ 
சேர்்து ஒருவனைக்‌ குறிக்க வரும்போது, முன்னதைத்‌ 
தந்தையின்‌ பெயரென்றும்‌, பின்னதை அவனது இயற்‌ 
இபயரென்‌ றும்‌ கொள்வது வழக்கம்‌. இவ்‌ வழக்கத்தின்‌ படி. 
பார்த்தால்‌ நன்னன்‌ ஆய்‌ என்ற பெயர்‌, நன்னனின்‌ மக 


சவரி, 6. ரவரி, 19. 


288 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


னான ஆயைக்‌ குறிப்பிடுறெஅ எனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
இர்‌ ஈன்னனைக்‌ கொண்கானம்‌ இழான்‌ நன்னன்‌ எனலாமா? 
இல்லையென்‌ அதான்‌ கூறவேண்டும்‌. ஆய்‌ என்பது இயற்‌ 
பெயர்ப்‌ பொருளில்‌ ஆதியில்‌ யாருடைய இயற்‌ பெயராக 
வேனும்‌ இருக்இருக்கலாம்‌. அல்லத, இங்குக்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றவன்‌ வேள்‌ ஆய்‌ ஆக இருக்கலாம்‌. அவனை மட்டுமே 
வேறு எந்த அடைய மின்றி ஆய்‌! என்று புலவர்கள்‌ 
குதித்துள்ளனர்‌. இஃது உண்மையாயின்‌, ஆயின்‌ தந்தையே 
நன்னன்‌ என்ற ஒரு புதுச்‌ செய்தியும்‌ சமக்குக்‌ கடைக்‌ 
இறது. அககானூறு 258-ஆம்‌ பாடலில்‌ நன்னன்‌ உதியன்‌. 
அதாவது, நன்னனின்‌ மகன்‌ உதியன்‌ என்பான்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறான்‌. * நன்னன்‌ உதியன்‌ அருங்கடிப்‌ பாழி! என 
வருதலால்‌, பாழி நகர்‌ அவனுக்‌ ஞுரியது எனத்‌ தெரிகிறது. 
முன்னர்‌; ஆய்‌ எயினன்‌ போர்க்களத்தில்‌ மாண்டானாக,. 
ஆங்கு வர அஞ்சிய, புகழ்பெற்ற, கன்னனுக்கு உரியது 
தான்‌ பாழி ஈகரம்‌. எனவே, இந்த நன்னனின்‌ மகனே 
உதியன்‌ என காம்‌ கருதலாம்‌. அல்லது, இந்த நன்னன்‌"! 
என்னும்‌ அடைமொழி குடும்பத்தைக்‌ குறித்தது என்றும்‌ 
கொள்ளலாம்‌. இதனாற்றான்‌,; (நன்னன்‌ நன்னன்‌' என 
வழங்கப்படவேண்டியவன்‌, £ நன்னன்‌ சேய்‌ நன்னன்‌ ? 
என வழங்கப்படுகிறொன்‌ போலும்‌.” 

ஆய்‌ என்ற பெயர்‌ இணைந்துள்ளதாகக்‌ கூறக்கூடிய 
ஒரு பெயர்‌ புறகானூற்றிற்‌ காணப்படுகிறது. அது 
முரஞ்சியூர்‌ முடிதாகர்‌ ஆயர்‌'ர்‌ என்பது. இப்‌ பெயரை 
“(pr ஞ்சியூர்‌ முடிகாக ராயர்‌? எனக்‌ கொண்டு, ராஜர்‌ என்ற: 
வடமொழிச்‌ சொல்லின்‌ திரிபே *ராயர்‌' எனக்‌ கூறப்படும்‌ 
கருத்தை மறுப்பதில்‌ யாருக்கும்‌ கருத்துவேறுபாடு இராது 
என்று எண்ணுகிறோம்‌. இப்‌ பெயரின்‌ இறுதிப்‌ பகுத 
ரரரயர்‌' அன்‌ று எனக்‌ கொண்டால்‌, மேலே கூறப்பட்டபடி 


*ழலைபடுகடாம்‌, 01, ர்புறம்‌, 2. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 289 


புலவரின்‌ பெயர்‌ 'முரஞ்சியுர்‌ முடி. நாகர்‌ ஆயர்‌” என்று 
கொள்வதுதான்‌ பொருத்தமான தாகும்‌. புலவர்கள்‌ அர்‌* 
என்னும்‌ விகுதியாற்‌ சிறப்பிக்கப்பட்டார்கள்‌. ஆதலால்‌, 
அர்‌ * விகுகியை நீக்னால்தான்‌ இயற்‌ பெயரை அறிய 
முடியும்‌. இவ்வாறு விகுதியை நீக்கிப்‌ பார்க்கும்போது. 
“ராய்‌! என்பது பொருளற்றதாய்ப்‌ போடறது. ஆய்‌ எண்‌ 
பது சிறந்த பொருள்‌ தருவதாஇன்றது. ஆனால்‌, குடும்பம்‌. 
அல்லது குடியின்‌ பெயரான “ஆய்‌? என்பது பெயரின்‌ 
முன்னால்‌ அடைமொழியாக வாராமல்‌ பின்னால்‌ அமைந்த து 
ஏன்‌ ? முடி சரகர்‌ என்ற பெயரே ஆராய வேண்டிய ஒரு: 
சுவையுடைய பெயராகும்‌. நாகர்‌ என்பது குடிப்‌ பெயரா? 
அவ்வாறாயின்‌ அக்கால இயற்கை வழக்கப்படி அஃது 
இயற்‌ பெயரின்‌ முன்னால்‌ அமையாமல்‌ பின்னால்‌ ௮மைக்‌ 
தது என்‌ ? சில நாகர்‌ குடிகள்‌ தென்னிர்திய மக்களோடு. 
உறவு பூண்டனராகக்‌ கூறப்படுகன்றனர்‌. ஆய்‌ குடியின 
ருக்கும்‌ சாகர்களுக்கும்‌ உள்ள தொடர்பு யாது? அருவர்‌ 
என்ற தலைப்பின்கீழ்‌ இதுபற்றி மேலும்‌ ஆராய்வோம்‌. 
2, ஓவியர்‌ (ஓவியர்‌ பெருமகன்‌... நல்லியக்கோடன்‌) : 

ஓவியர்‌ பெருமகன்‌ என்பது சங்க இலக்கயெத்தில்‌ வரு 
கின்ற ஒரு பெயர்‌. சறுபாணாற்றுப்‌ படை, இவ்‌ வள்ளலின்‌ 
மேற்‌ பாடப்பட்டதே. அம்‌ பூலில்‌ (உறுபுலித்‌ துப்பின்‌ 
ஓவியர்‌ பெருமகன்‌'-'தாக்குவதற்குச்‌ சித்தமாக இருக்கும்‌ 
புலியைப்‌ போலும்‌ வலிமையுடைய, ஓவியர்‌ குடியில்‌ 
தோன்‌ றிய பெருமகன்‌ என இவன்‌ விளிக்கப்படுகிருன்‌,* 
“ஆவீ' என்ற குடிப்‌ பெயருக்கு ஆய்‌ என்னும்‌ மறுவடிவம்‌ 
இருத்தல்‌ போல, இங்கும்‌ (ஓவி'யின்‌ மறுவடி.வமாக ஓய்‌? 
என்னும்‌ பெயர்‌ இலக்கியத்திற்‌ காணப்படுகிறது, ஓவியர்‌ 
பெருமகன்‌; “ஓய்‌ - மான்‌' எனவும்‌ அழைக்கப்பட்டான்‌... 
இஃது (ஓய்‌ மகன்‌? என்பதன்‌ திரிபு, (ஓய்‌ குடியில்‌ தோன்றி 

*ஒறுபாண்‌, 122-120. 

சங்‌, 19 


288 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


னான ஆயைக்‌ குறிப்பிடுகிறது எனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
இர்‌ கன்னனைக்‌ கொண்கானம்‌ ழான்‌ நன்னன்‌ எனலாமா? 
இல்லையென்றுதான்‌ கூறவேண்டும்‌. ஆய்‌ என்பது இயற்‌ 
பெயர்ப்‌ பொருவில்‌ ஆதியில்‌ யாருடைய இயற்‌ பெயராக 
வேனும்‌ இருக்தருக்கலாம்‌. அல்லது, இங்குக்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றவன்‌ வேள்‌ ஆய்‌ ஆக இருக்கலாம்‌. அவனை மட்டுமே 
வேறு எந்த அடைய மின்றி (ஆய்‌' என்று புலவர்கள்‌ 
குதித்துள்ளனர்‌. இஃது உண்மையாயின்‌, ஆயின்‌ தந்தையே 
கன்னன்‌ என்ற ஒரு புதுச்‌ செய்தியும்‌ ஈமக்குக்‌ இடைக்‌ 
கிறது. அககானூறு 258-ஆம்‌ பாடலில்‌ நன்னன்‌ உதியன்‌, 
அதாவது, நன்னனின்‌ மகன்‌ உதியன்‌ என்பான்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறான்‌. £ நன்னன்‌ உதியன்‌ அருங்கடிப்‌ பாழி” என 
வருதலால்‌, பாழி நகர்‌ அவனுக்‌ குரியது எனத்‌ தெரிகிறது. 
முன்னர்‌, ஆய்‌ எயினன்‌ போர்க்களத்தில்‌ மாண்டானாக,. 
ஆங்கு வர அஞ்சிய, புகழ்பெற்ற; ஈன்னனுக்கு உரியது 
தான்‌ பாழி நகரம்‌. எனவே, இந்த நன்னனின்‌ மகனே 
உதியன்‌ என நாம்‌ கருதலாம்‌. அல்லது, இர்த (நன்னன்‌ 
என்னும்‌ அடைமொழி குடும்பத்தைக்‌ குறித்தது என்றும்‌ 
கொள்ளலாம்‌. இதனாற்றான்‌,; £நன்னன்‌ நன்னன்‌” என 
வழங்கப்படவேண்டியவன்‌, : நன்னன்‌ சேய்‌ நன்னன்‌ ? 
என வழங்கப்படுறொன்‌ போலும்‌.* 
₹ஆய்‌" என்ற பெயர்‌ இனைந்துள்ளதாகக்‌ கூறக்கூடிய 
ஒரு பெயர்‌ புறகானூற்றிற்‌ கரணப்படுகிறது. அது 
“முரஞ்சியூர்‌ முடிநாகர்‌ ஆயர்‌'* என்பது. இப்‌ பெயரை 
“முரஞ்சியூர்‌ முடிகாக ரரயர்‌? எனக்‌ கொண்டு, ராஜர்‌ என்ற 
வடமொழிச்‌ சொல்லின்‌ திரிபே ₹ராயர்‌! எனக்‌ கூறப்படும்‌ 
கருத்தை மறுப்பதில்‌ யாருக்கும்‌ கருத்துவேறுபாடு இராத 
என்று எண்ணுகிறோம்‌. இப்‌ பெயரின்‌ இறுதிப்‌ பகுதி 
₹ரசயர்‌! அன்று எனக்‌ கொண்டால்‌, மேலே கூறப்பட்டபடி 


*மலைபடுகடாம்‌, 04. புறம்‌, 2 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 289 


புலவரின்‌ பெயர்‌ “முரஞ்சியூர்‌ முடிநாகர்‌ ஆயர்‌' என்று 
கொள்வதுதான்‌ பொருத்தமான தாகும்‌. புலவர்கள்‌ (அர்‌ 
என்னும்‌ விகுதியாற்‌ சிறப்பிக்கப்பட்டார்கள்‌. ஆதலால்‌, 
“அற? *விகுதியை நீக்கனால்தான்‌ இயற்‌ பெயரை அறிய 
முடியும்‌. இவ்வாறு விகுதியை நீக்கிப்‌ பார்க்கும்போது. 
ராய்‌! என்பது பொருளற்றதாய்ப்‌ போடறது. ஆய்‌ என்‌ 
பது சிறந்த பொருள்‌ தருவதாஇன்‌ ற.து. ஆனால்‌, குடும்பம்‌. 
அல்லது குடியின்‌ பெயரான “ஆய்‌? என்பது பெயரிண்‌ 
முன்னால்‌ அடைமொழியாக வாராமல்‌ பின்னால்‌ அமைந்தது 
வன்‌ ? முடி. சாகர்‌ என்ற பெயரே ஆராய வேண்டிய ஒரு: 
சுவையுடைய பெயராகும்‌. காகர்‌ என்பது குடிப்‌ பெயரா? 
அவ்வாறாயின்‌ அக்கால இயற்கை வழக்கப்படி அஃது: 
இயற்‌ பெயரின்‌ முன்னால்‌ அமையாமல்‌ பின்னால்‌ அமைக்‌ 
தது ஏன்‌? சில நாகர்‌ குடிகள்‌ தென்னிந்திய மக்களோடு. 
உறவு பூண்டனராகக்‌ கூறப்படுகன்றனர்‌. ஆய்‌ குடியின 
ருக்கும்‌ ஈாகர்களுக்கும்‌ உள்ள தொடர்பு யாது? ௮ருவர்‌ 
என்ற தலைப்பின்கீழ்‌ இதுபற்றி மேலும்‌ ஆராய்வோம்‌. 


2, ஓளியர்‌ (ஓவியர்‌ பெருமகன்‌........ நல்லியக்கோடன்‌): 


ஓவியர்‌ பெருமகன்‌ என்பது சங்க இலக்கியத்தில்‌ வரு 
கின்ற ஒரு பெயர்‌. சறுபாணாற்றுப்‌ படை, இவ்‌ வள்ளலின்‌ 
மேற்‌ பாடப்பட்டதே. அந்‌ நூலில்‌ 'உறுபுலித்‌ துப்பின்‌ 
ஓவியர்‌ பெருமகன்‌'--தரக்குவதற்குச்‌ சத்தமாக இருக்கும்‌ 
புலியைப்‌ போலும்‌ வலிமையுடைய, ஓவியர்‌ குடியில்‌ 
தோன்‌ நிய பெருமகன்‌ என இவன்‌ விளிக்கப்படுகறொன்‌.* 
“ஆவீ' என்ற குடிப்‌ பெயருக்கு ஆய்‌ என்னும்‌ மறுவடிவம்‌ 
இருத்தல்‌ போல, இங்கும்‌ (ஓவி'யின்‌ மறுவடிவமாக “ஓய்‌? 
என்னும்‌ பெயர்‌ இலக்யெத்திற்‌ காணப்படுகிறது. ஓவியர்‌ 
பெருமகன்‌; “ஓய்‌ - மான்‌' எனவும்‌ அழைக்கப்பட்டான்‌... 
இஃது “ஓய்‌ மகன்‌? என்பதன்‌ திரிபு. (ஓய்‌ குடியில்‌ தோன்றி 

*ஒறுபாண்‌, 122-126. 

சங்‌, 19 


290 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அக்‌ குடியின்‌ தலைவனாக விளம்யெவன்‌' என்பது இதன்‌ 
பொருள்‌. ஆய்‌, ஆவி என்ற சொற்களின்‌ படைப்பில்‌ 
உள்ள இலக்கணமே ஓவியர்‌ மகன்‌, ஓய்மான்‌ ; ஓவி, ஓய்‌ 
என்ற சொற்களின்‌ படைப்பிலும்‌ அமைந்துள்ளது. ஓவி, 
ஓய்‌ என்ற இரு சொற்களும்‌ ஒரே சொல்லின்‌ இரு வடி 
வங்களே என்பதில்‌ ஐயமில்லை. இஃது உறுதியாயிருப்ப 
தால்தான்‌, ஆய்‌, ஆவி என்பன ஒரே சொல்லின்‌ இரு வடி 
வங்கள்‌ என்ற ஈமது கருத்தும்‌ வலியுறுகிறது. 

ஓவியர்‌ பெருமகன்‌ எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறப்படுபவன்‌ 
ஈல்லியக்கோடன்‌ என்பசன்‌.£॥ அவனுடைய கொடைப்‌ 
பண்பு, வீரம்‌, காடு, தலைககரம்‌ ஆயன சிறுபாணாற்றுப்‌ 
படையில்‌ புகழப்படுகின்‌ றன. இசைக்கருவிகள்‌ சிலவற்றைக்‌ 
கொண்டு இசை யெழுப்பும்‌ கோடியர்‌ என்னும்‌ கூட்டத்‌ 
தரரைர்‌ அவன்‌ ஆதரித்தவன்‌. அந்த இசைக்‌ கருவிகளி 
லிருக்கே பிற்காலத்தில்‌ காகசுரமும்‌ இன்னும்‌ சில இசைக்‌ 
கருவிகளும்‌ தோன்‌ நி வளர்ந்தன என்பர்‌. இயங்களினின்‌ 
றும்‌ தோன்றும்‌ இசையில்‌ அவனுக்கு மிக்க ஈடுபாடும்‌, 
அவற்றை இயக்குவதில்‌ மிக்க பயிற்சியும்‌ இருந்தமையால்‌, 
நல்லியக்கோடன்‌ என்றே அவன்‌ அழைக்கப்பெற்றான்‌. 
இலங்கையை அண்டவனும்‌ யாழ்க்கொடியை உடையவனு 
மான இராவணன்‌, இசையில்‌ வல்லோனாக இருந்தது போல 
மாவிலங்கை யென்னும்‌ ஊரிலிருந்து ஆண்ட நல்லியல்‌ 
கோடனும்‌ இசையில்‌ வல்லோனாக இருத்தது வியத்தற்‌ 
குரியதாகும்‌- தென்‌ ஆர்க்காட்டு மாவட்டத்தில்‌ இப்போது 
இண்டிவனம்‌ தாலூகா இருக்கும்‌ பகுதியில்தான்‌ மாவி 
லங்கை யென்னும்‌ ஈகரம்‌ இருக்தது. இதைச்‌ சுற்றி இருந்த 
காட்டிற்கு ஓய்மான்தாடு என்பது பெயர்‌, இசை பாடு 
வே ரட்‌ ல்லியக்கோடனைப்‌ புகழ்வதோடு, அவனுடைய 
தந்தையையும்‌ புகழ்க்து பாடுவதாகச்‌ சிறுபானணாற்றுப்படை 


*இறுபாண்‌, 126, 269. பல்‌ இயக்கோடியர்‌, சிறுபாண்‌, 125. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 297 


யின்‌ ஆசிரியர்‌ கூறுகிறார்‌. ஆயின்‌ தர்தையின்‌ பெயர்‌ அப்‌ 
யாடலீல்‌ யாண்டும்‌ கூறப்படவில்லை; வேறு எந்தப்‌ 
பாடலிலும்‌ இல்லை. ஈன்னாகனார்‌ என்னும்‌ புலவர்‌ ஈல்லியக்‌ 
கோடனைப்‌ புறம்‌, 176-இல்‌ பாடியிருக்கிறார்‌. இவரே 
நல்லியாதன்‌ என்பானைப்‌ புறம்‌, 876-ஆம்‌ பாடலிலும்‌, 

வில்வியாதன்‌ என்பானைப்‌ புறம்‌; 879-ஆம்‌ பாடலிலும்‌ 
பாடுகிறார்‌. இவ்விருவரும்‌ - ஓய்மான்கள்‌ - ஓவியர்‌ குடியைச்‌ 
'சோந்தவர்கள்‌ எனக்‌ கூறப்பெறுகிருர்கள்‌. புறம்‌, 976-ஆம்‌ 
பாடலகத்துள்‌ ஓய்மான்‌ நல்லியாதன்‌ பெயரைப்‌ பற்றித்‌ 
திட்டமான குறிப்பொன்றும்‌ இல்லை. 

அப்‌ பாடலில்‌ வரும்‌ வள்ளலின்‌ பெரிய வீ ட்டில்‌ 
உள்ள நெற்‌ கூட்டிற்கு அருகில்‌ நிற்கும்‌ பாணனைப்‌ பற்றிப்‌ 
புலவர்‌ பாடுகிறார்‌. இதிலிருந்தே, அவ்‌ வள்ளல்‌, அரச 
னாகவோ, குறுநில மன்னனாகவோ இருத்தல்‌ முடியா 
தென்பது தெரிகிறது. எனவே, இவனையும்‌ சிறுபாணாற்‌ 
அப்படையின்‌ தலைவனாகிய நல்லியக்கோடனையும்‌ ஒருவ 
செனக்‌ கொள்வதற்கு இடமில்லை. இவன்‌ ஓவியர்‌ குடியைச்‌ 
சேர்ந்தவனாக இருக்கலாம்‌ ; ஆனால்‌, அரசனுடைய அதிகாரி 
களில்‌ ஒருவனாக இருர்திருக்கவேண்டும்‌. இப்‌ பாடலின்‌ 
கொளு இப்‌ பாடலை ஓய்மான்‌ ஈல்லீயாதனுக்‌ குரியதெனக்‌ 
கூறுவது தவறாகும்‌ எனத்‌ தோன்‌ றுறெது. 

நன்னாகனாரே ஓய்மான்‌ வில்லியாதனைப்‌ பற்றிப்‌ புறம்‌, 
979-இல்‌ பாடுகிறார்‌. அப்‌ பாடலிலேயே ஓய்மான்‌ வில்லி 
யாதனுடைய பெயர்‌ வருறெது, ஈல்லியாதன்‌ என்னும்‌ 
பெயர்‌ வேறு எங்கும்‌ காணப்படவில்லை. எனவே, கல்லி 
யக்கோடன்‌, வில்லியாதன்‌ என்ற இரு பெயர்களையும்‌ 
கலச்‌.து குழப்பிய தனால்‌ வர்‌ தவிளைவே ஈல்லியாதன்‌ என்னும்‌ 
பெயர்‌ எனலாம்‌. மேற்சொன்ன புறம்‌, 9876-ஆம்‌ பாட 
லின்‌ கொளு தவறானது என்ற கருத்தை இது மேலும்‌ 
வலியுறுத்துகிறது. 


292 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


புறம்‌, 979-ஆம்‌ பாடலையும்‌ அதன்‌ கொளுவையும்‌ 
சேர்த்துப்‌ படிக்கும்போது சிறிது திகைப்பு ஏற்படுகிறது... 
இப்‌ பாடல்‌ வில்லீயாதனை விளித்துப்‌ பாடப்பெற்ற தன்று. 
£பெரும' என்று வேறு யரரையோ புலவர்‌ விளிக்கின்றார்‌. 
ஆனால்‌, அப்‌ பெருமானுடைய பெயர்‌ இப்‌ பாடலில்‌ காணப்‌ 
படவில்லை. ௮ஃது இருந்துதான்‌ ஆகவேண்டும்‌. உயர்ந்த 
மதிலாலும்‌ ஆழமான அகழியா லும்‌ சூழப்பட்டதும்‌, செல்‌ 
வம்‌ நிறைந்த ௮ரண்மனையிலிருக்‌.து எழும்‌ புகை கடைவீதி 
யைச்‌ சூழ்ர்‌.து முகல்‌ கூட்டத்தைப்போல மணக்கும்‌ காட்சு' 
யுடையதும்‌ ஆகிய ஒரு சகருக்குக்‌ கணைவன்‌ வந்துள்ள 
தாகப்‌ புலவர்‌ பாடுகிறார்‌. இப்‌ பாடலின்‌ 6-ஆம்‌ அடியில்‌ 
“இலங்கை தழவோன்‌” என்ற பெயரை வீளியாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. விலியாகும்போது சேய்மை விளியாயின்‌ 
ஈற்றயல்‌ ஓகாரம்‌ மூன்று மாத்திரையாக ஒலிக்கும்‌. இஃது 
அண்மையிலுன்ளவரை விளிக்கும்‌ விளியாயின்‌ இந்த மாச்‌ 
திரை நீட்டம்‌ பெறத்‌ தேவையில்லை. இங்குப்‌ படர்க்கைப்‌ 
பெயர்‌, முன்னில்ப்‌ பெயராக மாற்றப்படவேண்டும்‌.. 
எனவே, அத்‌ தொடரின்‌ சரியான வடிவம்‌, (இலங்கை கிழ: 
வோய்‌? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. இனைவனின்‌ பேச்‌ 
சுத்‌ தொடர்கிறது: “எங்கள்‌ துன்பங்களை நீ களைவாய்‌: 
என்று உன்னுடைய இணைவன்‌ உறுதி கூறினமையால்‌ 
கான்‌ உன்பால்‌ வந்திருக்கறேன்‌ ” என்கிரறுன்‌ அவன 
இனைவர்களை அதுவரை ஆதரித்த வள்ளல்‌ இறந்துவிட்டான்‌ 
எனத்‌ தோன்றுகிறது. இவ்‌ விளக்கம்‌ சரியாயின்‌, இப்‌: 
பாடலில்‌ வரும்‌ பேச்சைப்‌ பேசுகின்றவன்‌ விற்றொழிலில்‌: 
வல்ல வீல்லியாதணின்‌ இனைவன்‌ ஆவன்‌. வில்லீயாதன்‌ 
யார்‌? புறம்‌, 158-ஆம்‌ பாடல்‌ வல்‌ வீல்‌ ஓரி என்பானைப்‌ 
புகழ்ர்து பாடுறது. இப்‌ பாடலில்‌ இவன்‌ ஆதன்‌ ஓரி: 
எனப்‌ பேசப்படுகின்றுன்‌. இப்‌ பெயருக்கு, ஆதனின்‌ 

௫1-ஆம்‌ வரி. வரிகள்‌ : 10-14, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 293 


ககன்‌ ஓரி என்று விளக்கம்‌ கொள்ளவேண்டும்‌. அல்லது ௨ 
இரி நிறம்‌ (தேணின்‌ மிறம்‌) உடைய ஆதன்‌ என்றும்‌ 
கொள்ளலாம்‌,” வல்வில்‌ ஒரியின்‌ இயற்பெயர்‌ ஆதன்‌ என்ப 
தனால்‌, அவனே இங்கும்‌ குறிக்கப்பெறும்‌ வில்லியாதன்‌ 
எனலாம்‌. அல்லது, ஆதன்‌ என்பது வல்வில்‌ ஓரியின்‌ 
தந்தை பெயராயின்‌, அத்‌ தந்தையே இங்கு வில்லியாதன்‌ 
எனக்‌ குறிக்கப்படுறொன்‌ எனக்‌ கருதுதல்‌ பொருந்தும்‌. 
அவ்வாராயினும்‌, புறம்‌, 879-ஆம்‌ பாடலின்‌ கொளுவும்‌ தவ 
ருனது என்றே கொள்ளவேண்டியிருக்கெது. இப்‌ 
பாடலின்‌ 14-ஆம்‌ அடியின்‌ முன்பாதியைக்‌ கறையான்‌ 
அரித்ததபோல; இப்‌ பாடல்‌ யார்மேற்‌ பாடப்பட்டதோ 
அவ்‌ வள்ளலைப்பற்றிப்‌ புனைக்துரைக்கும்‌ வரிகள்‌ லை 
வற்றையும்‌ அஃது அரித்திருக்கவேண்டும்‌. இஃதுண்மை 
யாயின்‌ ஓய்மான்‌ நல்லியக்‌ கோடனோ, அல்லது ஓய்மான்‌ 
கல்லியக்‌ கோடனுக்குப்பின்‌ அரசேற்றவனோ, அல்லது 
அவனுக்கு முன்னர்‌ அரசு புரிர்தவனோ வில்லியாதன்‌ 
அன்ற பெயரால்‌ அழைக்கப்பெற்றிருக்கவேண்டும்‌, 
ஏனெனில்‌; புறம்‌, 879-இல்‌ வில்லியா தனைப்‌ பாடிய நன்னாக 
னார்‌ புறம்‌, 176-இல்‌ ஈல்லியக்‌ கோடனையும்‌ பாடியுள்ளார்‌. 
ஆயின்‌, வில்லியாதன்‌; ஈல்வியாதன்‌ என்பவை ஈல்லியன்‌ 
கோடனின்‌ பட்டப்‌ பெயர்களாகும்‌ எனக்‌ கொண்டால்‌, 
இப்‌ பெயர்களுக்கு ஈல்‌-இய- ஆதன்‌ (இசைக்‌ கருவிகளில்‌ 
வல்ல சிறந்த ஆதன்‌) என்றும்‌, வில்‌- இய- ஆதன்‌ (வில்லிலும்‌ 
இசைக்‌ கருவிகளிலும்‌ வல்ல ஆதன்‌) என்றும்‌ பொருள்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌, இவ்வாறு பொருள்‌ கொள்‌ 
ரூம்படி பிரிக்கப்பட்டவை இலக்கணப்படி வில்லியவாதன்‌ 
என்றும்‌ ஈல்லியவாதன்‌ என்றுமே அமையவேண்டும்‌. 
சானவே; இவற்றை விகாரம்‌ பெற்றுப்‌ புணர்ந்த பெயர்கள்‌ 
அன்று கொள்ளவேண்டி வரும்‌. புறம்‌, 8709-ஆம்‌ பாட 


*4_அம்‌ வரி, 


294 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


லின்‌ இசைப்போக்கு வில்லியாதன்‌ என்ற தொடரை வில்லீ 
ஆதன்‌ என்று பிரிப்பதற்கே ஏற்றதாக அமைந்‌ தள அ. 
“தன்‌ ஒழி மெய்ம்முன்‌ யவ்வரின்‌ இகரம்‌ துன்னும்‌' என்ற 
பிற்கால இக்கரை வழக்கப்படி. வில்லியாதன்‌ நல்லியரஹன்‌ 
என்பனவற்றை வில்‌, யாதன்‌; நல்‌, யாதன்‌ என்ற சொற்‌ 
கள்‌ சேர்க்து அமைந்தனவாகக்‌ கொள்ளலாமா? அவ்வாறு 
கொள்ளலாம்‌ என்றாலும்‌, சக்க இலக்கியத்தில்‌ ஆதன்‌ 
என்ந இயற்பெயர்வழக்கு அறியப்படுகறதேயன்‌ நி, 
யாதன்‌' என்னும்‌ பெயர்வழக்கு அறியப்படவில்லை, உண்‌ 
மையில்‌,யாதன்‌ என்பதுதான்‌ இயல்பான வடிவம்‌ என்றும்‌ 
ஆதன்‌ என்பது அதன்‌ திரிந்த வடிவம்‌ என்றும்‌ 
கொள்வதில்‌ தடை யென்றும்‌ இல்லை. ஆனால்‌, ஐயத்திற 
இடமான இரந்த இடத்தில்மட்டும்தான்‌ யாதன்‌ என்ற வடி 
வம்‌ காணப்படுகிறது. வேறு எங்கும்‌ காணப்படவில்லை. 
[வாழியாதன்‌ என்பதில்‌ யகரம்‌ உடம்படுமெய்‌ என்பர்‌.] 
ஆ என்னும்‌ அடிச்‌ சொல்லும்‌ ஒருத்தன்‌ என்பது போன்ற 
சொற்களில்‌ காணப்படும்‌ பொருட்‌ இறப்புக்‌ குறிக்கும்‌ 
₹து! என்ற உறுப்பும்‌; அன்‌ விகுதியோடு சேர்ம்‌ து ஆதன்‌ 
என்று ஆகும்‌. படைப்பவன்‌ அல்லது பொருள்களை வள 
மாக்குன்‌றவன்‌ என்பதை ஆதன்‌ என்ற இச்‌ சொல்லுக்‌: 
குப்‌ பொருளாகக்‌ கொள்ளலாம்‌. இதற்கு மாறாக, ‘அழிசி, 
“அவிணி? என்ற சொற்கள்‌ அழிப்பவன்‌ என்ற பொருளைத்‌: 
தருவன. யாதன்‌ என்பதே (யா, து, அன்‌) இயல்பான 
வடிவம்‌ எனக்‌ கொண்டால்‌, (யா மரத்தமர்‌ கடவுள்‌?,* என 
அதற்குப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. சங்க காலத்தில்‌ பரந்த: 
வழக்க தா யிரும்த மரத்துறை கடவுள்‌ வழிபாட்டுமுறை: 
யின்படி. இப்‌ பொருள்‌ பொருக்துவதே யாகும்‌. 

மேலே கண்ட புறப்‌ பாடல்களின்‌ கொளுக்கள்‌ 
உண்மையான வடிவில்‌ கரலப்போக்கினால்‌ அப்படியோ 


சகுறர்‌, 232 : 4-5. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 295 


நமக்குக்‌ இடைக்காமையினாற்றுன்‌ இவ்வாறெல்லாம்‌ 
பொருட்‌ குழப்பம்‌ செய்து நாம்‌ அல்லலுற வேண்டியிருக்‌ 
கிறது. இவைபோன்ற தவறான கொளுக்களைத்‌ துணை 
யாகச்‌ கொண்டு பழக்‌ தமிழ்காட்டின்‌ வரலாற்றை எழுத 
முற்படும்‌ வரலாற்றாசிரியனின்‌ நிலை உண்மையிலேயே 
வருந்தத்தக்கதுதான்‌. 

ஓய்மான்‌ வில்லியாதனும்‌ ஈல்லியக்‌ கோடனும்‌ வேறு 
வேறானவர்‌ ஆயின்‌, !ஓ.்‌: குடியில்‌ ஒருவருக்கு மேற்பட்ட 
மன்னர்கள்‌ புகழ்‌ பெற்றவர்களாய்ச்‌ சங்க காலத்தில்‌ இருக்‌ 
தனர்‌ எனல்‌ வேண்டும்‌. ஓய்மான்‌ நாடு சங்க காலத்திற்‌ 
சிறந்திருந்தது போலப்‌ பிற்காலத்திலும்‌ திறந்திருந்தது. 
ஓமாம்‌ புலியூர்‌ என்ற ஒரூரின்‌ பெயர்க்கு வேள்வித்‌ தியை 
(ஓமம்‌) யுடைய புலியூர்‌ என விளக்கம்‌ தரப்‌ பிற்காலத்தார்‌ 
முயன்‌ நிருக்கின்றனர்‌, உண்மையில்‌ ௮ஃது ஓய்மான்‌ 
நாட்டில்‌ இருந்தமையால்‌, சோழ நாடு முதலிய பிற நாடு 
களில்‌ உள்ள புலியூர்களினின்றும்‌ வேறுபடுத்‌ தறிவதற்‌ 
தாக ஓய்மான்‌ புலியூர்‌ எனப்‌ பெயர்பெற்று, காளாவட்டத்‌ 
தல்‌ ஓமாம்‌ புலியூர்‌ என மருவியது. ஓமத்திற்கும்‌ (ஹோமத்‌ 
திற்கும்‌) அவ்வூர்க்கும்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ இல்லை. 
3. வேளிர்‌ (வேள்‌ ஆய்‌, வேள்‌ எவ்வி, வேள்‌ பாரி முதலி 

யோர்‌) : 

ஆவி முதலிய குறுமில மன்னர்கள்‌ வேள்‌ என்னும்‌ 
அடைமொழியைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. மகள்‌ என்பது 
பன்மையில்‌ மகளிர்‌ என்று ஆதல்போல; வேள்‌ என்பது 
பன்மையில்‌ வேளிர்‌ என ஆதலைச்‌ சங்க காலத்திற்‌ பல: 
விடங்களில்‌ காணலாம்‌.* எனவே, சங்க காலத்தில்‌ தமது 
இயற்‌ பெயரோடு வேள்‌ என்னும்‌ அடைமொழியைப்‌ 
பெற்ற மக்கள்‌ எல்லோரும்‌ வேளிர்‌" குடி அல்லது வேளிர்‌ 

*புறம்‌, 24, 201; அகம்‌, 135, 206, 246; கற்‌, 280; 
பதிற்‌, 80, 49,75, 88, 


296 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. வேளி 
ருடைய பெருங்குடியில்‌ பல்வேறு களைக்குடி.கள்‌ இருக்தன 
என்பது ஆராய்வார்க்குப்‌ புலனாகும்‌. 

மேலே குறிப்பிட்ட பதிற்றுப்பத்துப்‌ பாடல்கள்‌: கான்‌ 
இலும்‌ “வேந்தரும்‌ வேளிரும்‌? என வேர்தரோடு வேளிர்கள்‌ 
ஒருங்குசேர்த்தே கூறப்பட்டிருத்தலை காம்‌ காண்கிறோம்‌. 
“ பணைகெழு வேத்தரும்‌ வேளிரும்‌ ஒன்று மொழிர்து கடல 
வும்‌ காட்டவும்‌ அரண்‌ வலியார்‌ ஈடுங்க!? எனப்‌ பதிற்றுப்‌ 
பத்தில்‌ பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ பாராட்டப்‌ 
படுகிறுன்‌.* “வெற்றி பொருக்திய போரைச்‌ செய்யும்‌ 
வேந்தரும்‌ வேளிரும்‌ ஒன்று மொழிக்து உன்னுடைய 
ஆணைகளை ஏற்றார்கள்‌ *' எனச்‌ செங்குட்டுவன்‌ அர்‌ நூலிற்‌ 
புகழப்படுறொன்‌.ர்‌ “வேந்தரும்‌ வேளிரும்‌ பிறரும்‌ உனக்‌ 
குக்‌ கீழ்ப்படிந்து உன்‌ வழியில்‌ வசராராயின்‌ ?? என்று, 
அரிசில்‌ கிழார்‌ பெருஞ்சேர வீரும்பொறையைப்‌ புனைக்‌ 
துரைக்குங்கரல்‌ கூறுறோர்‌ ட்‌ 8 வேந்தரும்‌ வேளிரும்‌ பின்‌ 
வந்து பணியக்‌ கொற்றம்‌ எய்திய பெரியோர்‌ மருக?? என 
இரும்பொறை ஏத்தப்படுகன்றான்‌. 8 

இவ்வடிகளில்‌ வேர்தர்‌ எனக்‌ குறிப்பிடப்பெறுபவர்‌ 
முடியுடை மன்னர்களே. தொல்காப்பியர்‌ காலந்‌ தொட்‌ 
டுப்‌ பாண்டிய சோழ சேரர்களை மட்டுமே தமிழ்‌ சாட்டு 
மூவேர்தராகத்‌ தமிழகம்‌ போற்றிவர்தள து ; மற்ற அரசர்‌ 
கள்‌ எவ்வளவு மேம்பட்டவராயினும்‌ அவர்களை “வேந்தா? 
சான அழைப்பதில்லை. தமிழகத்திற்கு வெளியே ஆட்சி 
செலுத்திவர்த மற்ற மன்னர்கள்‌ வேண்டுமானால்‌ வேந்தர்‌ 
கள்‌ என அழைக்கப்பெற்றார்களே தவிரத்‌ தமிழகத்தில்‌ 
மற்றவர்கள்‌ அவ்வாறு அழைக்கப்பெறவில்லை. இவர்‌; 
ஒன்றுபட்ட தமிழகத்தைப்‌ பண்டை மூவேந்தர்‌ ஆட்சியி 
லிருந்து குலைப்பது பெருங்கேடாகக்‌ கருதப்பட்டது. 
.... *பஇத்‌ 80 : 90-91. *பதற்‌, 49 : 7-6, 

பதித்‌, 15 : 4-5. பதிற்‌, 88 : 19-14, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 297 


மூவேந்தர்களுக்கு மேல்‌ வேந்தர்கள்‌ என மற்றவர்களை - த்‌ 
அற்பதென்றால்‌ தமிழகத்தில்‌ ஒற்றுமையை வேரழிப்பதாகும்‌” 
எனக்‌ கருதப்பட்டது. தமிழகத்தில்‌ இருந்த பிற குறுகில 
மண்னர்களுக்குத்‌ தமிழகத்திற்கு வெளியே உள்ள காடு 
களைக்‌ கைப்பற்றவேண்டும்‌ என்ற வேட்கை எப்போதும்‌ 
இருர்தே வந்தது. பட்டினப்பாலை 274-ஆம்‌ வரியான ! பல்‌ 
அளியர்‌ பணிபு ஒடுங்க ” என்பதற்கு உரை எழுதுங்கால்‌, 
ஈச்சினாக்கினியர்‌, தமிழகம்‌ தவிர வேறு நாடுகளை ஆள்வ 
தற்கு வேளிர்கள்‌ உரிமை யுடையவர்‌ என்று குறிப்பிடுக 
முர்‌. வேந்தர்களினின்றும்‌ வேளிர்கள்‌ வேறுபட்டவர்‌ 
என இங்குக்‌ காட்டப்பட்டது, ஈச்சினார்க்கினியர்‌ கருத்‌ 
இற்கு அரண்‌ செய்வதாயுள்ளது. இவ்‌ வேற்றுமையைப்‌ 
பற்றி டாக்டர்‌. எஸ்‌, இருஷ்ணசாமி ஐயங்கார்‌ அவர்கள்‌ 
பின்வருமாறு குறிப்பிடுகிறார்‌ : 

₹ ஆள்வதற்கு உரிமை உடையவை என அங்டிகரிக்கப்‌ 
வட்ட இனங்கள்‌ இரண்டேயாகும்‌. அவற்றுள்‌ முதல்‌ 
இனம்‌ அரசுரிமையுடைய நாடுகளையும்‌ எல்லை வரையறுக்‌ 
அப்பட்ட மண்டலங்களையும்‌ ஆண்டுவந்தது. இரண்டாம்‌ 
இனம்‌ எல்லை வரையறுக்கப்படாத இடங்களில்‌ அர 
சாட்சி ஈடத்திவந்தது. இடைவிடாத போர்களில்‌ ஒருவர்‌ 
அகயை விட்டு மற்றொருவா கைக்கு மாறிக்கொண்டே 
இருப்பனவாய்‌ அந்த இடங்கள்‌ அமைந்தன. அடிக்கடி 
போரிடுவது அல்லது போர்‌ செய்யச்‌ இத்தமாயிருப்பது 
இவருடைய தணிப்‌ பண்பாய்‌ அமைந்தது. இவர்கள்‌ 
அர்த்தசாஸ்திரத்தில்‌ வரும்‌ எல்லைப்புற அதிகாரிகள்‌ அல்லது 
பிற்கால வரலாற்றில்‌ வரும்‌ (அடவிக? சாமர்ந்தாகள்‌ (காடு 
களில்‌ உள்ள குடிகளுக்குத்‌ தலைவர்கள்‌) போன்றவர்‌ 
கள்‌.1* எனவே, இடைக்காலத்தில்‌ பேரரசர்களுக்குக்‌ 


*Ancient India and South Indian History and 
Culture, ற. 445. 


296 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ட கப்பம்‌ கட்டி ஆண்டுவந்த சிற்றரசர்களைப்‌ போன்றவர்‌ 
களே வேளிர்கள்‌ என்று கூறுவது ஒருவாறு பொருத்த 
மூடையதாகும்‌. 

அசோகருடைய கட்டளைகளில்‌ சேர; பாண்டிய, 
சோழரோடு சாதீய புத்திரர்களையும்‌ சேர்த்துக்‌ கூறியிருப்‌ 
பது வரலாற்றாசிரியர்கள்‌ பலர்‌ உள்ளத்திலும்‌ தடுமாற 
றத்தை உண்டாக்கியிருக்கிறது. வேந்தரும்‌ வேளிரும்‌ 
என்ற இச்‌ சொற்றொடர்‌ அத்‌ தடுமாற்றத்தைப்‌ போக்குவ: 
தற்குச்‌ சிறிது வழிகோலுவதுபோல்‌ காணப்படுறெது. 
வேலிர்கள்‌ வாய்மைக்குப்‌ பேர்போனவர்கள்‌ ; தமிழ்‌: 
நாட்டு வீரர்களும்‌ தலைவர்களும்‌ தாங்கள்‌ போருக்குப்‌: 
போகுமுன்‌, கொற்றவையைத்‌ தமக்கு வெற்றி தருமாறு 
வேண்டிக்கொள்வர்‌ ; அவ்வாறு தங்களுக்கு வெற்றி 
கிடைத்தால்‌ தங்கள்‌ தலையையே பலியாகத்‌ தருவதாகச்‌ 
சூள்‌ உரைப்பர்‌; வெற்றி பெற்றுத்‌ திரும்பி வந்ததும்‌ தாம்‌ 
கள்‌ வஞ்சினம்‌ கூறியவாறே தங்கள்‌ தலையைக்‌ கொற்ற 
வைக்குப்‌ பலியிடுவர்‌. இவ்வாறு “வெல்வது அல்லத 
விழுப்புண்‌ பட்டு மடிவது! என்ற உறுதியடனேயே அவர்‌ 
கள்‌ அடிக்கடி போர்க்‌ களத்துக்குச்‌ செல்வது வழக்கம்‌. £ 

சங்க கால வீர மன்னர்கள்‌ போர்‌ குறித்து மொழிந்த. 
வஞ்சின மொழிகளைப்‌ புறசரனூறு 71, 72, 78-ஆம்‌ எண்‌ 
ணள்ள பாடல்களிற்‌ காணலாம்‌. இப்‌ பாடல்களில்‌ 
அரசர்களின்‌ வஞ்சின மொழிகளே காணப்படுகின்றன 
எனினும்‌, இவற்றிலிருந்து அக்‌ காலத்‌ தமிழ்‌ வீரர்களின்‌ 
பொதுவான உளப்பாங்கை நரம்‌ உணர்ச்துகொள்ளலாம்‌.. 
வேள்‌ என்ற சொல்லுக்கு விருப்பம்‌ அல்லது ஆவல்‌ 
என்பது பொருள்‌. தாம்‌ கூறிய உறுதிமொழியைக்‌ காப்‌ 
பதைத்‌ தம்‌ கடமையாகக்‌ கொண்டவரே வேளிர்‌ என்ற 
அச்‌ சொல்‌ குறிப்பிடுவதாக நாம்‌ கொள்ளலாம்‌. 

“தொல்‌, பொருள்‌, சூத்திரம்‌, 58-உரை ; புறப்பொருள்‌ 
லெண்பாமாலை, உழி, 12. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 299 


திரு. சிவராச பிள்ளையவர்கள்‌; வேளிர்களுள்‌ ஒருவ 
ருக்கு உரிமையான தும்‌, பிற்காலத்தில்‌ வேணாடு என: 
அழைக்கப்பட்ட தமான ஆய்காடு, இந்திய தீபகற்பத்தின்‌ ' 
தெற்குக்‌ கோடியின்‌ நடுவே தென்‌ வடலாக அமைந்து; 
இழக்கே சோழ பாண்டிய நாடுகளும்‌ மேற்கே சேர காடும்‌ 
இருக்குமாறு தமிழகத்தைப்‌ பிரித்தது என்று கூறுகிறார்‌." 
ஆயரும்‌, அசோகருடைய பாரைக்கட்டளை %111-இல்‌: 
ஹிடராஜாக்கள்‌ என்று குறிப்பிடப்பெறுபவர்களும்‌ இக்த- 
ஆய்களே ஆவர்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. மூவேந்தரின்‌ 
நாடுகளோடு; ஆய்க்கெனத்‌ தனி நாடு ஒன்று தமிழகத்தில்‌: 
இருர்த.து என்ற தம்‌ கொள்கைக்கு அரணாகத்‌ தாலமியின்‌ 
கூற்றை அவர்‌ ஆதாரமாகக்‌ கொள்ளுகிறார்‌. பழைய வர 
லாற்றுச்‌ சான்றான அசோகர்‌ கட்டளைகள்‌ கூறும்‌ 
செய்தியை வைத்துக்கொண்டு கோக்கும்போது ஆய்‌: 
நாட்டைப்பற்றித்‌ தாலமி குறிப்பிடுவதன்‌ கருத்தைப்‌ 
பொருட்படுத்தாமலிருப்பது முற்றிலும்‌ ரெறி தவறியதும்‌;. 
பிறழ உணர்ந்ததும்‌ ஆன செயலாகும்‌ என அவர்‌ கூறி்‌ 
முடிக்கிறார்‌. 

ஈ அசோகருடைய கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ 
சாதிய புத்திரர்‌ என்ற நான்காம்‌ அரச குடியினரைப்பற்றி" 
அதே பெயராகச்‌ சங்க இலக்கியத்தில்‌ யாண்டும்‌ காணப்‌ 
படவில்லை. அவர்களுடையதென நாம்‌ இயல்பாகக்‌ கருதக்‌- 
கூடிய நாட்டுப்‌ பகுதி, பெண்‌ கொலை புரிக் தவன்‌ எனப்‌ 
பிற்காலத்தவரும்‌ ஈன்குணர்ரந்த நன்னனிடம்‌ இருந்திருக்‌: 
இற.து. அவன்‌ தளு காட்டிற்கும்‌ இக்‌ காலத்தில்‌ கொண்‌: 
கான்‌ எனக்‌ குறுகி வழங்கும்‌ கொண்கானத்திற்கும்‌- 
மன்னன்‌ எனச்‌ சங்க இலக்கியம்‌ கூறுகிறது 1 எண 


“The Chronology of the Early Tamils, ற. 106- 
{The Chronology of the Barly Tamils, ற. 169. 


300 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


டாக்டர்‌ எஸ்‌. இருஷ்ணசாமி ஐயங்கார்‌ அவர்கள்‌ எழுது 
2இருர்‌* 
இச்தப்‌ பகுதி வேளிர்கள்‌ நாடாகிய வேணாடு என்ப 
தற்கு முழுதும்‌ பொருத்தமாக இருப்பதால்‌ வேளிர்களே 
சாதீய புத்தர்‌ எனப்பட்டவர்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 
அசோகரின்‌ கல்வெட்டுச்‌ சேரர்‌ அல்லது கேரள 
வுத்திரரையும்‌, சாதிய புத்திரரையும்‌, புத்திரர்‌ என்ற பின்‌ 
அடைசேர்த்தே வழங்குஇன்‌ ற து. இங்கனம்‌ கூறியிருப்ப இல்‌, 
இக்‌ காலத்தில்‌ மலையாளத்தில்‌ உள்ள மருமக்கட்டாயமும்‌, 
“தென்‌ கன்னடத்தில்‌ உள்ள அப்யசந்தான முறைமையும்‌ 
“போன்றதொரு தாய்வழி உரிமை அமைப்பு இருக்த தெனச்‌ 
-சிலர்‌ கொள்கின்றனர்‌. பதிற்றுப்‌ பத்தில்‌ ஓவ்வொரு 
வத்தின்‌ இறுதியிலும்‌ உள்ள பதிகத்திற்கு இக்‌ கருத்‌ 
அக்கு அரண்‌ செய்கிறவகையில்‌ பொருள்கூறும்‌ மூயற்கி 
ளும்‌ ஏற்பட்டன. மருமக்சட்டரய முறைப்படி பொருள்‌ 
கூறுவது பொருத்தமாகும்‌ என நாம்‌ ஒப்புக்கொண்டால்‌ 
ஏறத்தாழ எல்லாப்‌ பதிகங்களிலும்‌ குறிக்கப்பெறும்‌ இள 
அரசர்களும்‌ வேளிர்களுடைய மைந்தர்களாகவே அமை 
வார்கள்‌. வேளிர்களைச்‌ சாதீய புத்நிரர்களே எனக்‌ 
கொள்வதற்கு இஃதொரு சான்றாக அமைக்‌ தவிடும்‌, ஆனால்‌; 
.மருமக்கட்டாய முறையாகப்‌ பொருள்‌ கூறுவதைச்‌ சிறி 
.தளவும்‌ ஐயமின்‌ நிச்‌ சரி என ஏற்கலாம்‌ என்று நிறுவுவது 
அருமையாகும்‌. - 
வேளிர்கள்‌, வேந்தர்‌ பரம்பரையினர்‌ அல்லராயினும்‌ 
வேந்தர்கள்‌ மணந்துகொள்ள அவர்களுக்குப்‌ பெண்‌ 
கொடுக்கும்‌ தணி உரிமை பூண்டவர்‌ என நச்சினார்க்‌ 
கணியர்‌ கூறும்‌ குறிப்பு ஈண்டு கினைவுகூர்தற்‌ குரியதாகும்‌. 
₹ உருவப்‌ பஃறேர்‌ இளஞ்சேட்‌ சென்னி அழுந்தூர்‌ 
வேளிடை மகட்‌ கோடலும்‌, அவன்‌ மகனாயெ கரிகாற்‌ 


*Ancient India and South Indian History and 
Culture, ற. 48. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 801 


பெருவளத்தான்‌ நாங்கூர்‌ வேளிடை மகட்‌ கோடலும்‌.?*- 


என்பது காண்க, ஈண்டுவரும்‌ மகட்‌ கோடல்‌ என்பது ?” 


மகளை மணம்‌ அகொள்ளுதல்‌ எனப்‌ பொருள்படும்‌. 

இவ்வாற்றால்‌, தமிழக முடிமன்னர்‌ மூவருடனும்‌; 
வேளிர்கள்‌, குடும்பத்‌ தொடர்புள்ளவர்களாகத்‌ இகழ்ர்‌: 
தனர்‌ என்பது தெரிகிறது. நன்னன்‌ என்பான்‌ நன்னன்‌ 
உதியன்‌ என அழைக்கப்படுதலால்‌ அவன்‌ சேரரோடு” 
உறவு கொண்டவன்‌ என்பது: தெளிவாகும்‌. நல்லடி. 
வல்லங்கழான்‌ என்பான்‌ சோழர்‌ குடியில்‌ தோன்‌ நியவன்‌ 
எனத்‌ தெளிவாகக்‌ கூறப்பெற்றுள்ளான்‌. “(சோழர்‌ மரு. 
கன்‌..... ஃவல்லங்கழவோன்‌ நல்லி? என்பது காண்க. 
எனவே, வேளீர்‌ என்பார்‌ அரச குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌" 
என்றும்‌, அ௮வரினின்றும்‌ வேறுபட்டவ ரல்லர்‌ என்றும்‌: 
துணிந்து கூறலாம்‌. மன்னர்‌ குடும்பங்களில்‌ இளையர்‌" 
களாகப்‌ பிறந்த அவர்கள்‌, தங்களுக்கெனத்‌ தணியரச 
அமைத்துக்கொள்ளுவதற்காகத்‌ தமிழகத்தை விட்டு வெளி” 
நாடுகளுக்குச்‌ செல்லுபவர்கள்‌. என்று கொள்ளலாம்‌: 
போல்‌ தோன்றுகிறது. 

ஜரோப்பாவில்‌, இடைக்காலத்தில்‌, பேரரசர்களுக்குக்‌- 
கப்பம்‌ கட்டி ஆண்டுவந்த சிற்றரசர்கள்‌ அல்லது £ழ்க்‌- 
குடித்‌ தலைவர்களைப்‌்‌ போன்றவர்‌ வேளிர்‌ என முன்பே: 
குறிப்பிட்டோம்‌. ஆயின்‌, வேளிர்‌ என்பார்‌ சாதிய” 
புத்திரரே என்றால்‌, தன்னுரிமையுடன்‌ ஆட்சி புரிஈதுவக்த 
இவர்களுக்கு அரசியல்‌ ஒற்றுமையைத்‌ தமிழகத்தில்‌ நிறுவ! 
முற்பட்ட பிற்காலத்தில்‌, கீழ்க்குடித்‌ தலைவர்களாகும்‌- 
நிலமை ஏற்பட்டது எனலாம்‌. சங்க காலத்தில்‌ முடி. 
யுடை வேந்தர்களுக்கு வேறாக எழு பெருவள்ளல்கள்‌ குறு 
நில மன்னாகளாகத்‌ தமிழகத்தில்‌ இருந்தார்கள்‌ என்பது: 


பலி தொல்‌, அகத்திணை, 90. ஈச, உரை, பக்கம்‌, 97. 
அகம்‌, 956 : 12-14, {Feudal Chiefs. 


502 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


“தெரிகிறது. இந்த வேறுபாட்டைக்‌ கண்டே போலும்‌, 
வேளிர்கள்‌ முடியுடை வேந்தராக என்றுமே இருக்ததில்லை 
என்று ஈச்சினார்க்ணியர்‌ கருதலானார்‌. ஆனால்‌, பண்டைய 
முடியுடை மூவேந்தரோடு முடிமன்னர்கள்‌ எழுவீரைப்‌ 
பற்றிச்‌ சங்க இலக்கியம்‌ குறிக்கன்‌ றது. இவ்வெழுவரும்‌ 
மஅவேற்தராலோ, அவருள்‌ ஒருவராலோ தோற்கடிக்கப்‌ 
பட்டனர்‌. அவர்களைத்‌ தான்‌ ஒருவனே ஒருகால்‌ வென்ற 
தற்கு அறிகுறியாக எழுவருடைய முடிகளையும்‌ சேரன்‌ 
மாலையாக அணிக்து கொண்டான்‌. 66 எழுமுடி. கெழீஇய 
திருஞொமர்‌ அகலத்து ரோன்புரித்‌ தடக்கைச்‌ சான்றோர்‌ 
“மெய்ம்மறை * என இம௰ வரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ 
விளிக்கப்படுவ.து இம்‌ முறை ப.ற்றியேயாகும்‌. 

“ விழுமியோர்‌ துவன்றிய அகன்கண்‌ ஞாட்பின்‌ 
அமுமுடி. மார்பின்‌ எய்திய சேரல்‌ 7 எனச்‌ செங்குட்டுவன்‌ 
பாராட்டப்பெற்றிருத்தலும்‌ காண்க. 

எனவே, வேளிரும்‌ ஒரு கரலத்தில்‌ முடிமன்னராயிருர்‌ 
தனர்‌ எனக்‌ கருதுவது பொருத்தமேயாகும்‌. 

தமிழ்‌ சாட்டில்‌ மூவேக்தர்‌ என்ற மரபு உறுதியாக 
கிலைபெற்றுவிட்ட காலத்திலும்‌ வேளிர்கள்‌ தம்‌ விதியை 
எண்ணி அடங்க ஒடுக்கிவிட்ட்ரர்கள்‌ என்று கூறுவதற்‌ 
கில்லை. வாய்ப்பு ஏற்பட்டபோதெல்லாம்‌ அவாகள்‌ தங்கள்‌ 
முன்னைய உரிமையான தலைமையை மீண்டும்‌ எய்த 
முயன்‌ கொண்டிருந்தனர்‌. தங்களை அடியோடு ஒழித்து 
வீடும்‌ அளவிற்கு முடிவேந்தர்கள்‌ ஆற்றலில்‌ ஒங்கி 
உயர்த்து நிற்க அவர்கள்‌ என்றும்‌ இடம்‌ கொடுக்கவே 
பில்லை. ஒரு முடிவேர்தன்‌ தானே தமிழகம்‌ முழுமைக்கும்‌ 
அணித்‌ தலைவனாகவேண்டும்‌ என்று முற்படும்போதெல்லாம்‌ 
இந்த வேளிர்கள்‌ அனைவரும்‌ ஒருங்கு சேர்ம்து அவனை 


*பதற்‌, 14 : 11-12. பதிற்‌; 45 : 5-6. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 805 


அதிர்ப்பது வழக்கம்‌. மற்ற இரண்டு மூடி. மன்னர்களுட 
னும்‌ இவர்கள்‌ கூடிகின்று மூன்றாம்‌ முடிமன்னனை 
எதிர்த்து அவனைத்‌ தனித்தலைவன்‌ ஆகாதபடி. ஒடுக்கிவிடு 
வதும்‌ வழக்கம்‌. 

“ சூட்டப்படாத வாகையாகிய போர்க்களத்தில்‌, 
(வாகைப்‌ பறந்தலையில்‌) கரிகாற்‌ பெருவளத்தானின்‌ முன்‌ 
னால்‌ வர அஞ்சிய பெருமையில்லாத மன்னர்கள்‌, தங்கள்‌ 
ஒன்பது குடைகளையும்‌ பட்டப்பகலில்‌ போட்டுவிட்டுப்‌ 
புறங்காட்டி ஓடினர்‌. அவர்களைப்போல, வாடையே, நீயும்‌ 
எம்முன்‌ நில்லாமல்‌ ஓடப்போகதிறாய்‌”* என வாடையை 
மோக்கித்‌ தலைவி கூறுவதாக இங்குக்‌ குறிக்கப்பட்ட கூற்‌ 
நில்‌, ஒன்பது மன்னர்கள்‌ கரிகாலனை எதிர்த்துப்‌ போரிட்‌ 
டனர்‌ என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. இவருள்‌ இருவா்‌; 
சேரரும்‌ பாண்டியரும்‌ ஆகலாம்‌. மற்ற எழுவரும்‌ வேளிர்‌ 
குடியைச்‌ சேர்ந்த மன்னர்கள்‌. “ ஐம்பெரு வேளிர்‌ * என்ற 
வழக்குக்கொண்டு மற்ற எழுவரில்‌ ஐவர்‌ வேளிர்‌ என்றும்‌, 
எஞ்சிய இருவர்‌ வேறு மன்னர்‌ என்றும்‌ கொள்வாரும்‌ 
உளர்‌. 

பாண்டியன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியன்‌, அப்‌ போர்க்களத்தில்‌ சேரன்‌, சோழன்‌ 
என்ற முடிவேர்தர்கள்‌ இருவர்‌, திதியன்‌, எழிணி, எருமை 
யூரன்‌, இருங்கோ வேண்மான்‌, பொருசன்‌ என்ற வேளிர்‌ 
கள்‌ ஐவர்‌, ஆக எழுவரோடு பொருதான்‌ என்று ௮௧ 
நானூறு கூறுகிறது. பெரும்பூட்சென்னி யென்ற சோழ 
மன்னன்‌; கழுமலப்‌ போர்க்களத்தில்‌ ஈன்னன்‌, ஏற்றை, 
அத்தி, கங்கன்‌, கட்டி, புன்‌ றுறை, கணையன்‌ என்ற எழு 
வரையும்‌ முறியடித்தான்‌ என்ற அகம்‌, 44-ஆம்‌ பாடல்‌ 
குறிக்றெது. வெண்ணிப்‌ போர்க்களத்தில்‌ இருபெரு வேர்‌ 
தரும்‌ பதினொரு வேளிரும்‌ கரிகாலனை எதிர்த்தனர்‌ என 
அகநானூறு 246-ஆம்‌ பாடல்‌ கூறுகிறது. 

*அகம்‌, 125 : 18-22 *அகம்‌, 96. 


504 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கரிகாலன்‌, '£ வெண்ணி வாயில்‌ :? என்னும்‌ இடத்தில்‌ 
முரசங்கள்‌ போர்க்களத்தில்‌ ஒழியப்‌ பதினொரு வேளிர்‌ 
களோடு வேர்தர்கள்‌ சாய அவர்களுடைய மொய்வலி' 
யறுத்தான்‌ என்ற செய்தி அகநானூறு 246-ஆம்‌ பாட 
லால்‌* தெரிறெது. 

வேளிர்களின்‌ தொகை ஏழு எனப்படுவது, சல விடங்‌ 
களில்‌ ஐற்தாகக்‌ குறைகிறது ; சில இடங்களில்‌ பதினொன்‌ 
ராகவும்‌ பதினான்காகவும்‌ பெருகுது. கழுவுள்‌ என்பா 
னைத்‌ தாக்கு அவனது நகரான காமூரை வேளிர்‌ கைப்பற்‌ 
தினர்‌ எனக்‌ கூறும்‌ அகம்‌ 185-ஆம்‌ பாடலில்‌* ஈரெழு 
வேளிர்‌' எனவரும்‌ தொடரால்‌ பதினான்கு என்ற தொகை 
பெறப்படுகிறது. “£ அடுபோர்‌, வியா விழுப்புகழ்‌ விண்‌ 
தோய்‌ வியன்குடை ஈரெழுவேளிர்‌ இவயைச்தொருங்கு 
எறிர்த கழுவுள்‌ காமூர்‌ போலக்‌ கலங்கின்று மாதவர்த்‌ 
தெளிக்தவென்‌ னெஞ்சே 1 என வருதல்‌ காண்க, ' 

இவ்‌ வேளிர்கள்‌, லெ சமயங்களில்‌ முடிமன்னரையும்‌: 
வென்றனர்‌ என்பதாகத்‌ தெரிஇறது. அகுதை என்பான்‌ 
ஒருவன்‌ கூடல்ககரை ஆண்டதாகக்‌ கூறப்பட்டுள்ளான்‌.$ 
இக்‌ கூடல்ககர்‌ மதுரையேயரயின்‌ இவன்‌ பாண்டியனைப்‌ 
போரில்‌ வென்றானாதல்‌ வேண்டும்‌. இதுபோன்ற சமயன்‌ 
களில்தரன்‌ பாண்டியர்‌ கொற்கைக்குச்‌ சென்று அமல்‌ 
இருந்து ஆண்டனர்‌ என்று கருதலாம்‌. 

தத்தன்‌ என்பான்‌ ஒருவன்‌, மதில்‌ சூழ்க்த உறந்தையம்‌ 
பதியில்‌ அரசிருக்கப்‌$ போர்வைக்‌ கோப்பெருகற்கிள்‌ ஸி 
யென்ற சோழ இளவரசன்‌ தன்‌ காட்டைவிட்டு ஓடி இல 
போது வட ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ உள்ள ஆமூர்க்குச்‌ 
சென்று ஆங்கருக்த மல்லனோடு போர்புரிய வேண்டியவ 
னாஷன்‌.ஏ புறசானூற்று உரைழ இத்தனைப்‌ போர்வைக்‌ 

“வரி, 8-18. 412-ஆம்‌ வரி. அகம்‌, 185 ; 10-18. 


புறம்‌, 917 : 5-0, அகம்‌, 6: 4-5; புறம்‌, 895 ; 18-19- 
“புறம்‌, 80. புறம்‌, 80, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ ie 


கோப்பெரு ஈற்கிள்ளியின்‌ தங்க 


ஆனால்‌, அக்‌ கூற்றுக்கு ஆதார மெ 
ஆதாரம்‌ கடைக்கும்‌ வதம்‌ இத்‌ 


கொள்வதே நேர்மையாகும்‌. இத்தன்‌ எப 
மன்னன்‌ என எப்போதும்‌ அழைக்கப்பட்ட ல்‌ 74 
மையில்‌ திதியனுக்குப்பின்‌, அவன்‌ மகன்‌ வெளியன்‌ என்‌ 
பான்‌ உறந்தையை ஆண்டான்‌ எனத்‌ தெரியவருவதால்‌, 
போர்வைக்கோவுக்கும்‌ இத்தனுக்கும்‌ எவ்‌ வகையான 
உறவுமில்லை யென்று நாம்‌ துணிந்து முடிவுசெய்யலாம்‌. 

“ இத்தன்‌ வெளியன்‌ உறந்தை நாளவை !1* என்பது 
தித்தனுக்கு மகன்‌ வெளியன்‌ என்பதற்கும்‌, அவ்‌ வெளியன்‌ 
உறந்தையை ஆண்டான்‌ என்பதற்கும்‌ தக்க சான்றாகும்‌. 

முடிவேர்தரும்‌, தங்கள்‌ நாட்டைக்‌ காவல்‌ புரிவதோடு 
என்றும்‌ அமைதியாய்‌ இருந்ததே இல்லை. உரிமையோடு 
ஆட்சிசெய்தவந்த குறுநில மன்னர்களையெல்லாம்‌ வென்று 
அவர்களுடைய நாடுகளையும்‌ கைப்பற்றிக்கொண்டு 
தமிழகம்‌ முழுதிலும்‌ தங்கள்‌ ஆட்சியை நிலைகிறுத்தவேண்டு 
மென்ற வேட்கையால்‌ உர்தப்பட்டபடியால்‌, அவர்கள்‌ 
வேளிர்களின்‌ ஈகரங்களின்மீது அடிக்கடி படையெடுக்க 
லாயினர்‌. வேள்பாரியின்‌ பறம்பு மலையை மூவேந்தரும்‌ 
முற்றுகையிட்டதும்‌, அவனுடைய உயிர்‌ நண்பரான புலவர்‌ 
கபிலர்‌, தாம்‌ பழக்கிய பறவைகளின்‌ உதவியால்‌ பறம்பின்‌ 
மதிலுக்கு வெளியேயிருந்து செந்நெற்‌ கதிர்களைப்‌ பெற்று 
மக்களைக்‌ காத்ததும்‌ தமிழிலக்கியம்‌ பயின்‌ றவர்க்கு 
நன்கு தெரிக்தனவேயாஞும்‌.ர்‌ ஈன்னன்‌ என்ற மற்றொரு 
வேள்‌, சோன்‌ இளஞ்சேரலீரும்பொறையால்‌ தோற்கடிக்‌ 
கப்பட்டான்‌.$ வேள்எவ்வி யென்பானைப்‌ பாண்டியன்‌ 
தலையாலங்கானத்துச்‌ .செரு வென்ற ரெடுஞ்செழியன்‌ 


*அகம்‌, 220 2 14, 1௮அசம்‌, 782 15-24. பதிற்‌; 88: 10. 
சங்‌, 20 ன்‌ ன்‌ 


506 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வென்று அவனுடைய மிழலைக்‌ கூற்றத்தைக்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டான்‌.* 

வேளிர்கள்‌ தமிழகத்தின்‌ எல்லைப்புறங்களில்‌ வாழ்ந்து 
வந்தனர்‌. நன்னனின்‌ கொண்கானத்தையும்ர்‌ கன்னன்‌ 
சேய்‌ நன்னனின்‌ பல்குன்றக்‌ கோட்டத்தையும்‌ (மலைபடு 
கடாம்‌) இக்‌ கருத்தை விளக்கும்‌ சான்றுகளாகக்‌ கூறலாம்‌. 

அவர்களுள்‌ சிலர்‌ உள்‌ காட்டிலும்‌ குடியேறி வாழ்ந்து 
வந்தனர்‌. வேள்‌ஆவிக்‌ கோப்பெரும்‌ பேகன்‌, பழனி 
மலையின்‌ தலைவன்‌. வேள்பாரி; பறம்பு மலையை ஆண்டு 
வந்தான்‌. அஃது இன்றைய இராமநாதபுர மாவட்டத்‌ 
தைச்‌ சார்ந்தது, வேள்‌ எவ்வி, மிழலை சாட்டின்‌ தலைவன்‌.$ 
அவனது தலைககரம்‌ நீடூர்‌.ஏ வேளிர்கள்‌ போரில்‌ பெரு 
வீரர்களாக இருந்ததோடு உழவுத்‌ தொழிலில்‌ சிறந்தவர்‌ 
களாகவும்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ வயல்களில்‌ 
விளைவுசெய்து மலைகள்போல்‌ நெல்லைக்‌ குவிப்பார்கள்‌.ற. 
செல்‌ விளையும்‌ அவர்களுடைய ஈகரங்களிற்‌ இல, 
சங்க இலக்கியத்திற்‌ குறிக்கப்பட்டிருக்கன்றன. அவை, 
முத்தாறு, மிழலை; குன்றரர்‌** கடற்கரையிலுள்ள 
விரை** என்பன. 

“ பொருள்களைப்‌ பாதுகாவாமல்‌ ஈயும்‌ வண்மையை 
யுடைய பெரிய வேளாயெ எவ்வியது, தண்ணீர்‌ பாயும்‌ 
வாய்த்தலைகளையுடைய, மிழலைக்‌ கூற்றத்தோடு, வயலில்‌ 
கயல்மீனை யுண்ணும்‌ காரை போரில்‌ உறங்கும்‌, பொன்‌ 
அணிந்த யானையையுடைய பழைய முதிர்ந்த வேளிரது 
கிறைந்த நெற்குவியல்களையுடைய மூத்தூற்றுக்‌ கூற்றத்‌ 
தைக்‌ கொண்ட, வெற்றி பொருந்திய உயர்ந்த குடையினை 

“புறம்‌, 24. ர்கற்‌, 891 : 6. அகம்‌, 1, 61. 

8சறபாண்‌, 91; புறம்‌, 158 : 4; 201: 4, 

கபுறம்‌, 24 : 19, ஏ௮கம்‌ 266 : 10-11. மபுறம்‌, 24, 

ந்புதம்‌; 24. **கற்‌, 280: 8. 74௮௧ம்‌, 2062 18. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 807 


யும்‌, கொடியாற்‌ பொலிந்த தேரினையும்‌ உடைய செழிய ! fi 
என்பது புறநானூறு 

ஈ.ற்றிணை 208-ஆம்‌ பாடலைப்‌ பாடிய புலவர்‌, பழைய 
குடியினரும்‌, முதிர்ந்த அரசியலறிவு வாய்ந்தவரும்‌ ஆன 
வேளிரின்‌ நகரமாகிய குன்றூரின்‌ அழகைத்‌ தலைவியி 
னுடைய மனையின்‌ அழகுக்கு உவமிக்கின்றார்‌. இச்‌ ஈகரம்‌ 
'கூன்றின்மேலோ; குன்றுக்கு ௮ண்மையிலோ இருக்த 
தெனலாம்‌.ர* வெற்றி விளைக்கும்‌ போரில்‌ வல்ல வேளிருக்‌ 
குச்‌ சொந்தமான வீரை நகர்க்‌ கடற்கரையில்‌ குவிந்திரும்த 
வெள்ளை உப்பைப்‌ பற்றி அகநானூறு 206-ஆம்‌ பாடல்‌$ 
சிறப்பிக்றெது, பழைய நெற்களஞ்யெங்கள்‌ பலவுடைய 
வேளூர்‌ என்னும்‌ ஈகரத்தின்‌ சிறப்பை அகம்‌; 166,8 
எடுத்‌துரைக்கின்றது. இச்‌ நகரும்‌ செங்கண்மா,$ பாழி, 
வாகை, வியலூர்‌] என்பனவும்‌ வேளிரின்‌ ஈகரங்களே. 

பின்வரும்‌ பெயர்கள்‌, சங்க இலக்கியத்திற்‌ காணப்‌ 
படும்‌ வேளிர்‌ குடித்‌ தலைவர்களின்‌ பெயர்கள்‌, (இவை 
'போக, பாடல்களின்‌ கொளுக்களில்‌ வேறு பெயர்கள்‌ குறிக்‌ 
கஅப்படுனெறன ) : 
வேள்‌ ஆவி,** வேள்‌ ஆய்‌;1ர்‌ கன்னன்‌ வேள்‌(மான்‌),1* 
வெளியன்‌ வேண்மான்‌; ஆய்‌ எயினன்‌;$$ வையாவிக்‌ 


224 : 18-28. கற்‌. 280 : 8. 
ர்வரி, 18-14, வேரி, 4, 
மலைபடுகடாம்‌. “அகம்‌, 142 : 9. 
1-௮கம்‌, 199: 19, 1 

அகம்‌, 97 : 18. 


**ப.இற்‌, 8-ஆம்‌ பத்தின்‌ பதிகம்‌ : வரி 2, 

Hபுறம்‌, 189 : 1; 195: 18. 

அகம்‌, 97 : 12. 

89அகம்‌, 208 : 5. $$அகம்‌; 148, 181, 208, 396. 


௫ 


508 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கோப்பெரும்‌ பேகன்‌,* மாவேள்‌ எவ்வி,ர்‌ கன்னன்‌ ஆய்‌, 
ஆய்‌ அண்டிரன்‌; இருங்கோ வேண்மான்‌ ;$ மையூர்‌ 
கிழான்‌ வேள்‌,” வேள்‌ ஆவிக்‌ கோமான்‌ பதுமன்‌,ழ: வேண்‌ 
மான்‌ பிட வூர்‌ கிழான்‌ மகன்‌ பெருஞ்சாத்தான்‌.** i 
வேளிர்‌ வழிபில்‌ தோன்றியவன்‌ என்னும்‌ பொரு 
ளுடைய வேள்‌ மகன்‌ என்ற சொல்லின்‌ திரிபே வேண்‌ 
மான்‌ என்பது; இதன்‌ பெண்பால்‌ வேண்மாள்‌ என்பது. 
இது வேள்‌ மகள்‌ என்ற சொல்லின்‌ தீரிபாகும்‌. ஆவி,. 
ஆய்‌ என்பன இவ்‌ வேளிர்‌ குடியின்‌ ஒரு இளைக்குடிக்‌ குரிய 
பெயர்கள்‌. இக்‌ இலைக்‌ குடியினர்‌ ஆவியர்‌ எனப்பட்டனர்‌. 
ஆவி, அய்‌ என்பன, ஆ இ என்ற ஈரெழுத்துக்களாலான 
சொல்லின்‌ இருவேறு வடிவங்களே யாகும்‌, ஆதல்‌; அல்லது 
படைத்தல்‌ என்னும்‌ பொருளுடைய ₹அ! என்பது விளை 
யடி; இ! என்பது விகுதி. காளாவட்டத்தில்‌, விட்டிசை 
யைத்‌ தடுப்பதற்கு வகர உடம்படுமெய்‌, இ என்பனவற்‌ 
றிற்கு இடையில்‌ வந்தபடியால்‌, ஆவி என்ற சொல்‌ பிறர்‌ . 
தது: (ஆரவ்‌4 இ-- ஆவி). ஆய்‌ என்ற சொல்லே மிகப்‌ 
பழையதும்‌ பேச்சு வழக்கிலிருக்த.தும்‌ ஆகும்‌ எனலாம்‌. 
தொல்காப்பியர்‌ “இகர யகரம்‌ இறுதி வீரவும்‌?44 என்று: 
விதி கூறியுள்ளார்‌. சொல்‌ இறுதியில்‌ இகரமும்‌ யகரமும்‌ 
ஒன்றற்கொன்று போலீயாயப்‌ வரும்‌ என்பதே இச்‌ சூத்த 
சத்தின்‌ பொருள்‌. இவ்வாறு பேரலியாய்‌ வருதல்‌ வெறும்‌ 
பேச்சு வழக்கே யென்றும்‌, தொல்காப்பியர்‌ இதற்கு விதி 
கூறியிருக்க முடியாது என்‌ றும்‌ கருதிவந்தார்கள்‌. அனால்‌, 
மேற்கூறிய சூத்திரம்‌, ஆஇ என்ற சொல்‌, இறுதி இகரது: 


*புறம்‌, 141-147, புறம்‌, 24, $அசம்‌, 856, 
புறம்‌, 129. 5௮கம்‌, 36. 

எபதிற்‌, 9-ஆம்‌ பத்தின்‌ பதிகம்‌, 

ஓபதிற்‌, 8-ஆம்‌ பத்தின்‌ பதிகம்‌. **புறம்‌, 805 : 20.. 


ர்ர்தொல்‌, எழுத்து : 58, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 809 


இற்குப்‌ பதிலாக யகர மெய்‌ வந்ததால்‌ ஆய்‌ என்றாயிற்று ப 
அன்று கூறுவதற்கு ஏற்ற விதியாக உள்ளது. இகர 
யகரம்‌ இறுதி விரவும்‌ என்பதற்கு இது இறந்த எடுத்துக்‌ 
காட்டாகும்‌. எனவே, ஆய்‌ அல்லது ஆவி என்னும்‌ அடை 
மொழியைப்‌ பெற்ற எல்லோரும்‌ ஆவியர்‌ குடியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ எனலாம்‌. அவர்கள்‌, தேவியை (அன்னையை) 
வழிபட்டு வந்தமையால்‌ அப்‌ பெயரைப்‌ பெற்றிருக்கலாம்‌ ; 
அல்லது, அரசினையோ, சமூகத்தினையோ அமைத்துத்‌ தீருப 
வர்‌ என்ற காரணத்தால்‌ அப்‌ பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌ ; 
அல்லது, நாளுக்கு காள்‌ முன்னேற்றம்‌ அடைபவர்‌ 
என்ற காரணத்தால்‌ அவர்களுக்கு அப்‌ பெயர்‌ அமைந்‌ 
இருக்கலாம்‌. 

வேள்‌ என்னும்‌ அடைமொழியின்‌ பொருளை நாம்‌ 
ஏற்கெனவே அறிவோம்‌. 

இருங்கோ என்பது வேளிர்‌ குடியின்‌ மற்றொரு னை 
யாகும்‌, வெளியன்‌ வேண்மான்‌* என்பது மற்றொரு 
பெயர்‌. வெளியன்‌ இத்தன்‌* (வெளியனின்‌ மகன்‌ இத்‌ 
தன்‌); தித்தன்‌ வெளியன்‌ (இத்தன்‌ மகன்‌ வெளியன்‌)! 
என்பவை வேறு இரண்டு பெயர்கள்‌. புறம்‌, 162, 207, 
287-எண்ணுள்ள பாடல்களில்‌ வரும்‌ வெளிமான்‌ என்னும்‌ 
பெயர்‌ ஒரு குறுநில மன்னனைக்‌ குறிக்கிறது, இளவெளி 
மான்‌ என்பது ஒருவன்‌ பெயராக வருநறெது.$ வெளி 
மான்‌ என்பதற்கு வேளிர்‌ குடித்‌ தோன்றல்‌ என்றே 
பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. வெளியன்‌, வெளிமான்‌ 
என அழைக்கப்படுபவர்கள்‌ வேளிர்‌ குடியின்‌ மற்றொரு 
னைக்‌ குடியினர்‌ எனலாம்‌. ஆய்‌ குடும்பத்தைச்‌ சோந்தவ 
கைக்‌ கருதுதற்குரிய ஆய்‌ எயினன்‌$ இக்‌ குடியைச்‌ 
'சேர்ந்கவனாகக்‌ காணப்படுகிறான்‌. இவன்‌ அகம்‌, 208-ஆம்‌ 
சகம்‌, 208 : 5, ற்‌, 58: 5. 

அசம்‌, 226 : 14; அகம்‌, 152 : 5. புறம்‌, 162, 207, 297. 

அகம்‌, 148 : 7, 181; 7, 208: 5, 896 : 4, 


510 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


. பரடலிக்‌* வெளியன்‌ வேண்மான்‌ ஆய்‌ எயினன்‌ எனக்‌ 
குறிப்பிடப்படுதலீன்‌, இவனை வெளியன்‌ வேளின்‌ வழித்‌ 
தோன்றல்‌ எனலாமா? கெடுஞ்செழியன்‌ என்னும்‌ பாண்‌ 
டியனை ஐந்து பேர்கள்‌ எதிர்த்தனர்‌ என முன்னர்க்‌ கூறப்‌ 
பட்டத. இவர்களுடைய பெயர்கள்‌ தனிப்பட்டவரைக்‌ 
குறிப்பனவா ? அன்றி அவர்களுடைய குடிகள்‌ அல்லது 
இளைக்குடிகளைக்‌ குறிப்பனவா? இருங்கோ வேள்‌ என்னும்‌: 
பெயர்‌ இனைக்குடி யொன்றைக்‌ குறிப்பிடுகன்றது என்பது 
உறுதி. அக்‌ குடியினர்‌ ஒவ்வொருவரும்‌ “இருங்கோ? என 
அழைக்கப்பெற்றனர்‌. மற்றப்‌ பெயர்களைப்‌ பற்றித்‌ தட்ட 
௨மாசு ஒன்றும்‌ கூறுவதற்கில்லை. கன்னன்‌ என்ற பெயரும்‌: 
ஒரு னைக்‌ குடியைக்‌ குறிப்பது எனக்‌ கூறல்‌ பொருந்‌ தமா 
என்பது ஆராய்தற்குரிய து. 

மேலே குறிப்பிட்ட *மையூர்‌ கிழான்‌? என்னும்‌ பெயரி' 
அள்ள : இழான்‌ * என்னும்‌ இறுதி அடைமொழி பற்றி 
ஆராய்தல்‌ வேண்டும்‌. இழான்‌ என்பது வேளிர்களின்‌ 
பட்டப்‌ பெயரே யாகும்‌ என்பர்‌. 

இதைத்‌ தம்‌ பெயருக்குப்‌ பின்னல்‌ அடைமொழி 
யாகக்‌ கொண்ட பல புலவர்களும்‌ வள்ளல்களும்‌ சங்க இலக்‌ 
இயத்திற்‌ காணப்படுகன்றார்கள்‌. 

அரிசில்‌ கிழார்‌ ஆலத்தூர்‌ இழார்‌,8 ஆவூர்‌ கிழார்‌. 
ஆர்க்காடு ழோர்‌,ஏ இடைக்‌ குன்றூர்ழொர்‌,ழ. உகாய்க்குடி 
கிழார்‌, உமட்டூர்‌ இழார,** கயத்தூர்‌ கிழார்‌ கருவூர்‌ 
இழார்‌,13 காட்டூர்‌ கிழார்‌,$ காரி ழோர்‌;$$ கள்ளி மங்கலம்‌: 

*5-ஆம்‌ வரி. ர்பதிற்று, 9-ஆம்‌ பத்தின்‌ பதிகம்‌. 

்குறுச்‌, 198 ; பதிற்‌, 71-80 ; புறம்‌, 146, 290, 281, 285. 
900, 304, 842. 

8குஐர்‌, 112, 850; புறம்‌, 84, 86, 69, 225, 921. 

புதம்‌, 822. அகம்‌, 04. புறம்‌, 70, 77, 78, 79- 

குறுந்‌, 03. ** அகம்‌, 09. ரகுறுர்‌, 854. 

3ர்குறுச்‌, 170: 8$அகம்‌, 85. $$புறம்‌, 6. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 311 


கிழார்‌,* குறுங்‌ கோழியூர்‌ கிழார்‌: குன்றூர்‌ கிழார்‌, 
கூடலூர்‌ இழார்‌,$ கோவூர்‌ கிழார்‌, கோழியூர்‌ இழார்‌,ஏ 2 
கல்லாவூர்‌ கிழார்‌, நொச்சி நியமங்‌ கிழார்‌, பெருங்‌ குன்‌ 
அர்‌ கழார்‌,** பொதும்பில்‌ கிழார்‌ மாடலூர்‌ கிழார்‌, 11 
வடமோதங்கிழார்‌.8$ இவர்களெல்லாம்‌ கிழார்‌ என்பதைப்‌ 
பின்‌ அடைமொழியாகக்‌ கொண்ட புலவர்‌ ஆவர்‌, 

கிழான்‌ என்னும்‌ பின்‌ அடைமொழி பெற்ற புரவலர்‌ 
களின்‌ பெயர்கள்‌ வருமாறு :-—அம்பர்‌ இழான்‌ (அரு 
வந்தை),8$  கரும்பனூர்‌ கொன்ன கொண்கானங்‌ 
கிழான்‌,ழ.ழ. சிறு குடி கழான்‌,%% நாலை இழவன்‌,*** மல்லி 
கிழான்‌; மையூர்‌ கிழான்‌,11%  வல்லங்‌ இழவோன்‌ நல்‌. 
லடி,,899 வல்லார்‌ கிழான்‌.588 

ஈண்டுக்‌ காட்டிய பெயர்கள்‌ எல்லாவற்றிலும்‌ உரிமை 
பூண்டவர்‌ அல்லது உரிமை பூண்டவன்‌ என்ற பொருளைக்‌ 
குறிக்கும்‌ (கிழார்‌' அல்லது (கிழான்‌? என்னும்‌ பின்‌அடை 
மொழி; ஊர்களின்‌ பெயருக்குப்‌ பின்னால்‌ அமைக்‌ 
திருப்பதைக்‌ காணலாம்‌. இப்‌ பெயர்களையுடையவர்கள்‌ 

*குறுந்‌, 76, 110, 152, 181. ர்புறம்‌, 17, 20, 22. 

கற்‌) 882, 898.  8குறுர்‌, 165, 167, 214; புறம்‌; 229. 

குறும்‌, 65; கற்‌, 898; புறம்‌, 81, 82, 88 முதலியன. 

ஏற்‌, 885, அகம்‌, 86; கற்‌, 154. 

அகம்‌, 52; நற்‌, 17, 208, 209 ; புறம்‌, 298. 

ச*்றுகம்‌, 8; குறுர்‌, 888; கற்‌, 5, 114, 119, 817; 
பதிற்‌, 81-90 ; புறம்‌, 147, 210, 211, 266, 318. 


கற்‌, 57. 3்ர்குறுக்‌, 150. 

98அகம்‌, 817; புறம்‌, 260. $$புறம்‌, 585. 

ஏஎபுறம்‌, 881, 881. புறம்‌, 154, 155, 156. 
நஃபுறம்‌, 178. ***புறம்‌, 179. HHபுpம்‌, 177. 


ர்ர்ர்பதிற்‌, 9-ஆம்‌ பத்தின்‌ பதிகம்‌. 
889அகம்‌, 850. $$9புறம்‌, 181, 205. 


512 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அவ்வவ்‌ வூர்களுக்கு உரிமை பூண்டவர்கள்‌, பல ஊர்களில்‌ 
குடியேறிய வேளிர்கள்‌ கரளடைவில்‌ ஆங்காங்‌ குள்ள 
நிலங்களின்‌ பகுதிகளையோ, மொத்த கிலங்களையோ தங்‌ 
களுக்கு உரிமையாக்கிக்கொண்டனர்‌ எனலாம்‌. இவ்‌ 
வாற்றால்‌ நிலவுரிமைகள்‌ பல திறப்பட்டன ஆயின. இதனால்‌ 
தான்‌ வெள்ளாளர்‌ என்பார்‌ வேளிரோடு உறவுகொண் 
உாடுகின்‌ றனர்‌. 

தொல்காப்பிய உரைகாரர்கள்‌, குடிபுறக்தருகர்‌ பாரம்‌ 
ஓம்பி* என்ற அடியையும்‌, அகத்தணையியல்‌ சூத்திரங்கள்‌ 
சிலவற்றையும்ர்‌ மரபியற்‌ சூத்திரங்கள்‌ சிலவற்றையும்‌] 
ஆதாரமாகக்‌ கொண்டு, மேல்வாரத்தரர்‌, தீழ்வாரத்தார்‌ 
என்னும்‌ இருவகை வேளாளர்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடு 
கின்றார்கள்‌. 

தொல்காப்பிய மரபியலின்‌ தொடக்கத்தில்‌ அஃறிணை 
உயிர்களின்‌ ஆண்பால்‌ பெண்பால்‌ மரபுகள்‌ கூறப்படுகின்‌ 
தன. அவ்‌ வியலின்‌ பிற்பகுதியில்‌ வரும்‌ சாதிகளைப்‌ பற்றிய 
சூத்திரங்கள்‌, அதன்‌ தொடக்கத்தில்‌ விளக்கப்படும்‌ 
பொருளுக்கு எவ்வாறு பொருத்தமானவையா யிருக்கின்‌ 
றன என்பது விளங்கவில்லை. சங்க இலக்கியத்திற்‌ காணப்‌ 
படும்‌ மரபிற்கு மாறாகச்‌ சாஇகளைக்‌ குறித்த பழக்க வழக்‌ 
கங்களையும்‌, சமூக கிலைமைகளையும்‌ முறைப்படுத்திக்‌ கூறுவ 
தைத்‌ தொல்காப்பியர்‌ தம்‌ கடமையாகக்‌ கொள்ளவில்லை. 
எனவே, சாதி பற்றிய சூத்திரங்கள்‌ எல்லாம்‌ பிற்காலத்தவ 
ருடைய இடைச்‌ செருகல்களே யாகும்‌ எனக்‌ கருத 
வேண்டி.யிருக்கிறது. ஆதலால்‌, வேளிரும்‌ வெள்ளாளரும்‌ 
ஒருவர்‌ எனக்‌ கூற முயல்வதும்‌, ஸ்மிருதிகளில்‌ வரும்‌ சூத்தி 
சர்‌ வெள்ளாளரே எனக்‌ கூற முற்படுவதும்‌ தவறாகும்‌. 
வெள்ளாளர்‌ என்ற சொல்‌ வெள்ளம்‌ என்ற சொல்லடி. 
யாகப்‌ பிறந்தது. வழிதுறையில்லாமல்‌ ஓடும்‌ வெள்ளத்‌ 


*பஇத்‌,18 : 24. 424, 29,80. 480, 81, 84. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 318 


அதைத்‌ தடுத்து வாய்க்கால்களின்‌ வழியே செலுத்தி அதை 
ஆளுபவர்‌ என்பது வெள்ளாளர்‌ என்னும்‌ சொல்லுக்குப்‌ 
பொருள்‌ ஆகும்‌. காசாளர்கள்‌ என்ற சொல்லுக்கும்‌ 
பெகருள்‌ இதுவேயாகும்‌. கார்‌ அல்லது மேகத்திலிருக்து 
வரும்‌ நீர்வெள்ளத்தை ஆளுபவர்‌ என்பது பொருள்‌. 
இதனால்‌, இவர்கள்‌ வேளிர்‌ வழி வந்தவர்களாக இருத்த 
லாகாது என்று கூறவில்லை ; ஒருவாறு அவர்கள்‌ வழியே 
வந்தவர்கள்‌ ஆகலாம்‌. ஆனால்‌, வெள்ளாளர்‌, வேளாண்மை, 
வேளாளர்‌ என்ற சொற்கள்‌, நிலத்தை உழுது நீர்‌ பாய்ச்‌ 
இப்‌ பயிரிடும்‌ தொழில்‌ காரணமாகப்‌ பிறந்தவை என்பதை 
விட்டுக்‌ குறுநில மன்னரா யிருந்தமையைக்‌ குறிக்கும்‌ 
“வேளிர்‌' என்னும்‌ சொல்லிலிறார்து பிறந்தவை என்று 
கூறுவது அவ்வளவு பொருந்தாது. 

டாக்டர்‌ - B. RK. அம்பேத்கர்‌, அண்மையில்‌ வெளி 
வந்த தமது, * ஷூூத்திரர்‌ ? என்னும்‌. நாலில்‌, சூத்திரர்‌ 
முதலில்‌ க்ஷத்திரிய வகுப்பில்‌ ஒரு பகுதியினர்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ பிராமணர்களை எதிர்த்துக்‌ கொடுஞ்‌ செயல்‌ புரிந்‌ 
தமையால்‌ ஸ்மிருதி எழுதியவர்கள்‌ அவர்களைப்‌ பழித்துக்‌ 
கூறி அவர்களுக்குச்‌ சமூகத்தில்‌ தாழ்ந்த இடத்தை ஏற்‌ 
படுத்தினர்‌ என்றும்‌ குறித்துள்ளார்‌. 

அஅபோலத்‌ தமிழகத்திலும்‌, வேளிர்கள்‌ அரச குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்தவர்களே. அவர்களுடைய கொடுக்‌ தொழி 
லாலும்‌ (குறும்பு); பிளவுபடுத்தப்படாத வலிமை மிக்க 
அரசை அமைக்கவேண்டும்‌ என்று அவர்கள்‌ எண்ணிச்‌ 
செய்த செயல்களாலும்‌ அவர்களுக்கு எதிர்ப்பு உண்டாகப்‌ 
பின்னர்‌ அவர்கள்‌ தங்கள்‌ முன்னர்ப்‌ பெருமையை இழம்‌ த 
இழ்மிலைக்கு வந்தனராதல்‌ வேண்டும்‌. பிராமணர்களின்‌ 
செல்வாக்கால்‌ கால்வருணப்‌ பாகுபாட்டுக் கொள்கை தமிழ்‌ 
நாட்டில்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது நான்காம்‌ வருணத்‌ 
தவராக வேளீர்‌ என்பார்‌ பாகுபடுத்தப்பட்டனர்‌. தொல்‌ 
காப்பிய மரபியலினின்‌ றும்‌, அக்‌ கரலத்தவர்கள்‌ இப்‌ பாகு 


514 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பாட்டை ஏற்கத்‌ தயங்கியே அவர்களைச்‌ சூத்திரர்‌ என்னாது 
' வேளாளர்‌ என்றே குறித்துச்சென்றனர்‌, என்று தெரி 
தின்றது. 
வேளிர்‌ என்ற சொல்லீனின் றும்‌ வேறு பிரித்தறிதற்‌: 
குரிய “வெள்ளாட்டி” என்ற சொல்லைப்‌ பற்றிச்‌ சிறிது 
கருத்துச்‌ செலுத்துவோம்‌. வேளிர்கள்‌ தங்கள்‌ குடிப்‌ 
பெண்களை வேக்தர்களுக்கு மணம்‌ செய்து கொடுப்பது 
வழக்கம்‌ என்று நச்சினார்கினியர்‌ குறித்திருப்பதைக்‌: 
கொண்டு வெள்ளாட்டி என்ற சொல்லை வேளிர்‌ என்ற 
சொல்லொடு தொடர்புபடுத்தச்‌ சிலர்‌ முற்படுவர்‌ என்றா 
அம்‌, அதற்கும்‌ இதற்கும்‌ உண்மையில்‌ ஒரு தொடர்பும்‌ 
இல்லை. வெள்ளாட்டி என்ற சொல்‌ (வேளம்‌ என்பதன்‌ 
அடியாகப்‌ பிறந்தது, பேரில்‌ வென்ற அரசன்‌, தோற்ற 
ருடைய மனைவியர்‌, மகளிர்‌ முதலியவர்களைச்‌ சிறைப்பிடி தத 
வந்து தன்‌ நகரில்‌ ஒரு மனையில்‌ வைத்து வாழச்‌ செய்வான்‌. 
அம்‌ மனைக்கு வேளம்‌ என்று பெயர்‌, கலிங்கத்துப்‌ பரணி -- 
கடைதிறப்பில்‌ வரும்‌, 40-ஆம்‌ பாடலில்‌ உள்ள (வேளம்‌ 
புகுமடவீர்‌ கடைதிறமினோ” என்ற தொடர்‌ இதனைக்‌ 
தெளிவுபடுத்தும்‌. வேளிர்கள்‌ முதலில்‌ அரசர்களாயிரும்‌ து 
பின்பு குறுகிலமன்னர்களாகத்‌ தம்‌ கில்சின்று தாழ்க்தனா; 
அவர்கள்‌ வேளாண்மை செய்யும்‌ ௯ ஊர்களுக்குத்‌ தலைவர்கள்‌ 
ஆனார்கள்‌. ஆனால்‌, வேளத்திற்கும்‌ அவர்கள்‌ பொறுப்பாளி' 
கள்‌ ஆனார்கள்‌ என்று கூறுவதற்கு ஒரு காரணமும்‌ இல்லை. 
இணி வேள்‌ என்ற சொல்லின்‌ பொருள்‌ யாது ? 
வெளியன்‌, வெளிமான்‌ என்ற சொற்கள்‌, வேளிர்‌ என்று 
சொல்லைப்‌ பற்றி ஆராயும்போது குறிக்கப்பட்டன. ஒளியர்‌ 
என்பார்‌ வேளிர்‌ குடியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எனலாம்‌. 
ஒளியே வெளியர்‌ என்றால்‌, ஒளி, வெளி என்பன ஒரே 
பொருளைக்‌ குறிப்பனவாகும்‌. (அருவரைப்‌ பற்றிக்‌ கூறு 
மிடத்து ஒளிகாடும்‌ வேணாடும்‌ ஒன்றே எனக்‌ காட்டி 
யுன்ளோம்‌). தற்காலத்துப்‌ பேச்சு வழக்கில்‌ “வெளிச்சம்‌? 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 872 


என்னும்‌ சொல்‌ ஒளி என்னும்‌ பொருளிலேயே வழங்கு... 
கிறது. வெள்ளை, வெண்மை, வெள்ளி என்ற சொற்கள்‌ 
எல்லாம்‌ “வெண்மை நிறம்‌ அல்லது ஒளியுடைமை' என்ற: 
பொரூள்‌ தரும்‌ (வெள்‌' என்ற அடிச்சொல்லின்‌ அடியாகப்‌" 
பிறந்தன எனலாம்‌. வேள்‌ என்ற சொல்லும்‌ இதனடி 
யாகப்‌ பிறந்தது எனக்‌ கொண்டால்‌, அச்‌ சொல்‌ :புகழ்‌- 
பெற்று ஒள்ளீயராய்‌ விளங்குவோர்‌: என்ற பொருளைத்‌: 
தருவதாகும்‌. அல்லது; பழங்காலத்தில்‌ அரசர்களைப்‌ பற்றிப்‌: 
பொதுவாக நிலவிய நம்பிக்கையின்படி. வேளிரிடத்துள்ள 
ஒளி அல்லது கடவுட்டன்மை என்ற பொருளைத்‌ தருவ: 
தாகலாம்‌. 


“இளையர்‌ இனமுறையர்‌ என்‌ றிகழார்‌ நின்ற 
ஒளியோ டொழுகப்‌ படும்‌!”* 


என்னும்‌ திருக்குறளும்‌ மன்னர்களின்‌ ஒளியைப்பற்றிப்‌- 
பேசுறது. (அரசரை, இளையர்‌, தமக்கு இன்ன முறையை: 
யுடையவர்‌; என்று அவமதியாது அவரிடத்தில்‌ உள்ள 
ஒளியோடு பொருந்த ஒழுகவேண்டும்‌' என்பது ஈண்டுக்‌- 
காட்டிய குறளின்‌ பொருளாகும்‌. ஈண்டுப்‌ பரிமேலழகர்‌... 
ஓளியாவ.து அரசர்‌ உறங்காகிற்கவும்‌, (தாம்‌ உலகம்‌ காரக்‌. 
இன்ற அவர்‌ கடவுட்டன்மை ? என்றும்‌, அதனொடு" 
பொருந்த ஒழுகலாவது, அவர்‌ கடவுளரும்‌ தாம்‌ மக்களும 
யொழுகுதல்‌? என்றும்‌ உணர்த்தியிருத்தலை ரோக்குக. 
(வெள்‌ என்ற அடிச்சொல்‌ முதல்‌ நீண்டு வேள்‌?" 
என்றாயிற்று. (வெள்‌? என்பதனோடு பொருட்சிறப்பைக்‌- 
குறிக்கும்‌ இ! என்ற உறுப்பைச்‌ சேர்த்தால்‌ வெளி என்‌ 
றாகும்‌. குறியதன்‌ முன்னர்த்‌ தன்னுருபு இரட்ட அம்ர்‌ 
தனிக்‌ குற்றுயிரின்‌ பின்வரும்‌ மெய்‌, உயிர்‌ வரும்‌ வழி: 


£ இருக்குறள்‌, மன்னரைச்‌ சார்க்தொழுகுதல்‌ : 8, 
ர்தொல்‌ - எழுத்து : 100. 


316 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இரட்டலும்‌ - என்ற விதிப்படி, ஒள்‌. இ என்பது ஒள்ளி 
அன்று ஆதல்‌ வேண்டும்‌. என்றாஅம்‌; பண்டைக்‌ காலத்தில்‌, 
இவ்‌ விரட்டித்தல்‌ விதி எல்லா இடங்களிலும்‌ பிறழாமல்‌ 
.கையாளப்படவில்லை ; எனவேதான்‌, ஒளி ௪ என்ற சொல்‌ 
அடிவம்‌ காணப்படுகிறது. நான்காம்‌ ஆரும்‌ உருபு வருமிடத்‌ 
தில்‌ அகரச் சாமியை வரும்‌ வழி “என்‌' என்பது “என்னக்கு', 
“என்னது” என்று வருதல்‌ வேண்டும்‌. ஆனால்‌ மாறாக, 
“எனக்கு!; £எனது' என்று வருதலே காணப்படுகிறது. 
ஆனால்‌, இரண்டாம்‌ வேற்றுமை வருமிடத்தில்‌ ( என்னை ! 
அன மெய்‌ இரட்டித்தே வருறெது. இதனால்‌ இந்த கான்காம்‌ 
ஆரும்‌ வேற்றுமைகள்‌ இரண்டாம்‌ வேற்றுமையைவிடப்‌ 
பழமையானவை என்று தெரிறேது. ஒள்‌ என்பது ஒற்று 
இரட்டாமல்‌ ஓளி என வருதல்‌ கான்காம்‌ அறாம்‌ வேற்றுமை 
களைப்‌ போலப்‌ பழமையான முறையாகும்‌ எனலாம்‌. 
வேளிர்கள்‌ ஈகையிற்‌ இறந்தவர்கள்‌. குளிரால்‌ மயில்‌ 
கடுங்குவதையும்‌* கொழு கொம்பு இல்லாமல்‌ காற்றில்‌ 
அலைந்து முல்லைக்கொடி. தேர்க்காலில்‌ சிக்குவதையும்ர்‌ 
கூடப்‌ பொறாமல்‌ முறையே, அவற்றிற்குப்‌ போர்வையும்‌ 
“தேறும்‌ ஈந்தவர்கள்‌ வேளிர்கள்‌ என்ற வரலாறு தமிழுலகம்‌ 
அறிக்ததாகும்‌, இயல்‌, இசை, கூத்து இவற்றில்‌ வல்லவர்‌ 
அளை ஆதரித்த வள்ளல்கள்‌ அவர்கள்‌. இந்த வள்ளல்‌ தன்‌ 
மையால்‌ அவர்கள்‌ “மாவேள்‌ ஆய்‌! எனவும்‌, ஓம்பா ஈகை 
மாவேள்‌ எவ்வி'8 எனவும்‌ சறப்பிக்கப்பட்டார்கள்‌. 
கபிலர்போன்ற பெரும்‌ புலவர்களும்‌, பரணர்களும்‌, 
'பொருகர்களும்‌ தங்கள்‌ வாழ்காள்‌ முழுதும்‌ இர்த வள்ளல்‌ . 
களை விட்டு நீங்காது சூழ்க்திருக்தனர்‌ என்பது சங்க இலக்‌ 
இத்தால்‌ தெரிகின்றது. * கரங்கள்‌ அவன்பால்‌ ஒருகாள்‌ 
*புதம்‌, 141, 145; சிறுபாண்‌, 85-86. 
ர்புறம்‌, 200, 201; பாண்‌, 89-89. 
ர்புறம்‌, 195 : 18. §புறம்‌, 24, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 817” 


மட்டும்‌ செல்லவில்லை; இரண்டு. நாள்மட்டும்‌ செல்லு 
வில்லை. பலரோடும்‌ பலகாள்‌ பயின்று செல்லினும்‌ முதலிற்‌" 
சென்ற நாளிற்‌ காட்டிய விருப்பத்தைப்‌ போன்ற விருப்‌ : 
பத்தை யுடையான்‌ :1* இவ்வாறு அதியமான்‌ பாராட்டப்‌: 
பெற்றிருக்கிறான்‌. இஃது அவனுடைய வண்மையைத்‌: 
தெளிவாக விளக்குகறத. 4 வடதிசைக்கண்‌ வானைப்‌: 
பொருந்தும்‌ இமயமலை இருப்பதுபோலத்‌ தென்‌ திசைக்‌- 
கண்‌ ஆய்குடி இல்லையாயின்‌ இந்தப்‌ பரந்த இடத்தை- 
யுடைய உலகம்‌ தீழ்மேல தாக்‌ கெடும்‌. இக்‌ கூற்று 
உயர்வு நவிற்சி என்னும்‌ அணியின்பாற்‌ படுவதே எனினும்‌: 
வேளிர்களிடத்தில்‌ புலவர்களுக்கு இருந்த அன்பை இது: 
நன்கு காட்டுகிறது என்பதில்‌ சிறிதளவும்‌ ஐயமில்லை- 
வண்மைப்‌ பண்பு அவர்களுடைய நரம்புகாடி.களி லெல்‌- 
லாம்‌ பரவியிருந்தது எனலாம்‌. 
வேளிர்குல ஆடவர்களே யல்லாமல்‌ மகளிரும்‌ வண்‌ 

மைப்‌ பண்பில்‌ சிறந்து விளங்கியிருந்தனர்‌. ஆதரவு மாடித்‌: 
தங்கள்‌ மனைக்கு வரும்‌ புலவர்கட்கும்‌ மற்றவர்கட்கும்‌: 
வேளிர்‌ குலமகளிர்‌ யானைகளைப்‌ பரிசிலாக வழங்குவார்கள்‌... 

“ கிழவன்‌ சேட்புலம்‌ பட.ரின்‌ இழையணிந்து 

புன்றலை மடப்பிடி பரிசி லாகப்‌ 

பெண்டிரும்‌ தம்பதங்‌ கொடுக்கும்‌”? 
என்பது இதை விளக்கும்‌ சான்றாகும்‌. 

வேள்‌ என்ற சொல்லுக்கு விருப்பம்‌ என்பது பொருள்‌... 

(வேட்கை என்ற சொல்லைக்‌ காண்க), எனவே, வேள்‌ 
என்பான்‌; மக்களால்‌ விரும்பப்படுபவன்‌ ஆவான்‌. மக்கள்‌ 
விரும்புவதற்குக்‌ காரணமான வண்மைப்‌ பண்பைய/டைய- 
வன்‌ வேள்‌ என்றதனால்‌, வேளாண்மை என்ற சொல்‌ 
“ பிறர்க்குதவுதல்‌ '' அல்லது “£ தொண்டு செய்தல்‌” எண்‌: 


சபதம்‌, 101 : 1-8, புதம்‌, 183 : 7-9. 
ர்புறம்‌; 151 : 8-5 


516 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


னும்‌ பொருள்‌ பயப்பதாயிற்று, இக்‌ கருத்தைத்‌ தற்கால 
அரிபாஹையில்‌ “சமூகத்‌ தொண்டு! என்று சொல்லலாம்‌. 
சங்க இலக்கியம்‌ பயின்றவர்க்கு வேள்‌ என்னும்‌ சொல்‌ 
-வண்மையையே நினைவூட்டும்‌. பிறரால்‌ மிகவும்‌ விரும்பப்‌ 
படுபவன்‌, பிறர்‌ துன்பத்தைப்‌ போக்குவதற்கு இன்றி 
யமையாது வேண்டப்படுபவன்‌, பிறர்‌ துன்பத்தைப்‌ 
போக்குவதையே தன்‌ இயல்பாகக்‌ கொண்டவன்‌ என்‌ 
றெல்லாம்‌ பொருள்படும்‌ கொடைவள்ளலை “வேள்‌” என்ற 
சொல்‌ குறிக்கும்‌ எனலாமா? வேள்‌ என்பது மாபெருங்‌ 
கடவுளாகிய முருகனை உணர்த்துவதாம்‌.* முருகன்‌ மக்க 
ளுக்கு அருள்‌ செய்வதுபோல இவ்‌ வேளிர்கள்‌ அருள்‌ 
செய்தபடியால்‌ அவர்களுக்கு இப்‌ பெயர்‌ ஏற்பட்டதென 
லாமா ? பழங்காலத்தில்‌ ௮ரசர்களைத்‌ தெய்வமாகக்‌ கருதும்‌ 
வழக்கம்‌ இருந்தது. எழினியாதனை வேலேந்திய முருக 
வேள்‌ என்றே மாங்குடி இழார்‌ கூறுகிறார்‌. 4 கழுமிய 
வென்வேல்‌ வேளே '!* என்பது காண்க, முருகக்‌ கடவுளை 
வீரர்களுக்கு வீரன்‌ எனவும்‌, தன்னடியார்க்கு வேண்டு 
வன வெல்லாம்‌ அளிப்பவன்‌ எனவும்‌ கூறுவர்‌. பேரா 
சிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ தமது “வேளிர்‌ 
வரலாற்றில்‌, சில குடியினர்‌, தம்மைப்‌ புறக்தருளும்‌ கடவு 
ளாக முருகனை வழிபட்டனர்‌ என்றும்‌, அவர்களில்‌ வேளிர்‌ 
குடியினரும்‌ யது குலத்தினரும்‌ றெப்பானவர்கள்‌ என்றும்‌ 
கூறியுள்ளார்‌. இவ்‌ வகையாக ோக்கும்போது வேள்‌, 
வேளிர்‌ என்ற பெயர்கள்‌ வேளென்னும்‌ பெயரிய முருகன்‌ 
காரணமாகப்‌ பிறந்தன எனலாமா ? 

“வேள்வி! என்பது யாகத்தீயாகும்‌. வேள்‌ என்ற 
சொல்லுக்கும்‌ இப்‌ பொருள்‌ உண்டு, பேரரசர்கள்‌ பல 
யாகங்கள்‌ செய்வது என்பது ஆரியரின்‌ மரபுகளில்‌ ஒன்று. 

ஐங்‌; 250 : 4; பதிற்‌, 11 : 6; பரிபாடல்‌. 18, வரி 26. 

*புறம்‌, 396 : 12, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 819 


அம்‌ மரபு, தமிழ்‌ நாட்டிலும்‌ பரவியது. பாண்டியன்‌ பல்‌ , 
யாகசாலை முது குடுமிப்‌ பெருவழுதியும்‌* சோழன்‌ இராச “ 
ரூயம்‌ வேட்ட பெருகற்கள்ளியும்ர்‌ மற்ற அரசர்களை 
வென்று பேரரசை நிலை நிறுவியதற்கு அறிகுறியாக 
யாகங்கள்‌ பல செய்தனர்‌ என்பது அவர்களின்‌ பெயர்களி 
விருந்தே தெரிகிறது. இதிலீருந்து யாகங்கள்‌ செய்யும்‌ 
வழக்கம்‌ தமிழ்நாட்டில்‌ நன்கு வேளுன்‌ றிவிட்டமை தெளி 
வாகிறது. ஆற்றுவார்க்கு அவர்‌ விரும்புவன்‌ வெல்லாம்‌ 
அளிக்கவல்லன யாகங்கள்‌ என்பர்‌. எனவே, விரும்புதல்‌ 
என்னும்‌ பொருள்தரும்‌ வேள்‌! என்ற அடிச்‌ சொல்லி 
லிரும்‌ து பிறந்த வேள்வி என்ற சொல்லைத்‌ தமிழ்‌ நாட்டவர்‌ 
யாகங்களைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தினர்‌. யாகங்கள்‌ செய்‌ 
யும்‌ வழக்கமும்‌ அவற்றின்‌ பொருளும்‌ மக்களிடத்தில்‌ 
பெரு வழக்காகச்‌ செல்வாக்குப்‌ பெற்றவுடன்‌ வேளிர்‌ என்‌ 
னும்‌ பெயர்க்கு, யாகத்தி' என்று பொருள்படும்‌ வேள்வி 
யொடு தொடர்பு ஏற்படலாயிற்று. ஆனால்‌, வேள்வியை 
வேளிரோடு எவ்வாறு தொடர்புபடுத்தவது 2 
இக்.து மதம்‌ புத்துயிர்‌ பெற்றெழும்தபோஅ இந்துக்கள்‌ 
என்ற ஒரே இனத்தவர்‌ வாழும்‌ ஒன்றுபட்ட காடு இர்தியா 
என்ற கருத்து ஓங்கி வளர்ந்தது. அப்போது அரசர்கள்‌ 
அல்லோரும்‌, புராணங்கள்‌ குறிப்பதுபோன்று, சூரியன்‌ 
அல்லது சந்திரன்‌ அல்லது மற்றத்‌ தேவர்களின்‌ வழிவந்த 
வர்கள்‌, என்ற ஈம்பிக்கை ஏற்பட்டது, அக்‌ காலத்தில்‌ 
ஆரியாவர்த்தத்தின்‌ எல்லக்குப்‌ புறம்பாகப்‌ பல குடியினர்‌ 
வாழ்ர்துவந்தனர்‌. ஆரியாவர்த்தத்திற்கு வெளியே வாழ்ந்‌ 
தவர்கள்‌ அனைவரும்‌ மிலேச்சர்கள்‌ அல்லது நாகரிகமற்ற 
வர்கள்‌ எனக்‌ கருதப்பெற்றனர்‌. சைவ வைணவ சமயங்‌ 
களைப்பற்றித்‌ தாம்‌ எழுதிய நூலில்‌ டாக்டர்‌ பந்தார்கர்‌ 
தெளிவாக எடுத்துரைப்பதுபோல, அம்‌ மிலேச்சர்களின்‌ 
*பூறம்‌, 15. ர்புறம்‌; 16, 877. 


520 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இவை விஷ்ணு வழிபாடுகள்‌ உட்பட. அவர்களுடைய 
கொள்கைகளும்‌, பழக்க வழக்கங்களும்‌ ஆரியர்களால்‌ 
தாழ்வாக மதிக்கப்பட்டன. அனால்‌, மிலேச்சர்கள்‌, ஆரியர்‌ 
களைவிட எண்ணிக்கையில்‌ மிகுக்திருந்தனர்‌. அவர்கள்‌ 
செல்வாக்‌இலும்‌ மிக்கனர்‌. அவர்களுடைய வழிபாடுகளும்‌ 
இனங்களும்‌ ஆரியமாயின. முல்லை நிலத்தில்‌ வாழ்ந்த பல்‌ 
வேறு குடியினரும்‌ கிருஷ்ணனின்‌ அடியவர்கள்‌, வைண 
வர்கள்‌, யாதவர்கள்‌ என்று கருதப்பட்டனர்‌. கிருஷ்ண 
பக்தர்களுக்கு இம்‌ முறைமை களிப்பூட்டுவதா யிருக்‌.த.து- 
வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆய திக்குக்களில்‌ 
வாழ்ந்த பல்வேறு குடியினரும்‌ ஒன்று கலந்து, தாங்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு குடிப்பிறக்தவரே யெனக்‌ கூறிக்கொண் 
டனர்‌. மக்களின்‌ இந்தப்‌ போக்கினை உண்மைப்படுத்து 
வதற்குப்‌ பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ 
வேளிர்‌ வரலாற்றில்‌ கிறையச்‌ சான்றுகள்‌ தருகிறார்‌. 
ஆனால்‌, அப்‌ பேராரிரியர்‌ பிற்காலப்‌ புராணக்‌ கதையை, 
வரலாற்றுண்மையாகக்‌ கொள்ளுகிறார்‌. ஆரியாவர்த்தம்‌ 
படிப்படியாக விரிவாக்கப்பட்டதும்‌, பிற்கால யாதவர்‌ 
களின்‌ முன்னோர்கள்‌ பல வகையான இழிசொற்களால்‌ 
இகழப்பட்ட அமான நிகழ்ச்சிகள்‌ சமக்கு வேறு ஒரு செய்‌ 
இயைக்‌ கூறுகின்றன. என்றாலும்‌, பல்வேறு வகைப்பட்ட 
குடிபினரையும்‌ இந்தியர்‌ என்ற ஒன்றுபட்ட குடியின ராச 
இணையச்செய்த பெருக்தொண்டு புராணங்களுக்கே உரிய 
தெனலாம்‌. 

பொதுமக்களின்‌ எண்ணத்தில்‌ ஏற்பட்ட இரத்தம்‌ 
போக்கிற்கு ஏற்பத்‌ தமிழ்நாட்டுப்‌ பாண்டியரும்‌ சோழ 
ரும்‌ ஆரியாவர்த்தத்தினரைப்‌ போலத்‌ தம்மை முறையே 
சந்திர குலத்தவரரகவும்‌, சூரிய குலத்தவராகவும்‌ கூறிச்‌ 
கொண்டனர்‌, இக்‌ கிலையில்‌ மக்களிடையில்‌ வளர்ந்த நாட்‌ 
டுப்‌ பாடல்களும்‌ கதைகளும்‌ புராணக்‌ கதைகளும்‌ திளார்‌ 
தெழுச்‌.த வேலிரை அக்கினி குலத்தவராகக்‌ கூறத்‌ தலைப்‌ 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 827 


பட்டன. அதனால்‌, வேளிர்க்கும்‌ வேள்விக்கும்‌ தொடர்பு 
கற்பிக்கப்பட்டது. தமிழ்காட்டில்‌ வாழும்‌ வன்னியகுல ட்‌ 
க்ஷத்திரியர்‌ எனப்படும்‌ காயகர்கள்‌ தம்மை அக்கினி குலத்‌ 
தவர்‌ எனக்‌ கூறிக்கொள்வதுபோல, இசாஜபு, தனத்தில்‌ 
வாழும்‌ பல்வேறு குடியினரும்‌ தம்மை அக்கினி குலத்தவ 
சாகக்‌ கூறிக்கொள்ள முற்பட்டனர்‌. எனவே, அக்ணி 
குலம்‌ என்ற ஒன்று பொதுவான இந்திய மரபுரிமை 
இத்தகைய புராணக்கதை சங்ககாலத்திலேயே தமிழ்‌ 
நாட்டில்‌ பரவியிருந்த தென்பது, கபிலர்‌ இளங்கோவேனைப்‌ 
பற்றிப்‌ பாடிய புறநானூற்றுப்‌ பாடலால்‌ தெரிகின்றது : 
“வடபக்கத்து முனிவனுடைய தடவின்கண்‌ (ஓம 
குண்டத்தின்கண்‌) தோன்றிச்‌ செம்பாற்‌ புனைந்து செய்‌ 
தாற்போன்ற உயர்ந்த மதிலையடைய துவராபதி யென்னும்‌ 
நகரில்‌, என்றும்‌ இனிமை வாய்ந்த கொடைப்‌ பண்புடைய 
வராய்‌, நாற்பத்தொன்பது தலைமுறைகளுக்கு ஆண்ட வேளி 
ருள்‌, சறப்பமைக்த இருங்கோவேளே /1* இவ்வாறு கபிலர்‌ 
பாடுகிறார்‌. தட: என்னும்‌ சொல்லுக்குப்‌ புறகானூற்று 
உரைகாரர்‌ “ஓமகுண்டம்‌' எனப்‌ பொருள்‌ கூறுஇருர்‌. 
(தட'வென்னும்‌ அடிச்சொல்லுக்கு வளைவு என்று 
பொருள்‌. எனவே, இச்‌ சொல்‌ ஓம குண்டத்சைக்‌ குறிக்‌ 
கும்‌. ஹொய்சளர்களின்‌ காலத்தில்‌ துவாரசமுத்திரம்‌ என 
அழைக்கப்பட்ட துவரை! இருங்கோவேளின்‌ தலை£கராக 
இருக்திருத்தல்‌ வேண்டும்‌. இவணக்‌ கபிலர்‌, :புளிகடி. மால்‌" 
என இப்‌ பாடலிலேயே விளிக்கின்றார்‌. புலியைக்‌ கொன்ற 
பெருவீரன்‌' என்பது இதன்‌ பொருளாகும்‌. “யசோதர 
சரித்திரெூர என்ற கன்னட இலக்கியமும்‌, கன்னடக்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ சிலவும்‌ இந்த நிகழ்ச்சியை விளக்குகன்றன. 
புறம்‌; 201 : 8-12, 41:9. 
tInscriptions : Epigraphia Carnatica, Vol. V, 
part I[—Pelurt Taluka Inscriptions, 71, 112, 124. 
சங்‌, 21 


522 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஒரு முனிவர்‌ £சளன்‌' என்னும்‌ மன்னனை நோக்கிப்‌ புலி 
யைக்‌ கொல்லுமாறு ஆணையிட்டார்‌. (சள, பொய்‌? 
அல்லது ₹௪ள, ஹொய்‌! என்ற கன்னட மொழித்‌ தொட 
ருக்குச்‌ “சள, கொல்‌! என்று பொருள்‌). தன்னைத்‌ தர்க்க 
வந்த புலியை, முனிவர்‌ ஆணைப்படி அவன்‌ கொன்றான்‌. 
அதனால்‌ அவனுக்குப்‌ (பொய்‌ சளன்‌? அல்லது (ஹொய்‌ 
சளன்‌! என்று பெயர்‌ உண்டாயிற்று, இதுவே அவை 
கூறும்‌ விளக்கம்‌. ஹொய்‌ சளனே புலிகடிமால்‌. “பொய்‌ 
சளர்‌?, அல்லது (ஹொய்‌ சளர்‌? அல்லது 6போசளர்‌? எனத்‌ 
தமிழ்சாட்டில்‌ அழைக்கப்படுவோர்‌ இருங்கோவேளின்‌ 
வழிவந்தவர்கள்‌. தமிழினின்‌ றம்‌ கன்னடமொழி பிரிந்து 
வளரத்‌ தலைப்பட்டபொழுது போசளர்கள்‌ தமிழகத்திற்கு 
அயலார்கள்‌ ஆயினர்‌. அதுமுதல்‌ அவர்கள்‌ போசளர்‌ . 
போசலர்‌ - என்ற பெயருக்குப்‌ புலீகடிமாலைப்‌ பற்றி வழங்‌ 
கும்‌ புராணக்கதையை யொட்டி விளக்கம்‌ கூறிக்கொண் 
டார்கள்‌. போசல்‌ என்பது புலீகடிமால்‌ என்ற தொடரின்‌ 
மரூஉ எனலாம்‌. மலைசாடன்‌ என்ற தொடர்‌ மலாடன்‌ என 
மரூஉ ஆதலும்‌, கை என்னும்‌ சொல்‌ செய்‌ என ஆம்‌ 
போது க?” கர இலி ௪' கர ஒலியாக மாறுதலும்‌ காமறிச்‌ 
தனவே யாதலின்‌, புலிகடிமால்‌ என்பது போசல்‌ என 
மரூஉ ஆயிற்று என்பது வலிந்து கொள்ளப்பட்டது என்று 
கருதுதல்‌ ஆகாது. 

ஈச்சினார்க்கினியர்‌ தமது தொல்காப்பிய உரையில்‌ 
வேளிர்களைப்‌ பற்றி இரண்டு இடங்களிற்‌ குறிப்பிட்டுள்‌ 
னரா. ல்லும்‌ அகத்திணையியல்‌ 82-ஆம்‌ சூத்திரவுரை 
கில்‌ அவர்‌, “மலையமாதவன்‌ கிலங்கடந்த ரெடுமுடி யண்ண 
அழை ஈரபதியருடன்‌ கொணர்ந்த பதினெண்‌ வகைக்‌ 
குடிப்பிறந்த வேளிர்‌! என எழுதகிருர்‌. இரண்டாவதாகத்‌ 
தொல்காப்பியப்‌ பாயிரத்திற்கு ௮வர்‌ உரை கூறும்‌ இடம்‌ 
ஆகும்‌. அப்‌ பாயிரவுரையில்‌, பார்வதி வெமிரானை மணந்த 
போது கயிலைக்கு வர்தருந்த தேவர்‌ முதலியோரின்‌ ௬மை 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 825 


யால்‌ இமயம்‌ தாழ்ந்ததாக, இறைவன்‌ அகத்தியரைத்‌ 
தெற்கு ரோக்கிச்‌ சென்று நில உலகத்தின்‌ நிலையைச்‌ சரிப்‌ 
படுத்துமாறு வேண்டிய புராணக்‌ கதையைக்‌ கூறிய பிறகு; 
தெற்கு சோக்கி வருகையில்‌ அகத்தியர்‌ செய்த செயல்‌ 
களைப்‌ பற்றி நச்சினார்க்கனியர்‌ குறிப்பிடுகன்றார்‌. அஃது 
“துவராபதிப்‌ போந்து நிலங்கடந்த நெடுமுடி. யண்ணல்‌ 
வழிக்கண்‌ அரசர்‌ பதினெண்மரையும்‌ பதினெண்குடி 
(வேளி ருள்ளிட்டாரையும்‌ அருவாளரையும்‌ கொண்டு 
(ITE lesa sess ” என்பதாகும்‌. 
இங்குக்‌ காணும்‌ * துவராபதி? கபிலரால்‌ இளங்கோ 
வேளின்‌ தலைநகராகக்‌ குறிப்பிடப்பட்ட அவராசமுத்‌ 
தஇரமன்றி வேறு அன்று. அரசர்கள்‌ கடவுளின்‌ வழி 
யில்‌ வந்தவர்களாகவே மதிக்கப்பெற்று வந்திருக்கின்‌ றனர்‌. 
அரசர்களைக்‌ கடவுளின்‌ பிரதிரிதிகளென்றும்‌ தங்களைக்‌ 
காப்பவர்கள்‌ என்றும்‌ மக்கள்‌ போற்றி வந்தனர்‌ என்பது 
முன்னரே கூறப்பட்டது. எனவே, அவர்களைக்‌ கடவுளின்‌ 
வழியில்‌ வந்தவாகளாகக்‌, கூறுவதில்‌ தவறொன்றும்‌ இல்லை. 
ஈண்டு நச்சினார்க்கனியர்‌ கூறியிருக்கும்‌ கூற்றில்‌, வேளிர்‌ 
கள்கூடக்‌ கடவுளின்‌ வழியில்‌ வந்தவர்கள்‌ என்று அவர்‌ 
கருதுகிறார்‌ என்‌,று கருத இடமில்லை. (அண்ணல்‌ வழிக்கண்‌ 
அரசர்‌! என்பது தெளிவாக உள்ளது. அண்ணல்‌ வழிக்‌ 
கண்‌ என்பதைப்‌ பின்னால்‌ வரும்‌ வேளிரொடும்‌ சேர்த்துப்‌ 
பொருள்‌ கொள்ளவேண்டும்‌ என்றால்‌, அதன்‌ பின்‌ வரும்‌ 
அருவாளரொடும்‌ பிறரொடும்‌ இயைத்து அவர்களையும்‌ 
கண்ணனின்‌ வழி வந்தவரென்று கொள்ளவேண்டிவரும்‌. 
மூவேர்தரையும்‌ வேளிரையும்‌ தவிர ஏனைய அரசர்களெல்‌ 
லாம்‌ பண்டைய துவராபதி வேளீர்‌ மரபில்‌ தோன்றிப்‌ பிற 
இடங்களில்‌ பரவினர்‌ என்று காம்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்பது ஈச்சினாக்கினியரின்‌ கருத்துப்போலும்‌. 
இராவ்சாகிப்‌ மு. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ ஈச்சிஞாக்‌ 
இணியரின்‌ கூற்று; அகத்தியர்‌ கண்ணனுடைய துவரர 


524 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கைக்குச்‌ சென்று, அவனுடைய யாதவ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த வேளிர்களை அழைத்துக்கொண்டுவர்‌ ததைக்‌ குறிக்‌: 
கும்‌ என்பதாகக்‌ கருதுறுர்‌. பிற்காலத்தில்‌, ஹொய்சள 
ரும்‌ பிற அரச குடும்பத்தினரும்‌ தாங்கள்‌ யாதவ குலத்தனர்‌ 
என்று கூறிக்கொண்டதையும்‌, தமிழகத்தில்‌ வேளிர்க- 
ளுடைய தோற்றத்தைப்‌ பற்றி வழங்கும்‌ கதையையும்‌ 
இணைத்து ஒன்றுபடுத்தும்‌ கோக்கத்தோடு அவர்‌ அவ்வாறு 
கருதுகிருர்‌ எனலாம்‌. துவாரகையில்‌ ஆண்ட கண்ணன்‌ 
துவாபர யுகத்தில்‌ இருந்தவன்‌. அவனுக்கும்‌ சவபெருமா- 
னுடைய திருமண த்திற்கும்‌ புராணங்கள்‌ தொடர்பு கூறு 
வது காலமயக்கம்‌ உண்டாக்குவதாகும்‌. காலமயக்கம்‌. 
உண்டாகப்‌ பல கிகழ்ச்சிகளைக்‌ கூறுவது புராணங்களுக்கு. 
இயற்கை யெனினும்‌ அதே காலமயக்கம்‌ ஏற்பட இத்‌ 
தகைய நிகழ்ச்சியை எந்தப்‌ புராணமும்‌ கூறுவது பொரும்‌: 
தவே பொருந்தாது. மேலே குறித்த யாதவ குடும்பத்தோடு 
மற்ற அரச குடும்பங்கள்‌ உறவு கொண்டாடுவது புராணக்‌ 
கதையேயன்றி வரலாற்றொடு பொருந்தும்‌ உண்மை 
யாகாது. எனவே, தக்க ஆதாரமில்லாத இப்‌ புராணச்‌ 
கதைக்குத்‌ தணைசெய்யும்‌ வகையில்‌ ஈச்சிஞாக்கினியரின்‌ 
கூற்றுக்கு வலிந்து பொருள்‌ கொள்ளுவது அத்துணைப்‌ 
பொருத்தமாகத்‌ தெரியவில்லை. 

மேலம்‌, முற்குறிப்பிட்ட கபிலர்‌ பாடிய புறகானூற்‌: 
அப்‌ பாடலில்‌ வரும்‌ 'ாற்பத்தொன்பது வழிமுறை வந்த 
வேளீர்‌? என்ற சொற்றொடரை அடிப்படையாகக்‌ 
கொண்டு, வேளிர்‌ சமிழகத்திற்‌ குடியேறிய காலத்தையும்‌ 
கணக்கிடப்‌ பேராசிரியர்‌ மு. இராகவ ஐயங்கார்‌ அவர்கள்‌ 
முற்படுகின்றனர்‌. “வழி முறை வந்த? என்ற தொடர்‌ 
“வேள்‌ (இருக்கோ) என்பதற்கு அடையாக நில்லாமல்‌; 
*வேளீர்‌' என்பதற்கே அடையாக கநிற்றெது, இங்கு காற்‌ 
பத்தொன்பது என்ற தொகை, கழிந்த தலைமுறைகள்‌ இவ்‌: 
வளவு என்று அறுதியிட்டுக்‌ கூறுவதற்காக வரவில்லை 7 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 825 


அளவற்ற தலைமுறைகள்‌ என்பதைக்‌ குறிக்கவே வந்தள அ. 
ஒரு குடும்பத்தில்‌ அதிகபட்சம்‌ கடந்த ஏழு தலைமுறைகள்‌ 2 
வரையில்‌ நினைவு வைத்துக்கொள்ள முடியும்‌ என்ற முறை 
அல்‌ சாதாரணமாக ஏழு தலைமுறைகள்‌ என்று கூறுவது 
வழக்கம்‌. வேளிர்‌ குடும்பம்‌ தலைமுறை தலைமுறையாகத்‌ 
தொடர்ந்து கிலைபெற்றிருக்சது என்பதை வலியுறுத்திக்‌ 
கூறுவதற்காக 'ஏழெழு தலைமுறை? அல்லது £காற்பத்தொன்‌ 
பது வழிமுறை வந்த வேளிர்‌? என்று கபிலர்‌ கூறுகிறார்‌, 
கம்முடைய நினைவாற்றலையும்‌ கடந்துகின்ற பழங்காலத்தி 
லிருந்து மூத்த குடியாய்த்‌ தொடர்ந்து வக்தது வேளிர்குடி 
என்பதை வலியுறுத்துவதற்கா கவே இவ்வாறு கூறப்பட்‌ 
டது என நரம்‌ கொள்ளவேண்டும்‌. இக்‌ கருத்தைக்‌ 
கொண்டே “தொன்முதிர்‌ வேளிர்‌* என்றும்‌; “தொன்று 
முதா வேளிர்‌'* என்றும்‌ சங்ககாலச்‌ சான்றோர்கள்‌ வேளிர்‌ 
களைப்‌ பாராட்டினார்கள்‌. 

வேள்‌ புலத்தைச்‌ சேர்ந்த சாளுக்கியரை வேளிருடன்‌ 
ஒன்றுபடுத்தவேண்டும்‌ என்ற ஆவலுடன்‌ பேராசிரியா 
(ம. இராகவ ஐயங்காரவர்கள்‌, புறம்‌, 201-ஆம்‌ பாடலில்‌ 
வரும்‌ * தடவு ? என்பதற்கு உரையாசிரியர்‌ * ஓமகுண்‌ 
டம்‌" என்று கூறியுள்ள பொருளுக்கு மாறாக *ஒரு முனிவ 
ருடைய யாக பாத்திரம்‌? எனப்‌ பொருள்‌ கூறுவதே 
பொருத்தம்‌ எனகிறோர்‌. சாளுக்யெர்கள்‌ ஒரு முனிவரின்‌ 
இர்த்த பாத்திரத்திலிரும்த தோன்‌ நியவனுடைய வழி வந்த 
வர்கள்‌ என்று கூறப்படுகிறார்கள்‌. ஒரு பழைய பெயருக்‌ 
குப்‌ பிற்கால வழக்கத்தை ஓட்டிப்‌ பொருள்‌ செய்து, மக்கள்‌, 
கதை கட்டிவிடும்‌ முறைமைக்கு இஃதொரு சான்றாகும்‌. 
முன்னரே குறிப்பிட்டதுபோல வேளிர்கள்‌ அக்கினி 
குலத்தவர்‌ என்ற புராணத்தையே இந்தப்‌ புறநானூற்று 
வரிகள்‌ உணர்த்துகின்றன. 

*புறம்‌, 24 : 21. ர்கற்‌, 260 : 8. 

ர்வேளிர்‌ வரலாறு, பக்கம்‌, 11-12. 


526 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஆனால்‌, சாளுக்கியர்க்கும்‌ வேலிர்க்கும்‌ பிறர்க்கும்‌ 
உறவு உண்டு என்பது ஐயத்திற்‌ டெமின்றித்‌ தக்க. 
ஆதாரங்களுடன்‌ நிலைகாட்டப்பட்டிருக்கறது. சாளுக்கிய 
காட்டிற்கு இடப்பட்ட “வேள்புலம்‌' என்ற பெயரும்‌, மகா 
ராட்டிர காட்டில்‌ உள்ள பெல்காம்‌, பெல்ஹத்தி முதலிய 
ஊர்ப்‌ பெயர்களும்‌, வேளிர்கள்‌ தமிழகத்தின்‌ வடக்கேயும்‌ 
மேற்கேயும்‌ பரவினார்கள்‌ என்பதை கன்கு மெய்ப்பிக்கின்‌ 
றன. வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ வாழ்ந்த பல்வேறு குடி.யின- 
ரும்‌, தாங்கள்‌ எல்லாம்‌ ஆதியில்‌ ஒரு குடியில்‌ தோன்‌ றியவர்‌ 
என்ற செவிவழிக்‌ கட்டுக்‌ கதையை அடிப்படையாகக்‌. 
கொண்டு தங்களுக்குள்‌ திருமண உறவுகளை ஏற்படுத்திக்‌ 
கொண்டனராதல்‌ வேண்டும்‌. டாக்டர்‌ கிருஷ்ணசாமி: 
ஐயங்கார்‌ அவர்கள்‌ கூறுவதுபேல; இவ்வாறு “வேளிர்கள்‌ 
வடக்கிலும்‌ மேற்கிலும்‌ பரவியமையால்‌ அக்‌ காலத்தில்‌ தக்‌. 
கணத்தில்‌ வாழ்ந்துவந்த ஆரியக்‌ குடியின ரோடு இவர்கள்‌ 
ஒரு வகையான தொடர்பு கொள்ளும்படி. கேர்க்த.து.?”* 
எனவே, தமிழகத்திலிருக்த வேளிர்கள்‌ பிறகாடுகளில்‌ பர 
விக்‌ குடியேறிப்‌ பிறகு தமிழகத்திற்குப்‌ படையெடுப்பா 
ளர்களாய்‌ மீண்டு வந்தனர்‌ என்று கொள்ளுவது சிறப்புடை 
யதே தவிர வேளிர்கள்‌ தமிழகத்திற்குப்‌ புதியவராக 
வக்தனர்‌ என்று கொள்ளுவது அத்துணைச்‌ சிறப்புடைய: 
தன்று. 
4. அருவர்‌ (ஆதி அருமன்‌): 

வடமன்‌ என்னும்‌ பெயர்‌, (வடவர்‌ வழித்தோன்றல்‌” 
என்று பொருள்படும்‌ “வடவர்‌ மகன்‌” என்பதன்‌ மரூஉ 
வாகும்‌ எனக்‌ கூறப்பட்டது. அவ்வாறே, அருமன்‌ என்‌: 
பதையும்‌ ! அருவர்‌ மகன்‌' என்பதன்‌ மரூ௨வாகக்‌ கொள்ள 
லாம்‌. *அருவர்‌ குடியின்‌ வழித்தோன்றல்‌! என்பது அருவன்‌ 

*Ancient India and South Indian History and 
Culture, p. 44. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 827 


என்பதன்‌ பொருள்‌ ஆகும்‌. அருவந்தை என்பது மற்றொரு 
பெயர்‌. அருவனின்‌ தந்‌ைத என்பது அதன்‌ பொருள்‌. 
அருவன்‌ என்ற பெயர்‌ அருமன்‌ என்பதன்‌ மற்றொரு 
வடிவமாயிருக்கலாம்‌. அருவந்தை என்பவன்‌ அம்பர்‌ 
கிழான்‌ எனக்‌ கூறப்பட்டுள்ளான்‌.* எனவே, அவன்‌ ஒரு 
வேள்‌ ஆவான்‌. குடிப்‌ பெயர்கள்‌ சில வேளைகளில்‌ தனிப்‌ 
பட்டவர்களின்‌ இயற்பெயராக இருத்த ன மூண்டு. அண்டர்‌ 
மகன்‌ குஅவழுதியாரர என்பவர்‌ போன்ற பெயர்களைக்‌ 
காண்க. அருமன்‌, அருவன்‌ என்ற இரு சொற்களிலும்‌ 
“அரு? என்பதே அடிச்‌ சொல்லாயும்‌ இன்‌ நியமையாத 
உறுப்பாயும்‌ இருக்கிறது. ௮௬ என்பதன்‌ மற்றொரு வடி 
வம்‌ “ஆர்‌” என்பது. ஒரு குடி அல்லது ளைக்‌ குடியைக்‌ 
குறிக்கும்‌ இவ்‌ வடிச்‌ சொல்லிலிருந்தே, ஆர்க்காடு; அரண்‌ 
முதலிய பெயர்களும்‌, முடியுமானால்‌ ஆரியர்‌ என்னும்‌ 
பெயரும்‌, பிறந்தனவாகக்‌ கொள்ளலாம்‌, நாம்‌ முன்பு 
வேறாக ஆராய்ந்த “கள்ளில்‌ ஆர்த்தியனா? என்னும்‌ புலவர்‌$ 
ஆதி அருமன்‌ என்பானின்‌ பண்டைய நகரைப்‌ பற்றிக்‌ 
குறுந்தொகை 298-ஆம்‌ பாடலில்‌$ குறிப்பிடுகிறார்‌, ஈற்‌ 
நிணை 807-ஆம்‌ பாடலில்‌ நக்கீரர்‌ என்னும்‌ புலவர்‌ சிறுகுடி 
என்னும்‌ நகரைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு, அதன்‌ தலைவன்‌ 
(அருமன்‌? என்றும்‌ அங்குள்ள மக்கள்‌ இடும்‌ வெண்‌ 
சோற்றுப்‌ பலியைக்‌ கவர்வதற்காகக்‌ காக்கைகள்‌ கூட்ட 
மாகக்‌ குழுமியிருக்கும்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. இதன்‌ தொடர்‌ 
பாகப்‌ பட்டினப்பாலையில்‌ பல குடிகளைப்‌ பற்றிக்‌ குறிப்‌ 
பிடப்பட்டிருப்பதை ஈண்டு நினைவுகூர்தல்‌ பயனுடைய 
தாகும்‌. 


ச்புறம்‌, 985. 

ர்அகம்‌,150, 228; குறம்‌, 845; புறம்‌, 340-இவற்றின்‌ ஆசிரியர்‌. 
ர்குறுர்‌; 298; புறம்‌, 175, 389-இவற்றின்‌ ஆசிரியர்‌. 

§வரி; 4 


528 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இவ்‌ வாராய்ச்சிக்‌ கட்டுரையின்‌ தொடக்கத்தில்‌ ஏற்‌ 
கெனவே கூறியவாறு, குடிகளைப்‌ பற்றி ஆராய்வது அன்று 
நமது அடிப்படையான கேரக்கம்‌. என்றாலும்‌, இயற்‌ 
பெயர்களைப்‌ போலவே இக்‌ குடிப்பெயர்களும்‌ இன்றி 
யமையாதனவரகக்‌ காணப்பட்டமையால்‌ அவற்றைப்‌ 
பற்றி ஆராய்வதும்‌ இன்தியமையாததாயிற்று. சங்க 
காலத்திலிருந்த “திரையன்‌' போன்ற மன்னர்கள்‌ குடிப்‌ 
பெயர்களால்‌ மட்டுமே தெரிகிறார்கள்‌. வேறு சிலர்க்கு 
இயற்பெயர்கள்‌ இருந்தும்‌, அதியன்‌, தொண்டைமான்‌ 
போன்ற குடி அல்லது குடும்பப்‌ பெயராலேயே நன்கு 
உணரப்படுகிறுர்கள்‌. இவ்வாற்றால்‌ குடிகளைப்‌ பற்றி ஆராய்‌ 
வது சமது அடிப்படையான கோக்கமன்‌ றுயினும்‌, ஈம்‌ 
அடிப்படை ஆராய்ச்சிக்கு அத மிகவும்‌ தணை செய்வதாய்‌ 
அமைந்தது. தமிழகத்தின்‌ குடிகள்‌, சளைக்குடிகள்‌ குடும்‌ 
பங்கள்‌ ஆஇயவற்றைப்‌ பற்றி இவ்வளவு அரம்‌ அறிந்து 
கொண்ட காம்‌, சங்க இலக்கியத்தில்‌ வரும்‌ ஏனையக்‌ குடிப்‌ 
பெயர்கள்‌ இயற்‌ பெயர்களுக்கு உறுப்புக்களாக வரவில்லை 
யென்றாலும்‌, அவற்றைப்‌ பற்றியும்‌ காம்‌ அறீர்து கொள்‌ 
வது கலமாஞும்‌, 

கரிகாற்‌ பெருவளத்தானின்‌ வெற்றிச்‌ சிறப்புக்களைப்‌ 
பற்றிப்‌ பட்டினப்பாலை கீழ்க்கண்டவாறு குறிப்பிடு 
கிறது: ( பல்‌ *ஐணியர்கள்‌? பணிக்து ஓடுங்‌இனர்‌. பழமை 
யான அருவாளர்கள்‌ ? உன்‌ ஏவல்‌ கேட்டுகின்‌ றனர்‌. 
“வடவர்‌! வாடினர்‌. குடவர்‌ (சேரர்‌) தம்‌ சிறப்புக்‌ குன்‌ நிக்‌ 
கூம்பினர்‌. “தென்னவன்‌” (பாண்டியன்‌) வலிமை இழச்‌ 
தான்‌.......புன்மையரன பொதுவர்‌ குடிவழி அழிர்தது. 
இருங்கோவேள்‌ தன்‌ தனைவரோடு தோல்வியுற்றான்‌.* 

ஈண்டுக்‌ கு.றிப்பிடப்பட்டவருள்‌ குடவர்‌ என்பார்‌ சேர 
ரும்‌, மேற்குப்‌ பகுதியைச்‌ சார்ச்த மற்றவரும்‌ ஆவர்‌. 


*பட்டினப்பாலை : வரிகள்‌, 274.277, 281-282. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 829 


வாண்டியரைக்‌ குறிப்பிடும்போது மட்டும்‌ (தென்னவன்‌ 'என 
ஒருமையாகவம்‌ பிறரையெல்லாம்‌ பன்மையாகவும்‌ புலவர்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. ஒருவேளை பாண்டியனைத்‌ தவிர மற்ற 
வர்கள்‌ பலபல அரசர்களின்‌ தலைமையில்‌ பலபல குழுக்க 
ளாகப்‌ பிளவுபட்டிருந்திருக்கலாம்‌. வடவர்‌ என்பார்‌ வட 
.இசையைச்‌ சார்ந்த குழுக்கள்‌ எனலாம்‌. இருங்கோவேள்‌, 
துவார சமுத்திரத்தில்‌ ஆண்ட ஹொய்சளர்களின்‌ முன்‌ 
னோர்களுடைய குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌. சோழ நாட்‌ 
ற்கு வடக்கே, அதாவது கொள்ளிட நதிக்கு வட க்கே 
உள்ள காடு அருவா நாடு! எனப்படும்‌. அதற்கும்‌ வடக்கே 
உள்ள நாடு (அருவா வடதலை நாடு! எனப்படும்‌. முதலில்‌ 
காடாக இருந்த இப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த மக்கள்‌ இதைப்‌ 
படிப்படியாகத்‌ திருத்தி வயல்களையும்‌ நகரங்களையும்‌ உண்‌ 
டாக்கிக்கொண்டு பல சிற்றரசர்களின்‌ கீழ்‌ வாழ்ம்தனர்‌ 
அனலாம்‌. இப்‌ பகுதியில்‌ போர்‌ செய்தலில்‌ வல்ல குடி 
யினர்‌ “அருவர்‌' என்றும்‌, “அருவாளர்‌' என்றும்‌ வழங்க 
லாயினர்‌. ஆந்திர மாட்டை யொட்டித்‌ தமிழ்க்‌ குடியின 
ரான அருவர்கள்‌ வாழ்ந்திருக்தமையால்‌ அருவர்‌ மொழி 
அன்ற பொருளில்‌ தமிழை அரவம்‌ என ஆந்திரர்‌ அழைக்க 
லாயினர்‌. 

சிவபெருமானது திருமணத்தின்போது மேருமலை 
தாழ்ம்த, தெற்குத்‌ திசை உயர்ந்ததாக, அதைச்‌ சமநிலைப்‌ 
படுத்துவதற்குத்‌ தெற்குத்‌ திசை நோக்கி வந்த அகத்தியர்‌, 
தாம்‌ வரும்‌ வழியில்‌ வேளிரையும்‌ அருவாளரையும்‌ அழைத்‌ 
துக்கொண்டு வந்தார்‌ என்னும்‌ கதையை ஈச்சினர்கினியர்‌ 
கூறுகிழுர்‌, (அருவாளர்‌' என்பதற்கு, (அரிய வாளையுடைய 
போர்‌ வீரர்‌? என்றோ, “அரிய வீரா! என்றோ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. அவர்களுடைய நாடு (அருவாள்‌ நாடு' என 
அழைக்கப்பட்ட த. அது சோழரநாட்டி ற்கு வடக்கே அமைச்‌ 
திருந்தது. அருவாளர்‌ என்ற பெயரின்‌ மற்றொரு வவ 
அருவர்‌ என்பது. அருவர்‌' என்பார்‌ தம்மை மற்றவர்‌ அறி 


550 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


யாதபடி கரந்துகின்று தீடீரெனத்‌ தாறுமாறாகத்‌ தாக்கு 
பவர்‌ என்று கொள்ளலாமா ? இரு. வெராசப்‌ பிள்ளையவர்‌ 
கள்‌, £அருவரையே, அர்வர்னாய்‌ (Aரரவார01) என்று தாலமி 
குறிப்பிட்டுள்ளார்‌' என்றும்‌, ஆர்க்காடு, அரண்‌; அருப்பம்‌ 
என்பவை 1: அருவர்‌ ' என்பாரோடு தொடர்புடையவை 
என்றும்‌ கூறியுள்ளார்‌. அருவர்‌ என்பார்‌ நாகர்‌ குடியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ எனவும்‌ அவர்‌ கருதுதிறார்‌.* அரையர்‌ என்‌ 
னும்‌ பட்டப்பெயர்‌ தாங்கிய மன்னர்குடி யொன்றைப்‌ 
பற்றித்‌ இரு. ஈ. மு. வேங்கடசாமி காட்டார்‌ அவர்கள்‌ எழுத 
வுள்ளார்கள்‌. அரையர்‌ என்ற சொல்லை, ராஜா என்னும்‌ 
வடமொழிச்‌ சொல்லின்‌ திரிபென்று கொள்ளுவதைவிட 
£அரு? என்பதன்‌ அடியாகப்‌ பிறந்தது என்று கொள்ளு: 
வதே பொருத்தமாகும்‌. காகரையரர போன்ற பெயர்‌ 
களையும்‌ இம்‌ முறையில்தான்‌ விளக்குதல்‌ வேண்டும்‌. முரஞ்‌ 
சியூர்‌ முடிகாகராயர்‌ என்னும்‌ பெயர்‌, அரையர்‌: என்னும்‌ 
சொல்லை ஈற்றில்‌ கொண்டு, முரஞ்சியூர்‌ முடிசாக அரையர்‌” 
என்று ஆதியில்‌ வழங்கியிருக்கலாமோ என்னும்‌ கருத்தம்‌ 
ஆசாய்தற்குரியது. இப்‌ பெயரை முடிகாகர்‌ ஆயர்‌ எனப்‌ 
பிரித்துப்‌ பொருள்‌ கொள்ளவேண்டும்‌ என்று நாம்‌: 
முன்னரே குறிப்பிட்டுள்ளோம்‌. 
௮ருவாளச்‌ நாட்டிற்கு வடக்கே வாழ்ந்த வீரக்‌ குடி 
மக்கள்‌ வடவர்‌ (வடகாட்டுக்‌ குடியினர்‌) எனப்பட்டனர்‌. 
பட்டினப்பாலை தரும்‌ குடிப்‌ பெயர்களின்‌ வரிசையின்‌ 
முதலில்‌ கிற்பது (ஒளியர்‌' என்னும்‌ பெயர்‌. அவர்கள்‌ அள 
வற்றவர்கள்‌ என்று கூறப்பெற்றுள்ளனர்‌. ஒளியர்‌ என்‌ 
பார்‌ யார்‌? பட்டினப்பாலையின்‌ உரையாசிரியராயெ நச்சி 
ஒர்க்னியர்‌ பின்வருமாறு எழுதஜறோர்‌: “ ஒளியராவார்‌ 
மற்றை மண்டலத்திற்கு அரசராதற்குரிய வேளாளர்‌.”$; 
*The Chronology of the Early Tamils, pp. 227, 
228, 4கள்ளர்‌ சரித்திரம்‌, பக்கம்‌, 58-75, புறம்‌, 960 
பத்துப்‌ பாட்டு : பக்கம்‌, 560, டாக்டர்‌ ௨, வே, சா. பதிப்பு- 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌” 382: 


பட்டினப்பாலையிலுள்ள பெயர்‌ வரிசையில்‌ ஒளியா என்‌ 
பார்‌ முதற்கண்‌ குறிப்பிடப்பெற்றிருப்பதற்குக்‌ காரணம்‌? 
அவர்களது இத்‌ தகுதி போலும்‌ / 
தமிழ்நாடு பன்னிரு பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது.- 
அப்‌ பிரிவுகளைப்‌ பற்றி ஆராயப்‌ புகுவது இங்கு வேண்‌ 
டற்பால தன்றாயினும்‌, நாம்‌ இதுவரை ஆராய்ர்தனவும்‌ 
இனி ஆராய வேண்டுவனவும்‌ ஆகிய ஒளியர்‌ குடியையும்‌: 
பிற குடிகளையும்‌ குறித்து அவ்‌ வாராய்ச்சி லெ உண்மை 
களை வெளிப்படுத்தலாம்‌. மேற்குறித்த பன்னிரு பிரிவு: 
களும்‌ கொடுக்‌ தமிழ்‌ வழங்கும்‌ ஈாடுகளாகப்‌ பேசப்‌: 
படுகின்றன. 
இலக்கண பூல்களின்‌ உரைகளில்‌, கொடும்‌ தமிழ்‌ 
பேசப்படுகின்ற நாடுகள்‌ திழ்க்கண்டவாறு கூறப்பெற்‌: 
அள்ளன: தென்‌ பாண்டி, குட்டம்‌, குடம்‌, கற்காத. 
வேணாடு, பூழி; பன்றி, அருவா, அருவா வடதலை, சீதம்‌, 
மலாடு, புனல்நாடு.??* 
தொல்காப்பியச்‌ சொல்லதிகாரத்தின்‌ உரையாசிரிய: 
ரான சேனாவரையர்‌, புனல்‌ நாடு, வேணாடு என்பனவற்றை 
விடுத்து அவற்றிற்குப்‌ பதிலாகப்‌ பொங்கர்‌ நாடு, ஒளிநாடு]- 
என்பனவற்றைக்‌ குறித்தள்ளார்‌. பொங்கர்‌ நாடு என்பது: 
புனல்‌ நாட்டின்‌ மற்றொரு பெயர்‌ எனலாம்‌. ௮ஃது அவ்வா 
ராயின்‌ வேணாட்டின்‌ மறு பெயரே ஒளிநாடு எனலாம்‌ 
அன்றோ 2 
மேற்குறித்த பன்னிரு நாடுகளைப்‌ டம்‌ சிறித: 
விளக்குதல்‌ பயனுடையதாகும்‌. 
தென்‌ பாண்டி நாடு : 
தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ செர்தமிழிலிறார்து சிறிது 
வேறுபட்டதாக தமிழ்‌ பேசப்பட்ட பகுதிகள்‌ பன்ணி? 
£ *சன்னூல்‌ விருத்தி, 918. சொல்‌, 400. 


௮52 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


சண்டு எனப்பட்டன. பிற்காலத்தில்‌ வந்த இலக்கணக்‌ 
காரர்களும்‌ அங்கனமே கூறியுள்ளார்கள்‌. உரையாசிரி 
யர்கள்‌ தரும்‌ பன்னிரு காட்டுப்‌ பெயர்‌ வரிசை, தென்‌ 
வாண்டி காட்டை முதலாகக்கொண்டு தொடங்குகிறது. 
தமிழ்ப்‌ பேரகராதி இத்‌ தென்பாண்டி நாட்டை இப்போ 
தைய நாஞ்சில்‌ நாடாகக்‌ கருதுகிறது.* 
குட்ட நாடு: 

திருவாங்கூர்‌ சமஸ்தானத்தைச்‌ சேர்ந்ததும்‌ கோட்ட 
அம்‌ கொல்லம்‌ என்று வழங்குனெற சகரங்களைக்‌ கொண்ட 
அம்‌ ஏரிகளை மிகுதியாக உடையதுமாகிய ஒரு கொடுந்‌ 
தமிழ்‌ காடே குட்டநாடாகும்‌ ? எனத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி 
குறித்துள்ளது. குட்டம்‌ என்பது ஏரி அல்லது உப்பங்கழி 
அல்லது நீர்‌ நிறைந்த இடம்‌ எனப்‌ பொருள்படும்‌. இச்‌ 
காட்டின்‌ மக்களும்‌ அவர்களுக்குத்‌ தலைமை பூண்ட குடி. 
மினரும்‌ குட்டுவர்‌ என்ற பெயரால்‌ வ்‌ 
இச்‌ காட்டின்‌ முடிமன்னனை சேரன்‌, £ குட்டுவன்‌ ” 
அன்றே அழைக்கப்பட்டான்‌. 

குடநாடு : 

இது தமிழகத்தின்‌ மேற்குப்‌ பகுதிபில்‌ உள்ள காடு. 
சேரமன்னன்‌ குடநாடன்‌ என்ற பெயரால்‌ வழங்கப்பட்‌ 
பான்‌. எருமை என்னும்‌ குறுகில மன்னனது நாடு (தற்‌ 
கால மைசூர்‌, குடநாடு எனக்‌ குறிக்கப்பட்டுள்ள.து.$ழ இச்‌ 
காடு குடபுலம்‌ எனவும்‌ வழங்கும்‌. இர்‌ நாட்டின்‌ மக்கள்‌ 
அல்லது குடியினரே குடவர்‌ எனப்பட்டனர்‌. குடங்‌ 
களிலோ அல்லத பானைகளிலோ பாலும்‌ தயிரும்‌ கொண்டு 
செல்லும்‌ இடையராகெ குடவர்‌ வேறு, இங்குக்‌ குறிக்கப்‌ 
பட்ட குடவர்‌ வேறு என்று உணர்தல்‌ வேண்டும்‌. இக்‌ 
காலத்தில்‌ குடகு என வழங்கும்‌ இடம்‌ அக்‌ காலத்துக்‌ குட 
காடா ருக்கலாம்‌ எனலாமா ? குடநாடு என்பது தற்கால 


சக்கர 2045. பக்கம்‌, 960. அகம்‌, 115 : 5. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ வ 385 


மலையாளத்தின்‌ ஒரு பகுதியாக 
பேரகராதி கருதுகின்றது.* 


கற்கா நாடு : 
்‌ 


ம்‌ ௪ . ப ௬ 2 f i 
கற்கா என்பது மலைப்பூங்கா எனப்‌ கொருள்‌ படும்‌. 


தற்போது கோயம்புத்தூர்‌ மாவட்டத்தைச்‌ சார்ந்து மேற்‌ 
குத்‌ தொடர்ச்சி மலையின்‌ இழக்குப்‌ புறத்திலுள்ள கற்‌” 
குன்றுகள்‌ நிறைந்த பகுதியே கற்காகாடு எனத்‌ தமிழ்ப்‌- 
பேரகராதி கூறுகிறது.ர்‌ ஆவியரின்‌ கற்காகாடுதான்‌ இஃது 
எனலாமா ? அவ்வாறாயின்‌ அது மேற்குத்‌ தொடர்ச்ச 
மலையிலிருந்து பழனிமலை வரையில்‌ பரவியிருர்‌ திருக்க- 
வேண்டும்‌. 
வேணு : 

வேளிரின்‌ நாடு வேணாடு எனல்‌ வேண்டும்‌. தற்போ- 
தள்ள கோட்டாறு என்னும்‌ பகுதியோடு கூடிய தீருவாங்‌- 
கூப்‌ பகுதியே வேணாடு எனத்‌ திருவாங்கூர்ப்‌ பழம்பொரு:- 
ளாராய்ச்‌ச வெளியீடு குறிக்கின்றது] திருவிசைப்பாப்‌- 
பாடிய வேணாட்டடிகள்‌ இங்குத்‌ தோன்‌ நியவரேஃ- 
குடபுலம்‌ எனக்‌ குடதாடு வழங்கப்பட்டாற்போல, வேள்‌" 
புலம்‌ என வேணாடு வழங்கப்பட்டது. திவாகரத்தின்படி 
வேணாடு என்பது சாளுக்கியரின்‌ நாடாகும்‌. தென்‌ இந்தி. 
யக்‌ கல்வெட்டுகளின்‌ மூன்றாம்‌ பகுதி 60-ஆம்‌ கல்வெட்டும்‌ 
இவ்வாறே கருதூன்றது. பேராசிரியர்‌ மு. இராகவையங்‌" 
கார்‌ அவர்கள்‌ வேணாடு என்பது கூர்ச்சம்‌ அல்லது மகா 
ராஷ்டி.ர பூமி (அல்லது பொதுவாகத்‌ தக்காணம்‌) என்பர்‌; 
மேலும்‌ பஞ்சத்‌ திராவிட நாடுகளுள்‌ அடங்கிய தமிழ்‌. 
தெலுங்கு, கன்னட நாடுகளோடு மஹாராஷ்டி.ரமும்‌ கூர்ச்‌ 
சாரமும்‌ அடங்குதல்‌ இக்‌ கொள்கையையே வற்புறுத்த 
வதும்‌ காண்க என்பர்‌. சேனாவரையர்‌, வேணாட்டி ற்குப்‌ 
- சேபேக்கம்‌, 004, பக்கம்‌, 818. 

ச்‌, A. S. 1, 296. வேளிர்‌ வரலாறு, பக்கம்‌, 17... 


> 


334 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பதிலாக ஒளி காட்டைக்‌ குறிக்கிறார்‌ என முன்னர்க்‌ கண்‌ 
"டோம்‌. எனவே, ஒளியரே வெளியர்‌ எனலாமா ? 
மூழிநாடு : 
மலைவழி அல்லது கணவாய்‌ என்று பொருள்‌ படும்‌ 
அழை என்ற சொல்லுக்கும்‌ பூழி என்ற சொல்லுக்கும்‌ 
ஏதாவது தொடர்பு உண்டா ? பழங்காலத்தில்‌ இது மேற்‌ 
கில்‌ சேர நாட்டிற்குள்‌ இருக்திருக்கவேண்டும்‌. பூழிகாடு 
கன்னனின்‌ காடாகக்‌ கூறப்பட்டுள்ளது. சங்க இலக்கி 
அத்திலேயே, கொண்கானம்‌ ஈன்னணின்‌ நாடாகும்‌ என்‌ 
பது காணப்படுகிறது. எனவே, கொண்கானத்தின்‌ மற்‌ 
றொரு பெயரே பூழி என்பதாம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. பூழி 
காட்டு மக்கள்‌ இழக்குப்‌ பக்கமாகச்‌ சென்று பாண்டிய 
காட்டிற்‌ குடியேறி வாழத்‌ தொடங்கிய பின்னர்ப்‌ பாண்‌ 
டய மன்னன்‌ பூழியர்கோன்‌ என வழங்கலானான்‌. 
பன்றி நாடு : 
பழனிமலையைச்‌ சுற்றியுள்ள பகுதியே பன்றி நாடு 
னத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி கூறுகிறது.* தொல்காப்பிய 
உரையாசரியரான இளம்பூரணரும்‌ இதே வகையாகக்‌ 
குறித்தள்ளார்‌.ர்‌ 
அருவா (அருவாள்‌ நாடு) : 


(ுன்னூல்‌ சூத்திரம்‌ 272. மயிலைகாதர்‌ உரையைக்‌ 
காண்க.) கொள்ளிடத்திற்கு வடக்கே தென்னார்க்காட்டு 
மாவட்டத்தின்‌ பெரும்‌ பகுதியே அருவாநாடு எனக்‌ 
கருதப்படுகிறது. 

அருவா வடதலை நாடு: (அருவாள்‌ வடதலை நாடு;) 

(கன்னூல்‌ சூத்திரம்‌ 272 மயிலைநாதர்‌ உரையைக்‌ 
காண்க). இது தற்போதுள்ள செங்கற்பட்டு மாவட்டமே 
யாஞும்‌ எனத்‌ தமிழ்ப்‌ பேரகராத$ கூறுகிறது. 

*பச்கம்‌, 2566. தொல்‌, சொல்‌, 994. 

1 தமிழ்ப்‌ பேரகராதி: பக்கம்‌, 185, பக்கம்‌, 185. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 885 
சீதநாடு : 
தற்காலத்துக்‌ கோயம்புத்தூர்‌ நீலகிரி மாவட்டப்‌ பகுதி 
களைக்‌ கொண்ட நாடே சீதநாடு எனத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி 
கூறு£கிறது.* 


மலாடு : 


மலைநாடு என்பதன்‌ மரூ௨வே மலாடு என்பதாம்‌. 
தற்காலத்துத்‌ திருக்கோயிலூரும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள 
யகுதிகளுமே மலாடு ஆகும்‌ என்றும்‌, மலையமான்‌ நாடு என்‌ 
பதன்‌ மரூ௨வே மலாடு என்றும்‌ தமிழ்ப்‌ பேரகராதி கூறு 
இறதுர்‌ ஈன்னூல்‌ உரையும்‌ மரூ௨ என்பதில்‌ இதே 
கருத்தை உடையதாகும்‌. 
புனல்‌ நாடு : 


நீர்‌ நிறைந்து வளம்‌ மிகுந்த நாடு என்பது புனல்நாடு 
என்பதன்‌ பொருளாகும்‌. புனல்நாடு என்பது சோழ 
காடாகும்‌ என்று தமிழ்ப்‌ பேரகராதி கூறுகின்ற.து.8 புனல்‌ 
நாட்டிற்குப்‌ பதிலாகச்‌ சேனாவரையர்‌ *பொங்கர்‌ நாடு” 
என்ற ஒரு காட்டைக்‌ குறிக்கறொர்‌. சோலைகாடு என்பது 
இதற்குப்‌ பொருள்‌. இப்‌ பொருள்‌ சோழ நாட்டிற்குப்‌ 
பொருத்தமேயாஞும்‌. எனவே, வேணாட்டை ஒளிநாடு 
எனவும்‌ வேளிரை ஒனியர்‌ எனவும்‌ சேனாவரையர்‌ கருது 
இரு என்று சாம்‌ கொள்வது தவறாகாது. 

பட்டினப்பாலை குறிக்கும்‌ பொதுவர்‌ என்ற குடியின 
ரைப்‌ பற்றி இனி சாம்‌ ஆராய்தல்‌ வேண்டும்‌. பட்டினப்‌ 
பாலையில்‌ தவிரச்‌ சங்கநூலில்‌ வேறெவ்விடத்திலும்‌ பொது 
வர்‌ என்ற ஆட்சி உள்ளதாகத்‌ தெரியவில்லை. மணிமேகலை 
யில்‌ இச்‌ சொல்‌ பொது மகளிர்‌ (கணிகையர்‌)$ என்னும்‌ 
பொருளில்‌ ஆளப்பட்டுள்ளது. அவர்களைப்‌ பற்றி காம்‌ இப்‌ 
போது அக்கறை கொள்ளவேண்டுவதில்லை. முல்லை நிலங்‌ 
சபச்சம்‌, 1475, பக்கம்‌, 9104. ஈன்‌, 278 உரை. 


8பக்கம்‌, 2816. $28: 51. 


556 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


களில்‌ வாழும்‌ ஆயர்கள்‌ பொதுவர்‌ என வழங்கப்பெறுவர்‌... 
- அவர்கள்‌ இடையர்‌ எனவும்‌ வழங்கப்பெறுவர்‌. இடையர்‌ 
என்ற சொல்லும்‌ பொதுவர்‌ என்ற சொல்லும்‌ ஒரே பொரு. 
யே குறிக்கும்‌, செல்வம்‌, வாழ்க்கை கில்‌ ஆகியவற்றில்‌ 
தலையாயவராய்‌ (முதல்வராய்‌, முதலிகளாய்‌) உள்ளவர்க்‌ 
கும்‌, நாள்தோறும்‌ உழைத்து வயிறு வளர்க்கும்‌ கடைய 
ருக்கும்‌ இடைப்பட்டவரே இடையர்‌ அல்லது பொதுவர்‌ 
எனப்படுவர்‌. அல்லது, மிக உயர்ந்த மலைப்பகுதிகளுச்‌ 
கும்‌ மிகத்‌ தாழ்ந்த வயல்‌ நிலப்பகுதிகளுக்கும்‌ இடையே 
வாழ்ந்த மக்கள்‌ பொதுவர்‌ அல்லது இடையர்‌ எனப்பெற்‌ 
றார்‌ எனலாம்‌. தமிழகத்தில்‌ இடையர்‌ குடியின்‌ குறுமில 
மன்னர்கள்‌ அசோகர்‌ கட்டளைகளில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
ஹிடராஜாக்களே யாவர்‌ என்பது இரு. சிவராசப்பிள்ளை 
யவர்களின்‌ கருத்தாகும்‌* என்பது மற்றோரிடத்தில்‌ குறிச்‌ 
கப்பட்டது. ஆய்கள் காம்‌ இடையர்கள்‌ என்று கூறுவ 
தற்குத்‌ தடை கூறப்பட்டதெனினும்‌ அசோகர்‌ கட்டளை 
களில்‌ காணும்‌ ஹிடசாஜாக்களே தமிழ்‌ காட்டு இடையர்‌ 
குடியின்‌ குறுகில மன்னர்கள்‌ ஆவர்‌ என்ற அவர்‌ கருத்‌ 
தற்குத்‌ தடையொன்றும்‌ கூறுவதற்தில்லை. 
ஈண்டுக்‌ குறித்த பொதவர்‌ என்பார்‌ ஆடுமாடு மேய்த்‌ 
தல்மட்டும்‌ செய்யும்‌ சாதாரணமான இடைய ல்லா; 
முல்லைகில இடையர்‌ குடியினராய்‌ மற்றவர்கள்மீது படை 
யெடுப்பதிலும்‌, பிறர்‌ படையெடுப்பின்‌, அவர்களை எதிர்த்து 
வென்று தங்களைக்‌ காத்துக்கொள்வதிலும்‌ ஆற்றல்‌ வாய்ச்‌ 
தவர்‌. பெசதுவரரவார்‌, 8 புல்லீய இடையராய்‌ அரசாள்‌ 
வோர்‌ 1 என்று ஈச்சினார்க்னியர்‌ கூறுவது கொண்டு; 
புல்லிய இடையராய்ப்‌ பிறந்தும்‌ அரசாள்பவரே பொதுவர்‌ 
என்பத தெளிவாகிறது. இவர்கள்‌ முப்பெரு மன்னர்‌ 


*The Chronology of the Early Tamils—p. 168, 169- 
ர்பத்துப்‌, பக்கம்‌, 561. 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 887. 


குடும்பங்களையோ, வேளிர்‌, ஒளியர்‌ குடிகளையோ குறுமில 
மன்னர்‌ குடும்பங்களையோ, போர்‌ வீரர்களான அரு ” 
வாளர்‌ குடியினரையோ சேர்ந்தவர்க எல்லர்‌. அதனால்‌- 
தான்‌ தாழ்ந்த மிலையிலிருக்‌து திடீரென உயர்நிலைக்குவரும்‌ 
இவர்களை உயர்வாக மதிக்காமல்‌ பட்டினப்பாலை ஆசிரியர்‌ 
அவர்களைப்‌ “புன்‌ பொதுவர்‌' என்று குறிப்பிடுறொர்‌ 
எனலாம்‌, 
5. அண்டர்‌ (அண்டர்‌ மகன்‌ குறுவழுதி); 
பதிற்றுப்பத்தில்‌ ௮ண்டா' என்னும்‌ குடியினர்‌ குறிக்‌ 
கப்படுகின்‌றனர்‌.* அவர்களும்‌ முல்லைநிலக்‌ குடியினரே. 
அவர்களுடைய தலைவன்‌ கழுவுள்‌ என்னும்‌ பெயரினன்‌.ர்‌ 
காமூர்‌ என்பது அவனுடைய தலைநகரம்‌. இக்‌ நகரம்‌ தமி 
மகத்தின்‌ வட வெல்லைக்கு வடக்கே, வட ஆரிய ௮7௬ 
களின்‌ தெற்கெல்லைக்குத்‌ தெற்கே அவற்றின்‌ இடைப்‌ 
பட்ட பகுதி ஆகும்‌ என டாக்டர்‌ எஸ்‌, கிருஷ்ணசாமி 
ஐயங்கார்‌ அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இக்‌ கழுவுள்‌ என்‌ 
பான பல குறுநில மன்னர்களைப்‌ போரில்‌ வென்றவன்‌. 
உயர்ந்து பரச்து விளங்கும்‌ வெண்‌ குடையையும்‌, வெற்றி 
தரும்‌ போர்‌ வன்மையையும்‌ அழியாத புகழையும்‌ உடைய 
பதினான்‌கு வேளிர்களோடு இவன்‌ போர்புரிந்தமையைப்‌ 
பரணர்‌, 
₹* அடுபோர்‌ ம 
வீயா விழுப்புகழ்‌ விண்தோய்‌ வியன்குடை 
ஈரெழு வேளிர்‌ இயைந்தொருங்‌ கெ றிந்த 
கழுவுள்‌ காமூர்‌ போல... ஃஃ48 
என்ற வரிகளால்‌ குறிப்பிடுகிறார்‌. 
*88 : 9. ர்பதிற்‌, 88: 7. 
{Ancient India and South Indian History and 
Culture; ற. 47. 8அகம்‌, 185 : 10-14, ' 
சங்‌, 22 


338 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அககானூறு 865-ஆம்‌ பாடலில்‌* மருதன்‌ இளசாக 
்‌ ஞர்‌ என்பவர்‌ இவனுடைய சிறந்த வண்மையைப்பற்றியும்‌ 
இவனுடைய காமூருக்குப்‌ பூதம்‌ ஒன்று கொணர்ந்த, 
பொரி அரை வேங்கைமரத்தின்‌ புதுமலர்‌ ஊர்முழுதும்‌ 
மணம்‌ வீசுவதைப்பற்றியும்‌ பாடுகின்றார்‌. இவ்‌ வேங்கை 
மரம்‌ கிடைத்தற்கரிய மரமாக இரும்திருக்கலாம்‌. கழுவுள்‌ 
அதைத்‌ தனது காவல்‌ மரமாகக்கொண்டு அதன்‌ மலர்‌ 
களால்‌ கண்ணிகட்டித்‌ தன்‌ முடியில்‌ அணிர்தகொண்டா 
னாதல்‌ வேண்டும்‌. 

அரிசில்கழோர்‌, பதிற்றுப்பத்து எட்டாம்‌ பத்தில்‌? 
பெருஞ்சேரலிரும்பொறை, கழுவுளை வென்றமையை 
விவரிக்கின்றார்‌. “ கழுவுள்‌ என்பான்‌ எருதுகளும்‌ பசுக்‌ 
களும்கன்றுகளும்‌ நிரம்ப உடையவன்‌. அவனுடைய வீரர்‌ 
கள்‌ இடைவிடாமல்‌ படையெடுத்துச்‌ சென்று புலவு நாற்றம்‌ 
வீசும்‌ தங்கள்‌ வில்லைக்கொண்டு பகைப்‌ புலத்திலிருந்‌ து ஆன்‌ 
நிரைகளைக்‌ கவர்ந்து வருவார்கள்‌. ஆனால்‌, சேரமான்‌ இவர்‌ 
களை வென்று ஆனிரைகளைக்‌ கைப்பற்றினான்‌. கழுவுளின்‌ 
சாட்டில்‌ பாலும்‌ தயிரும்‌, ஆயர்‌ மகளிரால்‌ தயிரினின்‌ றும்‌ 
எடுக்கப்படும்‌ வெண்ணெயும்‌ கிரம்பியிருக்கும்‌. சேரமா 
னின்‌ வீரர்கள்‌ அச்த வளமான காட்டையும்‌ காமூர்‌ ஈகரத்‌ 
தையும்‌ பாழாக்கனர்‌, ஆவின்‌ பயனாயெ பாலும்‌ தயிரும்‌ 
கொண்டு செல்வச்‌ செருக்குடன்‌ வாழ்க்த மக்களின்‌ தலைவ 
பிய கழுவுள்‌, தான்‌ சேரமானோடு பொருமுன்பு தன்‌ 
காட்டில்‌ கேட்ட தயிர்‌ கடையும்‌ ஒலி, பொருதபின்‌ கேளா 
மையால்‌ ஒவ்வொரு நாளின்‌ காலையிலும்‌ தன்‌ தோல்வியை 
கினைத்து வருந்தினான்‌. விருக்தினரை உபசரித்து வளமாக 
வாழ்ந்த அவனுடைய மக்கள்‌ தங்களது எராளமான செல்‌ 
வத்தை வீட்டுவிட்டுப்‌ பிற நாடுகளுக்குத்‌ தப்பியோடினர்‌.” 


சரி, 11-15. +71 : 18-19, 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 889 


இப்‌ பதிற்றுப்‌ பத்துப்‌ பாடலின்‌ பழைய உரையாசிரி 
வர்‌, 8 கழுவுளாவான்‌ அவ்‌ விடையர்க்குத்‌ தலைவனாய்க்‌ ” 
குறும்பு செய்திருக்தா ஜொருவன்‌ ”' என்ற குறிப்பைத்‌ தந்‌ 
துளிளார்‌. 

இளஞ்சேர லீரும்பொறையைப்‌ புகழும்‌ ஒன்பதாம்‌ 
யத்தில்‌, பல மன்னர்களையும்‌ குறுநிலத்‌ தலைவர்களையும்‌ 
"வென்ற சேர பரம்பரையில்‌ இரும்பொறை தோன்‌ நியவன்‌ 
என்பதும்‌, சேரரிடம்‌ தோற்றவர்களுள்‌ கழுவுளும்‌ ஒரு 
வன்‌ என்பதும்‌ குறிக்கப்பட்டுள்ளன. அப்‌ பத்தின்‌ ஒரு 
பாடல்‌ கழுவுள்‌ தோற்ற செய்தியைக்‌ கூறுகின்றது. 
“£ கடல்மிது படையெடுத்துக்‌ கடம்பரை வென்று, அவரது 
காவல்‌ மரமாகிய கடம்ப மரத்தை வேரோடு வெட்டி 
யெறிந்தும்‌; காமூரில்‌ இருர்துகொண்டு இடைவிடாது 
போர்‌ புரியும்‌ கழுவுள்‌ என்பானைப்‌ புறமுதுகு காட்டி 
யோடச்செய்தும்‌, பிற மன்னர்களை யழித்தும்‌, விரைம்‌,து 
செல்லும்‌ குதிரைகளையுடைய அண்டர்களை வென்று அரத்‌ 
இயும்‌, ஈன்னனின்‌ ஒளிபொருந்திய மலர்களையுடைய 
வாகை மரத்தைத்‌ தடிர்தும்‌, புகழ்பெற்றுப்‌ பகைவரது 
இரத்தம்கொண்டு பிசைந்த சோற்றுக்‌ குவியலைப்‌ படைத்து 
அயிரை மலையில்‌ உள்ள கொற்றவையை வழிபட்டும்‌, வேர்‌ 
தரும்‌ வேளிரும்‌ அடிபணிந்து பின்பற்றி நிற்க வெற்றி 
எய்திய பெருமக்களின்‌ வழிவர்தோனே ['* என்பதை 
கோக்குக. 

சேரமான்‌ கழுவுளை வென்றதம்‌ அண்டரை வென்ற 
தும்‌ ஒரே படையெடுப்பில்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. பதிற்றுப்‌ 
பத்து இந்த 88-ஆம்‌ பாடலில்‌ உள்ள அண்டர்‌ என்னும்‌ 
சொல்‌ பொதுவாக; பகைவர்‌' எனப்‌ பொருள்படும்‌ என்று 
தமிழ்ப்‌ பேரகராதி கூறுகிறது.ர்‌ ௮ஃது அண்டார்‌ என்ப 
தன்‌ இரிபாக இருக்கலாம்‌ என்றும்‌ கருதுகின்றது. எனவே, 


பதிற்‌, 88 : 5-14. ர்பக்கம்‌, 50. 


540 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


_கழுவுளின்‌ குடி வேறு, அண்டர்‌ குடி வேறு என அத: 
கருதுறெது எனலாம்‌. அக்‌ கருத்து, டாக்டர்‌ சாமிகாதைய 
ரவர்கள்‌ பதிற்றுப்பத்து உரையில்‌ எழுதியதை* ஓட்டிய 
தாகலாம்‌. ஆனால்‌, , 

“ பொருமுரண்‌ எய்திய கழுவுள்‌ புறம்பெற்று 
நாம மன்னர்‌ துணிய நூறிக்‌ 
கால்வல்‌ புரவி அண்டர்‌ ஓட்டி ?” 

என்ற மூன்று வரிகளும்‌ கழுவுளையும்‌ அவனுடைய வீரர்‌: 
களையும்‌ சேரமான்‌ எதிர்த்தமையையே குறிப்பிடுக றன. 
அண்டர்‌ என்னும்‌ சொல்‌, பத்துப்பாட்டுப்‌ பட்டினப்பாலை: 
யில்‌ வரும்‌ பொதுவர்‌ என்ற சொல்லைப்போல _ஒரு குடி 
யைக்‌ குறிப்பதாகவும்‌ கொள்ளலாம்‌. இவ்‌ வண்டர்களும்‌ 
பொதவர்களும்‌ குறும்பர்‌ எனப்பட்டனர்‌. அண்டிரன்‌, 
அண்டிரே என்ற சொற்களொடும்‌ அண்டர்‌ என்னும்‌ 
சொல்லுக்குத்‌ தொடர்புண்டு எனவும்‌ கொள்ளலாம்‌. 
“அண்டர்‌ மகன்‌: குறுவழுதி' என்ற புலவர்‌ பெயரிலும்‌ 
இவ்‌ வண்டர்‌ எனும்‌ சொல்‌ காணப்படுகிறது, அண்டர்‌ 
குடியிற்‌ பிறந்த குறுகிய வடிவமுடைய வழுதி என்பது 
இப்‌ பெயரின்‌ பொருள்‌. இக்கு வழுதி என்ற பெயர்‌ 
பாண்டியனைக்‌ குறிப்ப தன்று; அஃது இப்‌ புலவரது இயற்‌: 
பெயரேயாம்‌. 
6. இடையர்‌ (இடையன்‌ சேந்தன்‌ கொற்றனர்‌; இடையன்‌ 

நெடுங்கீரனர்‌? இடைக்காடனர்‌): 

மேலே குறிப்பிட்ட உரையாசிரியர்கள்‌ இருவரும்‌ 
அண்டரை இடையர்‌ என்றே கெொள்ளுகிறுர்கள்‌. நற்‌: 
திணையில்‌, 

*161-ஆம்‌ பக்கம்‌. 

ரஅகம்‌, 150, 228; குதர்‌, 815; புறம்‌, 846 இவற்றின்‌ 

ஆசியர்‌. ்‌ 


கு 


மூவேந்தரின்‌ ஆட்சியில்‌ அடங்காத குடிகள்‌ 84] 


பாணி கொண்ட பல்கால்‌ மெல்லுறி, 
ஜெலிகோல்‌ கலப்பை அதளொடு சுருக்கிப்‌ 
பறிப்புறத்‌ திட்ட பால்நொடை இடையன்‌ ”* 


என்‌ தர்‌ இடையனைப்‌ பற்றிய விளக்கம்‌ வருறதெனினும்‌ 
அங்க இலக்கியத்தில்‌ இடையர்‌ என்பார்‌ ஒரு குடியினர்‌ 
அன யாண்டும்‌ வந்திருப்பதாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌, 
இடையன்‌ சேந்தன்‌ கொற்றனார்‌! இடையன்‌ நெடுங்‌ 
இிரனார்‌! . இருவரும்‌ இடையன்‌ என்னும்‌ குடிப்பெயரைத்‌ 
_தாங்கிரிற்கிரார்கள்‌. அசோகர்‌ கல்வெட்டுக்களில்‌ ஒன்‌ ற$ 
*ஹிடராஜா'வைப்‌ பற்றிக்‌ குறிக்கிறது. இன்னது என்று 
இன்றுவரையில்‌ அறியப்படாது நிற்கும்‌ £ஹிட' என்னும்‌ 
பெயர்‌ ஆயி என ஒருமையில்‌ வழங்கும்‌ ஆயர்‌ என்பத 
னோடு ஒரே பொருளில்‌ வரும்‌ £இட', இடைய, இடையர்‌ 
என்னும்‌ தமிழொலி முதலில்‌ வடமொழி ஹகர ஓலிபெற்று 
இட டாடும்‌ எனக்‌ காலஞ்‌ சென்ற இரு. சிவராசப்‌ 
பிள்ளையவர்கள்‌ கூறுகின்றார்‌.॥ஏ மேலும்‌, அவர்‌, ஹிட 
ராஜாவை ஆயி என்றே கொள்ள முற்படுகிறார்‌. ஆனால்‌, 
ஒருமையில்‌ குறிக்கப்படும்‌ ஹிடராஜா என்பவன்‌ சோழ 
பாண்டியருக்குரிய தமிழ்‌ காட்டிற்கு வேறானதொரு 
பகுதிக்கு உரியவன்போலக்‌ கூறப்பட்டிருத்தலை அவர்‌ 
கவனிக்கவில்லை. இடையர்‌ என்பார்‌ சேர சோழ பாண்டி 
யர்‌ மூவர்க்கும்‌ உரிய தமிழகத்திற்கு வேறான நாடுகளுக்கு 
அரசுரிமை எய்தியவர்களாக இருக்கலாம்‌. 
சங்கப்‌ புலவர்களுள்‌ ஒருவராகிய இடைக்காடனார்‌ 
இவ்‌ விடையர்‌ குடியைச்‌ சேர்ந்தவராகக்‌ கருதப்பெறுகிறார்‌. 


*நற்‌, 142 ; 4, *அகம்‌, 815-இன்‌ ஆசிரியர்‌. 

1அகம்‌, 166-இன்‌ ஆசரியர்‌, பாறைக்‌ கட்டளை 2011]. 

SEpigraphia Indica, Vol. Il, ற. 471 - Rock 
Bdict XIII - The Shabazgrahi Version. 

{The Chronology of the Early Tamils, ற. 169. 


> 


542 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அவ்வாறாயின்‌ காடன்‌ (காடுறை கடவுள்‌) என்பது அவரது 
இயற்பெயர்‌ எனவும்‌, இடை யென்னும்‌ அடை அவருடைய 
குடியைக்‌ குறிப்பது எனவும்‌ காம்‌ கொள்ளவேண்டும்‌. 
இடைக்காடு என்னும்‌ ஊரைச்‌ சார்ந்தவராதலின்‌ அவர்‌ 
இப்‌ பெயர்‌ பெற்றார்‌ என்று கூறுவாரும்‌ உளர்‌. 
10. தமிழக எல்லைப்புறத்தில்‌ 
வாழ்ந்த குடிகள்‌ 

1. தொண்டையரும்‌, திரையரும்‌ (திரையன்‌; தொண்டை 
மான்‌ இளந்திரையன்‌) : 


தொண்டையர்‌ என்னும்‌ சொல்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ பல 
வற்றில்‌ காணப்படுகிறத.* இச்‌ சொல்‌ பன்மையி லமைக்‌ 
திருப்பதால்‌, இஃது ஒரு குடும்பத்தையோ குடியையோ 
குறிப்பதெனக்‌ கொள்ளலாம்‌. ££ பகைவர்‌ நாட்டு வளக்‌ 
களை நுகரும்‌ உயர்ந்த தோற்றமுடைய யானைகளையும்‌ 
பெரிய தேர்களையுமுடைய தொண்டையரின்‌ சுரபுன்னை 
மரங்கள்‌ நிறைந்த மலைகள்‌ உள்ள இடமேர்‌ தொண்டை 
யர்‌ உறைவிடம்‌ என்ற குறிப்பு ஈண்டு உள்ளது. தொண்‌: 
டையர்கள்‌ சிறந்த போர்வீரர்கள்‌. 4 தொண்டையர்கள்‌ 
சன்கு பழகிய யானைகளைக்கொண்டு, வெற்றிதரும்‌ போர்‌ 
களைச்‌ செய்வார்கள்‌. அவர்களுக்கு உரியது வேங்கடமலை. 
அத முதற்‌ கூட்டங்கள்‌ தவழும்‌ ஏறுதற்கரிய உயர்ந்த: 
கோடுகளையும்‌ ஓங்கு வெள்ளருவிகளையும்‌ உடையது. 
அதற்கு அப்பால்‌ இருப்பது வடுகர்‌ நாடு. இப்‌ பாடற்‌ 
கருத்நிலிரும்து வேங்கடமலையே தொண்டையரின்‌ ஆட்சு' 
மிடமா யிருந்தது என அறிகிறோம்‌. இங்கும்‌ அவர்க 

*குஅம்‌, 260; அகம்‌, 218; பெரும்பா, 454 முதலியவற்றைச்‌ 
காண்க. 


*்குஐர்‌, 200 : 5-6. அகம்‌, 218 : 1-8. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 885 


ளுடைய போர்கள்‌ குதிப்பிடப்பட்டுள்ளன. அவர்களுக்‌ . 
குப்‌ போரில்‌ வெற்றிதருவன அவர்களுடைய யானைகளே 
எனவும்‌ அறிகிறோம்‌. தாயங்‌ கண்ணனார்‌ இப்‌ பாடலை 
இயற்றியபோது தொண்டையர்கள்‌ வேங்கடமலையில்‌ குடி. 
யேறி நிலைத்திருந்தா ராதல்‌ வேண்டும்‌. 

சங்கநூல்களில்‌ காணும்‌ பிற குறிப்புக்களிலிருக்து, 
திரையரே தொண்டையர்‌ என்பது தெளிவாகின்‌ றது. 
காட்டூர்கிழார்‌ மகனார்‌ கண்ணனார்‌ என்பவர்‌ அகம்‌, 85-ஆம்‌ 
பாடலில்‌, திரையன்‌ என்பான்‌ ஒருவனை வேங்கடமலையின்‌ 
தலைவனாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 4 வென்வேல்‌ திரையனுக்கு 
உரியது வேங்கட நெடுவரை. அம்‌ மலையின்‌ சாரலில்‌ 
பைங்கண்‌ யானை, கன்று ஈன்று மெலிந்த தன்‌ பிடிக்கும்‌ 
கன்றுக்கும்‌ முற்றாத மூங்கில்‌ முளையைக்‌ கொண்டுவந்து 
ஊட்டும்‌ ?* என்பதைக்காண்க, 

திரையர்‌- அல்லது தொண்டையர்‌ எங்கிருந்து யானை 
களைப்‌ பெற்றார்கள்‌ என்பது இப்‌ பாடலிலிருக்து தெரிகிறது. 
இப்‌ பாடலிற்‌ குறிப்பிடப்படுபவனின்‌ இயற்பெயர்‌, (வென்‌ 
வேல்‌ திரையன்‌? என்றே கொள்வதா அல்லது திரையன்‌ 
என்று மட்டும்‌ கொள்வதா என்பது தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை  பெரும்பாணாற்றுப்படைர்‌ பல்வேல்‌ திரையன்‌ 
என்பானைப்பற்றிக்‌ குறிப்பிடுறெது. இவன்‌ காஞ்சிபுர 
இல்‌ இருர்‌.து அரசாண்டு வந்தவன்‌. இவன து முழுப்பெயர்‌ 
தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ என்பது. (தொண்டை 
யர்‌ குடியில்‌ தோன்‌ றிய இளைய திரையன்‌! என்பது இதன்‌ 
பொருள்‌. இவனை இளைய திரையன்‌ என்றால்‌; வேங்கட 
மலைக்‌ குரியவனை மூத்த இரையன்‌ எனலாம்‌. திரையர்‌ 
அல்லது தொண்டையர்‌, ஒரு தலைமுறைக்குள்‌ வேங்கட 
மலையிலீருந்‌ து காஞ்சிபுரத்திற்குக்‌ குடியேறினர்‌ என்று 
கூறவேண்டும்‌. 


*அகம்‌, 85, 5-9, வரி, 97. 


344 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அதியமானின்‌ காலத்தவனாிய ஒரு தொண்டை 
மானைப்‌ பற்றி ஒளவையார்‌ பாடியுள்ளார்‌.* தமிழக வர 
லாற்றின்‌ முதற்கசலத்தில்‌ முடிமன்னர்கள்‌ ஆற்றலிற்‌ 
சிறந்து விளங்கியிருக்தனர்‌. அதற்கடுத்த காலத்தில்‌ குறு 
தில மன்னர்களாயெ வள்ளல்கள்‌ மேலோங்க மூவேந்தர்‌ 
களையும்‌ ஒளிமழுங்கச்‌ செய்தனர்‌. இறுதிக்‌ காலத்தைச்‌ 
சேர்க்தவன்‌ இளந்திரையன்‌. ஒளவையார்‌ பாடிய 
தொண்டைமான்‌ இளந்திரையனுக்கு, இவன்‌ முற்பட்ட 
வன்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. இர்தத்‌ தொண்டைமானைப்‌ 
பற்றி ஒளவையார்‌ வஞ்சப்‌ புகழ்ச்சியாகப்‌ பாடியதும்‌, 
அவனுடைய வலிமையைப்பற்றியும்‌ படைக்கலங்களைப்‌ 
பற்றியுமே ஆகும்‌. 

தொண்டையர்‌ வேங்கட மலையிலிருக்து காஞ்சிபுரம்‌ 
வரையில்‌ வென்று தம்‌ அடி.ப்படுத்தினர்‌. அகம்‌, 840-ஆம்‌ 
பாடலில்‌ ஈக்‌£ரர்‌, பொலம்பூண்‌ திரையன்‌ என்பான்‌ கடற்‌ 
கரையையடைந்து *பவத்திரி' என்ற அழயெ நகரை அமைத்‌ 
தக்கெொண்டதாகப்‌ பாடுகிறார்‌. அவர்‌ அச்‌ நகரின்‌ வளத்‌ 
தையும்‌ சிறப்பையும்‌ தலைவியின்‌ அழகுக்கு உவமிக்கின்றார்‌. 
“பவத்திரி? என்பது அய தமிழ்ச்‌ சொல்லாகத்‌ தெரியவில்லை. 
அஃது ஆர்திரச்‌ சொல்‌ ஒன்றன்‌ திரிபாகவோ, பிராஒருதச்‌ 
சொல்‌ லொன்றன்‌ திரிபாகவோ இருக்கலாம்‌, எஃது 
எவ்வாறேனும்‌, தொண்டையர்‌ என்னும்‌ குடியினர்‌ 
மற்றத்‌ தஇசைமொழிகளும்‌ பேசப்பெற்ற தமிழக எல்லைப்‌ 
புறங்களில்‌ வாழ்ச்தவர்‌ என்பதை இப்‌ பெயர்‌ காட்டுகிறது. 

(தொண்டை! என்பது ஒரு முட்கொடி வகையாகும்‌. 
அதுவே இக்‌ குடியினரைக்‌ குறிக்கும்‌ சன்னமாக இரும்‌ 
இருக்கலாம்‌. சோழர்களின்‌ பெயர்களுள்‌ ஒன்றான 
தொண்டியோர்ர்‌ என்ற சொல்லும்‌ தொண்டையர்‌ என்ற 


*பூறம்‌, 90. 
லெப்‌, ஊர்காண்‌ காதை : 107; தொண்டியோர்‌-சோழகுலத்‌ 
தோர்‌ 2 அடியார்க்கு கல்லார்‌ உரை. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 885 


(சொல்லும்‌ தம்முள்‌ மயக்கத்தை விளைவிப்பனவாகும்‌. 
இழைக்‌ கடற்கரையிலுள்ள தொண்டி, மேலைக்‌ கடற்கரை” 
யில்‌ உள்ள சேரர்களுக்குரிய தொண்டியினும்‌ வேறான அ. 
இழைக்‌ கடற்கரையிலுள்ள தொண்டி நகரத்திற்குரியவ 
ரான சோழர்கள்‌ தொண்டியோர்‌ எனப்பட்டனர்‌. 
தொண்டியோர்‌, தொண்டையர்‌ என்ற பெயர்க்குழப்பத்‌ 
தால்‌ தொண்டியோரான சோழர்களோடு தொண்டைய 
ருக்கு உறவு உண்டு என்ற மயக்கம்‌ ஏற்பட்டது. இக்‌ 
குழப்பம்‌ தவிர, துளுநாட்டைச்‌ சேர்ந்த வெள்ளாளரின்‌ 
உதவிகொண்டு சோழர்‌ தொண்டைமண்டலத்தை வென்று 
ஆண்டுக்‌ குடியேறினர்‌ என்ற ஒரு கதையும்‌ வழங்குறெது- 
இக்‌ குடியேற்றத்தின்‌ காரணமாகத்தான்‌ மேலைக்‌ கடற்‌ 
கரைப்‌ பகுதிகளைச்‌ சார்ந்த குறுநிலத்‌ தலைவர்கள்‌ கிழக்குக்‌ 
கடற்கரைப்‌ பக்கமாகக்‌ குடியேறினரோ என்று எண்ண 
வேண்டி யிருக்கிறது. 

புதிதான ஒரு நில வாரிய முறை சோழராட்டில்‌ அக்‌ 
காலத்தில்‌ ஏற்படுத்தப்பட்ட கன்‌ காரணமாக நிலத்தை உழு 
அண்ணும்‌ குடியானவர்‌ தமக்‌ குரிமையாகத்‌ “தொண்டு 
வாரம்‌' என்ற பகுதியைப்பெற்று வாழலாயினர்‌ ௪ என்பர்‌. 
இத்‌ தொண்டுவாரமே பிற்காலத்தில்‌ மிராசு உரிமையாக 
வளர்ந்தது எனலாம்‌. நிலங்களுக்‌ குரிமைபூண்டவர்‌ சோழ 
காட்டில்‌ தொண்டையர்‌ என பலபட லட்‌ என்பர்‌. 
இச்‌ செய்திமேற்சொன்ன தொண்டையர்‌-சோழர்‌ பற்றிய 
குழப்பத்தை இன்னும்‌ மிகுதிப்படுத்துகிறது. 

அலை எனப்‌ பொருள்‌ படும்‌ திரையோடு திரையனுக்‌ 
குத்‌ தொடர்பு கூறுவ துண்டு. தொண்டையர்க்குத்‌ திரையர்‌ 
என்ற பெயர்‌ எவ்வாறு வந்தது 7 அடியார்க்கு நல்லார்‌ 
“திரையன்‌” என்பதன்‌ மற்றொரு வடிவமான திரையல்‌ 
அன்ற சொல்லைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


5406 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


₹ சேரல்‌ என்பது அண்ணல்‌, தோன்றல்‌, திரையன்‌, 
“இளவல்‌ என்றாற்போல்வதோர்‌ லகார ஈற்றுப்‌ பெயர்ச்‌ 
சொல்‌!!* என்பது காண்க. 

திரையல்‌ என்ற சொல்லுக்கு வெற்றிலை என்றும்‌. 
வேறு ஒரு பொருள்‌ உண்டு. திரையல்‌ என்னும்‌ வெற்‌ 
நிலையை இத்‌ திரையர்களே தமிழ்‌ நாட்டிற்கு முதல்‌ முதன்‌ 
கொண்டுவந்தவர்கள்‌. அதனால்‌ திரையர்கள்‌: என வழங்கப்‌. 
பெற்றார்கள்‌ எனலாமா? அல்லது, தொண்டையரின்‌ 
ஒனைக்குடி ஒன்று,திரைகளைத்‌ தன்‌ மற்றொரு சின்னமாகக்‌ 
கொண்டதா ? அன்றிக்‌ கடல்‌ அல்லது அலைவழி என்னும்‌ 
கடற்கரை வழியை இவர்கள்‌ பின்பற்றினார்கள்‌ என்பதா 7 
அல்லது முதலசை ஒழியநின்ற ஆந்திர? என்ற சொல்லின்‌ 
திரிபே திரையர்‌ எனலாமா ? அன்றிக்‌ கடலில்‌ மீன்‌ பிடித்‌ 
தும்‌ கொள்ளைத்‌ தொழில்‌ செய்தும்‌ வாழ்ந்தவர்‌ ஆகிய 
திரையா்‌, தமிழ்‌ ஈரட்டின்மீது தமக்குள்ள உரிமையை 
தன்னு உறுதிப்படுத்திக்கொள்வதற்காகத்‌ தொண்டைய 
ரோடு உறவு கொண்டாடினரா ? இவர்களைப்பற்றி இவ்‌ 
வாறு பலவகையாககல்‌ கருதவும்‌ இடமுண்டு, 

தொண்டையரும்‌ திரையரும்‌ முறையே தொண்டைக்‌ 
கொடியைத்‌ தம்‌ சன்னமாகக்‌ கொண்டவ ரென்றும்‌, கட 
அக்கு உரியவர்‌ என்றும்‌ . இவர்கள்‌ பெயரைக்கொண்டு 
கட்டிவிடப்பட்ட கதைகள்‌ உண்டு. பெரும்பாணாற்றுப்‌: 
படைக்கு உரையெழுதியுள்ள நச்சினர்க்கனியர்‌ இக்‌ கதை: 
களைத்‌ தொகுத்து உணர்த்தியுள்ளார்‌. பெரும்பாணாற்றுப்‌ 
படையின்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகிய திரையனைத்‌ திரைகள்‌ 
கரையிற்கொண்டுவந்து சேர்த்தமையால்‌ அவன்‌ அப்‌ பெயா்‌ 
பெற்றான்‌. நாகப்பட்டினத்தில்‌ இருந்து அதை ஆண்டு 
வத்த சோழன்‌ ஒருவன்‌ காகலோகத்துக்குச்‌ சென்றுனாக 
அம்‌ காககாட்டு இளவரச அவனிடம்‌ காதல்கொண்டு 


சலப்‌, பதிகம்‌ : 1, 2-அடியார்க்கு கல்லார்‌ உரை, 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 547” 


அவனைக்‌ கூடிக்‌ கருத்தரித்தாள்‌. “குழந்தை பிறந்தவுடன்‌. 
அதன்‌ கழுத்தில்‌ தொண்டைக்‌ கொடியைக்‌ கட்டிக்‌ கட 
வில்‌ போட்டுவிட்டால்‌, அவனை அலைகள்‌ தள்ளிக்‌ கொண்டு" 
வந்து சோழ காட்டிற்‌ சேர்க்கும்‌ என்றும்‌, அவ்வா ணு” 
சேர்ந்ததும்‌ அம்‌ நாட்டிற்கு அவன்‌ அரசனாக முடிசூட்டப்‌: 
பெறுவான்‌ என்றும்‌ இளவரசியிடம்‌ சோழன்‌ கூறிவிட்டு: 
விடைபெற்றுக்கொண்டான்‌. அவளும்‌ அவ்வாறே செய்‌: 
யத்‌ திரைகள்‌ அவனைச்‌ சோழ நாட்டுக்‌ கடற்கரையில்‌: 
கொண்டு வந்து ஒதுக்னெ. அதனால்‌ அவன்‌ திரையன்‌ என 
அழைக்கப்பெற்றான்‌. அவன்‌ கழுத்தில்‌ தொண்டைக்‌: 
கொடி ஒன்று சற்றப்பட்டிரு்தமையால்‌ அவன்‌ தொண்‌: 
டையன்‌ என்றும்‌ அழைக்கப்பெற்றுன்‌.!? இந்தக்‌ கதையை: 
ஆதாரமாகக்‌ கொண்டுதான்‌ பெரும்பாணாற்றுப்‌ படையின்‌” 
இறுதியில்‌ உள்ள வெண்பாப்‌ பாடப்பட்டுள்ளது. அதன்‌ 
பொருள்‌ வருமாறு: வெஞ்‌ சினத்தையும்‌ கொல்லும்‌ 
வேலினையும்‌ காட்டில்‌ மலர்ந்த மலரால்‌ தொடுத்த கண்ணி” 
யையும்‌ உடையவனாய்‌ விரைந்து செல்லும்‌ குதிரைமேல்‌: 
போகும்‌ இரையனை, “நான்‌ பெற்றெடுத்தேன்‌ என்ற: 
செருக்கால்‌ அன்றே, மேகஞ்சூழ்ந்த பெரிய கடல்‌ இரவும்‌ 
பகலும்‌ உறங்காமல்‌ ஆரவாரம்‌ செய்துகொண்டிருக்‌- 
கிறது ?!! திரைகள்‌ நிறைந்த கடலால்‌ கொண்டுவரப்பெற்ற : 
்‌ வன்‌ ஈண்டுக்‌ கடலால்‌ பெற்றெடுக்கப்பட்டவனாகக்‌ கூறப்‌: 
பெற்றான்‌ என்க. 

மணிமேகலை 24, 25, 29-ஆகிய காதைகளில்‌ இத: 
போன்ற ஒரு கதை கூறப்படுகிறது : பீலிவளை என்பாள்‌ 
நாககாட்டு மன்னனின்‌ மகள்‌, அவளுடைய தந்தையின்‌ 
பெயர்‌ வளைவணன்‌ என்பது. வாச மயிலை என்பது அவ 
ருடைய தாயின்‌ பெயர்‌, சோழகாட்டுப்‌ பூஞ்சோலை 
யொன்றில்‌ பீலிவளை தனியாக உலாவிக்கொண்டிரும்த - 
போது, சோழன்‌ நெடுமுடிக்கிள்ளி அவனைக்கண்டு அவளி: 
டம்‌ காதல்‌ கொண்டான்‌. ஒரு திங்களுக்கு மேலாக அவச்‌- 


48 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கள்‌ ரெருங்கெப்‌ பழகியிருக்தும்கூட, அவள்‌ தன்னைப்பற்றிய 
ஈமந்தணச்‌ செய்திகளைச்‌ சோழனிடம்‌ கூறவேயில்லை. ஒரு 
காள்‌ திடீரென அவள்‌ மறைந்துவிட்டாள்‌. ஒரு முனிவர்‌ 
“சோழனிடம்‌ அவனைப்பற்றிய செய்திகளை எடுத்துக்‌ கூறி 
னார்‌; (இனிமேல்‌ அவன்‌ வரமாட்டாள்‌ ; ஆனால்‌ அவள்‌ 
“பெற்றெடுக்கும்‌ குழக்தைமட்டும்‌ வந்து சேரும்‌' என்று 
அவர்‌ உறுதி கூறினார்‌. காககாடு சென்ற பீலிவளை தான்‌ 
பெற்ற மகனைத்‌ தன்‌ இவுக்கு வந்த தமிழ்நாட்டு வணிகர்‌ 
களிடம்‌ கொடுத்து அவனைச்‌ சோழனிடம்‌ சேர்க்குமாறு 
கூறி யனுப்பினாள்‌. ஆனால்‌, திரும்பி வக்தகொண்டிருர்த 
அவர்களுடைய கப்பல்‌ புயலில்‌ அகப்பட்டுச்‌ சிதைந்தது. 
இச்‌ செய்த சோழன்‌ காதிற்கு எட்டியது. அதனால்‌, மிக 
வருந்திய சோழன்‌ இந்திர விழாக்‌ கொண்டாடவும்‌ மறக்‌ து 
“போயினன்‌. குழக்தையைத்‌ தேடிக்‌ கொண்டுவருவதற்‌ 
காகப்‌ பலர்‌ பல இசைகளில்‌ அனுப்பப்பட்டனர்‌. இதற்‌ 
இடையில்‌ சோழனின்‌ தலைசகரம்‌ கடலால்‌ அழிந்தொழிர்‌ 
சது. “குழந்தை சோழகாட்டிற்கு வரும்‌? என முனிவர்‌ 
கூறிய கூற்றாகச்‌ சொல்லிய மணிமேகலைக்‌ காப்பியம்‌, 
அஃது எவ்வாறு வந்து சோந்தது என்பதைக்‌ கூறவில்லை. 
திரை தரு மரபின்‌ உரவோன்‌ உம்பல்‌!! என்ற 
-பெரும்பாணாற்றுப்படை,* இக்‌ கதையைத்தான்‌ குறிப்‌ 
இடுகிறது போலும்‌ ! திரையன்‌ ஒரு சோழனின்‌ மகன்‌ . 
எனக்‌ கூறும்‌ இக்‌ கதையை ஆதாரமாகக்‌ கொண்டு, அவன்‌ 
மூவேந்தர்களில்‌ ஒருவனாக இலக்கியங்களில்‌ குறிக்கப்பெற்‌ 
.அுள்ளான்‌. 
“ முரசு முழங்குதானை மூவருள்ளும்‌....... ப்‌ பபப 
பல்வேற்‌ நிரையற்‌ படர்குவிர்‌ ஆயின்‌ 4 
என்பது காண்க. 
தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற செடுஞ்செழிய 

ஊப்‌ பாடிய கல்லாடனார்‌, வேங்கடமலையானது களவர்‌ 


*31-ஆம்‌ வரி. *பெரும்பா, 99, 97. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 849 


கோமான்‌ புல்லிக்‌ குரியதெனக்‌ கூறுகிருர்‌,* இச்‌ நெடுஞ்‌. 
செழியனைப்‌ பாடியுள்ள ஈக்கீரர்‌, தொண்டையர்‌ கடற்‌: 
கரையில்‌ நிறுவிய பவத்திரி என்னும்‌ நகரைப்‌ புனைக்துரைத்‌ 
திருக்கறார்‌.4 எனவே, கல்லாடனாரும்‌ நக்கீரரும்‌ சம காலத்‌: 
தவர்‌ எனக்‌ கொள்ளலாம்‌, வேங்கட மலையைப்‌ புல்லிக்‌ 
குரியதாகக்‌ கூறும்‌ கல்லாடனார்‌, தொண்டையர்‌ அம்‌ மலை: 
யின்‌ அடுக்கத்தில்‌ (சரிவில்‌) குடியேற வந்தனர்‌ என்று 
பேசுகிறார்‌. எனவே, அவர்கள்‌ குடியேற வந்தது வேங்கட 
மலை என்னாது; அதன்‌ தெற்குப்‌ பகுதி எனல்‌ வேண்டும்‌. . 
தமிழ்நாட்டின்‌ வட எல்லையிலிருந்து தெற்குப்‌ பக்கம்‌: 
கோக்கி வந்தவர்‌ தொண்டையர்‌ என்னும்‌ ஈமது கருத்துச்‌ 
சரியாயின்‌, தாயங்கண்ணனாரின்‌ பாடலீன்படி அவர்கள்‌ 
வேங்கடமலையில்‌ வாழ்ந்திருந்தது கல்லாடனாரின்‌ காலது: 
திற்கு முற்பட்ட தலைமுறையில்‌ எனல்‌ வேண்டும்‌. கல்‌" 
லாடனார்‌ கரலத்தில்‌ தொண்டையர்‌ வேங்கடமலையிலிருர்‌ து - 
தெற்காக ஈகரலாயினர்‌ எனல்‌ வேண்டும்‌. 

திரு. சிவராசப்‌ பிள்ளையவர்கள்‌ வேங்கடத்தின்‌ தலைவ” 
னாகிய புல்லி என்பானின்‌ புல்லிக்காடு என்ற வேங்கடக்‌ 
காட்டுப்‌ பகுதிக்குத்‌ தெற்கே ஆர்க்காடு என்ற மற்றொரு. 
காட்டுப்‌ பகுதி இருந்த.து என்றும்‌, அதுவே தொண்டைய 
ரின்‌ உறைவிடமென்றும்‌ முடிவு செய்றொர்‌.$ இக்தத்‌ 
* தொண்டையர்‌ குடியினரை அவர்கட்குப்‌ பின்னர்‌ வந்த 
பல்லவர்‌ துரத்திவிட்டு, ஆர்க்காட்டில்‌ குடிபுகுற்தனர்‌ என்‌ 
பது அவர்‌ கருத்து. பல்லவர்‌ என்ற சொல்‌ பல்லவம்‌ (தளீர்‌):: 
என்பதிலிராம்‌து பிறந்ததெனக்‌ கொண்டால்‌, அத்‌ தளிர்க்‌. 
கும்‌ தொண்டையரின்‌ பெயர்க்‌ காரணமாகக்‌ கூறப்படும்‌. 
தொண்டைக்‌ கொடியின்‌ இளர்தளிர்க்கும்‌ தொடர்பு இருத்‌- 
தலைக்‌ காணலாம்‌. டாக்டர்‌ எஸ்‌, கிருஷ்ணசாமி ஐயங்கார்‌" 

*அகம்‌, 209 : 8-9. *அகம்‌, 940 : 7. 

அகம்‌, 218 : 1-8. 

§The Chronology of the Early Tamils; p. 62. 


EL} 


550 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அவர்கள்‌, பிராகிருத, வடமொழிப்‌ பட்டயங்களில்‌ கூறப்பட்‌ 
ருக்கும்‌ பல்லவர்கள்‌, ஆந்திரப்‌ பேரரசின்‌ தென்கிழக்கு 
அல்லைப்‌ பகுதியில்‌ அவர்களுடைய பிரதிகிதிகளாயும்‌ ஆட்‌ 
ஒத்‌ தலைவர்களாயும்‌ இருந்து ஆண்டு வந்தவர்கள்‌ என்றும்‌, 
படிப்படியாக அவர்கள்‌ தெற்கே பரவித்‌ தொண்டை 
மண்டலத்தில்‌ குடிபுகுக்தனர்‌ என்றும்‌, அவ்வா று அவர்கள்‌ 
பரவியபோது தொண்டையர்‌ என்ற தமிழ்ச்‌ சொல்லின்‌ 
வடமொழி வடிவமான பல்லவர்‌ என்ற பட்டப்‌ பெயரை 
வைத்துக்கொண்டனர்‌ என்றும்‌ கூறியுள்ளார.* 
பஹ்லவர்‌ என்ற சிதியன்‌ மொழிச்‌ சொல்லுக்கும்‌, 
அல்லவர்‌ என்ற சொல்லுக்கும்‌ தொடர்புண்டு என்னும்‌ 
கொள்கை சில வரலாற்றுப்‌ பேராசிரியர்களுக்கு உண்டு. 
“சாகா! பரம்பரைக்கு ஆக்இரகாட்டில்‌ செல்வாக்கு ஏற்பட்‌ 
அத. சாகா சகாப்தமே சாதவாக அல்லது சாலிவாஹன 
சகாப்தம்‌ ஆயிற்று. இக்‌ கருத்துச்‌ சரியாயின்‌, பஹ்லவர்‌ 
குழூ ஒன்று வடமேற்இலிருக்து இந்தியாவிற்கு வந்து 
ஆக்‌இரப்‌ பிரதேசத்தில்‌ தங்கி அங்கே இந்தியப்‌ பண்பாட்டை 
முழுதும்‌ ஏற்றுப்‌ பின்பு தெற்கு கோக்க வர்து, தன்‌ பெய 
ரைப்‌ பல்லவர்‌ எனத்‌ தமிழில்‌ மாற்றியமைத்துக்‌ கொண்‌ 
டது எனலாம்‌. இஃது உண்மையில்‌ தவிர்க்சமுடியாத ஒரு 
மாறுதல்‌ என்றே கொள்ளவேண்டும்‌. என்றாலும்‌, தொண்‌ 
டையர்‌ இக்‌ காட்டுக்‌ குடியினரே என்று முடிவு செய்வது 
தான்‌ தக்கதெனத்‌ தோன்றுகிறது. தொண்டையரின்‌ 
கினைவுள்‌ சின்னமாக இப்போது ஏதாவது எஞ்சியிருக்‌ 
.இறதா என்று எண்ணிப்‌ பார்க்க ஈம்‌ மனம்‌ அவாக்‌ 
கொள்ளுவது இயற்கையாகும்‌. அதற்கேற்பப்‌ புதுக்‌ 
கோட்டை மன்னர்கள்‌, தங்களைத்‌ தொண்டைமான்கள்‌ 
எனக்‌ கூறிக்கொள்வதை அறிந்து மூழ்ச்சியு றுகிறோம்‌. 


“Ancient India and South Indian History and 
Culture; றற. 522-568. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 351 


1 


களவர்‌ (களவர்‌ பெருமகன்‌ தென்னன்‌, களவர்‌ கோமான்‌ 
புல்லி) : ி 


“களவர்‌ பெருமகன்‌ தென்னன்‌” என்ற பெயரிலிருர்‌.து 
களீவர்‌ என்பது ஒரு குடி.ப்பெயர்‌ என அறியலாம்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ (கள்வர்‌! என்ற பாடமே யுள்ளது. ஆனால்‌, 
டாக்டர்‌ எஸ்‌. இருஷ்ணசாமி ஐயங்கார்‌ அவர்கள்‌ காட்டு 
வதுபோலக்‌ களவர்‌ என்பதே சரியான பாடம்‌ எனத்‌ 
'தெரிகிறது. ₹ இக்‌ கள்வர்‌, ஆக்களைக்‌ கவர்தலையே தமது 
தொழிலாக உடைய ஒரு குடியினர்‌. அவர்களுடைய 
காட்டில்‌ யாரேனும்‌ அறியாமற்‌ புகுந்துவிட்டால்‌, எளிதில்‌ 
அதிலிறார்‌ து மீண்டு வரமுடியாது. எறும்புப்‌ புற்றின்‌ உட்‌ 
யுறத்தைப்போலப்‌ பலவாகப்‌ பின்னிக்‌டெக்கும்‌ கவர்த்த 
வழிகளையுடையது அவர்களது நாடு கள்வர்‌ பெருமகன்‌ 
(தென்னன்‌ எனப்படுவதால்‌, பாண்டி யருக்கும்‌ கள்வர்‌ குடி 
யினருக்கும்‌ ஏதேனும்‌ தொடர்பு அல்லது உறவு முறை 
இருக்கலாமோ என்று ஐ.யு.றவேண்டியிருக்கற.து. ஆனால்‌, 
பின்‌ வருவனவற்றிலிருக்து பாண்டியரது வீழ்ச்சிக்குக்‌ 
கள்வரே காரணம்‌ என்பது தெரிகின்றது. அவரது நகரம்‌ 
“மேதா” என அழைக்கப்படுதலால்‌, அது மிகவும்‌ பண்டை 
யது எனலாம்‌. 


“ மண்கொள்‌ புற்றத்‌ தருப்புழை திறப்பின்‌ 

ஆகொள்‌ மூதூர்க்‌ கள்வர்‌ பெருமகன்‌ 

ஏவல்‌ இளையர்‌ தலைவன்‌ மேவார்‌ 

அருங்குறும்‌ பெறிந்த ஆற்றலொடு பருந்துபடப்‌ 

பல்செருக்‌ கடந்த செல்லுறழ்‌ தடக்கைக்‌ 

கெடாஅ நல்லிசைத்‌ தென்னன்‌ "4 
என்பது காண்க, 

தென்னன்‌, புல்லி எனக்‌ கள்வர்‌ தலைவர்கள்‌ இருவர்க 

நடைய பெயர்கள்‌ சங்க இலக்யெத்திற்‌ குறிப்பிடப்பட்‌ 


*அகம்‌, 842 : 5-6, 10. ர்துகம்‌, 342. 


592 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


டிருக்கன்றன. கள்வர்‌ கோமான்‌ புல்லியின்‌ தலைககரம்‌: 
வேங்கடமஃையில்‌ ௮மைந்திருக்தது.* யாராலும்‌ வெல்ல 
வசத மழவரை இப்‌ புல்லி வென்றான்‌ எனத்‌ தெரிகிறது. 


“ கழல்புனை திருந்தடிக்‌ கள்வர்கோமான்‌ 
மழபுலம்‌ வணக்கிய மாவண்‌ புல்லி 
வீழவுடை வீழுச்சீர்‌ வேங்கடம்‌ *?4 


என்பது காண்க. கள்வர்கள்‌ பிறகாடுகளிற்‌ புகுச்து 
கொள்ளையடிக்குச்‌ தொழிலுடையவரா யிருக்தாலும்‌ அவர்‌ 
கள்‌ வண்மைப்‌ பண்பிற்‌ இறந்தவர்களா யிருந்தார்கள்‌ என்‌ 
பதை (மாவண்‌ புல்லீ என்னும்‌ தொடரால்‌ கரம்‌ அறிய 
லாம்‌. இக்‌ காலத்தில்‌ திருடர்கள்‌ எனப்படும்‌ கள்வர்‌ 
அல்ல்து கள்ளர்‌ என்பார்க்கும்‌ ஈண்டுக்‌ குறிக்கப்பட்ட 
கள்வர்‌ குடியினர்க்கும்‌ ஒரு தொடர்பும்‌ இல்லை. 

இரு. சிவராசப்‌ பிள்ளைவர்களின்‌ கருத்துப்படி, ஆர்ச்‌ 
காட்டிற்கு அண்மையிலுள்ள புலிக்காடே புல்லியின்‌ தலை 
ககரம்‌ ஆகும்‌. 

டாக்டர்‌ எஸ்‌. இருஷ்ணசாமி ஐயங்கார்‌ அவர்கள்‌; 
££ சங்க இலக்யெத்தன்‌ பல கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ 
களவர்‌ என்ற பாடம்‌ காணப்படுநறெதே யன்றி டாக்டர்‌ 
௨. வே. சாமிநாதையரவர்கள்‌ பதிப்பில்‌ உள்ளதுபோல்‌ 
கன்வர்‌ என்ற பாடம்‌ இல்லை; களப்பிரர்களின்‌ தோற்றத்‌ 
FOL பற்றி ஆராயவது சம்பந்தமாக நான்‌ இர்தக்‌ கருத்தை 
அவரிடம்‌ கூறியபோது, அவர்‌ பல கையெழுத்துப்‌ பரத்‌ 
களை ஆராய்ச்து என்‌ கருத்தை ஒப்புக்கொண்டதோடு; 
கன்வர்‌ என்ற சொல்‌ சங்க இலக்கியத்தில்‌ எங்கெங்கு வரு 
இறதோ அங்கங்செல்லாம்‌ களவர்‌ என்ற பாடமும்‌ 
பொரும்‌ ம்‌ என்றும்‌, பெரும்பாலான கையெழுத்துப்‌” 
விச திகளின்படி. களவர்‌ என்ற பாடமே மிகவும்‌ பொருத்த 
௫ பத என்றும்‌ உறதியளித்தார்கள்‌, ஆர்இிரப்‌ போர 


- ௯. ட்ட © ப்‌ 
அகம்‌, 61. அகம்‌, 61 : 13, அகம்‌, 61, வரி, 12. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 858 


சின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ இருக்த சிற்றரசுகட்கும்‌, காஞ்ச 
யில்‌ இருந்த சோழச்‌ சிற்றரசுகட்கும்‌ இடையில்‌ அவர்‌ ச 
களுக்குள்‌ மோதல்‌ ஏற்படாதபடி. அடி.தாங்கெளாக 
இறாச்‌.து வாழ்ந்‌ துவந்த களவர்கள்‌, அங்கிருக்து எப்படியோ 
குடிபெயர்க்கப்பட்டனர்‌. அதனால்தான்‌ களவர்‌ பெயர்ச்‌ 
என்பது ஏற்பட்டது. அங்ஙனம்‌ பெயர்ந்த அவர்கள்‌ காஞ்‌ 
சிக்கு வந்து சிறிது காலம்‌ தங்கிப்‌ பின்‌ மலையமான்‌ நாட்‌ 
டிற்கும்‌ அதை அடுத்துள்ள பகுதிகளுக்கும்‌ வந்து, அதன்‌ 
பின்‌ சோழர்‌ நாட்டில்‌ புகுந்து தங்கி இறுதியாகப்‌ பாண்‌ 
டிய நாட்டிற்‌ குடிபுகலாயினர்‌. காஞ்சியின்‌ வடபகுதியி 
லிருந்து தெற்கே திருநெல்வேலி மாவட்டம்‌ வரையுள்ள 
காட்டுப்பகுதியில்‌ இன்று கள்ளர்‌ குடியினர்‌ வாழ்ந்த 
வருதலை நாம்‌ காணலாம்‌. தமிழகத்தின்‌ தெற்கே சென்று 
பார்ப்போமானால்‌, அவர்களது வாழ்க்கை முறையே, அவர்‌ 
கள்‌ அப்‌ பகுதியிற்‌ பிறந்தவர்க எல்லா, அங்கு வந்து குடி. 
யேறியவர்கள்‌ என்பதைக்‌ காட்டும்‌. அவ்வாறு அவர்கள்‌ 
தெற்கே குடியேறினபோது ஆண்டிருந்த பழங்குடிக 
ளாகிய உழுதுண்பேோரைத்‌ தாங்கள்‌ கொள்ளை யடிப்பதி 
லிருந்து தப்பித்துக்‌ கொள்வதற்காக அச்சுறுத்தி அவர்களிட 
மிருந்து பணம்‌ பறித்தார்கள்‌. இந்தக்‌ களவர்‌ தமிழ்‌ 
நாட்டிற்‌ குடிபுகுக்ததையே வடமொழி .ூல்கள்‌ “களப்‌ 
பிரர்‌ இடையிட்டாட்டு! எனக்‌ குறிக்கின்றன ?!' என்று 
கூறுகருாகள்‌.* 

மேலும்‌ ஐயங்கார்‌ அவர்கள்‌, “ “களவர்‌” எனச்‌ தமிழில்‌ 
அழைக்கப்படும்‌ அவர்களைக்‌ கன்னட மொழியில்‌, “களபர்‌' 
என அழைத்தனர்‌. இவ்‌ விரு மொழிகளிலும்‌ வழங்கும்‌ 
இச்‌ சொற்களின்‌ அடிச்சொல்‌ அல்லது பகுதியும்‌ ௮தி 
லிருக்து பிறந்த இர்தச்‌ சொற்களும்‌ வேறுபட்டவை அல்ல 


Ancient India and South Indian History 
and Culture, றற, 480-482. 
சங்‌. 28 


554 குடிபற்றிய கிறப்புப்‌ பெயர்கள்‌ 


என்பதை மொழிநூல்‌ ஆராய்ச்சியால்‌ தெளியலாம்‌. களபர்‌ 
என்ற கன்னட மொழிச்‌ சொல்தான்‌ தமிழில்‌ களவர்‌ என 
வழங்கப்படுவதாயிற்று எனின்‌; அதுவே வடமொழியில்‌ 
உள்ள களப்பிரர்‌ என வழங்கப்பட்டது என்று கூறலரம்‌. 
எனவே, கள்வர்‌, களவர்‌ என வழங்கப்பட்ட அவர்கள்‌ 
சமிழ்சசட்டில்‌ குடிபுகுந்ததே சங்ககாலப்‌ பண்பாட்டின்‌ 
வீழ்ச்சிக்குக்‌ காரணம்‌ எனக்‌ கூறுவது மிகையாகாது 
எனத்‌ தோன்றுகிறது!” என்ற கூறுகிறார்கள்‌.* 

கள்வர்‌ ௮ல்லது களவர்‌ என்பார்‌ கனம்‌ எனப்படும்‌ 
போர்க்களத்துக்‌ குரியவர்‌ எனலாம்‌. £களபர்‌*' என்ற 
கன்னட மொழியே தமிழில்‌ பின்பற்றப்பட்டது என்பதற்‌ . 
கும்‌ காரணம்‌ உண்டு. பாண்டிய நாட்டின்மீது படையெடுத்‌ 
தவர்‌ கன்னடரே என்பது பெரிய புராணத்தில்‌ உள்ள 
மூர்த்தி நாயனார்‌ புராணத்தால்‌ தெளிவாகத்‌ தெரிகிறது. 
பல காடுகளைப்‌ படையெடுத்‌ தழித்த களவர்கள்‌ தமிழ்‌ 
காட்டிற்குள்‌ புகுந்தது கன்னட காட்டிலிருக்தே யாகும்‌. 
அவர்களுடைய பேரரசனான “அச்சுதன்‌” என்பான்‌, தமிழ்‌ 
இலக்கியத்தில்‌ அச்சுதக்‌ களப்பாளன்‌ என்று கூறப்படு 
கருன்‌..ர்‌ களப்பாளர்‌ குடியினரைப்‌ பற்றிப்‌ பிற்கால இலக்‌ 
ஒயங்களிலும்‌ கல்வெட்டுக்களிலும்‌ சான்‌ நுகள்‌ மலிந்திருக்‌ 
கின்றன. சைவசித்தார்தப்‌ பேராசிரியரான மெய்கண்டார்‌ 
என்பவர்‌ களப்பாளர்‌ குடியைச்‌ சேர்ச்தவரே ஆவர்‌. 
எனவே, இக்‌ களப்பாளர்தாம்‌ களப்பிரர்‌ என்றும்‌, களவர்‌ 
என்றும்‌ வழங்கப்பெற்றவர்‌ என்று கிலை காட்டவேண்டிய 
சிக்கல்‌ எழுகின்றது. களவர்‌, களபர்‌ என்பவையே இக்‌ 
குடியினருக்கு முதலில்‌ அமைந்த பெயர்கள்‌ எனின்‌, 
தெலுங்கு மொழியில்‌ களம்‌ என்ற சொல்‌ களமு, களம்பு, 


“Ancient India and South Indian History and 
Culture, pp. 483-484. 


ச்யாப்பருங்கல விருத்தியுரையைக்‌ காண்க, 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 855 
களெபு என்று திரிக்து வழங்கும்‌ வழக்குக்கொண்டு, 
காட்டை ஆளுதல்‌ என்ற பொருளுடைய “ஆள்‌? என்ற 
உறுப்பை இடையில்‌ சேர்த்து, இக்‌ இிரிசொற்களிலிருர்து 
களலாளர்‌, களபாளர்‌, களப்பாளர்‌ என்ற சொல்‌ வடிவங்‌ 
கனை நாம்‌ பெறலாம்‌. 

காலஞ்‌ சென்ற தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்‌ பண்டிதர்‌ ௩. மு. 
வேங்கடசாமி நாட்டார்‌ அவர்கள்‌, நாம்‌ முடிவு செய்தது 
போலவே தமது கள்ளர்‌ சரித்திரம்‌' என்னும்‌ நூலில்‌ பல்ல 
வரும்‌ தொண்டையரும்‌ ஒருவரேயெனக்‌ காரணம்‌ காட்டி 
முடிவு செய்து * சங்க இலக்கியத்தில்‌ தொண்டையரும்‌ 
களவர்‌ கோமான்‌ புல்லியும்‌ வேங்கடமலைக்‌ குரியவராகக்‌ 
கூறப்பட்டிருத்தலால்‌, தொண்டையரே களவர்‌ எனவும்‌ 
காட்டப்‌ புகுந்திருக்கறார் ச்‌ தொண்டையரைப்‌ பற்றிய நம்‌ 
குறிப்பில,தொண்டையர்‌ என்பார்‌ வேங்கடமலையை விட்டுத்‌ 
தெற்கு சோக்கிவர்து காஞ்சிபுரத்தை யடைந்த பிறகே, 
களவர்‌ வேங்கடமலையிற்‌ குடிபுகுந்தனர்‌ என்று காட்டியுள்‌ 
ளோம்‌. கல்வெட்டுக்கள்‌, பல்லவர்கள்‌ வேறு களப்பிரர்‌ 
கள்‌ வேறு எனத்‌ தெளிவாக உணர்த்துன்றன. பல்லவர்‌ 
கட்குக்‌ களப்பிரர்கள்‌ பகைவர்கள்‌ ஆவார்கள்‌ என்றும்‌ 
அவை கூறுஇன்றன. பிற்காலத்தில்‌ சோழ, பாண்டிய; 
பல்லவ, களப்பிர அரச குடும்பங்கள்‌ ஒன்றாய்‌ இணைம்து 
விட்டிருக்கலாம்‌. அதனால்தான்‌ கள்ளரைச்‌ சோழ ரென்‌ 
அம்‌, மறவரைப்‌ பாண்டிய ரென்றும்‌ கருதும்‌ கருத்து ஏற்‌ 
பட்டது புதுக்கோட்டைச்‌ சமஸ்தானாதிபதிகள்‌ கள்ள 
ரோடும்‌ பல்லவரோடும்‌ உறவுகொண்டாடித்‌ தொண்‌ 
டைமான்‌ என்ற பட்டத்தைச்‌ சூட்டிக்கொண்டதும்‌ 
இதனால்தான்‌ என்று தெரிகிறது. 


* பக்கம்‌, 89, ர்பக்கம்‌; 28. 
செந்தமிழ்‌, பகுதி,2, பக்கம்‌, 75. 


556 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
3. வடுகர்‌ (வடுகர்‌ பெருமகன்‌ எருமை): 

வடுகர்‌ என்பாரைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ சங்க இலக்‌ 
இயத்திற்‌ பல இடங்களில்‌ வருகின்றன. வடகாட்டு மக்க 
சோக்‌ குறிக்கும்‌ வடவர்‌ என்ற சொல்‌ வேறு; வடுகர்‌ என்று 
சொல்‌ வேறு. வடுகர்‌ என்பது ஒரு குடியின்‌ பெயராகும்‌... 
இதல்‌ உள்ள வட? என்னும்‌ அடிச்சொல்‌ வடதிசையைக்‌ 
குதிப்பத. கு! என்பது பொருட்‌ சிறப்புக்‌ குறிக்கும்‌: 
உறுப்பாகும்‌. அர்‌” என்பது உயர்வுப்‌ பன்மை குறிக்கும்‌ 
விகுதியாகும்‌. இது தமிழ்ச்‌ சொல்லாயின்‌, *வடகர்‌? என்றா 
தானே இருத்தல்‌ வேண்டும்‌ என்று கருதலாம்‌. தெங்கு. 
போன்ற வடதிசை மொழிகளின்‌ இறெப்பியல்புகளுள்‌ 
ஒன்ற, மாற்றும்‌ உயிராற்றல்‌ (harmonic sequence of 
ஏ௦e]5) என்பது, அதன்படி (வட? என்ற முதல்‌ நிலையில்‌. 
உள்ள அகர ஒலியைப்‌ பின்வரும்‌ கு என்பதில்‌ உள்ள உகர 
இலி தன்‌ ஒலியாக மாற்றியதனால்‌ வடுகு என்ற வடிவம்‌ 
அமைக்து, பின்னர்‌ அர்‌ விகுதி சேர்ந்தமையால்‌ வடுகர்‌ 
என ஆயிற்று. எனவே, வடுகர்‌ என்ற சொல்லே தமிழக 
எல்லைக்கு அப்பாலிருந்து வந்ததெனல்‌ வேண்டும்‌. தமிழர்‌ 
கன்‌ அல்லனம்‌ வர்த சொல்லைப்‌ பயன்படுத்திக்கொண்ட 
னர்‌ எனல்‌ வேண்டும்‌. வடுகர்‌ தமிழக வடவெல்லையில்‌ 
மட்டும்‌ வாழ்ச்‌திராமல்‌ காலாபக்கமும்‌ பரவி வாழத்‌ தொடங்‌ 
இயபோ து வடக்குத்‌ இசையைக்‌ குறிக்கும்‌ கருத்தை இச்‌ 
சொல்‌ இழக்தொழிக்தது. வடுகர்‌ மேற்குப்‌ பகுதியிலும்‌ 
பரவினர்‌ எனத்‌ தெரிகிறது. எனவே, வடக்கே வாழ்ந்த: 
வடுகரைத்‌ தமிழர்‌ (வடவடுகர்‌? என அழைத்தனர்‌." 

வடுகர்கள்‌ சினம்‌ மிக்க காயை உடையவர்கள்‌ 7 
சாகரிகமாக மெத்செனப்‌ பேசாமல்‌ உரத்து நீட்டிப்‌ பேசு: 


பவர்கள்‌ ; பம்பை என்ற வரத்‌ யக்‌ கருவியை இசைப்பவர்‌ 


"புதம்‌, 978: 2. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 857 


கள்‌, *கடுங்குரற்‌ பம்பைக்‌ கதநாய்‌ வடுகர்‌'* எனவும்‌, 
“கல்லா நீள்மொழிக்‌ கதகாய்‌ வடுகர்‌ 4 எனவும்‌ வருதல்‌ 
காண்க. அகம்‌, 881 : 7-ஆம்‌ வரியிலும்‌ “கதகாய்‌ வடுகர்‌? 
என வருதல்‌ காண்க, “வம்ப வடுகர்‌ 11 என்பதால்‌, அவர்‌ 
கள்‌ புதியவர்கள்‌, மிலையற்றவர்கள்‌, அயலார்கள்‌ எனலாம்‌. 
அவர்கள்‌ விரைவில்‌ சினமூண்டு முரண்பாடு அடைவர்‌. 
“முரண்‌ மிகு வடுகர்‌$ என வருதல்‌ காண்க. அவர்கள்‌ 
வில்லும்‌ அம்பும்‌ தாங்கிப்‌ பாசறைகளில்‌ தங்கிப்‌ போர்‌ 
செய்யக்‌ காத்திருப்பர்‌. அவர்கள்‌ குல்லைக்‌ கண்ணியை 
உடையவர்கள்‌ ஏ அவர்கள்‌ தேக்கின்‌ அகன்ற இலைகளில்‌ 
வெள்ளரிச்‌ சோறும்‌ வெண்மை நிறம்‌ பொருந்திய நிணத 
துடன்‌ கூடிய இறைச்சியும்‌ வைத்து உண்பார்‌. 

அவர்களின்‌ தலைவனான எருமை யென்பான்‌ கட்டி 
அன்பவனோடும்‌ பிறரோடும்‌ சேர்ந்து படையெடுத்துச்‌ 
சென்று பாண்டியனுடன்‌ பொருது தோற்றான்‌ : 


** வடரஅது 
ஆரிருள்‌ நடுநாள்‌ ஏரா உய்யப்‌ 
பகைமுனை யறுத்துப்‌ பல்லினம்‌ சாஅய்க்‌ 
கணஞ்சால்‌ கோவலர்‌ நெடுவிளிப்‌ பயிரறிந்து 
இனந்தலைத்‌ தரூஉம்‌ துளங்கிமில்‌ நல்லேற்றுத்‌ 
தழூஉப்பிணர்‌ எருத்தம்‌ தாழப்‌ பூட்டிய 
அந்தூம்‌ பகலமைக்‌ கமஞ்செலப்‌ பெய்த 
துறுகாழ்‌ வல்சியர்‌ தொழுவறை வெளவிக்‌ 
கன்றுடைப்‌ பெருநிரை மன்றுநிறை தரூஉம்‌ 
நேரா வன்தோள்‌ வடுகர்‌ பெருமகன்‌ 


*£ற்‌, 212 : 5. *அகம்‌, 107 : 11. 
அகம்‌, 875 :; 14. 8அகம்‌, 281 : 8. 
அகம்‌, 295: 14-15, 

குல்லை - புனத்து), குறும்‌, 11 : 5. 

1) அகம்‌, 107 : 9-1]; 218 : 8. 


[5157௨] குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பேரிசை எருமை நன்னாட்‌ டுள்ளதை 
அயீரியா நிந்தன ராயினும்‌ மயரிறந்து 
உள்ளுப தில்ல தாமே........!?* 
இவ்வாறு நக்கீரர்‌ தமது பாடலொன்றில்‌ வடுகரைப்‌ பற்றீ 
விரித்துசைத்துள்ளார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ முழு வலிமை 
யோடும்‌ காத்துவந்த ஆடுமாடுகள்‌ அவர்களுடைய பெருஞ்‌. 
செல்வமாக விளங்கின. 
வடுகரின்‌ நாடு யாது? கட்டியின்‌ கரடு இவ்‌ வடுகர்‌ 
சாட்டு எல்லையில்தான்‌ இருந்தது. “குல்லைக்‌ கண்ணியை: 
அணிந்த வடுகருக்‌ குரிய இடத்ததரயெ பல வேலை உடைய: 
கட்டியின்‌ நல்ல சாட்டிற்கும்‌ அப்பால்‌, வேறு மொழிகள்‌ 
பேசப்படுகின்ற காட்டிற்கு அவர்‌ சென்றனராயினும்‌,. 
அவருடைய காட்டிற்கு, கெஞ்சே, கான்‌ செல்லுதலை எண்‌ 
ணினேன்‌ ?* என்பது காண்க, 
எனவே, வடுகர்‌ காடும்‌ கட்டியின்‌ காடும்‌ அடுத்தடுத்த: 
காடுகள்‌ எனக்‌ கருதலாம்‌. இந்தப்‌ பகுதியை அடைவதற்கு. 
வேக்கடமலையைக்‌ கடக்கவேண்டும்‌. ££ வினை நவில்‌ யானை 
விறற்போர்த்‌ தொண்டையர்‌ இனமலை தவமும்‌ ஏற்றரு 
கெடுங்கோட்டு ஓங்குவெள்‌ எருவி வேங்கடத்‌ தும்பர்‌.....- 
இகல்முளைத்‌ தரிஇய எஏறுடைப்‌ பெருகிரை, கனைமுதிர்‌ 
கறவின்‌ காட்பலி கொடுக்கும்‌, வரல்கிணப்‌ புகவின்‌ வடுகர்‌ 
தேஎம்‌ ?'$ என்பது காண்க. 
தொண்டையர்‌ வேங்கடமலயிலிருந்து தெற்கே வரு 
தற்கு முன்னரே, இப்‌ பாடல்‌ இயற்றப்பட்ட தென்பது 
தெளிவாம்‌. 
குறுகிலத்‌ தலைவனும்‌ வள்ளலுமான ஆதனுங்கன்‌ என்‌ 
பான்‌ வேக்கடமலைக்குத்‌ தலைவனாயிருக்தான்‌ எனத்‌ தெரி 
கிறது. அவனைப்‌ பற்றிப்‌ புறம்‌, 8989-ஆம்‌ பாடல்‌ குறிக்‌ 
* கம்‌, 259 : 9-21. ர்குதுச்‌, 11 : 4-8, 
அகம்‌, 218 : 1-8, 6-8, 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 859 
இறது, அப்‌ பாடலில்‌, ஆதன்‌ உங்கள்‌ என்பான்‌ வேங்கட 
மலைத்‌ தலைவனின்‌ முதிய அமைச்சன்‌ என்றும்‌, ௮ரசன்‌? 
வரும்போதும்‌ போகும்போதும்‌ மற்றவர்‌ எழுந்து வணக்‌ 
கம்‌” செலுத்துவதபோலத்‌ தானும்‌ செய்யமுடியாத அத 
துணை முதியவன்‌ என்றும்‌ அவன்‌ கூறப்பட்டுள்ளான்‌. 
ஆதனுங்கனைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ புறநானூற்றுப்‌ பகுதிக்கு 
இருவகையாகப்‌ பொருள்‌ கூறலாம்‌ : (1) “( தன்முன்‌ வரும்‌ 
மக்கள்‌ எத்துணைச்‌ இறப்பு வாய்ந்தவராயினும்‌ தான்‌ 
எழாத பெருமையும்‌ முதுமையும்‌ உடையவன்‌: (2) மெல்‌ 
லிய தலையையுடைய பெண்யானை வருந்த; அதன்‌ கன்றைக்‌ 
கொண்டுவந்து மலையகத்துள்ள நல்ல ஊர்களின்‌ பொது 
விடத்தே கட்டும்‌ அருவி பாயும்‌ வேங்கடத்திற்குத்‌ தலைவ 
னாகிய ஆதன்‌ உங்கன்‌.!?* 

பிற்காலத்தில்‌, கள்வர்‌ தலைவனாகிய புல்லி, வேங்கட 
மலைக்குத்‌ தலைவனாயினன்‌. அப்பொழுதும்‌ வடுகர்‌ அவன அ 
மலைநாட்டின்‌ வடவெல்லைக்கு அப்பாலேயே இருந்தனர்‌. 
புல்லீயைப்‌ பற்றிக்‌ குறிக்கும்‌ சங்கப்‌ பாடற்பகுதிகள்‌ 
கீழே தரப்பட்டுள்ளன :-- 
“ கல்லா இளையர்‌ பெருமகன்‌ புல்லி 
வியன்தலை நன்னாட்டு வேங்கடம்‌; "4 
ஈ மாஅல்‌ யானை மறப்போர்ப்‌ புல்லி 
காம்புடை நெடுவரை வேங்கடம்‌ ;”'1 
“ மழபுலம்‌ வணக்கிய மாவண்‌ புல்லி 
விழவுடை விழுச்சீர்‌ வேங்கடம்‌ ; 8 
“ நிரைபல குழீஇய நெடுமொழிப்‌ புல்லி 
தேன்தூங்‌ குயர்வரை நன்னாட்‌ டும்பர்‌ 
வேங்கடம்‌ ; ”'$ 


*புறம்‌, 989 : 9-18. அகம்‌; 88 : 9-10. அகம்‌, 209, 8-9. 
$அகம்‌, 61 : 12-18. $அகம்‌, 898 : 18-20, 


560 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
“ அகலிடம்‌ குழித்த அகல்வாய்க்‌ கூவல்‌ 

ஆறுசெல்‌ வம்பலர்‌ அசைவீட ஊறும்‌ 
புடையலங்‌ கழற்கால்‌ புல்லி குன்றத்து 
நடையருங்‌ கானம்‌ வீலங்கி நோன்சிலைத்‌ 
தொடையமை பகழித்‌ துவன்றுநிலை வடுகர்‌ 
பீழியார்‌ மகிழர்‌ கலிசிறந்‌ தார்க்கும்‌ 
மொழிபெயர்‌ தேஎம்‌ இறந்தனர்‌ ஆயினும்‌.''* 


மேற்கண்ட ௮ககானூற்றுப்‌ பாடற்‌ பகுதிகள்‌, புல்லி 
என்பவன்‌ வேங்கடமலையையும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள 
பகுதிகளையும்‌ ஆண்டவன்‌ என்பதைத்‌ தெளிவுபடுத்‌ தின்‌ 
றன, வேறு மொழி .பேசும்‌ வடுகர்‌ நாடு புல்லியின்‌ 
காட்டிற்கு அப்பால்‌ இருந்தது என்பதையும்‌ நாம்‌ இவற்றி 
லிருந்து அறியலாம்‌. 

தமிழ்காட்டின்‌ எல்லைபுறப்‌ பகுதிகள்‌ இவை என்‌ 
பதைத்‌ தெளிவாக நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. தமிழ்‌ சாட்டி 
லிருந்து வேங்கடமலையைக்‌ கடந்து அயல்‌ நாடுகளுக்குச்‌ 
செல்லலாம்‌. ரேர்‌ வடக்காகவோ மேற்குப்‌ பக்கமாகவோ 
அதைக்‌ கடந்து செல்லமுடியும்‌, தமிழ்‌ காட்டின்‌ வடமேற்‌ 
கெல்லைப்‌ புறத்தில்‌ மெளரியர்‌ சாடு இருந்ததாக வேறோரிடத்‌ 
இல்‌ சூறிக்கப்பட்டுள்ளது. அக்‌ காலத்தில்‌ தமிழ்காடு 
மேற்கே கொண்கானம்‌ முதல்‌ ழெக்கே வங்காளக்‌ குடாக்‌ 
கடல்‌ வரையில்‌ பரவியிருந்த தென்றால்‌, வட எல்லைப்‌ புறத்‌ 
தைப்‌ பற்றி மட்டுமே காம்‌ கருதவேண்டும்‌. அதனால்தான்‌ 
தமிழ்சாட்டவர்களுக்கு அயலவர்கள்‌, வடவர்‌ என்றும்‌ 
வடுகர்‌ என்றும்‌ அழைக்கப்பெற்றனர்‌. இந்த வட 
எல்லைப்புறம்‌ மிக நீளமான தானதால்‌, வடக்கு சோக்கிச்‌ 
சென்று இழக்குப்‌ பகுதியை யடையலாம்‌ என்றும்‌ மேற்கு 
என்றும்‌ கூதியிருக்றொர்கள்‌. வடுகர்கள்‌ வேங்கடமலைக்ளு 


ச்‌ 


அகம்‌, 295 : 11-17. 


தமிழக எல்லைப்புறத்தில்‌ வாழ்ந்த குடிகள்‌ 863 


அண்மையில்‌ வாழ்ந்திருந்தனர்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
சாதாரணமாக வேங்கடமலையின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ 
வாழ்ர்திருந்தன ரா; அன்றி, மேற்குப்‌ பக்கத்தில்‌ வாழ்ச்‌ 
இருந்தனரா என்பதை அறிதல்‌ வேண்டும்‌. வடக்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ வாழ்ந்திருந்தவர்‌ வட வடுகர்‌* எனப்‌ பெற்றனர்‌. 
இதனால்தான்‌, வடுகர்‌ என்னும்‌ சொல்‌ இன்றும்‌ வடக்கே 
வாழும்‌ தெலுங்கர்களைக்‌ குறிக்கின்றது. இவர்களைச்‌ தவிரப்‌ 
பிற வடுகரும்‌ இருந்தனர்‌. எருமையின்‌ நாடு வடுகர்‌ நாடே 
யாகும்‌. அகம்‌, 115-ஆம்‌ பாடலில்‌, : நுண்பூண்‌ எருமை 
குடகாட்‌ டன்ன '! என்ற வரி வருகிறது. எனவே, எருமை 
யின்‌ நாடு குடகாடே என்பதில்‌ ஐயமில்லை. நுண்ணிய 
கலைத்தொழில்‌ வாய்ந்த அணிகளை யணிந்த எருமைக்‌ குரிய 
குடசாட்டின்‌ அழகை ஒரு தலைவியின்‌ அழகுக்கு ஒப்பிடு 
கிறார்‌ புலவர்‌ அயிரியாறு இக்‌ குடகாட்டின்‌ எல்லை 
யோரத்தில்‌ ஓடுவதாகும்‌, 


“ நேரா வன்தோள்‌ வடுகர்‌ பெருமகன்‌ 
பேரிசை எருமை நன்னாட்‌ டுள்ளதை 
அயிரியா நிறந்தன ராயினும்‌ '”1 
என வருதல்‌ காண்க, 
இன்னும்‌ பிற பாடல்களிலும்‌ அயிரியா.ற்றைத்‌ தாண்டு 
தல்‌, தமிழ்‌ காட்டின்‌ வடவெல்லையைக்‌ கடந்து அயல்நாடு 
களுக்குச்‌ செல்வதாகக்‌ கூறியிருத்தலை நாம்‌ அறியலாம்‌. 
“ கான மஞ்ஞைக்‌ கமஞ்சூல்‌ மாப்பெடை 
அயிரியாற்‌ றடைகரை வயிரின்‌ நரலும்‌ 
காடிறந்‌ தகன்றோர்‌ நீடினர்‌ ஆயினும்‌ ?'8 


அன்பதில்‌ அயிரியாற்றங்‌ கரையிலுள்ள காட்டைக்‌ கடந்து 


*புறம்‌, 878 : 2, ரீஅகம்‌, 115 : 5-6. 
அகம்‌, 258 : 18-20. அகம்‌, 177 : 10-12. 


562 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


அயல்காட்டிற்குத்‌ தலைவன்‌ சென்றதாகக்‌ கூறப்பட்டிருத்‌ 
தலை நோக்குக. 

இதுபோன்ற பாடற்‌ பகுதிகளிலிருக்‌து, அயிரியாற் 
றைச்‌ சுற்றியுள்ள பகுதி, மயில்கள்‌ கிறைந்த காடா 
பிருக்தது என்று தெரிறெது. இக்த: அயிரியாறு இப்‌ 
பொழுது படக! நரட்டின்‌ தெற்கெல்லையாகக்‌ கூறப்படும்‌ 
அசிரியாறே அகும்‌. மைசூரின்‌ வட பகுதியும்‌ பெல்லாரி, 
அனக்தப்பூர்‌ மாவட்டங்களின்‌ பகுதிகளும்‌ சேர்ந்த பிர 
தேசமே படக காடாகும்‌. தொல்காப்பியப்‌ பாயிர ஆசிரிய: 
சான பனம்பாரனார்‌ தமிழ்‌ காட்டின்‌ வடவெல்லை வேங்கட 
மலை எனக்‌ கூறுகின்றார்‌. யாப்பிலக்கண நூல்‌ ஆசிரிய 
ரான காக்கைபாடினியார்‌, :£ வடதிசை மருங்கின்‌ வடுகு 
வரம்பாக ”' எனத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ வடவெல்லை வடுகுகாடு: 
எனக்‌ கூறுஒருர்‌.* 

கம்ப ராமாயணத்தின்‌ பாயிரம்‌* லை மொழிகளின்‌ 
பெயர்களை (வடகலை (வடமொழி), தென்கலை (தமிழ்‌), 
வடுகு, கன்னடம்‌ ?? என வரிசைப்படுத்திக்‌ கூறுகிறது. 
இக்கே வடுகு எனப்பட்டது தெலுங்குஎனலாம்‌. தெலுங்கு. 
என்பது தற்கால வழக்காகும்‌. ஆனால்‌, ஈன்னூல்‌ தொல்‌: 
காப்பியம்‌ இவற்றின்‌ உரைகளில்‌! மொழிகளின்‌ பெயர்‌ 
வரிசை “ கன்னடம்‌, வடுகு, கலிங்கம்‌, தெலுங்கம்‌ ” எனக்‌ 
காணப்படுகிற த. இவ்‌ வரிசையால்‌ வடுகுக்கு வேறான து 
செக்கு என்பது தெளிவாகிறது. எனவே, வடுகு 
என்பது கன்னடத்நின்‌ பேச்ச மொழிகளுள்‌ ஒன்றாய்‌, 
படகரால்‌ பேசப்பட்ட தொரு மொழியாஞும்‌ எனலாம்‌. 


“சொல்‌, பொருள்‌, 650: உரைகாண்க, பயன்‌, 4. 
$சன்னூல்‌, சூத்‌, 272, மயிலைகாசர்‌ உரை; தொல்‌, சொல்‌, 
சூத்‌; 400-உசை. 


11, அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 


1. ஆரியர்‌ (ஆரி ய அரசன்‌ யாழ்ப்பி ரமத தத்தன்‌): 

” ஆரிய அரசன்‌ யாழ்ப்பிரமதத்தன்‌ ௦ என்பது ஒரு சங்கப்‌: 
புலவனின்‌ பெயர்‌. இப்‌ பெயர்‌ மூன்று பகுதிகள்‌ கொண்‌ 
டது. முதற்‌ பகுதியான ஆரிய அரசன்‌ என்பது, இவன்‌ 
ஆரியர்களுக்கு அரசன்‌ என்பதையும்‌, இரண்டாம்‌ பகுதி 
யான யாழ்‌ என்பது, இவன்‌ யாழ்‌ இசையில்‌ வல்லோன்‌ 
என்பதையும்‌, மூன்றாம்‌ பகுதியான பிரமதத்தன்‌ என்பது- 
இவனது இயற்பெயர்‌ பிரமதத்தன்‌ என்பதையும்‌ குறிப்‌: 
பனவாகும்‌. 

இவ்‌ வாரியர்‌ என்பார்‌ யார்‌? “ சங்கப்‌ பாடல்களில்‌" 
நம்முடைய தற்காலக்‌ கருத்துக்களைப்‌ புகுத்துவது தவறா: 
கும்‌ எனத்‌ திரு. சிவராசப்‌ பிள்ளையவர்கள்‌ எச்சரிக்கை- 
செய்‌தருக்றொர்கள்‌. தமிழகத்திற்கு வடக்கேயுள்ள காடு” 
“ஆரியகா' எனக்‌ கிரேக்க நூல்களிற்‌ கூறப்பட்டுள்ளது... 
இது :௮ருவரின்‌' நாடான அருவகம்‌ அன்றாயின்‌; ஆரியரின்‌ 
காடான “ஆரியவகமாகும்‌' எனல்‌ வேண்டும்‌. எனவே,. 
ஆரியர்‌ என்பார்‌, தமிழகத்திற்கு வடக்கேயுள்ள நாட்டில்‌ 
வாழ்ர்த மக்கள்‌ எனக்‌ கொள்ளல்வேண்டும்‌. “அருவா” 
என்ற சொல்‌ “ஆரியர்‌? என்ற சொல்லாகக்‌ கொள்ளப்‌ 
பட்டது மயக்கத்தால்‌ எனலாம்‌. 

பேராசிரியர்‌ மாக்ஸ்‌ முல்லர்‌ *ஆரியர்‌' என்ற சொல்‌: 
லிற்கு வலிந்து புகுத்திய வழக்கிற்கு மாறான பொருளைச்‌ 
சங்க கால மக்கள்‌ எதிர்பார்த்திருக்க முடியா து. திராவிட. 
மொழிகளுக்கு வேறான இர்‌து ஆரிய மொழிகளைப்‌ பேசிய 
மக்களை ஆரியர்‌ என்ற சொல்‌ குறிப்பதாகும்‌ என அவர்‌ 
கூறுகிருர்‌. ஒரே பொது மொழியைப்‌ பேசுதல்‌ என்ற: 
அடிப்படையைக்‌ கொண்டு, அப்‌ பொதுமொழியைப்‌ பேசு - 
பவரை ஓர்‌ இனத்தவராகக்‌ கொள்வது தவறு என்பது இப்‌ 
போது அனைவரும்‌ உணர்ந்த உண்மையாகும்‌. தற்கால: 


304 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வழக்கைப்‌ பற்றிய கருத்து யாதாயினும்‌, பன்‌ உடம்‌ 
காலத்தில்‌ ஆரியர்‌ என்ற சொல்‌ மாக்ஸ்‌ முல்லர்‌ கூறும்‌ 
பொருளில்‌ வழங்கியிரா தென்பது தேற்றம்‌. ்‌ 
ஆரியர்‌ என்ற சொல்‌ பல்வேறு பொருள்களில்‌ ஆட்சி 
பெற்றுள்ளது. அவற்றுள்‌ ஒன்று தமிழ்‌ நாட்டிற்கு வடக்கே 
அழ்த்த மக்களும்‌ மன்னரும்‌ ஆரியர்‌ ஆவர்‌ என்பது. இது 
முன்னரே கூறப்பட்டது. “வழிபடத்‌ தக்கவர்‌! என்ற 
பொருளும்‌ இச்‌ சொல்லுக்கு உண்டு. புத்தரைப்‌ போன்ற 
பெரியோர்கள்‌ “ஆரியர்‌? என்‌ றும்‌, ஆரிய புத்திரர்‌? என்றும்‌ 
கூறப்பெற்றுள்ளார்கள்‌. தமிழில்‌ சான்றோரைக்‌ குதிக்‌ 
கும்‌ *ஐயர்‌: என்ற சொல்‌, ஆரியர்‌ என்ற சொல்லின்‌ 
சிதைவேயாகும்‌ எனச்‌ சில அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 
சான்றோரைக்‌ குதிப்பிடும்போது, ஆரியர்‌ என்ற சொல்‌ 
அறப்பாக ரிஷிகள்‌ அல்லது அறிவர்‌ அல்லது சாதுக்களையே 
உணர்த்துவதாகும்‌. மூன்றாவதாகத்‌ (தொம்பர்‌! என இக்‌ 
காலத்தில்‌ வழங்கும்‌ கழைக்‌ கூத்தாடிகளை' ஆரியர்‌ என்ற 
சொல்‌ குறிப்பதாகும்‌. பிற்காலத்தில்‌ இவர்கள்‌ மிலேச்சர்கள்‌ 
அன இழிவாகக்‌ கருதப்பெற்றனர்‌. 
தமிழ்‌ மொழியில்‌ பிற்காலத்தில்‌ தோன்றிய நிகண்டு 
கன்‌* ஆரியர்‌ என்ற சொல்லுக்கு மிலேச்சர்கள்‌ என்றே 
பொருள்‌ கூறுனெறன. இவர்கள்‌ தமிழகத்தின்‌ வட 
வெல்லப்‌ பு.றங்களிலிருக்து தமிழ்‌ காட்டிற்கு வர தனராதல்‌ 
வேண்டும்‌. யானையைப்‌ பழக்குவோர்‌ என்பது ஆரியர்‌ 
என்ற சொல்லுக்கு கான்காவதாக வழங்கப்படும்‌ பொரு 
அகும்‌. 
(அ) ஆரியர்‌ (ரிஷிகள்‌ அல்லது முனிவர்கள்‌) : 
அகசானூலு 3898-ஆம்‌ பாடலில்‌? பூஞ்சோலை நிறைந்த 
தலைவியின்‌ ஊருக்கே உவமையாக, மேகங்கள்‌ தவறாது 
மழை பொழிதலால்‌ வளம்‌ மிக்க ஆரியரின்‌ “பொன்படு 


* ஆசிய கிகண்டும்‌, பில்கலர்தை நிகண்டும்‌, அரி, 18-20. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 80௪ 


நெடுவரை” கூறப்படுகின்றது. இவ்‌ வாரியர்‌ யார்‌? (பொன்‌ 
படு கெடுவரை!* என்பதற்கு இமயமலை? என்றே பொருள்‌ 
செய்வது வழக்கம்‌. ஆனால்‌; இவ்வாறுதான்‌ பொருள்‌ 
செய்யவேண்டு மென்பது முடிந்த முடிபன்று ; ஏனெனில்‌, 
கொண்கானத்தையும்‌ “£ பொன்படு கொண்கானம்‌ '*- 
எனச்‌ சங்க இலக்கியம்‌ குறிப்பதை அனைவரும்‌ அறிவர்‌. 
ஆனால்‌, இம௰யமலையைப்‌ பற்றிக்‌ குறிக்கும்‌ தெளிவான 
வேறு குறிப்புக்கள்‌ சங்க இலக்கத்தில்‌ உள்ளன. இமயம்‌. 
முதல்‌ குமரி வரை விரிந்து பரந்திருக்கும்‌ இச்திய காட்டை 
ஒரு நாடாகவே, ஒரே பண்பாடு உள்ள நாடாகவே தமிழர்‌” 
கருதிவம்‌தள்ளனர்‌. 


£4 அரியர்‌ துவன்றிய பேரிசை இமயம்‌ 
தென்னங்‌ குமரியோ டாயிடை 1 


என வருதல்‌ காண்க. 

இப்‌ பதிற்றுப்பத்துப்‌ பாடலில்‌, தாம்‌ மேய்ந்த நரந்தம்‌: 
புல்லையும்‌ பருகிய அருவி நீரையுமே கனவிலும்‌ கண்டு: 
கவரி மான்கள்‌ அச்சமின்றி உறங்குதற்கு இடனாகிய- 
ஆரியரது பேரிமயத்தின்‌ அமைதித்‌ தன்மையைப்‌ புலவர்‌ , 
கூறுகிறார்‌.9 

இர்த இமயமலை ஆரியர்‌ யார்‌ 2 இவர்கள்‌ அங்கு நிலை: 
யாய்த்‌ தங்கித்‌ தவம்‌ செய்துவந்த முனிவர்கள்‌ ஆவர்‌. 
பதிற்றுப்பத்து 48-ஆம்‌ பாடல்‌ இதைத்‌ தெளிவாக்குகிறது... 
“்‌ கடவுள்‌ நிலைஇய கல்‌ஓங்கு நெடுவரை வடதிசையெல்லை 
இம௰யமாகத்‌ தென்னங்‌ குமரியோடு ஆயிடை அரசர்‌ 71%. 
என வருதல்‌ கோக்குக, ஈண்டுக்‌ கடவுள்‌ என்ற சொல்‌ 
லால்‌ குறிக்கப்பெற்றவர்கள்‌ முனிவர்களே. 


*அகம்‌, 898 : 19. 
*கற்றிணை, 891 : 6. பதிற்‌, 11 : 28-24, 
பதிற்‌, 11 : 21-28. $பதிற்‌, 48 : 6-7. 


366 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இமயம்‌ முதல்‌ குமரிவரை எல்லையாக உடைய இந்தியா 
ஒன்றுபட்ட சாடாகவே மதிக்கப்பெற்றிருந்ததன்‌ உண்மை 
இந்தப்‌ பாடலிலும்‌ கூறப்பட்டி. ருக்கிறது. இமயமலை 
என்று தெளிவாகக்‌ குறிக்கப்படும்‌ இந்த இடங்கவிற்கூட, 
இமயமலை என்பதைத்‌ தமிழகத்தின்‌ வடவெல்லைக்கு அப்‌ 
பால்‌ உள்ள குன்றுகளே எனத்‌ தரு. இவராசப்பிள்ளையவர்‌ 
கன்‌ சாதிக்க முற்படுகிறார்‌ இந்தியா முழுதும்‌ ஒன்று 
பட்ட ஒரு காடே என்று தமிழர்கள்‌ கருதயமையா ற்றான்‌ 
தமிழ்‌ மன்னர்கள்‌ மூவரும்‌, தங்கள்‌ ஒன்றுபட்ட இர்தியா 
லின்‌ வடவெல்லையாக உள்ள இமயமலையில்‌ தம்‌ இலச்சினை 
களைப்‌ பொறிக்கும்‌ மரபை மேற்கொண்டுவக்தனர்‌. இந்த 
மேற்கோள்களிலிருக்து ஆரியர்‌ என்பார்‌ இமயமலையில்‌ 
இருந்த ரிஷிகள்‌ அல்லது முனிவர்கள்‌ என்று கொள்ளலாம்‌. 


(ஆ) ஆரியர்‌ (வடநாட்டு அரசர்கள்‌) : 

அடுத்ததாக, ஆரியர்‌ என்னும்‌ சொல்‌ வடகாட்டு 
அரசர்களையும்‌ குறுகில மன்னர்களையும்‌ குறிப்பதாக அறி 
அறம்‌. பதிற்றுப்‌ பத்து இரண்டாம்‌ பத்தின்‌ பாட்டுடைச்‌ 
தலைவனை கெடுஞ்சேரலாதன்‌, இமயவரம்பன்‌ என்றே 
கூறப்பட்டுள்ளான்‌. இம௰யத்தைத்‌ தன்னாட்டுக்கு வட 
எல்லையாகக்‌ கொண்டவன்‌ என்பது இதன்‌ பொருளாகும்‌. 
இரண்டாம்‌ பத்தின்‌ பதிகம்‌ நெடுஞ்சேரலாதன்‌ தன்‌ வில்‌ 
பெசறியை இமயமலை௰ிற்‌ பொறித்தான்‌ என்றும்‌, பெரும்‌ 
புகழ்பெற்ற ஆரியரைத்‌ தன்னடி பணியச்‌ செய்தான்‌ என்‌ 
அம்‌ கூறுகிறது. அவன்‌ இமயத்தில்‌ விற்பொறித்ததும்‌ 
ஆரியரைச்‌ தோற்கடித்ததும்‌ அய செயல்கள்‌ இருவேறு 
சமயங்களில்‌ கிகழ்ச்தனவாகலாமோ என்ற ஐயம்‌ ஈம்‌ 
மனத்தில்‌ எழுன்‌ ஐது. அகம்‌, 890-ஆம்‌ பாட்டைப்‌ பாடிய 
புலவர்‌ ஒரு தலைவியின்‌ அழகுக்கு செடுஞ்சேரலாதனின்‌ 
தலைகரான வஞ்சியின்‌ அழகை ஒப்புமை கூறும்போது) 

The Chronology of the Early Tamils; ற. 252. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 367 


அம்‌ மன்னனை, 4 ஆரியர்‌ அலறத்‌ தாக்கிப்‌ பேரிசைத்‌ 
தொன்று முதிர்‌ வடவரை வணங்குவிற்‌ பொறித்து? 
(வெஞ்சின வேர்தரைப்‌ பிணித்தோன்‌ ?*௪ என்று கூறியிருத்‌ 
தலால்‌ இரண்டு நிகழ்ச்சிகளும்‌ ஒரே காலத்தில்‌ நிகழ்ச்‌ 
தனவே என்று அறியும்போது ஈம்‌ ஜயம்‌ மறைந்தொழி 
கின்றது. 

ஆரிய அரசரான கனகனும்‌ விசயனும்‌ தமிழ்மன்னரை 
இழிவாகப்‌ பேசினர்‌ என்றும்‌, சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
பத்தினித்‌ தெய்வமான கண்ணகியின்‌ படிமத்திற்குக்‌ கல்‌ 
கொணர மினைத்து, இமயமலையிலிரும்து கல்‌ கொணரச்‌ 
சென்றால்‌ தமிழ்‌ மன்னரைப்‌ பழித்த அந்த ஆரிய மன்ன 
ரைப்‌ பழி வாங்குதற்கும்‌ இடமுண்டாகும்‌ என்‌ று எண்ணி 
வட நாட்டிற்குப்‌ படையொடு சென்றான்‌ என்றும்‌ லெப்‌ 
யதிகாரம்‌ கூறுகிறது. கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டு 
வனைப்‌ புகழும்‌ பதிற்றுப்பத்து-ஐர்‌ தாம்‌ பத்தின்‌ பதிகம்‌, 
தெய்வப்‌ பத்தினியின்‌ படிமத்திற்குக்‌ கல்‌ கொணரவேண்‌ 
டும்‌ என்ற கோக்கத்தோடு, வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு 
போல்‌ அவன்‌ நறுமணம்‌ கமழும்‌ காடுகளின்‌ வழியாக வட 
சாடு கோக்க, நேராக விரைக்துசென்‌.று, ஆரிய மன்னனை 
வென்று வீழ்த்தி (ஆரிய அண்ணலை வீட்டி)ப்‌ படிமத்நிற்‌ 
கென எடுத்த கல்லை உபஈதிகள்‌ பலவுடைய கங்கைப்‌ 
பேராற்றில்‌ நீராட்டினான்‌ஏர என்று அவனைப்பற்றிப்‌ 
புகழ்ந்து கூறுகிறது. 

இத்தகைய வட நாட்டுப்‌ படையெடுப்புக்களைக்‌ 
கொண்டு அம்‌ நாட்டில்‌ வலிமை வாய்ர்த அரசர்கள்‌ இல்‌ 
லாதபோதுதான்‌ அப்‌ படையெடுப்புக்கள்‌ நிகழ்ந்திருக்க 
வேண்டும்‌ என்றும்‌, அக்‌ காலமே சங்ககாலமாக இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ வரலாற்றாசிரியர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


*வரி, 16-19. 
ர்பதிற்‌, 5-ஆம்‌ பத்து; பதிகம்‌ : 4-1. 


568 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தமிழ்‌ நாட்டின்‌ வட எல்லைப்புறத்தில்‌ வாழ்க்க மக்க 
அச்‌ இறப்பாகக்‌ குறித்த ஆரியர்‌ என்னும்‌ சொல்‌ ஈண்டுக்‌ 
குதித்த இரண்டு பொருள்களிலும்‌ சென்று பொது வழக்‌ 
குடையதாயிற்று எனலாம்‌. தமிழ்‌ மொழிக்கு வேறு 
பட்ட மொழி பேசிவந்த இம்‌ மக்களிற்‌ சிலர்‌, தங்கள்‌ 
வாழ்க்கையை ஈடத்தவதற்கு வழி தேடுவதற்காக அமைதி 
யான முறையில்‌ தமிழகத்திற்குள்‌ புகுந்தனர்‌; வேறு சிலா, 
கொள்ளைக்காசர்களாக இங்குப்‌ புகுந்தனர்‌. இந்த ஆரி 
வரை வென்றமையால்தான்‌, கோவலனைக்‌ கொலைசெய்ய 
ஆனையிட்டவனாகக்‌ கருதப்படும்‌ ஆரியப்‌ படை கடந்த 
செடுஞ்செழியனுக்கு அப்‌ பெயர்‌ வந்தது. 
ஆரியர்‌ குடியிற்‌ பிறந்த வீரர்களுள்‌ சிலர்‌, பெரிய 
மல்லர்களாகவும்‌ இருந்தனர்‌. அவர்களுள்‌ ஒருவனைப்‌ பற்றி 
அகம்‌. 3886-ஆம்‌ பாடல்‌ குறிப்பீடுகறது. 4 ஆரியப்‌ பொரு 
கன்‌ ஒருவன்‌ பாணன்‌ என்பானோடு மற்போர்‌ நிசுழ்த்து 
கையில்‌ அப்‌ பாணனுடைய மார்பின்‌ வலிமையால்‌ மிச 
வருந்தினை. அப்போது அவனுடைய முழவுபோன்ற 
தோள்கள்‌ அப்‌ பாணனுடைய கையில்‌ அகப்பட்டு முறிந்து 
வேறாயின. அவ்வரறு ஆனதை கோக்க நல்ல போரில்‌ 
வல்ல கணையன்‌ என்பான்‌ வெட்டித்‌ தலைகுனிக்தான்‌ ?7* 
என்ற செய்தியைக்‌ காண்க. 
பாணன்‌ என்பான்‌ வடதிசைக்கண்‌ ஊள்ள யானைகள்‌: 
கிறைந்த காடுகளுக்குத்‌ தலைவன்‌ : 
“ வடா அது 
நல்வேற்‌ பரணன்‌ தன்னாட்‌ டுள்ளதை 
வாட்கண்‌ வானத்‌ தென்றூழ்‌ நீளிடை 
ஆட்கொல்‌ யானை அதர்பார்த்‌ தல்கும்‌ 
சோலை யத்தம்‌,..,ஃஃஃஃஃ3 ர 
என வருதல்‌ காண்க. 


*அகம்‌, 380 : 3-3. ர்௮கம்‌, 825 : 16-20. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 869 


கட்டி யென்பானும்‌, தமிழ்‌ காட்டின்‌ வடவெல்லைப்‌ 
புறத்தில்‌ இருந்து ஆண்டுவந்த ஒரு குறுகில மன்னனே 
ஆவான்‌. 

“ குல்லைக்‌ கண்ணி வடுகர்‌ முனையது 
வல்வேற்‌ கட்டி நன்னாட்‌ டும்பர்‌ 
மொழிபெயர்‌ தேத்த ராயினும்‌ ?7* 

என வருதல்‌ காண்க. 

பாணன்‌; கட்டி என்ற இவ்‌ விரு கு.றுகில மன்னரும்‌, 
தெற்கே, சோழன்‌ திதியன்‌ வெளியணின்‌ தலை ஈகரான 
உறந்தைர்யின்‌ மீது படையெடுத்தனர்‌. ஆனால்‌, அவனது 
நகரில்‌ ஒலித்த காலை முரசொலியைக்‌ கேட்டதும்‌ அவர்கள்‌ 
அஞ்சிப்‌ போர்‌ தொடுக்காமல்‌ ஓடி. விட்டனர்‌. கட்டி 
என்பான்‌, நன்னன்‌, ஏற்றை; அத்தி, கங்கன்‌, புன்றுறை, 
ஆகியோரோடு சேர்ந்து சோழனை எதிர்ப்பதற்காக வந்து 
பாசறையில்‌ தங்கினான்‌. சோழர்‌ படைத்தலைவனாகய 
பொறையன்‌, அவர்களை எதிர்த்துப்‌ பொருது, போர்க்களக்‌ 
தில்‌ மாண்டான்‌. சோழன்‌ இசைப்‌ பொறுக்க முடியாமல்‌ 
தானே போர்க்கள ததிற்‌ புகுந்து வீரத்தோடு போர்புரிந்து, 
பகைவர்களின்‌ தலைவனா கணையனைச்‌ சிறைப்பிடித்து 
அவர்களுடைய தலை நகராகிய கழுமலத்தையும்‌ கைப்‌ 
பந்தினான்‌.$ 

அகநானூறு 44-ஆம்‌ பாடலினின்று கட்டி, ஈன்னன்‌, 
ஏற்றை முதலியோருக்குக்‌ கணேயன்‌ என்பான்‌ நண்பன்‌ 
என்று தெரிகிறது. இர்த இறுதிப்‌ போர்‌ நடைபெறுவ 
தற்கு முன்பு; அஃதாவது கட்டியும்‌ பாணனும்‌ உறந்தை 
யைத்‌ தாக்க வந்தபோது, ஆரியப்‌ பெருகனோடு பாணன்‌ 
மற்போர்‌ செய்தாதைல்‌ வேண்டும்‌. அந்த மற்போரைக்‌ 
குறித்து முன்பே உரைத்தாம்‌. 

*குறுந்‌, 11 : 5-7. ர்‌ அகம்‌, 220. அகம்‌, 226 : 18-17. 

8அசம்‌, 44 : 7-14. அகம்‌, 986. 

சங்‌, 24 


[| 
1 


70 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தமிழ்‌ காட்டின்மீது ஆரியர்‌ படை யெடுத்தமையைப்‌ 
பற்றிய செய்தி இரண்டு பாடல்களிழ்‌ கூறப்பட்டுள்ள அ. 
பலமுறை அவர்கள்‌ அவ்வாறு படையெடுத தீருக்கவேண்‌ 
டும்‌. அகம்‌, 886-ஆம்‌ பாடலில்‌ சயப்புப்‌ பரத்தை 
யொருத்தி சுடரொடு திரிதரு கெருஞ்சிபோலத்‌ தலைவன்‌ 
தன்னொடு திரியவில்லையானால்‌, வல்லத்துப்‌ போரில்‌ ஆரியப்‌ 
படைகள்‌ சோழர்‌ படைகளால்‌ உடைக்தொழிச்தமை 
போலத்‌ தன்‌ கைவளைகள்‌ உடைக்தொழிக என இற்‌ 
பரத்தையிடம்‌ கூளுரைத்தமையைப்‌ பாவைக்‌ கொட்டி 
லார்‌ என்ற பெரும்‌ புலவர்‌ அழகாகப்‌ பாடியுள்ளார்‌. 

அசிரியர்‌ பெயர்‌ அறியப்படாத நற்றிணேப்‌ பாட 
லொன்றுர்‌ ஒரு தோழியின்‌ மனவுணர்ச்சியைப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுவதுபோல்‌ காட்டுகின்றது. துணையில்‌ 
லாதவனாய்த்‌ தணியே விழவுக்‌ களத்தில்‌ ஓர்‌ இளம்‌ பரத்தை 
வச்து கின்றாள்‌. அவளைக்‌ கண்டால்‌ அவளது அழகு வலை 
வில்‌ தலைவன்‌ விழுர்துவிடுவானோ என்று தோழி அஞ்சு 
இருள்‌. தலைவியும்‌ தானும்‌ மற்றும்‌ பலரும்‌ தலைவனைச்‌ 
ஞூஜ்க்திருக்கவும்‌ அதையும்‌ மீறி அவளது அழகு தலைவனின்‌ 
மனத்தைக்‌ கவர்ச்துகொள்ளும்‌ என்‌ று அவள்‌ கினைக்கிறாோள்‌. 
முள்ளூசை முற்றுகையிட்டிருந்த ஆரியர்‌ பலருடைய வாள்‌ 
களும்‌ மலையனது ஒப்பற்ற ஒரு வேலுக்கு முன்‌ பயனற்‌ 
அப்போக, ஆரியர்‌ புறமுதட்டு ஓடியதபோலப்‌ பல 
சாய்க்‌ கூடிரின்ற தாங்கள்‌ அவ்‌ வொருத்தியின்‌ “வன்‌ 
மைக்கு ஓடி ஒழிய நேரும்‌ ஆதலால்‌, அவள்‌ கண்ணில்‌ 
தலைவன்‌ படாதபடி காக்க முற்படவேண்டும்‌ என்று 
சோழி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாள்‌. இவ்‌ 
வாற்றால்‌ தமிழகத்தின்‌ வடவெல்லையை யொட்டி வாழ்ந்த 
ஆரியக்‌ குடியினர்‌ லர்‌ மலையனுடைய நாட்டின்மீது 
படை யெடுக்கும்‌ அளவுக்கும்‌, இன்னும்‌ உள்ளே வர்து 


*லசி, 19-23. +170. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 871 


சோழரின்‌ வல்லத்தைத்‌ தாக்கும்‌ அளவுக்கும்‌ ஆற்றல்‌ 
சான்றவராய்த்‌ திகழ்ந்தனர்‌ என்று தெரிகிறது. 

இவ்வாறு தமிழ்‌ நாட்டின்மீது படை யெடுத்த ஆரிய 
அரசர்களுள்‌ ஒருவனே “ஆரிய அரசன்‌ பிரகத்தன்‌? என்‌ 
பவன்‌. இவன்‌ தமிழ்‌ நாட்டிலோ அதற்கு அண்மையிலோ 
அரசிருந்தவன்‌ ஆதல்வேண்டும்‌. பிரகதத்தன்‌ என்பதன்‌ 
மரூஉவே பிரகத்தன்‌ எனலாம்‌. தமிழைப்‌ பழித்து 
அதைப்‌ புறக்கணித்த அவனுக்குத்‌ தமிழ்‌ மொழியின்‌ உயர்‌ 
வையும்‌ சிறப்பையும்‌ அறிவுறுத்துவதற்காகவே கபிலர்‌ 
குறிஞ்சிப்‌ பாட்டைப்‌ பாடினார்‌ என்று கூறுவர்‌, குறும்‌ 
தொகை, 184-ஆம்‌ பாடலைப்‌ பாடியவன்‌ ஓர்‌ ஆரிய 
அரசன்‌. அவன்‌ “ஆரிய அரசன்‌ யாழ்ப்‌ பிரமதத்தன்‌” 
என்ற பெயருடையவன்‌; இவ்‌ விருவர்களும்‌ ஒருவரே 
எனலாமா ! பிரகதத்தன்‌, பிரமதத்தன்‌ ஆகிய பெயர்களின்‌ 
இடையில்‌ உள்ள க, “ம' என்ற எழுத்துக்களே 
அவற்றை வேறுபடுத்துகன்றன. ஆனால்‌, இயற்பெயரின்‌ 
இடையில்‌ ஓர்‌ ௮சை மாறினாலும்‌ அவ்‌ வியற்‌ பெயரின்‌ 
பொருள்‌ மாறிவிடும்‌ என்பதை நாம்‌ ஒப்புக்கொள்ள வேண்‌ 
டும்‌. இவ்‌ விருபெயர்களும்‌ ஒருவரையே குறிப்பன வாயின்‌ 
கபிலரால்‌ தமிழ்க்‌ கவிதையின்‌ சிறப்பையும்‌ பொருள்‌ நயத்‌ 
தையும்‌ உணர்ந்த பிறகு, ஆரிய அரசன்‌ பிரகத்தன்‌ தமிழ்‌ 
மொழியை சன்கு கற்றுணர்க்து, கவிதையியற்றும்‌ ஆற்ற 
அம்‌ பெற்றுக்‌ கவிதை இயற்றிச்‌ சங்கப்‌ புலவர்களுள்‌ 
இருவனாகத்‌ திகழும்‌ சிறப்பும்‌ பெற்று னாதல்வேண்டும்‌. 
மேலே காட்டிய சான்றுகளிலிருக்து ஆரியருள்‌ சிலர்‌ மன்‌ 
னர்களாகவும்‌, குறுமிலத்‌ தலைவர்களாகவும்‌ இருந்தனர்‌ 
என்பது தெளிவாகும்‌. 
(இ) ஆரியர்‌ : வடமொழி பேசும்‌ வடநாட்டு மக்கள்‌ £ 

(வடம வண்ணக்கன்‌) : 

வடவர்களின்வழி வந்தவன்‌ என்னும்‌ பொருளுடைய 
“வடவர்‌ மகன்‌! என்பதன்‌ மரூஉவே வடமன்‌? என்பதாகும்‌. 


572 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
இன்றும்‌ பிராமணர்களில்‌ ஒரு இளைக்குடி.யினர்‌ “வடமர்‌?' 
“என வழங்கப்பெறுனெறனர்‌. 

£வடமொழியாட்டி'* என்றும்‌; £வடமொழியாளர்‌?1- 
என்றும்‌ வரும்‌ மணிமேகலைத்‌ தொடர்கள்‌, பிராகிருதமும்‌ 
சமஸ்கிருதமும்‌ பேசும்‌ ஆடவர்களும்‌ மகளிரும்‌, சமிழ்காட்‌ 
டில்‌ குடியேறி வாழ்ந்திருக்தனர்‌ என்பதை நன்கு மெய்ப்‌ 
பிக்கன்றன. முதலில்‌ தமிழைப்‌ பழித்துப்‌ புறக்கணித்தப்‌ 
பின்பு அதைப்‌ போற்றிய ஆரிய அரசன்‌ பிரகத்தனுடைய 
வரலாறு முன்பே உணர்த்தப்பட்டது. 

கோடன்‌! என்னும்‌ பெயருடைய குயவன்‌ ஒருவன்‌ 
நக்இிரரின்‌ முன்னிலையில்‌ தமிழ்மொழியைத்‌ தியதெனப்‌' 
பழித்தும்‌, ஆரிய மொழியை நல்லதெனப்‌ புகழ்ந்தும்‌ பேசி 
னன்‌ என்றும்‌, அதனால்‌ கோபங்கொண்ட நக்கீரர்‌, அவ: 
னுடைய தகாத செயலுக்காக அவனை இறந்‌ துபோகும்படி 
சபித்தார்‌ என்றும்‌, கோபம்‌ ஆறி ௮மைதியடைந்த பிரகு 
அவனுக்கு ஆவர்‌ மீண்டும்‌'உயிர்ப்பீச்சை யளித்தார்‌ என்‌ 
அம்‌, அதன்‌ வாயிலாக வாழவும்‌ சாகவும்‌ செய்யும்‌ தெய்வீக 
ஆற்றல்‌ தமிழ்மொழிக்கு உண்டு என்பதை அவனுக்குச்‌ 
காட்டித்‌ தமிழ்மொழியைப்‌ போற்றிப்‌ பயிலுமாறு அவனை 
மாற்றினார்‌ என்றும்‌ மற்றொரு கதை வழங்குகிறது. தொல்‌ 
காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ 490-ஆம்‌ சூத்திரவுரையில்‌ 
பேராசிரியர்‌ மந்திரம்‌ என்பதை விளக்குதற்கு மேற்கோ 
னாக இக்‌ கதையை விளக்கும்‌ பாடலை எடுத்தாண்டுள்ளார்‌. 

“நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிளந்த 


மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப ??* 


என்பது மக்திரம்‌ என்பதன்‌ இலக்கணத்தை உணர்த்தும்‌ 


சூத்திரம்‌ ஆகும்‌. 


*மணி, 13 : 73. 


ரமணி, 5 : 40. 
தொல்‌, பொருள்‌ : 490. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ காக 


பேராசிரியர்‌ மேற்கோள்‌ காட்டியுள்ள அடிகளின்‌ 
கருத்துப்‌ பின்‌ வருமாறு :--முரணில்லாத பொரயிலில்‌” 
, உள்ள முதற்புத்தேள்‌ எனப்படும்‌ அகத்தியர்‌ வாழ்க! 
பரண்ரும்‌ கபிலரும்‌ வாழ்க / அரணியல்‌ ஆந்த வேட்கை 
யான்‌ வேட்கோக்‌ குயக்கோடன்‌ ஆரந்தம்‌ சேர்க, சுவா:?? 
“அரியம்‌ ஈன்றென்றும்‌ தமிழ்‌ திதென்றும்‌ உரைத்த காரி 
யததால்‌ காலனால்‌ கொள்ளப்பட்டவனைச்‌ ஒரிய அழகிய 
தண்மை வாய்ந்த பொதியமலையில்‌ வாழும்‌ அகத்தியனாரின்‌ 
ஆணையால்‌ செந்தமிழ்‌ பிழைப்பிப்பதாக, சுவா ::1*. இவ்‌ 
விரண்டும்‌ சாகவும்‌ வாழவும்‌ பாடிய பாடல்களின்‌ கருத்‌ 
துக்களாகும்‌. 


1) ஆரியர்‌ : யானை பழக்குவோர்‌ : 


படையெடுப்பு மூலமாக அல்லாமல்‌ அமைதியான 
முறையிலும்‌ பல ஆரிய மக்கள்‌ தமிழ்காட்டிற்‌ புகுந்தனர்‌ 
என்பதற்குச்‌ சங்க இலக்கியத்திற்‌ பல சான்றுகள்‌ உள்‌ 
ளன. வடவெல்லைப்புறத்தி லுள்ள காடுகளிலிருந்து வந்த 
அத்‌ தகையவர்கள்‌ யானைகளைப்‌ பழக்குவதில்‌ கைதோர்த 
வர்களா யிருந்தனர்‌. தமிழ்‌ மன்னர்களிடம்‌ அவர்கள்‌ யானை 
வீரர்களாகவும்‌, யானை பழக்குபவர்களாகவும்‌ வேலையில்‌ 
அமர்ர்தனர்‌ : அககானூறு 2716-ஆம்‌ பாடல்‌ பரத்தை 
யொருத்தியின்‌ சூளுரையாக உள்ளது : 
“ தாரும்‌ தானையும்‌ பற்றி ஆரியர்‌ 
பிடிபயின் று தரஉம்‌ பெருங்களிறு போலத்‌ 
தோள்கந்‌ தாகக்‌ கூந்தலிற்‌ பிணித்தவன்‌ 
மார்புகடி கொள்ளே ஞயின்‌.!1 
இதுதான்‌ ௮வளுடைய சூளுரை. இதிலிருக்து தமிழ்‌ 
காட்டில்‌ ஆரியர்‌ செய்துவந்த பெருவாரியான யானை பழக்‌ 
ஞு* தொழிலைப்‌ பற்றி காம்‌ அறிய முடிறெது. 
*தொல்‌, பொருள்‌ : 490,உரை, 4 வரி, 9-18, அகம்‌, 216 :9-12. 


௫. 
௩ 


274. குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தமிழ்‌ மன்னர்கள்‌ தங்கள்‌ யானைகளைப்‌ பழக்குவத ற்கு 
சியரை அமர்த்தக்கொண்டனர்‌ என்பதற்கு முல்லைப்‌ 
பாட்டில்‌ சான்று உள்ளத ஒரு மன்னனின்‌ படையெடும்‌: 
பைப்‌ பற்றி முல்லைப்பாட்டு வீரித்துரைக்‌கன்‌ றது. “காட்டை 
வெட்டித்‌ தருத்தியபின்‌ பாசறைகள்‌ அமைக்கப்பட்டன. 
ஆங்கு, யானைகள்‌ பலவாகப்‌ பிரிந்து செல்லும்‌ பாதைகள்‌ 
கூடுமிடத்தில்‌ கின்று காவல்‌ செய்தன. அவ்‌ யானைகளின்‌ 
மதநீர்‌, கன்னப்புடைகளிலிறார்‌ து வழிந்து று கண்களின்‌ 
இரண்டு பக்கங்களின்‌ வழியாகவும்‌ பெருக்கெடுத்‌ தோடி 
யத. யானை பழக்குவோர்‌ தந்த கரும்பும்‌, கெற்கதிரோடு 
சேர்த்தக்‌ கட்டிய அதிமதுரத்‌ தழையும்‌ கொண்ட 
கவளத்தை அவை உண்ணாமல்‌, ௮வற்றைக்கொண்டு தம்‌: 
நெற்றியைத்‌ தடைத்தன. தம்‌ தொழிலைத்‌ தவிர வேறு 
தொழிலைக்‌ கல்லாதவர்களாய்‌ அரசனைப்‌ பின்பற்றி வந்த 
இளைஞர்‌ (வீரர்‌), தமது கவைமுட்‌ கருவியை ஓச்சி, யானை 
கனை உண்ணச்செய்வதற்கரக, ஏற்கெனவே பயிற்றப்பட்ட 
வடமொழியில்‌, அன்புடன்‌ அவற்றொடு பேசினர்‌. அப்‌ 
பொழுதும்‌ அவ்‌ யானைகள்‌ உணவுண்ண மறுத்துவிட 
டன.இதவே மேலே குறிப்பிட்ட முல்லைப்பாட்டு வரி 
களின்‌ பொருளாகும்‌. 
யானைகளைப்‌ பழக்குவதற்கு வடமொழிகளைப்‌ பயன்‌ 
படுத்தவத, தொன்றுதொட்டு, வழக்கமாக இருக்துவச்‌ 
துள்ளது என்பதைக்‌ கூறுவதான 'வடமொழி பயிற்றி? என்‌ 
னும்‌ தொடரே ஈண்டு முக்கியமானது. அப்‌ பேச்சுக்கள்‌ 
இத்தன்மையன என்பதை நச்சினார்க்கனியர்‌ காட்டுகிறார்‌. 
அவை; “அப்புது, அப்புத; ஆக, ஆத; ஐ; ஐ” என்பவை 
இவை எச்‌ சமஸ்கிருதச்‌ சொற்களின்‌ திரிபுகள்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. இங்குக்‌ கூறியவாந்ருல்‌, ஆரியர்‌ 


*ரிகள்‌, 80-30. 49ச தாமணி, 1884, உரை. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 875 


வடக்கேயிருந்‌ த யானை பழக்குவோராக வந்தனர்‌ என்பதை 
நாம்‌ அறிகிறோம்‌. 2 
(௨) ஆரியர்‌; (மிலேச்சர்‌) : 

மிலேச்சர்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ முன்னரே கூறப்‌ 
பட்டத. இச்‌ சொல்‌ முல்லைப்பாட்டு 66-ஆம்‌ வரியில்‌ வரு 
கிறது, “உடம்பின்‌ உரைக்கும்‌ உரையா நாவின்‌ படம்புகு 
மிலேச்சர்‌, உழையராக?* நாவினால்‌ பேசாராய்த்‌ தம்‌ 
மெய்ச்‌ சாடையாற்‌ கருத்தை உணர்த்தும்‌ அங்கி அணிந்த 
மிலேச்சர்‌ பக்கத்இல்‌ நிற்க?? என்பது இதன்‌ பொருள்‌. அங்‌ 
போன்று ஏதோ ஓர்‌ ஆடையை யணிந்த தாழ்ந்த வகுப்பு 
ஆரியரின்‌ மொழி, தமிழ்‌ காட்டு மக்களுக்கு ஈன்கு தெரிக்‌ 
திருக்க முடியாது. இதனால்தான்‌ போலும்‌, அவ்‌ வாரியர்‌ 
தம்முடைய மெய்ச்சாடையால்‌ தம்‌ கருத்தை உணர்த்த 
வேண்டியவர்கள்‌ ஆனார்கள்‌. ஆனால்‌, கழ்காடுகளில்‌ 
அரசர்கள்‌. தங்கள்‌ இரகசியங்களைப்‌ பிறர்‌ அறியாமலிருப்ப 
தற்காக ஊமைகளையே தங்கள்‌ ஏவலாளர்களாக அமர்த்‌ 
இக்கொள்வது வழக்கம்‌ என்பது யாவரும்‌ நன்குணர்ந்‌ 
ததே யாகும்‌. அதன்படி இவ்‌ வாரியர்‌ ஊமைகளாகவும்‌ 
இருரக்தருக்கலாம்‌. நச்சினார்க்கனியர்‌ கருத்தும்‌ இதுவே 
யாகும்‌, உரையா காவென்றார்‌, ஊமைகள்‌ என்றற்கு ?? 
என்ற அவருடைய உரையால்‌ இது தெளிவாகும்‌. 

“ஆரியக்‌ கூத்தாடினாலும்‌ கரரியத்திலே கண்ணாயிரு!? 
என்ற பழமொழியை அறிந்தவர்களுக்கு, ஆரியர்‌ என்னும்‌ 
சொல்‌ கூத்தாடிகளையும்‌ குறிக்கும்‌ என்பது நன்கு தெரியும்‌ 
சங்க இலக்‌இயத்தில்‌, கூத்தாடிகளின்‌ குடி. என்ற பொரு 
ளில்‌ “ஆரியர்‌! என்னும்‌ சொல்‌ வழங்கப்பட்டுள்ள அ. குறுகி 
தொகை 7-ஆம்‌ பாடலில்‌ர்‌ இதைக்‌ காணலாம்‌ : “மூங்கில்‌ 
நிறைந்த காட்டில்‌ வாகை மரத்தின்‌ வெண்மையான நெற்‌ 
அக்கள்‌, காற்றில்‌ விரைந்து அசைதலால்‌, ஆரியர்‌ கயிற்றுக்‌ 
ee 


முல்லை ; 65 - 66, ர்வரி, 4-6, 


576 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கூத்தாடும்போது முழங்கும்‌ பறை யொலீயைப்போல 
ஒலிக்கும்‌.” பறையில்‌ அடிக்கும்‌ அடிகளின்‌ ஓலி நேரத்‌ 
திற்கு நேரம்‌ மாறும்‌. கூர்ச்து கேட்பாரின்‌ காதில்‌ பறை 
யொலி, “ஒல்‌ல்‌” என்று தொடர்ந்து வெகுநேரம்‌ கேட்ப்து 
போல்‌ வாகை நெற்றுக்களின்‌ ஒலீயும்‌ கேட்கும்‌ எனற 
கருத்து இப்‌ பாடலில்‌ வெளியிடப்படுகிறது. 

வட இந்தியக்‌ குடிகளைப்‌ பற்றிய இந்தச்‌ செய்‌ 
திகள்‌ எல்லாம்‌ முதலில்‌ ஈம்பமுடியாதவையாகீத்‌ தோன்‌ 
௮லாம்‌. ஆனால்‌, சங்ககாலத்தில்‌ வாழ்ந்த தமிழர்‌ வட 
இந்தியர்களை ஈன்கு அறிந்திருந்தார்கள்‌. வட இந்தியா 
வோடு அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பிருக்தது. கங்கை 
யாற்றைப்பற்றிச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ அடிக்கடி குறிப்பிடுவ 
தோடு, அதை அழகாகவும்‌ புனைந்துரைத்தருக்கிறார்கள்‌. 
: கங்கை வாரியம்‌ (வருவாய்‌) காவிரிப்‌ பயனும்‌ ?' சோழர்‌ 
தலைககரில்‌ கிறைந்திருந்தன எனக்‌ கடியலூர்‌ உருத்திரங்‌ 
கண்ணனார்‌ தமத பட்டினப்பாலையில்‌* கூறுகிறார்‌. தமது 
மற்றொரு பாடலான பெரும்பாணாற்றுப்படையில்‌ இப்‌ 
பெரும்‌ புலவர்‌ கங்கையைப்பற்றி, 3 


“ இமையோர்‌ உறையும்‌ சிமையச்‌ செவ்வரை 
வெண்திரை கிழித்த வீளங்குசுடர்‌ நெடுங்கோட்டுப்‌ 
பொன்கொழித்‌ திழிதரும்‌ போக்கருங்‌ கங்கைப்‌ 
பெருநீர்‌ போகும்‌ இரியல்‌ மாக்கள்‌ 
ஓருமரப்‌ பாணியில்‌ தூங்கி யாங்கு 224 


எனப்‌ புனைந்திருப்பதில்‌, அஃது இம௰மலஜையி லிருந்து 
வருதல்‌, வரும்‌ வழியில்‌ பொன்கொழித்து வருதல்‌, படகு 
முதலியவற்றால்‌ அன்றிக்‌ கடக்க முடியாத பெருவெள்ளம்‌ 
உடையதாதல்‌ முதலியவெல்லாம்‌ அவர்‌ கூறியுள்ளமை 
காண்க. 


*லரி, 190. 


ர்பெரும்பாண்‌, 429-488. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 877 


ஈ.ற்றிணை 869-ஆம்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ அதில்‌ கங்கைப்‌ 

பேரியாறு இம௰மலையிலிரும்‌ து ஓடி வருவதைப்‌  புனைம்‌ 
துரைப்பாராய்‌, 
 ஜஞெமையோங்கு உயர்வரை இமையத்‌ துச்சி 

வாஅன்‌ இழிதரும்‌ வயங்குவெள்‌ ளருவிக்‌ 

கங்கையம்‌ பேர்யாற்றுக்‌ கரையிறந்‌ தீழிதரும்‌ 

சிறையடு கடும்புனல்‌ அன்னவென்‌ 

'நிறையடு காமம்‌ ??* 


கானப்‌ பாடுகருர்‌. 

வையை நதியில்‌ மலர்மாலைகள்‌ மிதந்‌தவருங்‌ காட்சி 
வானத்திலிருந்து அகன்ற கங்கைகஇ விண்‌ மீன்களின்‌ 
மாலையை யணிந்து வருவதுபோல்‌ ஒரு புலவர்க்குத்‌ 
தோன்‌ றுறெது.ர்‌ பதிற்றுப்பத்தின்‌ ஐந்தாம்‌ பத்தின்‌ பதி 
கம்‌ செங்குட்டுவன்‌ பத்தினிப்‌ படிவத்திற்காக எடுத்த 
கல்லைக்‌ கங்கையாற்றிற்‌ கழுவினான்‌ என்று கூறுறெது. 

மதுரைக்‌ காஞ்சியின்‌ ஆசிரியர்‌, பல வகைப்பட்ட செல்‌ 
அங்கள்‌ பாண்டியர்‌ தலைஈகரான மதுரையில்‌ வந்து குவிதல்‌, 
கங்கையாறு கடலில்‌ சென்று விழுதலை ஒத்துள்ளது என்று 
கூறுஇருர்‌.$ கற்றினை 189-ஆம்‌ பாடலில்‌ ஓ தலைவனைப்‌ 
பிரிந்து பிரிவாற்றாது வருந்தும்‌ தலைவி: * நரம்பிசைக்‌ 
தன்ன இன்குரற்‌ குருகின்‌ கங்கை வங்கம்‌ போகுவர்‌ 
கொல்லோ ” என்று கூறுவதாகப்‌ புலவர்‌ பாடுகிறார்‌. இவ்‌ 
வாறு கங்கையைப்‌ பற்றிப்‌ பலவாறு குறிப்பிடும்‌ சங்கப்‌ 
புலவர்களுக்கு இமய மலையைப்பற்றித்‌ தெரியாமலிருக்‌ 
.குமோ? இதுகாறும்‌ குறிப்பிட்ட சான்றுகள்‌ போக, 
இன்னும்‌ பல சான்றுகளைச்‌ சங்க இலக்கியத்திற்‌ பரக்கக்‌ 


*தற்‌, 369 : 7-11. பரிபாடல்‌, 16 : 85-88. 
வரி, 4-7. ₹மதுரைக்‌, வரி, 695-696. 
வரி, 4-5. 


518 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
காணலாம்‌. புறம்‌; 84-ஆம்‌ பாடலீல்‌* ஆலத்தூர்‌ கிழார்‌ 
₹: இமயமலை௰யின்கண்ணே திரண்டு இனிய ஓசையைம்‌ 
பமிற்றிக்‌ இழ்க்காற்றால்‌ வரும்‌ பெரிய முல்‌ சொரிந்த: 
நண்ணிய பல துளியினும்‌ வாழ்வாயாக ” எனச்‌ சோழன்‌ 
குளமுற்றத்துத்‌ அஞ்சிய கிள்ளிவளவனை வாழ்த்தங்கால்‌ 
இமயமலயைக்‌ குறிப்பிடுதல்‌ காண்க. 

புறம்‌ 160-இல்* ஆவூர்‌ மூலங்கிழார்‌, * மூங்கில்கள்‌ 
கிறைந்த, மேகங்களும்‌ அண்ணாந்து பார்க்குமாறு மிக 
உயர்ச்திருக்கும்‌ சிகரங்களையுடைய இமய௰யமலைபோல உறுதி 
யாகவும்‌ கேடுறாமலும்‌ நீண்டகாலம்‌ வாழ்க '' என விண்‌ 
ணக்தரயன்‌ என்னும்‌ வள்ளலை வாழ்த்தகறோர்‌. சேரன்‌ 
இமயமலையில்‌ விற்‌ பொறித்தமையைப்‌ பற்றிச்‌ சிறுபா 
ஞத்றுப்படை* கூறுகிறது. அகம்‌, 127-ஆம்‌ பாடலும்‌: 
புறம்‌, 89-ஆம்‌ பாடலும்‌ இச்‌ செய்தியைப்‌ பற்றிக்‌ கதிம்‌ 
த்‌ ₹ வானளாவும்‌ இமயம்‌ வடக்கில்‌ உள்ளது; 
அதற்கேற்ப ஆய்குடி தெற்கே இல்லையானால்‌ இக்தப்‌ பரந்த 
இடத்தையுடைய உலகம்‌ &ீழ்‌ மேலதரகக்‌ கெடும்‌ ” என்று 
புறகானூறு 1382-ஆம்‌ பாடல்‌ கூறுன்றத. 

இமயபஃலயையும்‌ நடுங்கச்செய்யும்‌ புயற்காற்றோடு 
வரும்‌ பெருமழையைப்‌ பார்த்துத்‌ தன்னைப்போன்ற துணை 
வற்ற, இரங்கத்தக்க மகளிரை வருத்துவதற்கு வரும்‌ அத 
னைப்‌ பழித்தரைக்கும்‌ தலைவி கூற்றாக ஒளவையார்‌, குறுச்‌ 
தொகை 158- -ஆம்‌ பாடலிக்$ உசைத்தள்ளார்‌. 

இம௰மலையைச்‌ சிவபெருமான்‌ வில்லாக வைத்திருப்‌ 
பதைக்‌ கலித்தொகை கூறுன்றத.ஏ இந்தியாவின்‌ அடிப்‌ 
படையான ஒற்றுமையை வெளிப்படுத்த கினைத்த பரணர்‌, 
தலைவியை கினைத்து அழுக்கும்‌ தலைவனின்‌ உள்ளத்திற்கு, 


சசி, 21-98. சலி, 82-34, 
சலி, 48-41, Sef, 7-9, 
தவசி, 1-0. ௭38.1, 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 37% 


நிலம்‌ தாழ்ந்திருக்கன்ற தென்‌ கடலில்‌ மேய்ந்து மீன்களை 
எடுத்துக்கொண்டு சென்று பொன்‌ விளைகன்‌ ற இம௰௰யம&: 
யில்‌ வானர மகளிரும்‌ விரும்புவதாய்‌ வளர்கின்ற தன து: 
வன்ராத இளங்குஞ்சிற்கு ஊட்டுகின்‌ ற மெல்லிய அவியும்‌ 
சிவந்த காலும்‌ உடைய அன்னத்தின்‌ வருத்தம்‌ மிக்க தளர்‌ 
வில்லாத வலிய சிறகுகளை உவமையாகக்‌ கூறுகறோர்‌. 
₹ தாழ்ந்த நிலப்பரப்பில்‌ உள்ள தென்கடலிலிருக்‌.து இம௰- 
மலையில்‌ வானரமகளிர்‌ உலாவும்‌ உயரத்திற்குப்‌ பறந்து: 
செல்லவேண்டுமானால்‌ அன்னத்தின்‌ சிறகுகளில்‌ எவ்வளவு: 
வலியுண்டாகும்‌ ? அவ்வளவு வருத்தம்‌ தலைவனின்‌ மனத்‌: 
தில்‌ நிறைந்‌ திருந்த து.2* 

முரஞ்சியூர்‌ முடி.சாகராயர்‌, சேரன்‌ பெருஞ்சோற்று: 
உதியஞ்‌ சேரலாதனை, ' அரைமலைக்கண்‌ சிறிய தலையை 
யுடைய மறிகளை உடையவாகிய மான்பிணைகள்‌ அந்திக்‌- 
காலத்தே அந்தணர்கள்‌ செய்தற்கரிய கடனாகிய ஆவுதி" 
யைப்‌ பண்ணும்‌ முத்தியாயெ விளக்கன் கண்ணே துயிலும்‌: 
பொற்‌ சிகரங்களையுடைய இமயமலையும்‌ பொ தியின்மலயும்‌- 
போன்று நெடுங்காலம்‌ விளங்கித்‌ துளக்கமின்‌ நி நிற்பா 
யாக ” என வாழ்த்துன்றார்‌.ர பொன்னாலாகிய நெற்றிப்‌ 
பட்டமுடைய யானைக்கு உவமையாகப்‌ பொன்னுடை 
நெடுங்கோட்டு இமயத்தைப்‌ பரணர்‌ கூறுகின்றார்‌. 

காசி நகரத்தைப்‌ பற்றியும்‌ தமிழர்கள்‌ அறிந்திருந்தார்‌ 
கள்‌. கலித்தொகை 60-ஆம்‌ பாடல்‌, “வாரணவாசிப்‌ பதம்‌?” 
பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. நச்சினார்க்கனியர்‌ அதற்கு இர க்‌- 
கம்‌, அஃதாவது பிறரது துன்பத்தைத்‌ தம்‌ அன்பமாகக்‌- 
கருதுவது வாரணவாசியில்‌ (காசியில்‌) உள்ளாரது சிறப்‌: 
பியல்பு என விளக்கம்‌ தருகிழுர்‌.$ 4 வாரணா ! என்னும்‌ 
கதிக்கும்‌ £ ௮9 * என்னும்‌ நதிக்கும்‌ இடையே ௮மைத்‌- 

அதற்‌, 856 : 1-7. ர்புறம்‌, 2 : 20-24, 

ர்புறம்‌, 869 : 22-21. 8சலி, 60 : 18. 


580 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


இருப்பதால்‌ காசிக்கு வரரணாச என்னும்‌ பெயர்‌ உண்டா 
மிற்று. வாரணாசி என்பதன்‌ மரூஉ வடிவமே இன்று 
ஆங்லெத்தில்‌ பெனாரஸ்‌ என வழங்கும்‌ பெயசாகும்‌. (வாச 
௫, வாணராசி, பாணராக, பானரஸ்‌, பெனாரஸ்‌). 
வட சரட்டைப்பற்றி இன்னும்‌ பல குறிப்புக்களை 
தமது இலக்கியத்தில்‌ தேடிக்‌ காண்போமானால்‌, பதிற்றுப்‌ 
பத்து உரையாசிரியர்‌, கடவுட்‌ பெயரிய கானம்‌ '1* என்‌ 
பகற்கு * விந்தாடவி? என உரையெழுதுவதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. அந்‌ நூலின்‌ ஆரும்பத்தின்‌ பதிகம்‌, தண்டாரண்‌ 
யதீதிற்குப்‌ படையெடுத்துச்‌ சென்று ஆக்கிருக்து ஆடுகளை 
(வகுடைகளை)ச்‌ சேரசாட்டின்‌ தலை ஈகரா௫ய தொண்டிக்‌ 
குக்‌ கொணர்க்சமை குறித்து ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலா 
தனைப்‌ புகழ்கிறது தண்டகாரண்யம்‌ என்பதன்‌ திரிபான 
இச்‌ சண்டாரண்யம்‌ இப்பொழுதள்ள மகாராட்டிரம்‌, 
தக்கணம்‌ ஆயெ பகுதிகளில்‌ உள்ள கரடு எனக்‌ கருதப்‌ 
படுகிறது. 
சமது சங்க இலக்கியத்தில்‌ வட இச்தியாவைப்‌ பற்றி 
யும்‌ தக்கணத்தைப்‌ பற்றியும்‌ பல குறிப்புக்கள்‌ இருக்கின்‌ 
றன என்றால்‌, அதல்‌ ? ஒன்றும்‌ புதுமை இல்லை. தமிழ்‌ காட்‌ 
ற்கும்‌ வட இக்தியாவிற்கும்‌ இடையே அக்‌ காலத்தில்‌ 
சமூக, சமய, அரசியல்‌ வாணிகத்‌ தொடர்புகள்‌ இ இருந்தன. 
தமிழ்‌ மன்னர்கள்‌ அகன்றது படையெடுத்த செய்தி 
களைப்‌ பற்றி முன்பே கூறினோம்‌. சக்திரகுப்த மெளரியன்‌ 
என்பான்‌ உலகைச்‌ துறந்து சைனத்‌ துறவியாக அக்‌ காலத்‌ 
தில்‌ தமிழ்‌ காட்டின்‌. ஒரு பகுதியான மைசூரில்‌ இருர்த 
சரவண பெல்கோலாவிந்கு வந்து அங்கே தவம்‌ செய்தான்‌ 
அன்று சொல்லுகிருர்கள்‌. வட காட்டிலிருக்துவந்த பெளத்‌ 
தீர்கள்‌ தமிழ்‌ சாட்டி லும்‌ சிங்களத்திலும்‌ குடியேறினர்‌. 
அசோகனுடைய சமயம்‌ பரப்பும்‌ ஆர்வமுடைய அனைத்‌ 


௪63. 2 *லமி, 8-4, 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 382 


தமிழகம்‌ உள்ளிட்ட பல நாடுகளோடு தொடர்பு கொள்‌ 
எச்‌ செய்தத. கெளடில்யரின்‌ அர்த்தசாஸ்திரம்‌ மெளரிய 
நாட்டிற்கு விற்பனைக்காகக்‌ கொண்டுவரப்பட்ட பாண்‌ 
டிய நாட்டுப்‌ பட்டும்‌, முத்தும்‌ பற்றிச்‌ சிறப்பித்துக்‌ கூறு: 
இறது. 

2. மெனரியர்‌ 


வட காட்டோடு தமிழ்‌ காட்டிற்கு இரும்த நெருங்கிய 
தொடர்பைப்பற்றி நிரம்பக்‌ கூறினோம்‌. கடலிற்‌ சென்று. 
முத்து முதலான விலை யுயர்ந்த வாணிகப்‌ பொருள்களை 
ஈட்டிய தமிழ்‌ மக்கள்‌ பிற சாடுகளோடு தொடர்பின்‌ நித 
தனித்து வாழ்ந்திருக்க முடியாது. அசோகன்‌ கல்வெட்‌. 
டுக்களிலிரும்‌ த; அவன்‌ தமிழகத்தைப்‌ பற்றி நன்கு அறிம்‌- 
திருக்‌ சான்‌ என்பது ஐயமற விளங்குகிறது, மெளரியரைப்‌ 
பற்றியும்‌ அவர்கட்கு முன்பு பேரரசர்களாய்‌ வட நாட்டை 
ஆண்டுவர்த நந்தர்களைப்‌ பற்றியும்‌ சங்க இலக்கியம்‌ குறிப்‌: 
மிடுகின்றது. நந்தர்களின்‌ பண்டாரம்‌ (பொக்கிஷம்‌) வற்‌: 
முத செல்வம்‌ உடையதெனக்‌ கருதப்பட்டது. பொரு. 
ளீட்டுவதற்காகத்‌ தலைவன்‌ அயல்நாடுகளுக்குச்‌ செல்லும்‌ 
வழக்கத்தைப்‌ பற்றிச்‌ சங்க இலக்கியம்‌ நிரம்பக்‌ கூறு: 
இன்றது. அத்தகைய சமயங்களில்‌ தலைவன்‌ பொருளுக்கு. 
அடிமைபூண்டு திரும்பிவாராமல்‌ இருக்துவிடுவானோ என்று 
தலைவி ஐயுறுவது இயற்கை. அவளை வற்புறுத்தும்‌ தோழி 
அர்‌ நேரங்களில்‌, : தலைவன்‌ வாராமல்‌ இரான்‌. நந்தன்‌ 
வெறுக்கை (செல்வம்‌) எய்தினும்‌ உன்னை மறந்து ஆண்டுத்‌ 
தங்குவான்‌ அல்லன்‌ ”' என்று கூறுவான்‌.” 

அகம்‌; 265-ஆம்‌ பாடல்‌* நந்தர்களின்‌ வெற்றிப்‌ புகழ்‌ 
மிக்க போர்களைப்பற்றியும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ தலைககராகிய- 
பாடலீபுரத்தில்‌ ஒன்று கூடிக்‌ கங்கை நீருக்‌ கடியில்‌ தங்கள்‌ 


*அகம்‌, 251 : 5-6. ரவி; 4-6. 


582 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கிதியத்தைக்‌ கரர்துவைத்த செய்தியைப்‌ பற்றியும்‌ விரிவாக 
அடுத்துரைக்கின்‌ ற.த.* 

கந்தர்களுக்குப்‌ பிறகு அரசுரிமை எய்திய மோரியர்‌ 
அல்லத மெளரியரைப்‌ பற்றிச்‌ சங்க இலக்கியத்திற்கானும்‌ 
செய்திகளை இணி கோக்குவோம்‌ : 

தமிழில்‌ உள்ள அகப்பாட்டுக்களில்‌ வரும்‌ தலைவன்‌ 
பொருளிட்டுவதற்காகத்‌ தமிழகத்தின்‌ வடவெல்லையைக்‌ 
கடக்து வேற்றுமொழி வழங்கும்‌ தொலை காடுகளுக்குச்‌ 
செல்வான்‌ என்று கூறுவது வழக்கம்‌. அவ்வாறு தலைவன்‌ 
கடர்குசெல்‌ லும்‌ எல்லையைக்‌ கூறும்போது பல இடங்‌ 
களில்‌, மோரியருடைய தேர்ச்‌ சக்கரம்‌ திரிதரக்‌ குறைந்த 
பாறைகளைக்‌ கடந்து அவன்‌ செல்லுவதரகப்‌ புலவர்கள்‌ 
கூறியிருச்தலை காம்‌ காண்கிறோம்‌. எனவே, தமிழக வட 
வெல்லை வரையில்‌ மெளரிய காடு பரவியிருந்தது எனப்‌ 
புலவர்கள்‌ கருதியிருந்தார்கள்‌ எனலாம்‌. அகம்‌, 69-ஆம்‌ 
பாடலில்‌, “ விண்பொரு கெடுங்குடை இயல்தேர்‌ மோரி 
யர்‌ பொன்புனை திரி இிரிதரக்‌ குறைத்த அறையிறந்து 
அகன்றன ரரயினும்‌......தலைவர்‌ நீடலர்‌ * எனத்‌ தோழி 
கூற்றாகப்‌ புலவர்‌ பாடியிருத்தலை கோக்குக.* 

மெளசியர்‌ தென்னாட்டின்மீது படையெடுத்துவந்த 
செய்தியைப்‌ பற்றிச்‌ சிறிது விளக்கமாகவே சங்க இலக்‌ 
சயம்‌ கூறுகிறது. அச்‌ செய்தியைப்பற்றி மாமூலனார்‌ 
அகம்‌; 254; 281-எண்ணுள்ள பாடல்களில்‌ விரித்துரைக்‌ 
இருர்‌. “£ பெரிய படைகளையுடைய வம்ப மோரியர்‌ படை 
யெடுத்து வருங்கால்‌ ஈன்கு அலங்கரிக்கப்பெற்ற தேர்கள்‌ 
இடைவிடாது ஓடியமையால்‌ அவற்றின்‌ சக்கரங்களால்‌ 
தேய்க்த பாறைகளையும்‌ (: யாம்கொண்ட பாடம்‌ இதிரி ' 
திரிதாக்‌ குறைந்த !! என்பது. இரிதரக்‌ குறைத்த என்ற 
பாடம்‌ கொண்டு தேர்கள்‌ செல்லுவதற்காகப்‌ பாறைகளை 


*அகம்‌, 265 - 4-6. *அகம்‌, 09 : 10-12. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 383 


மோரியாகளே குறைத்தார்கள்‌ எனக்‌ கூறுவதும்‌ உண்டு), 
ஒள்ளிய வெண்மை நிறம்‌ வாய்ந்த அருவிகளையும்‌ உடைய 
குன்றுகளைக்‌ கடந்து தலைவன்‌ சென்றான்‌. மோரியர்‌ படை 
' யெடுத்து வந்தமைக்குக்‌ காரணம்‌ பழைய முதிய ஆலமரம்‌ 
தழைத்து வளர்ந்துள்ள பொதியிலிலிரும்‌ து, வெல்‌ கொடியை 
யும்‌ வேகமாக வீசும்‌ காற்றையொத்த விரைவையுடைய 
புனைந்த தேரையும்‌ உடைய கோசர்‌ படையெடுத்தவர்து, 
தங்கள்‌ இன்னிசை முரசத்தைக்‌ கடிப்பென்னும்‌ குறந்தடி 
யால்‌ அடித்து முழக்கி அச்சுறுத்திப்‌ பகைப்புலத்தைச்‌ 
சிதைத்தபோதும்‌ மோகூர்‌ மன்னன்‌ பணியாததால்‌ ஆம்‌. 
தென்னாட்டின்மீது மோரியர்‌ படையெடுத்துவக்த செய்தி 
யையே இப்‌ பாடல்‌ குறிக்கின்றது என்பது தெளிவு. 
'கோசருக்குப்‌ போரில்‌ ஓரளவு வெற்றி டைத்தது. எனி 
னும்‌, மோகூர்‌ மன்னன்‌ பணியான்‌ ஆயினான்‌. எனவே, 
கோசருக்குத்‌ துணையாய்‌ வந்து மோரியர்‌ தமது. முழு 
வலிமையையும்‌ கொண்டு மோகூர்‌ மன்னனை எதிர்த்தனர்‌. 
இப்‌ போர்‌ நிகழ்க்த இடம்‌, தலைவன்‌ பொருளீட்டுதற்காகத்‌ 
தாண்டிச்‌ சென்ற தமிழகத்தின்‌ வட வெல்லையெனக்‌ கூறப்‌ 
பட்டிருப்பதால்‌, இங்குக்‌ குறிப்பிட்ட மோகூர்‌ என்பத; 
பழையன்‌ மாறனின்‌ புகழ்பெற்ற தமிழரது உள்நாட்டு 
(மதுரைக்‌, 508-9) நகராக இரும்தருக்க முடியாது. ௮௮ 
போல்‌ ஈண்டுப்‌ பொதியில்‌ என்பதும்‌, தற்பொழுது திரு 
செல்வேலி மாவட்டத்தில்‌ உள்ள பொதியமலை அன்று. 
அது கோசர்களால்‌ தாக்கப்பட்ட அந்த எல்லைப்புறப்‌ பகுதி 
ஊரின்‌, பொதுமக்கள்‌ கூடுவதற்காகப்‌ பொதுவிடத்தில்‌ 
அமைந்த மன்றம்‌ ஆகும்‌. கோசர்‌ ௭ ன்பார்‌ பல நாடுகளி 
லிருக்தும்‌ வந்து கூடிப்‌ போர்ப்‌ பயிற்சி பெற்றுப்‌ பொருள்‌ 
கரும்‌ மன்னருக்காகப்‌ போர்செய்யும்‌ இளவீரர்‌ படை 
பினர்‌ என்று நாம்‌ முன்னர்க்‌ கூறிய கருத்து, இவ்‌ வகநா 
TT ன ணை அவவை 


*அகம்‌, 251 : 6-14. 


584 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ணூத்று வரிகளின்‌ கருத்துக்கு முரணாகாது. எனவே... 
:மெளரியர்‌, தெற்கே படையெடுத்து வந்தபோது; அவர்‌ 
களைப்‌ பின்தொடர்ந்து தமிழ்‌ காட்டிற்‌ புகுந்த ஒரு வட 
காட்டுக்‌ குடியினரே கோசர்‌ என்று கருதத்‌ தேவை 
இல்லை. 

மாமூலனாரின்‌ மற்றொரு பாடல்‌ மெளரியரின்‌ தமிழ்‌ 
கரட்டுப்‌ படையெடுப்பில்‌ வடுகரின்‌ படை, அவர்‌ படைக்கு 
முன்னணியில்‌ தணையாக அமைக்தது எனக்‌ கூறுகிறது : 
“நுடங்கும்‌ தன்மை வாய்ந்த மயில்கள்‌ கழித்த தோகையை 
தீண்ட வாரினால்‌ வலியவில்லீல்‌ வைத்துக்கட்ட, அர்த வலிய: 
வில்லில்‌ அழயெ நெடிய காணின்‌ விளிம்பிற்குப்‌ பொருந்திய 
விரைவுத்‌ தன்மையுடைய மிக்க ஒலி ஒலிக்கும்‌ விரைக்க 
செலவு பொருந்திய கடிய அம்புகளையுடைய மாறுபாடு 
மிக்க வடுகர்‌ படை தமக்கு முன்னே துணையாஇவர,. 
மோரியர்‌ என்பார்‌ தென்‌ இசை நாடுகளைப்‌ பற்ற எண்ணிப்‌ 
போந்த வருகைக்கு, வான்‌ ௮ளாவ உயர்க்த பணீயுடைய 
பெரிய மலையினைத்‌ தமது ஒள்ளிய கதிர்களையுடைய ஆழி: 
திரிக்ததால்‌ போழப்பட்ட (தடையின்றிச்‌ செல்லப்‌ 
போழ்க்து வழியாக்யெ) பாறைகளைக்‌ கடந்து தலைவன்‌ 
சென்றுவிட்டான்‌,”* என்ற பொருளுடைய பாட்டில்‌ 
வடுகர்‌ படை; மெளரியர்‌ படைக்குத்‌ தணையாக வந்த: 
செய்தி கூறப்பட்டிருத்தலைக்‌ காண்க. 5 

வடுகரைப்‌ பற்றித்‌ சனியாக முன்பே ஆராய்ந்தோம்‌. 
மேலே கூறியவாற்றால்‌, மெளரியருடைய தெற்கு கோக்கிய: 
யடையெடுப்புத்‌ தமிழகத்தின்‌ வடஎல்லையோடு கின்றுவிட்‌ 
டது என்றும்‌, அதபோழ்து அவர்களுக்குத்‌ தோற்று 
அடிமையான எல்லைப்புறக்‌ குடிகள்‌, பிறகு அவர்களுடன்‌ 
ஒத்துழைத்தார்கள்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. இக்தப்‌ படை 
யெடுப்பு கிகழ்க்த காலம்‌ இதுவென நமக்குத்‌ தெரியவில்லை, 

உ௮கம்‌, 251 : 4-12, 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 385 


இது நம்முடைய போதாக்காலம்‌ என்றே கூறவேண்டும்‌. 
இச்‌ கிகழ்ச்சியைப்‌ புலவர்‌ இறந்த காலத்திற்‌ குறித்துச்‌ செல்‌ 
. இன்றார்‌. மெளரியர்‌ தங்கள்‌ நாட்டைத்‌ தமிழகத்தின்‌ எல்லை 
வரையில்‌ விரிவாக்கிக்கொண்டனர்‌ என்பது மட்டும்‌ சங்க 
இலக்கயெத்தால்‌ உறுதியாகிறது, இம்‌ நிகழ்ச்சி அசோகர்‌ 
காலத்திற்கு முன்னர்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. : 

வள்ளலான ஆதன்‌ உங்கனைக்‌ குறித்துக்‌ கள்ளில்‌ ஆத்‌ 
திரையனார்‌ (ஈமது முடிவின்படி. “கள்ளில்‌ ஆர்த்தியனார்‌) 
பாடிய புறம்‌, 1756-ஆம்‌ பாடலிலும்‌* மெளரியரைப்‌ பற்றிய 
செய்தி வருகற்து. கொடிகளாற்‌ புனையப்பட்ட தேர்களை 
யுடையவர்‌ மெளசியர்‌ என அப்‌ பாடலில்‌ கூறப்பட்டுள்ள து. 
இச்‌ செய்தி பலபல பாடல்களில்‌ .கூறப்படுவதை நோக்க 
அவர்களுடைய விரைந்து செல்லும்‌ வலிய தேர்கள்‌ போரில்‌ 
அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு அடிப்படையாக 
இருக்திருக்கலாம்‌ என்று எண்ணத்‌ தோன்றுறெது. இத்‌ 
தேர்களின்‌ காட்‌ அவர்கள்‌ மனக்கண்களை விட்டு என்றும்‌ 
நீங்காதன ஆயின. அவர்களுடைய வெற்றி வேலோடு, 
வானளாவும்‌ நெடிய குடையும்‌ அடிக்கடி சங்கப்பாடல்‌ 
களில்‌ குறிக்கப்படுகிறது. புறசானூற்று உரையாசிரியர்‌ 
இச்த 175-ஆம்‌ பாடலின்டழ்‌ மோரியர்களைச்‌ சக்கரவர்த்தி 
கள்‌ என்றே கூறுகிறுர்‌ : “மோரியராவார்‌ ௪க்கரவாளச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ : விச்சாதரரும்‌ நாகரும்‌ என்ப?! என்று 
அவர்‌ குறித்திருத்தல்‌ காண்க. அவர்களைப்பற்றிச்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ வரும்‌ குறிப்புக்களைக்கொண்டு, அவர்க 
ரூடைய அரசு மிகப்‌ பரந்திரு்தது என காம்‌ ஐயமின்றிக்‌ 
கருதலாம்‌. எனவே, அவர்களைச்‌ சக்கரவர்த்திகள்‌ என்று 
உரையாசிரியர்‌ கூறுவது சாலப்‌ பொருத்தமேயாகும்‌.. 
இர்தப்‌ பாடலிலும்‌, தேர்களின்‌ ஆழிகள்‌ இடைவிடாது 
உருண்டு சென்றமையால்‌ பாறைகள்‌ குறைந்தன என்ற 
இர னானானாகைவகைவாகாக வளை. 


*வரி, 5-10, 
சம்‌, 25 


586 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


செய்த கூறப்படுகிறது. மெளரியர்கள்‌ தங்கள்‌ தேர்களில்‌ 
இரும்பு அல்லது எஃஜனால்‌ ஆயெ ஆழிகளை இட்டிருக்கனர்‌ 
போலும்‌ ! அவர்களுடைய காட்டின்‌ தென்‌ எல்லைப்புறத்‌ 
தில்‌ அவர்களுடைய தேராழிகள்‌ ஊடறுத்துச்‌ செல்லுத 
லால்‌ குறைக்கு பிளவுபட்ட பாறை வழி “உலக இடை கழி? 
என்று இப்‌ பாடலில்‌ கூறப்பட்டுள்ளது. அறம்‌ நிலவிய 
மெளசியப்‌ பேரரசினுள்‌ புகுக்து பார்ப்பதற்கு யாதொரு 
தடையுமின்‌ நி அதன்‌ எல்லைவாயில்‌ உலகத்தார்க்குத்‌ திறந்து 
விடப்பட்ட தென்றும்‌, அதனால்‌ அதனுள்‌ சென்று பார்க்க 
வேண்டும்‌ என்ற அவாவீனால்‌ அதன்‌ எல்லைப்புறத்தில்‌ 
பலரும்‌ கூடினர்‌ என்றும்‌ கூறலாம்‌. “உலக இடைகழி 
அறைவாய்‌ கிலைஇய மலர்வாய்‌ மண்டிலம்‌”' என்று பாடு 
இர்‌ புலவர்‌. பலரையும்‌ அறவழியில்‌ புரக்கும்‌ பண்பால்‌ 
அவர்‌ ஆசணுங்களை மெளரிய அரசுக்கு உவமிக்கின்றார்‌. 
இக்‌ கருத்தை உரையாசிரியர்‌ உணராமையால்‌ அவருடைய 
குறிப்புக்கள்‌ தெனிவாக இல்லை. அசோகனது முழு வர 
லானும்‌, அவனது அற ஆட்சியும்‌, அண்டை நாட்டு மன்னர்‌ 
களுக்கெல்லாம்‌ ஆன்ம அமைதிபற்றிய நற்செய்தியைப்‌ 
பரப்ப ௮வனுக்கிருந்த ஆர்வமும்‌ அறிந்த நமக்கு; இப்‌ புற 
சாணூற்று வரிகள்‌ அந்தச்‌ இறந்த இராஜரிஷியைப்‌ பற்றி 
கினைப்பூட்டுவதில்‌ வியப்பொன்றும்‌ இல்லை. 

கள்ளில்‌ ஆத்திரையனார்‌ (ஆர்த்தியனார்‌) பாடிய இப்‌ 
புறகானூற்த வரிகள்‌ சாம்‌ எஇர்பாரர்த விதமாக இந்தியா 
வின்‌ இறந்த முடிமன்னனை அசோகனது தக்க நினைவுச்‌ 
சின்னமாகத்‌ திகழ்னெறன. இந்தப்‌ பாடலின்‌ மூலம்‌, 
அசோகன்‌ என்பான்‌ அறம்‌, அன்பு - இவற்றின்‌ வடிவ 
மாகத்‌ திகழ்க்தான்‌ என்பதும்‌, மற்ற மக்களின்‌ துன்பத்தைப்‌ 
போக்குதலில்‌ கண்ணுங்‌ கருத்தமாக எப்போதும்‌ இரும்‌ 
தான்‌ என்பதும்‌, அதனால்‌ உலகமக்கள்‌ அனைவர்‌ உள்ளத்‌ 
தையும்‌ கவர்ந்தான்‌ என்பதும்‌, மெளரிய அரசின்‌ எல்லைப்‌ 
புறத்தில்‌ அவர்களுடைய தேர்கள்‌ இரிதரக்‌ குறைந்த பாறை 


சு 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 587- 


வழி, உலக இடைகழியரகத்‌ திகழ்க்தது என்பதும்‌ பிறவும்‌ 
காம்‌ உணரலாம்‌. 


"இ. யவனர்‌ : 


இந்தியாவைப்‌ பற்றிக்‌ கிரேக்க ஆசிரியர்கள்‌ எழுதி 
வைத்துச்‌ சென்ற குறிப்புக்கள்‌ ஆங்கிலம்‌ அறிந்தவர்கள்‌. 
அனைவர்க்கும்‌ கிடைக்கும்படி செய்தள்ள *மாக்ரிண்‌ டி 
அக்கு காம்‌ என்றும்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்‌ 
"ளோம்‌. எகிப்திய நாட்டில்‌ பிரமிட்‌ கோபுரங்கள்‌ தோன்‌ 
..றிய்‌ காலந்தொட்டே தமிழர்கள்‌ மேலைகாட்டோடு வாணி 
கத்‌ தொடர்பு கொண்டிருந்தனர்‌ என்பதற்கு ஆண்டுக்‌ 
காணப்படும்‌ மலையாள நாட்டுத்‌ தேக்கு மரங்களே சான்று 
பகரும்‌. அலெக்சாண்டரின்‌ படையெடுப்பால்‌ இரசேக்கரின்‌ 
இறச்த நாகரிகம்‌ இர்தியாவின்‌ நாகரிக வளர்ச்சிக்கு அரண்‌ 
செய்வதாயிற்று என்பர்‌. யவனர்‌ என்ற சொல்‌ ௮யோணி 
யர்‌ என்ற கிரேக்கச்‌ சொல்லிலிருக்‌.து பிறந்ததாகும்‌. அச்‌ 
சொல்‌ ஆதியில்‌ கிரேக்கரை மட்டுமே குறித்திருக்கவேண்‌ 
டும்‌. காளாவட்டத்தில்‌ அது மேலை நாட்டு மக்கள்‌ அனைவரை 
யும்‌ உளப்படுத்துவதாயிற்று எனல்‌ வேண்டும்‌. கிரேக்கருக்‌ 
குப்‌ பின்னல்‌ உரோமர்கள்‌ இந்தியாவிற்கு வந்தனர்‌. தமிழ்‌ 
காட்டின்‌ முத்தும்‌ மிளகும்‌ பிற வாசனைத்‌ திரவியங்களும்‌, , 
மேல்காட்டில்‌ பழங்காலந்தொட்டு நிலவிவந்த எளிமை 
யான வாழ்க்கையை மாற்றிவிட்டன. உரோம ஆூலாகிரி 
யர்கள்‌ தங்கள்‌ காடு கிழக்கு. நாடுகளின்‌ ஆடம்பரப்‌ 
பொருள்களுக்கு அடிமையாகித்‌ தங்களுடைய பழைய 
எளிமை வாழ்க்கையை இழக்துவிட்டதாகக்‌ கூறி வருந்தி 
பிருக்கருர்கள்‌. 

உரோம மன்னர்களான சசர்சளின்‌ தங்க காண 
யங்கள்‌ தென்னிர்தியாவின்‌ கீழைக்‌ கடற்கரையிலும்‌ 
மேலைக்‌ கடற்கரையிலும்‌ வ்ந்து கப போல்‌ 


 *McCrindle. 


888 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


1945-ஆம்‌ ஆண்டில்‌ டாக்டர்‌ வீலர்‌* அவர்கள்‌ புதுச்சேரிக்‌ 
கருகல்‌ உள்ள அரிக்கமேடு என்னுமிடத்தில்‌ கிலத்தை 
அகழ்க்து செய்த புதைபொரு னாராய்ச்சியால்‌, கிறிஸ்து 
விற்கு முன்னும்‌ பின்னுமான முதல்‌ ூற்றுண்டில்‌ அங்கே. 
உரோயர்கள்‌ குடியேறி வாழ்ந்தருக்ததும்‌, அவர்கள்‌ 
கையாண்ட மட்பாண்டங்கள்‌, ஆபரணங்கள்‌, விளக்குக்‌: 
கள்‌ முதலியன இவை என்பதம்‌ வெளிச்சமாயின. 

ஓய்மானின்‌ காட்டில்‌ இருந்த எயிற்பட்டின தீதிற்கும்‌ 
இர்த அரிக்கமேட்டி ற்கும்‌ ஏதேனும்‌ தொடர்பு இருக்குமா” 
என்ற ஐயம்‌ நம்‌ மனத்தே எழுகிறது. சங்க இலக்கியத்தி' 
அன்ன குறிப்புக்கள்‌, உரோம தரேக்கக்‌ குடியிருப்புக்கள்‌ 
பொதுவாகத்‌ தமிழ்ாடு முழுதிலும்‌, சிறப்பாகப்‌ பழக்‌: 
காலத்திற்‌ சிறந்து விளங்கிய முசிறி, கரூர்‌, தொண்டி, 
கொற்கை ஆய நகரங்களிலும்‌ இருந்திருக்க வேண்டு 
மென்று உணர்த்தி, அவற்றைக்‌ குறித்து ஆராயும்படி 
கம்மைத்‌ தூண்டுகின்றன. பண்டைக்‌ காலத்தில்‌ வாணிகம்‌: 
காரணமாக ஐரேப்பாவிற்கும்‌ இந்த இடங்களுக்கும்‌: 
தொடர்பு வற்பட்டிருக்தத. மேல்காட்டு வியாபாரிகள்‌ 
இந்த இடங்களில்‌ குடியேறித்‌ தமிழ்நாட்டு மக்களுள்‌ 
ஒரு பகுதியபினராக யவனர்‌ என்றழைக்கப்பெறுவாராயி 
னர்‌. 

மேலைக்‌ கடற்கரையில்‌ இருந்த சேர நரட்டில்‌ யவன 
சின்‌ குடியிருப்பு ஒன்று இருந்திருக்கவேண்டும்‌. மேலை: 
காட்டிலிருந்து கடல்வழியாகக்‌ கப்பலில்‌ வரும்‌ வணிகர்‌ 
களுக்கு, மேற்குக்‌ கடற்கரை, தமிழ்‌ காட்டிற்குள்‌ நுழைய: 
வாவிலாக இருச்தது எனலாம்‌. அமைதியாகக்‌ கப்பல்‌ 
பயணம்‌ செய்பவர்களுக்கு இடையூறு விளைவித்துவந்த- 
கடற்‌ கொள்ளைக்காரர்களையும்‌ மற்றவர்களையும்‌ அடக்க 
வேண்டிய பொறுப்புச்‌ சேர மன்னர்களைச்‌ சார்க்திருரம்தது- 

* Wheeler. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 389 


இதசம்பந்தமாக ஒருகால்‌ யவனர்களுக்குச்‌ சேரார்களோடு 
மீமாதல்‌ உண்டாயிற்று. பதிற்றுப்பத்தின்‌ இசண்டாழ்‌ 
பத்தின்‌ பாட்டுடைத்‌ தலைவனாிய இமயவரம்பன்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ என்பான்‌, தன்‌ ஆற்றலால்‌ அவர்களை அடக்கி 
ஒடுக்கனுன்‌ என அறிகிறோம்‌. அவனை எதிர்த்த இந்த 
யவனர்‌, வன்சொல்‌ உடையவர்‌ என்றும்‌, பண்பாடு அல்லது 
கயன்‌ அற்றவ ரென்றும்‌ கூறப்பட்டுள்ளனர்‌. 4 நயனில்‌ 
வன்சொல்‌ யவனர்‌ '!' என்பது பதிற்றுப்பத்து இரண்டாம்‌ 
பத்தின்‌ பதிகக்‌ கூற்று. இவ்வாறு அவர்கள்‌ கூறப்பெற்ற 
தற்கு அடிப்படை; பொதுவாக அயல்ஈாட்டவர்கள்மீது 
அற்பட்ட பகைமையா, அல்லது, இயல்பான தங்கள்‌ நாக 
சிகத்தையும்‌ பண்பாட்டையும்‌ அடியோடு இழச்துகின்ற 
குறிப்பிட்ட ஒரு யவனர்‌ குழுவினரிடம்‌ ஏற்பட்ட பகை 
மையா என்று உணர வேட்கை பிறக்கிறது. யவனருக்கு, 
* நயணில்‌ வன்சொல்‌ ' என்ற அடை பொது அடையா, 
அறப்படையா என்பது கேள்வி.. ஈண்டுக்‌ குறிப்பிட்ட 
யவனர்‌ கூட்டத்தாரைச்‌ சேரன்‌ வென்றதோடு நில்லாமல்‌, 
அவர்களைச்‌ இறைப்படுத்தினான்‌ ; அவர்களுடைய கைகளைப்‌ 
பின்கட்டாகக்‌ கட்டினான்‌ ; அவர்கள்‌ தலையில்‌ நெய்யை 
ஊற்றினான்‌ (கெய்‌ தலைப்பெப்தான்‌) என்று கூறப்பட்‌ 
-டுள்ளான்‌. (எண்ணெய்‌ ஊற்றி அவர்கள்‌ குடியிருந்த 
இடங்களையெல்லாம்‌ தீக்கு இரையாக்கினான்‌ என்றுகூடப்‌ 
பொருள்‌ கொள்ளலாம்‌.) இவ்வா றெல்லாம்‌ அவர்களை 
அறுத்து வருத்தியகற்குக்‌ காரணம்‌, அவர்கள்‌ இழைத்த 
குற்றம்‌ எல்லையற்றதாக இருந்ததே ஆகும்‌ ; மேலும்‌ அவர்‌ 
கள்‌ ஏற்கும்‌ தண்டனையைப்‌ பார்த்து, மறுபடியும்‌ எவரும்‌ 
மறந்தும்‌ குற்றம்‌ செய்யாதபடி தடுக்கவும்‌ ஆம்‌ என 
லாம்‌. இவற்றோடு அமையாமல்‌, விலையிடற்கரிய வயிரங்‌ 
களையும்‌ பெறற்கரிய ஈன்கலன்களையும்‌ ௮வர்களிடமிருக்‌.து 
கவர்ந்து, அவற்றைத்‌ தன்‌ நாட்டிற்குக்‌ கொண்டுவந்து, தன்‌ 
காட்டு மக்களுக்கு அவன்‌ வழங்கினான்‌. தன்‌ தளரா வன்‌ 


590 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மையால்‌ பகைவர்களை இவ்வாறு தேய்த்தொழித்தான்‌ 
இமயவரம்பன்‌ நெடுஞ்‌ சேரலாதன்‌. இக்தச்‌ செய்தியை, 


“ நயனில்‌ வன்சொல்‌ யவனர்ப்‌ பிணித்து 
நெய்தலைப்‌ பெய்து கைபிற்‌ கொளிஇ 
அருவிலை நன்கலம்‌ வயிரமொடு கொண்டு 
பெருவிறல்‌ மூதூர்த்‌ தந்துபிறர்க்‌ குதவீ 
அமையார்த்‌ தேய்த்த அணங்குடை நோன்தாள்‌ 
இமைய வரம்பன்‌ நெடுஞ்சேர லாதனை...?'* 
எனப்‌ பதிற்றுப்பத்து எடுத்துரைத்திருப்பதைக்‌ காண்க. 
ஈண்டுக்‌ குறிப்பிட்ட * ஈன்கலம்‌' என்பதற்கு காம்‌: 
முன்பு கூறிய பெறற்கரிய ஈன்கலன்கள்‌ என்ற பொருளை 
விட, யவனரின்‌ கப்பல்கள்‌ என்ற பொருளைக்கொள்வது 
கிறக்ததாகும்‌ எனத்‌ தோன்றுகிறது. அகம்‌, 149-ஆம்‌ 
பாடல்‌ இக்‌ கருத்துக்கு அரண்‌ செய்கிறது. அப்‌ பாடலில்‌ 
சேரகாட்டின்‌ துறைமுகப்‌ பட்டினமான முசிறி புனைச்‌ 
துரைக்கப்‌ பட்டுள்ளது : 
“ சேரலர்‌ 
சுள்ளியம்‌ பேரியாற்று வெண்ணுரை கலங்க 
யவனர்‌ தந்த வீனைமாண்‌ நன்கலம்‌ 
பொன்னொடு வந்து கறியொடு பெயரும்‌ 
வளங்கெழு முசிறி...... ot 
எனவரும்‌ அடிகளை கேரக்குக, ஈண்டு நன்கலம்‌ என்றது 
கப்பலையே குறிப்பதாகும்‌. யவனர்களின்‌ ற்பவேலைப்பா 
உமைக்த கப்பல்கள்‌ பொற்காசகளோடு வந்து மிளகு 
பொதிகளோடு மீண்டு சென்றனவாம்‌. இறிஸ்து சகாப்தம்‌: 
மு.ற்கொண்டே தமிழ்நாடு மிளகு வாணிகத்திர்குப்‌ பெயர்‌ 
பெற்றிருக்க தென்பது இதனால்‌ தெளிவாகிறது, பொத 
வாகச்‌ தமிழ்‌ சாட்டின்‌ எல்லைப்‌ பகுதிகளிலும்‌, நெப்பாக. 
*பதித்‌, 2-ஆம்‌ பத்து, பதிகம்‌ : 8 : 18. 
*௮சம்‌, 149 : 7-11. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 897 


மேற்குக்‌ கடற்கரையிலும்‌ எண்ணற்ற உரோம காணயங்‌ 
கள்‌ காணப்படுதற்குக்‌ காரணம்‌ இஃது என்பதைட்‌ 
£ பொன்னொடு வந்து ' என்ற இத்‌ தொடர்‌ காட்டுகிறது ; 
்‌ விளக்குகிறது. சங்க காலத்‌ தமிழ்சாட்டுச்‌ சொந்த காண 
யங்களாக எவையும்‌ இல்லாமைக்குக்‌ காரணம்‌, எவையும்‌ 
நமக்குக்‌ கிடைக்காமைக்குக்‌ காரணம்‌, உரோமரின்‌ நாண 
யங்களையே நம்மவர்கள்‌ தங்கள்‌ வாணிகத்தில்‌ பயன்படுத்தி 
வர்தமையே எனலாம்‌. 

பெரும்பாணாற்றுப்படையில்‌, காஞ்சிபுரத்தைத்‌ தலை 
நகராகக்கொண்டு ஆண்டுவந்த இளந்திரையனுக்கு உரிய 
*நீர்ப்பெயற்று” என்னும்‌ நகரைப்‌ பற்றிக்‌ கூறும்போது 
யவனரைப்‌ பற்றிய செய்தி வருறெத.* அர்‌ ஈகரத்தின்‌ 
அமைதி, மகழ்ச்சி, பண்பாடு ஆகியவை நன்கு . எழும்‌ 
தோன்றுமாறு ஒரு காட்சியை ஆங்கே புலவர்‌ நமக்குக்‌ ' 
காட்டுகிறர்‌. 

₹ விளையாட்டு (வண்டல்‌) மகளிர்‌, தம்முள்‌ ஒன்றாய்க்‌ 
கூடிக்கொண்டு ஊருணியில்‌ (குடிக்கும்‌ தண்ணீருடைய 
குளத்தில்‌) உள்ள நீராடுதுறையில்‌ இறங்கி நீந்தி விளையாடு 
கிறார்கள்‌ ; விளையாட்டு முடிவில்‌, பொன்னாற்செய்த மகரக்‌ 
குழையை நீரில்‌ போட்டுவிட்டுப்‌ போரறொர்கள்‌. (செல்வக்‌ 
களிப்பு மிக்கவர்கட்கு இஃது இயற்கை ; அல்லது, குழை 
கழன்று நீரில்‌ விழுந்து விடுகிறது எனலாம்‌.) நீலமணி , 
போன்ற நிறத்தையுடைய ஒரு இச்சிலிப்பறவை (மீன்‌ 
கொத்திப்‌ பறவை) தெளிவான நீரில்‌ தோன்றும்‌ அதைத்‌ 
தனக்கு இரையான உண்மை மீனே என்று நினைத்துத்‌ தன்‌ 
அலகால்‌ கொத்தி எடுத்துச்‌ செல்கிறது; ஆனால்‌, அது 
மீனன்‌ ற என்று உணர்ந்ததும்‌ அதை வெறுப்போடு ழே 
மழுவவிடுதிறது. அது; பறவைகள்‌ நிறைந்திருக்கும்‌ ee 
மரத்தின்‌ மடல்கள்மேல்‌ விழுந்து; சரிச்து, அதனயலில்‌ 


சவரி, 811-819, 


592 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
அர்தணர்‌ தாங்கள்‌ செய்தற்கரிய கடனாகச்‌ செய்தமுடி த்த 
வேள்வித்‌ திக்‌ குண்டத்தின்‌ அருகில்‌ உள்ள வேள்வித்‌ 
அணின்மேல்‌ விழுர்து அப்படியே அதன்மேல்‌ தங்கிவிடு 
இறத. அவ்வாறு நிலைபெற்ற அந்த மகரக்‌ குழை வேள்வித்‌ 
மின்‌ ஒளியால்‌ ஒளிவிட்டு விளங்குகிறது. அது பார்ப்ப 
சற்கு யவனரிட்ட அன்ன விளக்கின்மேல்‌ பொருத்தப்‌ 
பெற்ற மீன்‌, சுடர்விட்டு ஒளிர்வதுபோல்‌ காட்சியளிக்‌ 
இறது.* (இந்த வரிகளுக்கு கச்சினார்க்கனியர்‌ வேறு வகை 
யாகப்‌ பொருள்‌ கூறுவர்‌.) 

பலவகை வடிவங்களில்‌ அமைக்கப்பட்ட குண்டங்களில்‌ 
வேள்வித்‌ வளர்க்கப்படும்‌. ஓம குண்டங்கள்‌ பெரும்பா 
அம்‌ கருடனைப்போன்ற பறவைகளின்‌ வடிவமாக அமைக்‌ 
கப்படும்‌, இங்குப்‌ புனைந்துரைக்கப்பட்ட அன்ன வடிவக்‌ 
குண்ட வேள்வித்‌£,; அன்ன வடிவமான விளக்குப்‌ 
போல்‌ காட்சி பளித்திருக்கலாம்‌. யவனருடைய அன்ன 
உடிவமான விளக்கு, மேலிருந்து சக்கிலியிற்‌ கட்டப்பட்டுத்‌ 
தொங்கும்‌ விளக்காக இருந்‌ இருக்கலாம்‌. வேள்விக்‌ குண்‌ 
உத்திற்கு அருகே யிருந்த தாண்‌ இச்‌ சங்கிலியைப்போலக்‌ 
காட்சியளித்தது எனலாம்‌. இவ்‌ வன்ன விளக்கு நீர்‌ 
கிறைந்த கடலிற்‌ செல்லும்‌ கப்பல்‌ ஒன்றில்‌ தொங்கவிடப்‌ 
பட்டிருக்க, ஒரு விண்‌ மீனுக்கு நேரே கப்பல்‌ செல்லும்‌ 
காட்சியைத்‌ தொலைவில்‌ உள்ளோர்‌ பார்க்கும்போது, இந்த 
மகரக்குழையின்‌ ஒளிபோல்‌ அவ்‌ வீண்மீன்‌ கப்பலில்‌ 
தொக்கும்‌ அன்ன விளக்கின்‌ உச்சியில்‌ ஒளிவீசி விளங்குவ 
தாகத்‌ தோற்ற மளித்திருக்கலாம்‌. அல்லது யவனராற்‌ 
செவ்வப்பட்டுச்‌ செல்வர்களுடைய விட்டில்‌ தொக்கும்‌ 
அன்ன வடிவமான விளக்குக்களையே இவ்‌ வுவமை குறிக்‌ 
இறது எனவும்‌ கொள்ளலாம்‌. பின்னர்க்‌ கூறிய பொருள்‌ 
எற்றுக்கொள்ளப்படுவ தென்றால்‌ யவனரால்‌ செய்த 


பெரும்பாண்‌, 811-819. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 895 


ன்ன விளக்கில்‌ பொருத்தப்பெற்‌ றிருந்த சங்கிலியின்‌ 
உச்சியில்‌ பொன்னாற்‌ செய்த மீன்‌ ஒன்று, ழே உள்ள 
அன்னத்திற்கு இரை ஆசை பூட்டுவதுபோன்ற தோற்றத்‌ 
. தில்‌ இணைக்கப்பட்டது எனக்‌ கருதலாம்‌. சங்க காலத்திற்கு 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பிறகு வாழும்‌ நாம்‌, அந்த 
அன்ன விளக்கின்‌ சித்திர வேலைப்பாட்டை உள்ளவாறு 
அறிக்‌ துணர்த்துவது மிகவும்‌ அருமையான செயலாம்‌. 
அடியில்‌ உள்ள அன்ன த்திற்கு ஆசையூட்டும்‌ தோற்றத்‌ 
தொடு, மேலே பொருத்தப்பட்ட மீன்‌, விளக்கின்‌ ௬டரில்‌ 
பொன்மீன்‌ போலவே ஒளி வீசியிருக்கும்‌. இப்‌ பெரும்பா 
ணாற்றுப்படை வரிகளிலிருந்து கிரேக்கக்‌ கலையின்‌ உயர்‌ 
வும்‌, உரோம அரசின்‌ பெருமையும்‌, மேலை நாட்டாரின்‌ ' 
பரந்துபட்ட கடல்‌ வாணிகமும்‌ நமக்கு நன்கு புனா 
கின்றன. 

கிரேக்க நாகரிக முறைகள்‌ சிலவற்றிற்குத்‌ தமிழர்கள்‌ 
அடிமையானார்கள்‌. தமிழ்‌ காட்டு அரசர்‌ அரசியர்‌ மனங்‌ 
களைக்‌ கவரும்‌ முறையில்‌, மேலை நாட்டுக்‌ கலைஞர்கள்‌, விளக்‌ 
குக்களைக்‌ கலைத்திறம்‌ மிகுந்து தோன்றும்படி. செய்தார்‌ 
கள்‌. ஒளி வீசும்‌ மீனோடு ஊசலாடும்‌ அன்ன விளக்கைப்‌ 
பற்றி முன்பு உரைத்தோம்‌. தற்காலத்தில்‌ தமிழ்நாடெங்‌ 
கும்‌ பாவை விளக்குக்கள்‌ நிரம்பியுள்ளன. பெண்‌ 
~ணொருத்தி தன்‌ கையில்‌ விளக்கேந்திக்கொண்டு நிற்பது 
போல்‌ பித்தளை அல்லது செம்பால்‌ செய்து விளக்கேற்றி 
வைப்பதே பாவை விளக்காகும்‌. தெய்வத்திடம்‌ பக்தி 
கொண்ட ஒருத்தி தன்‌ நினைவை என்றும்‌ நிலைபெறச்‌ செய்‌ 
வதற்காகத்‌ தன்னைப்போல்‌ பாவை வீளக்கொன்று செய்து 
கோயிலில்‌ வைத்து விளக்கேற்றுவாள்‌. அல்லது, தன்‌ 
விளக்குத்‌ தொண்டினைப்‌ பிறர்‌ கண்டு களிப்பதுபோலத்‌ 
தானும்‌ தன்‌ கண்ணால்‌ கண்டு களிப்புறுவதற்காகத்‌ தன்‌ 
ணைப்போல்‌ பாவை விளக்குச்‌ செய்து ஒருத்தி கோயிலில்‌ 
விளக்கேற்றலாம்‌. பானவ விளக்கு வைப்பதாக வழக்‌ 


- 


594 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கத்தைப்பற்றி மணிமேகலை கூறுகிறது. இப்‌ பாலை 
விளக்குக்‌ கிரேக்க நாகரிகம்‌ தமிழகத்தில்‌ புகுக்‌ ததால்‌ ஏற்‌: 
பட்ட விளைவுகளுள்‌ ஒன்று எனச்‌ சங்க காலத்தில்‌ தோன்‌ 
திய கெடுகல்வாடைப்‌ பாட்டு ஐயமின்‌ றித்‌ தெளிவாக்கு. 
கறத. 


“ யவனர்‌ இயற்றிய வீனைமாண்‌ பாவை 
கையேந்து ஐயகல்‌ நிறைய நெய்சொரிந்து 
பரூஉத்திரி கொளிஇய குரூஉத்தலை நிமீர்‌எரி??4 


என்பது காண்க. 
பழங்காலத்தில்‌ தமிழக அரசர்களின்‌ படுக்கையறை 
யைப்‌ பெரதுவாக மேல்‌: நாட்டுக்‌ கலைப்பொருள்களும்‌ ,. 
இறப்பாகல்‌ கீரேக்க காட்டுக்‌ கலைப்பொருள்‌ களும்‌ அணி 
செய்யும்‌ அளவுக்கு, மேல்காட்டு நாகரிகம்‌ சம்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பரவியிருந்தது. 
பல:புலிகள்‌ ஒன்றோடொன்று சண்டையிடுவது அல்‌: 
லத ஒன்றன்மே லொன்று வளைந்திருப்பது போல அல்லது 
இரையின்மீது பாய்வதுபோலத்‌ தோற்றம்‌ அளிக்கும்‌ 
கலைத்திறம்‌ வாய்ந்த புலிச்‌ சங்கிலிகளைக்‌ இரேக்கக்‌ கலைத்‌ 
தொழில்‌ வல்லுகர்கள்‌ செய்தனர்‌. அந்தோ! தமிழ்‌: 
மன்னர்களின்‌ படுக்கையறையில்‌ விளக்கிய இரேக்கக்‌- 
கலைத்திறத்தின்‌ உயர்வை ஈமக்கு இன்று விளக்குவதற்குப்‌ 
*யூலித்தொடம்‌* என்ற இரு சொற்களைத்‌ தவிர வேறு 
ஒன்றும்‌ இடைக்கவில்லை. 
** வலிபுணர்‌ யாக்கை வன்கண்‌ யவனர்‌ 

புலித்தொடர்‌ விட்ட புளைமாண்‌ நல்லில்‌ 

திருமணி விளக்கங்‌ காட்டித்‌ திண்ஞாண்‌ 

எழினி வாங்கிய ஈரறைப்‌ பள்ளியுள்‌ ”'* 
என்பது காண்க. 


சரக்க, 4கெசல்‌, வரி: 101-108,  *முல்லப்‌, 61-65 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 895 

படுக்கை அறைக்கு முன்‌ தொங்கும்‌ திரையில்‌, அழயெ 
ஓவியங்கள்‌ தீட்டப்பெற்றிருக்கும்‌. அதைப்‌ பக்கங்களின்‌ 
இழுத்துவிடவும்‌, மேலே சுருட்டி விடவும்‌; வேண்டும்போது 


' விநித்துவிடவும்‌, கயிறுகள்‌ பொருத்தப்பெற்றிருக்கும்‌... 


இதுவும்‌ யவனரின்‌ கைத்திறத்தால்‌ ஆனதேயாகும்‌, வட 
மொழியில்‌ இத்‌ திரையை யவனரோடு தொடர்புபடுத்தி 
யவனிகா? என்றே அழைக்கிருர்கள்‌. யவனிகா" என்ற- 
வட மொழியின்‌ மரூ௨வே “எ ழினி' என்னும்‌ தமிழ்ச்சொல்‌ 
என்று தமிழ்ப்‌ பேரகராதி கூறுறெது, ஆனால்‌, எழினி 
யென்னும்‌ தமிழ்ச்சொல்‌ எழு: என்பதன்‌ அடியாகவோ,.. 
எழில்‌ என்பதன்‌ அடி.யாகவோ பிறந்தது எனக்‌ கொள்‌ 
வதே பொருத்தமாகும்‌. இரை, மேலும்‌ கீழும்‌ பக்கங்களி 
௮ம்‌ எழுவதாலோ பெயர்வதாலோ, ஓவியங்கள்‌ திட்டப்‌: 
பெற்று அழகாக விளங்குவதாலோ எழினி எனப்‌ பெயர்‌: 
பெற்றது எனலாம்‌. 

முல்லைப்பாட்டு வரிகள்‌ யவனரின்‌ கட்டமைந்த உடல்‌: 
தோற்றத்தைப்‌ பற்றியும்‌ கூறுகின்றன. (4 புரவியை அடிக்‌: 
கின்ற சம்மட்டி (சவுக்கு) வளைக்துகிடக்க, அச்‌ சம்மட்டி. 
மறையும்படி. வடிம்பு தாழ்ந்‌.து பெருக்கும்‌ செறிதலையுடைய: 
உடையையும்‌, சட்டையிட்ட அச்சம்வரும்‌ தோற்றத்தை. 
யும்‌ இயல்பான வலிகூடிய மெய்யையும்‌ அஞ்சாமையை 
யும்‌ உடையவர்‌ யவனர்‌ '! என்று யவனரைப்பற்றிக்கூ றும்‌: 
அடிகளுக்கு* உரை எழுதியிருக்கறார்‌ ஈச்சினார்க்கினியர்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ வரும்‌ மக்களின்‌ உடல்‌: 
அழகைப்‌ பற்றிய செய்திக்கும்‌, யவனரின்‌ உடலழகைப்‌: 
பற்நிய செய்திக்கும்‌ வேறுபாடு உள்ளது. இங்கு யவண 
ரின்‌ உடல்‌ வலிமையின்மீது புலவரின்‌ கருத்துச்‌ சென்‌ 
அள்ளது. யவனர்‌, தம்‌ உடல்‌ வலீமையினமீது நிரம்பக்‌. 
கருத்துச்‌ செலுத்தம்‌ இயல்புடையவர்‌. அவருடைய 
வற ல லக வத்கக எய்தித்‌ 

*முல்லை, 50-01. 


-396 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கருத்தை யறிந்து ஈண்டுப்‌ புலவர்‌, ** வலீபுணர்‌ யாக்கை 
வன்கண்‌ யவனர்‌ * என்று யவனரைப்பற்றிக்‌ கூறுகிறார்‌ 
எனலாம்‌. கலைத்தறன்‌ தோன்றக்‌ கூறுவது தமிழ்‌ மரபிற்கு 
முற்றிலும்‌ புதியதன்று, என்றாதும்‌, ௮து புதிமுறைகில்‌ 
சுண்டு வெளியிடப்பெற்றுள்ளது. கலையுல8ல்‌ கலைத்திறன்‌ 
விளக்குவதில்‌ இயல்பு சவிற்சி வளரத்தொடங்கிய.து. தென்‌ 
இர்தியாவிற்‌ காணப்படும்‌ புத்தர்‌ உருவங்கள்‌, கிரேக்கக்‌ 
கைக்குத்‌ தென்னிர்‌தியா ஆளான தன்மைக்குச்‌ சான்றாக 
விளங்குகின்றன வென்று துப்பரில்‌* முதலிய அறிஞர்கள்‌ 
கருதுகின்‌ றனர்‌. 

யவனர்கள்‌ தங்கள்‌ கலைப்‌ பொருள்களை இங்குக்‌ 
இகாண்டுவக்து பரப்பியதுபோலத்‌ தங்கள்‌ கலைத்‌ தத்துவ 
வாழ்க்கைக்கு இன்றியமையாதன எனத்‌ தாங்கள்‌ 
கொண்ட மது வகைகளையும்‌ இங்குக்‌ கொண்டுவந்து 
பரப்பிஞா்கள்‌. இரேக்க தத்துவம்‌ மதுவகைகளை அரும்‌ 
தலே கூடாதெனப்‌ போதிக்கவுமில்லை ; மிதமிஞ்சக்‌ குடித்‌ 
அக்‌ கொட்டமடிக்கும்படியும்‌ கூறவில்லை, மிதமாக மது 
அருந்தி மகிமும்‌ வகையை அஃது உணர்த்துகிறது. மித 
மாக மதுவருச்‌தஇி உணர்வு இழவாமல்‌ இருத்தல்வேண்டும்‌ 
என்பதை எப்பொழுதும்‌ அவர்கள்‌ நினைவில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. இவ்வாறு எதிலும்‌ மிதமாக இருக்‌ 
சூம்‌ தத்துவத்தைக்‌ கிரேக்கர்கள்‌ வருவதற்கு முன்பே 
தமிழர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ கடைப்பிடிக்கவில்லை 
யென்றால்‌, அவர்களிடமிருந்து இந்தத்‌ தத்துவத்தைப்‌ 
பின்னர்‌ அறிந்து அதைத்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ கடைப்‌ 
பிடித்தனர்‌ எனலாம்‌, இவ்‌ வுலின்‌ கிஜ்யரமைப்‌ பண்பை 
யும்‌, அதன்‌ இன்பங்களின்‌ கிலையமையையும்‌ தலையாலங்‌ 
கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ செடுஞ்செழியன்‌ 
ன்னும்‌ அரசனுக்கு வற்புறுத்தவந்த மாங்குடிமருதனார்‌ 


அகவை 


*Dubreuile. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 892” 
என்ற மதுரைக்காஞ்சிப்‌ புலவர்‌ தமது பாடலை ஒருவகைப்‌" 
புதுமுறையில்‌ பாடி முடிக்றொர்‌, கல்வி, பண்பாடு, நீதி 
, வண்மை, அரசுரிமை, தோற்றக்‌ கவர்ச்சி ஆதியவற்றிற்‌: 
சிறந்து புகழ்‌ பெறுமாறு அரசனுக்கு அறிவுறுத்திய” 
பின்பு, விளங்கும்‌ அணிகலன்களை அணிந்த மகளிர்‌ பொற்‌" 
கலத்தில்‌ மதுவை (காமபானத்தை) ஊற்றித்‌ தர அதைப்‌ 
பருகி மகழ்ர்து நீண்ட காலம்‌ வாழுமாறு அவர்‌ அவனை” 
வாழ்த்துறொர்‌. வீடுமனைவிமக்களை விட்டுத்‌ துறவு மேற்‌: 
கொள்வதே வீடு பெறும்‌ வழியாகும்‌ என்ற துறவுச்‌ சிறப்‌: 
புரைக்கும்‌ பாடல்களைப்‌ பயின்றவர்‌ வழிவந்த தற்காலத்‌: 
தமிழர்களுக்கு, மனை மனைவி மக்கள்‌ மதுவகை முதலியவற்‌- 
ரோடு கூடியிருந்து மித வாழ்க்கை நடத்துவது ரிய து: 
என்றுணர்‌ தூதும்‌ மதுரைக்‌ காஞ்சியின்‌ தத்துவம்‌ வியப்பான - 
தத்துவமாகத்‌ தோன்றலாம்‌.* 

இம்‌ மதுரைக்‌ காஞ்சியைப்‌ பாடிய புலவரே மற்றொரு 
பரடலில்‌,:இக்‌்த அகன்‌ ற உலகில்‌ தங்கள்‌ புகழைப்‌ பரப்பா த;. 
தங்கள்‌ பெயருடன்‌ அழிந்து போனவர்‌ பலர்‌. அவர்கள்‌ 
வாழ்ந்தோர்‌ எனப்படார்‌. இரக்கும்‌ பரிசிலர்‌ உன்‌ வண்‌ 
மையைப்புகழ, ஒளி பொருந்திய அணியணிந்த நின்‌ மனைவி- 
மார்‌ பொற்கலத்தில்‌ ஏந்திய குளிர்ந்த மணமுள்ள மதுவை: 
மடுப்ப, அதையுண்டு மகழ்ச்சி மிக்கு இனிது ஈடப்பாயாக... 
பெரும ! அவ்‌ வொழுக்கம்‌ வவ்லவரை வாழ்ந்தோர்‌ என்று: 
சொல்லுவர்‌ அறிவுடையார்‌ /”1 என்று கூறுகிறார்‌. 
பாண்டியன்‌ இலவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய ஈண்‌: 
மாறன்‌ என்பானைப்‌ புகழும்போது ஈக்ீரறாம்‌ இக்‌ கருத்‌ 
தையே வெளியிடுகின்றார்‌ : 
** இரவலர்க்‌ கருங்கலம்‌ அருகாது ஈயா 
யவனர்‌ நன்கலம்‌ தந்த தண்கமழ்‌ தேறல்‌ 
பொன்செய்‌ புனைகலத்து ஏந்தி நாளும்‌ 


மதுரைக்‌, 778-788. புறம்‌, 24 : 80-83, 


398 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஒண்டொடி ணை மடுப்ப மகிழ்சிறந்து 
ப ஆங்கினிது ஓழுகுமதி ஓங்குவாள்‌ மாற 

அங்கண்‌ வீசும்பின்‌ ஆரிருள்‌ அகற்றும்‌ 

வெங்கதிர்ச்‌ செல்வன்‌ போலவும்‌ குடதிசைத்‌ 

தண்கதிர்‌ மதியம்‌ போலவும்‌ 

நின்று திலையியர்‌ உலகமோ டூடனே.* 

மேலே சுட்டப்பட்ட மூன்று பாடல்களிலும்‌ இர்தக்‌ 

கருத்துக்களை விளக்கும்‌ சொற்களும்‌ தொடர்களும்‌ ஏறத்‌ 
தாழ ஒன்றுபோலவே இருத்தலை காம்‌ காணலாம்‌. அவற்‌ 
ன்‌ இறுதியில்‌ தந்த பாடலில்‌ மட்டும்‌, யவனருடைய கப்ப 
லில்‌ கொண்டுவந்த மதுவைப்‌ பற்றிய குறிப்புக்‌ காணப்‌ 
படுறது. பண்டைத்‌ தமிழர்கள்‌ மதுவருச்தும்‌ பழக்கம்‌ 
உடையவர்களே ஆதலால்‌, அவர்கள்‌ வெளிகாட்டு மது 
வகைகளை அருந்தி இன்பம்‌ கண்டதில்‌ வியப்பொன்றும்‌ 
இல்லை. ஆலை, தமிழ்‌ காட்டு மதுப்போதாதென்று யவனர்‌ 
மதுவைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ இந்த இடம்‌ ஈம்மைத்‌ திடுக்கிடச்‌ 
செய்கிறது. அயல்‌ கரட்டவசோடு இம்‌ மத வகைகளைப்‌ 
பற்றித்‌ தமிழ்ப்புலவர்கள்‌, சொற்போர்கள்‌ கிகழ்‌த்தியிருக்க 
லாம்‌. இரேக்க தத்துவ அறிஞர்கள்‌, மிதமான குடியால்‌ 
அறவாழ்க்கை பழுதுபடாது என்று உணர்த்தியிருக்கலாம்‌. 
மேல்‌ காட்டாருள்‌ “ஸ்டாயிக்ஸ்‌' கொள்கையினரே அறங்‌ 
கனை உறுதியுடன்‌ கையாளவேண்டும்‌ என்று கூறுபவர்கள்‌; 
மதுவருக்துவசை எவ்வகையாலும்‌ ஒப்புக்கொள்ள இசை 
யாதவர்கள்‌, எனவே, இவ்‌ வகையான ஒரு சொற்போர்‌ 
கடக்‌ இிருக்கமுடியாதென யாரும்‌ கூறவியலா த. ஆனால்‌, 
அவ்வாறு ஈடக்ததற்கான திட்பமான சான்று ஒன்றும்‌ சமக்‌ 
குக்‌ கிடைக்கவில்லை என்பதை மட்டும்‌ காம்‌ ஓப்புக்கொள்‌ 
த்தான்‌ வேண்டும்‌. யவனர்‌, தமிழ்‌ சாட்டிற்கு அடிக்கடி 
வக்துபேவதோடு நிற்கவில்லை ; அரிக்கமேட்டில்‌ நிலத்தை 
அகழ்க்தெடுத்துள்‌ செய்த புதை பொருள்‌ ஆராய்ச்சியால்‌ 
பெற்‌, 562 17-25, 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 399 


அவர்களிற்‌ சிலர்‌ தமிழ்ஈாட்டில்‌ நிலையாகத்‌ தங்கி வாழ்க்து, 
தங்களுடைய பொன்னாலும்‌ மதுவாலும்‌ கலையாலும்‌ தமி 
_ முரின்‌ காகரிகத்தை உருப்படுத்தி, மித வாழ்க்கை வாழும்‌ 
தீதீதுவத்தை அவர்கள்‌ உணர்ந்து கடைப்பிடிக்கத்‌ துணை 
யூரிர்தனர்‌ என்பதை நாம்‌ அறிகிறோம்‌. 

திரேக்கர்களால்‌ தமிழ்காட்டிற்கு மற்றொரு பெரும்‌ 
யயனும்‌ விளைந்தது. தமிழ்நாட்டின்‌ அரண்கள்‌ அதன்‌ 
அரசியல்‌ வாழ்க்கையில்‌ மிகச்‌ நெப்பிடம்‌ பெற்றிலங்கன. 
“முழு முதல்‌ ௮ரணம்‌'என்பது தொல்காப்பியம்‌,* “அரணுக்கு 
வேண்டப்படுவன அனைத்தும்‌ குறைவிலா து நிரம்பப்‌ பெற்‌ 
மது? என்பது அதன்‌ பொருள்‌. சங்க இலக்யெத்நில்‌ தகடூர்‌ 
முற்றுகை, பாரியின்‌ பறம்பு காட்டு முற்றுகை; கரூர்‌ 
முற்றுகை என எத்தனையோ முற்றுகைகள்‌ பற்றிய செய்‌ 
இகள்‌ உள்ளன. இஃது உரோம நாட்டின்‌ படைத்தலைவன்‌ 
மார்செல்லஸ்‌ என்பான து சிர கூஸ்‌ மூற்றுகையையும்‌ அப்‌. 
போது ஆர்க்கிமிடிஸ்‌ என்பான்‌ பொருத்திய பலபல போர்ப்‌ 
பொறிகளையும்‌ நமக்கு நினைப்பூட்டுகன்றன. மதுரை 
மாநகர மதிலில்‌ இருந்த பொறி அமைப்புக்களைப்‌ பற்றியும்‌ 
பிறவற்றைப்‌ பற்றியும்‌ சிலப்பதிகாரம்‌ ஈமக்கோர்‌ ஓவியக்‌ 
காட்சியை மாட்சியுடன்‌ தருறெது : 

“மதுரையின்‌ மஇிலைச்‌ சுற்றி ஓர்‌ அகழ்‌ உண்டு. அந்த 
அகழைச்‌ சுற்றி ஒரு காவற்காடு உண்டு. அர்த மதிலில்‌ 
வளைந்து தானே அம்பை எய்யும்‌ எந்திர வில்லும்‌, கரிய 
விரலினையுடைய கருங்குரங்குபோல்‌ இருந்து சேர்ர்தாரைக்‌ 
கடிக்கும்‌ பொறியும்‌, கல்லை உமிழும்‌ கவண்பொரியும்‌, 
பக்கத்தில்‌ வருபவர்மீது கொதிக்கும்‌ எண்ணெயை இறைத்து 
வருத்தும்‌ பொறியும்‌, அதேபோல்‌ உரு செம்புக்‌ குழம்‌ 
பைப்‌ பகைவர்மீது இறைத்து வருத்தும்‌ குழிசிப்‌ பொறி 
யும்‌, இரும்பு காய்ர்து உருகும்‌ உலைகளும்‌, பகைவர்மீது 


*டதால்‌, பொருள்‌ £ 65, 


400 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


கற்களை எறிதற்காக அமைந்த கூடைப்‌ பொறியும்‌, அகழி? 
யில்‌ இறங்க மதிலை நெருங்கும்‌ பகைவரின்‌ உடலக்‌ கோத்து 
மதிலை கோக்‌ இழுக்கும்‌ அண்டிற்‌ பொறியும்‌, கழுக்கோல்‌ 
போலக்‌ கழுத்திற்‌ பூட்டி முறுக்கும்‌ சங்கிலிப்‌ பொறியும்‌,. 
ஆண்தலைப்‌ பறவை வடிவாகச்‌ செய்யப்பட்டுப்‌ பறக்கவிடப்‌ 
பகைவர்களின்‌ உச்சியைக்‌ கொத்தி மூளையைக்‌ கடிக்கும்‌ 
பொறியும்‌, அகழியைத்‌ தாண்டி மதில்மேல்‌ பகைவர்‌ எறி 
னல்‌ அவரைப்‌ பிடித்து அகழியினுள்‌ தள்ளும்‌ இரும்புக்‌ 
கவைப்‌ பொறியும்‌, அம்புக்கட்டும்‌, அம்பு எய்யும்‌ புழை 
களும்‌, மதல்‌ வாயிற்‌ கதவை அணுகாதபடி கற்கவியிலிருக்‌ த 
தொக்கும்‌ ஐயவித்‌ துலாமும்‌, மதிலின்‌ தலையைப்‌ பற்றுபவ: 
சின்‌ கைகளைக்‌ குத்தும்‌ ஊசிப்‌ பொறிகளும்‌; பகைவர்கள்‌ 
கதவொடு சேராதபடி வைத்த திரைக்‌ கழுப்‌ பொறியும்‌, 
பகைவர்கள்மேல்‌ சென்று அவர்கள்‌ கண்களைக்‌ கொத்தும்‌ 
இச்சிலிப்‌ பொறியும்‌, மதிலின்‌ மேல்‌ ஏறினவர்‌ உடலைச்‌ 
கோட்டால்‌ ஒழிக்கும்‌ பன்றிப்‌ பொறியும்‌, மூங்கில்‌ வடிவ 
மாகப்‌ பண்ணி அடித்தற்கமைந்த பொறியும்‌, கதவுக்கு 
வலியாக உள்வாயிற்படியிலே சிலத்திலே வீழவிடும்‌ மரங்‌" 
களும்‌,கணைய மரமும்‌,கோல்‌ என்னும்‌ விட்டேறும்‌, குந்தம்‌: 
என்னும்‌ சிறு சவளமும்‌, வேலும்‌, குருவித்‌ தலைகளும்‌ 
யிறவம்‌ பொருத்தப்‌ பெற்நிருக்தன.* 

சிலப்பதிகார உரையாசிரியரான அடியார்க்கு நல்லார்‌ 
மேலும்‌ உரையில்‌ கூறுவாராய்‌, “தூற்றுவரைக்‌ கொல்லீச 
தன்னி வெட்டி, களிற்றுப்‌ பொறி, ஆள்‌ விழுங்கும்‌ பாம்புப்‌ 
பொறி, கழுகு பொறி, புலீப்பொறி, புதைபானையிலிருரம்‌ தூ 
பாம்பு வெளிப்படும்‌ குடப்பாம்புப்‌ பொறி, சகடப்‌ பொறி 
தகர்ப்பொறி, அசிதூற்‌ பொறி”! ஆகியவை இருந்தன 
என்றோர்‌. 


*ஜலப்‌, அடைக்‌, வசி: 207-218. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 403 


வகணின்‌ மதிலைப்பற்றிக்‌ கூறும்‌ சவகூந்தா 
மணி--காமகள்‌ இலம்பகத்திலுள்ள கான்கு பாடல்கஸி 
லிருக்து* தாம்‌ மேலும்‌ உரைத்த இப்‌ பொறிகளைப்‌ பற்றிச்‌ 
சிலப்பதிகார உரையாசிரியரான அடியார்க்கு நல்லார்‌ 
அறிந்தார்‌ எனலாம்‌. 

இப்‌ பொறிகள்‌; ஆர்க்கிமிடிஸ்‌, சிரகூஸில்‌ நிறுவிய 
பொறிகளை ஒத்தே இருக்கின்றன. புஞட்டார்க்‌ எழுதிய 
மார்செல்லஸின்‌ வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தழ்வருவன 
வற்றை கரம்‌ உணரலாம்‌ : 


அதிகாரம்‌ 14. 


எவ்‌ வகையான முற்றுகைப்‌ போரிலும்‌, தாக்கவும்‌ 
தடுக்கவும்‌ பயன்படும்‌ பொறிகளை உண்டாக்கும்படி ஆர்க்‌ 


-இமிடிஸை அரசன்‌ (ஹைரோ) வேண்டிக்கொண்டான்‌ர்‌ 


அதிகாரம்‌ 15. 
ஈதிரகூஸ்‌ வீரர்கள்‌, தங்களை உரோமாகள்‌ கடல்‌ வழி 
யாகவும்‌ தரைவழியாகவும்‌ வந்து தாக்கியபோது அச்சத்‌ 
தால்‌ நடுநடுங்கி வாயடங்கனர்‌. உரோமரின்‌ அந்தப்‌ பயங்‌ 
கரமான படையெடுப்புக்குமுன்‌ எதுவும்‌ கிற்கமுடியாது 
என்று அவர்கள்‌ எண்ணினார்கள்‌. ஆனால்‌, ஆர்க்கிமிடிஸ்‌ 
தன்‌ பொறிகளை இயக்கி, எல்லாவிதமான எறிபடைகனையும்‌, 
ஏராளமான கற்களையும்‌ உரோமர்களின்‌ தரைப்படைமீது 
வீசினான்‌. அவைகள்‌ அளந்தறிய முடியாத விரைவுடனும்‌ 
பேரொலீயுடனும்‌ உரோமரைச்‌ சென்று தாக்கின. அவற்‌ 
நின்‌ தாக்குதலை: எதுவும்‌ தடுக்கமுடியவில்லை. ஆனால்‌, 
அவை, தம்‌ வழியில்‌ நின்ற வீரரைக்‌ கூட்டங்‌ கூட்டமாக 
வீழ்த்தி, அவர்களின்‌ அணி வகுப்பைக்‌ குழப்பத்திற்குள்‌ 
ளாக்னெ. அதே நேரத்தில்‌, மதிற்‌ சுவர்களிலிருச்‌.து பெரிய 
*72-75. 


*புளுட்டார்க்சின்‌ வாழ்க்கை வரலாறுகள்‌ : வால்‌, 5, பக்கம்‌, 473. 
சன்‌, 26 


402 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


தலங்களைக்‌ கப்பல்களின்மேல்‌ வீச, அவை, சில கப்பல்‌ 
களின்மேல்‌ உயரத்திலிருந்து விழுந்த பளுவால்‌ அக்‌ கப்பல்‌ 
கள்‌ சீரில்‌ மூழ்கடிக்கப்பட்டன. மற்றக்‌ கப்பல்கள்‌ இரும்பு 
வளை ககங்கள்‌ அல்லது காரைகளின்‌ அலஞுகள்‌ போன்ற 
இடுக்கிகளால்‌ முன்‌ பக்கத்தில்‌ பற்றி வானில்‌ உயரத்‌ தூக்‌ 
இப்‌ பின்பக்கம்‌ தலைழோய்த்‌ தொங்க வீழ்த்தி ஆழத்தில்‌ 
மூழ்கடிக்கப்பட்டன. அல்லது, நகருக்குள்‌ பொறிச்‌ சாத 
னங்களால்‌ அவை ௬ழற்றப்பட்டு ஈகரத்தின்‌ மதிற்‌ சவரி 
னடியிலிருந்து நீட்டிக்கொண்டிருக்த நெடும்‌ பாறைகளின்‌ 
மேல்‌ மோதப்பட்டன. அதனால்‌ கப்பலில்‌ இருந்த வீரர்கள்‌ 
எல்லோரும்‌ மாண்டனர்‌. அடிக்கடி கப்பல்கள்‌ கடலி 
லிருர்து மேலே அந்தரத்தில்‌ தூக்கப்பட்டு, அங்கே தொய்‌ 
இயபடி முன்னும்‌ பின்னும்‌ மேலும்‌ கீழுமாக விரைந்து 
சுழற்றப்படும்‌. அதனால்‌, கப்பலில்‌ உள்ளவர்கள்‌ அனைவரும்‌ 
வெளியே காலா மூலைகளிலும்‌ வீசி எறியப்படுவார்கள்‌. 
பிறகு, கப்பல்கள்‌ மதில்‌ சவர்களின்மேல்‌ காலியாய்‌ 
விழும்‌. அல்லது தம்மைப்‌ பற்றியிருந்த இடுக்குக்களிலிருர்‌ து 
கப்பல்கள்‌ கழுவி வீழும்‌, கப்பல்களராலாயெ பாலத்தின்மீது 
மார்செல்லஸ்‌ தள்ளிக்கொண்டுவந்த, “சம்புகா? வென்னும்‌ 
இசைக்‌ கருவியின்‌ தோற்றத்தை ஒருவாறு ஒத்தருந்த கார 
ணத்தால்‌ *சம்புகா” என்ற பெயர்‌ பெற்ற பொறியானது 
மதிற்சுவரை கெருங்குவதற்குள்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ இருந்த 
போதே பத்து (டேனைட்டுகள்‌' நிறையுள்ள ஒரு கல்‌, 
கல்லுமிழ்‌ கவண்‌ பொறியால்‌ அதன்மேல்‌ வீசி எறியப்‌ 
பட்டது. இதுபோலவே கற்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாய்‌ 
அடுத்தடுத்து எறியப்பட்டன.  பெருமுழக்கத்தோடு, 
அலையலையாக அக்தப்‌ பொறியின்மீது விழுந்த அக்‌ கற்க 
மூன்‌ ல, அதன்‌ அடித்தளத்தை கொறுக்க அதன்‌ கட்டுச்‌ 
கோப்பைத்‌ தகர்த்து, அஃ்திருந்த மேடையிலிருந்து அதைக்‌ 
கீழே தள்ளியது. . இதைக்‌ கண்ட மார்செல்லஸ்‌ மனத்தடு 
மாற்றத்தால்‌ தன்‌. கப்பல்களை எவ்வளவு விரைவாகச்‌ 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 403 


செலுச்தமுடியுமோ அவ்வளவு விரைவாகத்‌ திருப்பிச்‌ 
செலுசத்துமாறும்‌,தரைப்படைகளைப்‌ பாசறைக்குத்‌ திரும்பு 
மாறும்‌ கட்டளையிட்டான்‌. 

* “மிறஞு அவனது பாசறையில்‌ நிகழ்ந்த போர்க்குழு 
வின்கூட்டத்தில்‌, முடியுமானால்‌, இரவுநேரத்தில்‌ வீரர்க 
"டன்‌; மதிற்சுவருக்கு அண்மையில்‌ நெருங்கிவிடவேண்‌ 
டும்‌ என்று முடிவு செய்யப்பட்டது. தாங்கள்‌ மதிற்சுவரை 
கெருங்கிவிட்டால்‌ ஆர்க்கிமிடிஸ்‌ தன்னுடைய எறிபடை 
களுக்குப்‌ பயன்படுத்திய கயிறுகளால்‌ தொலைவில்‌ சென்ற 
தங்கள்‌ தலைகளைத்‌ தாக்க அவை விசைபெற முடியுமே 
யொழிய, அண்மையில்‌ இருந்தால்‌ போதிய இடமில்லாத 
காரணத்தால்‌ அவை விசைபெற மாட்டாமல்‌ பயனற்‌ 
ரெழியும்‌; ஆகையால்‌, தங்களுக்கு வெற்றி கிடைக்கும்‌ 
என்று அவர்கள்‌ எண்ணினார்கள்‌. ஆனால்‌, பகைவர்கள்‌ அவ்‌ 
வாறு நெருங்கி வந்துவிட்டால்‌ பயன்‌ படுவதற்காக, ஆர்க்க 
மிடிஸ்‌, எவ்வளவு குறுகிய தொலைவில்‌ இருப்பவரையும்குறி 
வைத்துத்‌ தாக்கக்கூடிய அமைப்புக்கள்‌ உள்ள பொறிகளை: 
பூம்‌, குறைந்த தொலைவிலே வீசித்‌ தாக்கக்கூடிய எறிபடை. 
களையும்‌, பகைவர்க்குத்‌ தோன்றாதவாறு மதிற்சுவரில்‌ 
அடத்தடுத்திருக்க புழைகளில்‌ அண்மைத்‌ தாக்குதலுக்‌ குரிய 
“தேள்கள்‌ என்னும்‌ பொறிகளையும்‌ முன்னெச்சரிக்கை 
யாகவே அமைத்‌.துவைத்திருக்தான்‌.* 

அதிகாரம்‌ 16. 

“ஏனவே, தங்களைப்‌ பகைவர்கள்‌ பார்க்கவில்லை என்ற 
எண்ணத்தோடு இரவில்‌ மதிலை உரோமர்கள்‌ கெருங்க 
வந்ததும்‌ மீண்டும்‌ அவர்கள்‌ எராளமான எறிபடைகளால்‌ 
தாக்கப்பட்டனர்‌. பெரிய பெரிய கற்கள்‌ எஏறத்தாழச்‌ 
செங்குத்தாக அவர்கள்மீது உருண்டு விழுந்தன. மதிலின்‌ 


*புரூட்டார்க்ன்‌ வாழ்க்கை வரலாறுகள்‌ ? வால்‌, 5, பக்கம்‌, 


475-477. i 


404 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


எல்லா இடங்களிலிருக்தம்‌ அம்புகள்‌ அவர்களினமீது பாய்கி 
தின. எனவே, அவர்கள்‌ பின்வாக்கனொர்கள்‌. அவர்கள்‌ 
திரும்பி யோடும்போதும்‌ பல எறிபடைகள்‌ அவர்கள்மீது 
விழுந்து அவர்களுள்‌ பலரைக்‌ கொன்று குவித்தன ; அவ்ர்‌ 
களின்‌ கப்பல்களிற்‌ பல ஒன்றோடொன்று மோதம்படி 
செய்சன. அவர்களால்‌ எக்த வகையிலும்‌ பகைவரைத்‌ 
திருப்பித்‌ தாக்க முடியவில்லை. ஆர்க்கிமிடிஸ்‌ தன்னுடைய 
பொறிகளில்‌ பலவற்றை மதிற்சுவருக்கு உட்புறத்திலேயே 
அமைச £ருர்தான்‌. தங்களுடைய கண்ணுக்குத்‌ தெரியாத 
இடச்திலிருக்து அளவற்ற ஆயுதங்களும்‌ கற்களும்‌ வந்து 
தங்களை மோதுவதைக்‌ கண்ட உரோமர்களுக்குக்‌ கண்‌ 
க்குத்‌ தெரியாத தேவர்களோடு தாங்கள்‌ போர்செய்வ த 
போல்‌ தோன்‌ நியது,'?* 

ஈண்டுக்‌ கூறியவற்றை நினைவி லீருத்திக்கொண்டு' 
கோக்கினல்‌, சிலப்பதிகாரத்தில்‌ சுருக்கமாகத்‌ தரப்பட்‌ 
டுன்ன செய்த, அருமையும்‌ பெருமையும்‌ உடையதாகத்‌ 
தோன்றும்‌. கீழைகாடுகளும்‌ மேலைகாடுகளும்‌ வாணிகத்‌ 
தொடர்பு உடையவை. எனவே, போர்ப்‌ பொறிகள்‌ மேலை: 
காட்டிலிருந்து தமிழ்‌ காட்டிற்கு வர்சனவெனக்‌ கருதவது 
மிகையாகாது. ஆர்க்கமிடிஸின்‌ காலத்திற்கு முற்பட்ட 
செனச்‌ சொல்லப்படும்‌ கெளடில்யரின்‌ அர்த்த சாஸ்திரம்‌, 
அரணின்‌ மதிலுக்குள்‌ “சதக்கிணி? என்னும்‌, காற்‌ றுவ' 
ரைக்‌ கொல்லீ' முதலிய பொறிகளும்‌, பிற ஏ.ற்பரடுகளும்‌ 
இருர்தன என்று கூறுகிறது. பிற்காலக்‌ கருத்துக்களின்‌ 
இடைச்‌ செருகல்களால்‌ (இத முதலிய வரலாற்றறிஞர்கள்‌ 
அர்த்த சாஸ்திரம்‌ இ. பி. கான்கு அல்லது ஐந்தாம்‌ நூற்‌: 
ரூண்டைச்‌ சேர்க்கது என்று கூறலாஞர்கள்‌ என்கிறார்கள்‌. 
ஆன்‌, இர்தரமணியில்‌ போற்றப்பட்டிருக்கும்‌ தமிழ்‌ காட்‌ 
ஒண்‌ மசபு இவ்‌ விஷயத்தில்‌ தெளிவாக உள்ளத. 

*பளுட்டார்க்ன்‌ வாழ்க்கை வரலாறுகள்‌ : வால்‌, 5, பக்கம்‌, 
477-471. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 405 


சிந்தாமணி நாமகள்‌ இலம்பகத் நின்‌ 74-ஆம்‌ பாடல்‌, 
மேலே சிலப்பதிகார வரிகளின்‌ விளக்கத்திற்‌ குறிப்பிடப்‌ 
பட்ட பலவகைப்‌ பொறியமைப்புக்களைப்‌ பற்றியும்‌ விளக்‌ 
இம்‌ கூறுகிறது. அப்‌ பாடலில்‌, தம்‌ புலங்களால்‌ யவனர்‌ 
தாட்படுத்த பொறியே?* என்ற வரி வருகிறது. 
“(யவனர்கள்‌ தங்கள்‌ புத்தி நுட்பத்தால்‌ ஆராய்ந்து 
முயன்‌ று பொருத்திய பொறிகள்‌ *' என்பது இவ்‌ வடி யின்‌ 
பொருளாகும்‌. (யவனர்‌ இயக்திரித்த பெறியும்‌'' என்பது 
நச்சினூக்கினியர்‌ உரை. தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ 
65-ஆம்‌ சூத்திர உரையில்‌ 4 யவனர்‌ இயற்றிய பல பொறி 
களும்‌ ?' என அவர்‌ குறித்தள்ளரா). 

பண்டைய நாகரிகப்‌ பண்பு வாய்ந்த மேலை நாட்டவ 
ரோடு தமிழ்‌ நாட்டவர்க்கு மிக்க நெருங்கிய தொடர்பு 
இருந்தது என்ற ஈமது முடிவு பொருக்துவசெனின்‌, வட 
காட்டவர்க்கும்‌ அந்த மேலை காட்டவரோடு தொடர்பு 
இருந்தது என்‌.று முடிவு செய்வது பொருந்துவதேயாகும்‌. 
“ஓரை? என்னும்‌ சொல்‌ தொல்காப்பியத்தில்‌ வருகிறது, 
எனவே, இக்‌ நூல்‌ இந்திய வான சாஸ்திரத்தில்‌ (ஹோரா! 
அல்லது முகூர்த்தம்‌ அல்லது (ஹவா (மணி) என்பதை 
வழக்கிற்கும்‌ கொண்டுவந்தவராகக்‌ கருதப்படும்‌, ஹோரா 
சாஸ்திரம்‌ அல்ல து பிருஹஜ்ஜா தகத்தின்‌ ஆசிரியரான வராக 
மிசிரரின்‌ காலத்திற்கு மிகமிகப்‌ பிற்பட்டது என்று சில 
அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. ஆனால்‌, வடமொழி அறிஞர்‌ 
களாம்‌ பிற வட இச்தியர்களும்‌ இந்த மேலைகாட்டு வான 
சாஸ்திரக்‌ கருத்துக்களை அறிவதற்கு முன்பே, . அஃதாவது 
பிரமிட்கோபுர காலத்திலும்‌ அதற்கு முற்பட்ட காலத்தில 
மிருக்தே தமிழர்கள்‌ மேலை நாட்டவரோடு வாணிகத்‌ 
தொடர்பு கொண்டிரும்தனர்‌ என்று நாம்‌ அழுத்தம்‌ இருத்த 
மாக நிலைரட்ட முயன்றுவந்ததற்‌ கேற்பத்‌ தமிழர்கள்‌ 


*74 : 4, ச்தாமணி, நாமகள்‌. 


தழ க. 


406 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


மேலைநாட்டு அறிஞர்களோடு கேர்முகமாகத்‌ தொடர்பு 
கொண்டிருந்தார்கள்‌ என்பது செலிவாகறது. எனவே, 
மேஃைகாட்டவர்கள்‌ தாங்களாகவே ஈம்‌ கடற்கரை சகரம்‌: 
களில்‌ வந்து குடியேறியதால்‌ அவர்களோடு இன்னும்‌ 
மிகுதியாகத்‌ தொடர்பு கொண்டிருந்த தமிழர்களுக்குக்‌ 
கிறிஸ்து சகாப்தத்திற்கு முன்பே மேலைசாட்டவர்‌ அறிக்‌ 
திருந்த ஓரையை (ஹோராவை)ப்‌ பற்றி நன்கு தெரிச்‌ 
திருக்கலாம்‌ என்று தெரிகிறது. மேலை காட்டவரோடு தமிழ: 
சிடை எற்பட்ட தொடர்பு வெறும்‌ வாணிகத்‌ தொடர்பு 
மம்டு மன்று; ஆனால்‌, ஆன்மீகத்‌ தொடர்பு; இரண்டு காக 
சிகங்களும்‌ பண்பாடுகளும்‌ ஒன்றான உயர்‌ தொடர்பு. 
ஆனல்‌, அங்ஙனம்‌ தொடர்பு கொண்டது, ஒருவர்‌ பணிய: 
வும்‌ ஒருவர்‌ செருக்குற்று அடக்யொளவும்‌ ஏற்பட்ட 
தன்று ; ஒருவரை ஒருவர்‌ வியந்து பாராட்டித்‌ தமக்குள்‌ 
அன்பு கொண்டாடியதனால்‌ ஏற்பட்டதாகும்‌ என்று கூறு 
வது மிகையாகாது. “வான்‌ தோய்‌ புரிசைப்‌ பொறி!?* 
என்று சல புதிய போர்ப்பொறிகளைக்‌ குறிக்கன்றத, 
பெரும்‌ பொருள்‌ விளக்கம்‌ என்னும்‌ நூல்‌. 
மணிமேகலையும்‌: 
* வந்தெறி பொறிகள்‌ வகைமாண்‌ புடைய 

கடிமதி லோங்கிய இடைநிலை வரைப்பு 4 

எனப்‌ பொறிகளைப்‌ பற்றிய செய்தியைக்‌ குதிக்றெது. 
புறப்பொருள்‌ வெண்பாமாலையும்‌ : 
“ கற்பொறியும்‌ பாம்பும்‌ கனலும்‌ குரங்கும்‌ 

விற்பொறியும்‌ வேலும்‌ வீளங்கவும்‌...... 

சார்த்தினர்‌ ஏணி பலவும்‌ எயில்‌ :1* 
எனப்‌ பொறிகளைப்‌ பற்றிக்‌ குறித்தல்‌ காண்க, 


*புதத்‌ திரட்டு, 1829. +28 : 23-24 
பு: வெ. மா., 112. 


அயல்‌ நாட்டுக்‌ குடிகள்‌ 407 
பெருங்கதை, 
“ பத்திரப்‌ பாம்புரி......... எயில்‌ 22% Se 
என்று கூறுவதும்‌ காண்க. 
இர்‌ நூல்கள்‌ எல்லாம்‌ சங்க நூல்களாகக்‌ கொள்ளப்‌ 
படுவன அல்ல, ஆனால்‌, தகடூர்‌ யாத்திரை என்னும்‌ நூல்‌ 
அரிசில்கிழார்‌, பொன்முடியார்‌ என்ற சங்கப்‌ புலவர்‌ இருவ 
ரால்‌ இயற்றப்பட்ட நூலென்பர்‌. அம்‌ நூலிலிருந்து ஒரு 
பாடலைத்‌ தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ 67-ஆம்‌ சூத்திர 
வுரையில்‌ ஈச்சினாக்கினியர்‌ மேற்கோளாக எடுத்தாள்‌ கருர்‌. 
அதன்‌ கருத்து: 
₹ பகைவர்கள்‌ மதிலின்மீது ஏற வழியில்லை. ஏனென்‌ 
றால்‌ ச௬வர்களின்மீது யாண்டும்‌ எண்ணெயும்‌ ஐயவியும்‌ 
(சறுவெண்கடுகும்‌) அப்பப்பட்டி ருக்கின்றன. மதிலின்‌ 
மேல்‌ பறவைபோன்ற பொறிகள்‌ பொருத்தப்பட்டுள்ளன. 
அளவற்ற கவண்களும்‌, கற்களும்‌ விரைந்து செல்லும்‌ 
பொறிகளும்‌, விற்களும்‌, அம்புகளும்‌ யாண்டும்‌ உள்ளன. 
பந்துகளையும்‌, பொம்மைகளையும்‌, பசுங்‌ கூடைகளையும்‌ எறி 
யும்‌ மங்கையர்‌ உருவமுடைய பொறிகள்‌ பொருத்தப்பட்‌ 
டுள்ளன. வாயிலுக்கு மேலே உயரத்தில்‌ தானே அம்‌ 
பெய்யும்‌ பொறி யொன்று வைக்கப்பட்டுள்ளது ” என்ப 
தாகும்‌. 


*3 : 8: 17-08. 


12. முடிவுரை 


இதகரறும்‌ ஆராய்ந்து கூறிபவாறுள்‌, சங்க காலத்‌ 
தமிழ்‌ காட்டில்‌ பல்வேறு குடிகள்‌ இருந்தன என்பது 
செனிவாறெது. இவ்‌ வரராய்ச்சியால்‌ குடி என்னும்‌ 
சொல்‌ குறிப்பிட்ட ஒரு சிறப்புப்‌ பொருளைக்‌ குறிப்பதாக 
அன்றிப்‌ பொதுவாகப்‌ பல பொருள்களை விரித்து பரக்து 
குதிப்பதாகவே கொள்ளப்பெற்றிருக்கறது என்பதை 
ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒருவன்‌ இருட்டில்‌ 
தடவித்‌ தேடிக்கொண்டிருக்கும்போது தான்‌ காணும்‌ 
ஒன்றன்‌ உருவமைப்பைப்‌ பற்றித்‌ திட்டவட்டமாகக்‌ கூறு 
வது அருமையேயாகும்‌. சங்ககாலச்‌ சமூகக்‌ குழுக்களைக்‌ 
குடிகள்‌, களைக்‌ குடிகள்‌, சாதிகள்‌, குடும்பங்கள்‌ அல்லது 
இனங்கள்‌ என்று வழங்கலாமா, கூடாதா, எவ்வாறு வழங்‌ 
குவது என்பதை எதிர்கால வரலாத்றாசிரியர்களே ஆராய்ந்‌ து 
முடிவு செய்தல்‌ வேண்டும்‌. இனங்கள்‌ தோன்றிய அடிப்‌ 
படைகளைக்‌ குறித்து இன்னும்‌ ஆராய்தல்‌ வேண்டும்‌. பல்‌ 
வேறு இனங்கள்‌ தமிழ்‌ காட்டில்‌ குடியேறின வரலாற்றைக்‌ 
குறித்து ஆராய்ர்து எழுதவேண்டும்‌. 

சங்ககால மக்களிடம்‌ பல்வேறு வகையான கூறுபாடு 
கள்‌, தனித்தனியாக தன்றையடுத்து ஓன்று இருத்தல்‌ 
போன்ற இயல்பான கிலையிலிருக்து, ஒன்றோடொன்று 
கலச்து ஒன்‌ றிப்போதல்‌ போன்ற கில யிறுதியாக, வெவ்‌ 
வேறு படித்தரதீதில்‌ இருக்கன என்பதை இந்த ஆராய்ச்சி 
காட்டுவதாகும்‌, சங்ககாலச்‌ சாதிகள்‌ பற்றி, இடமில்லாத 
காசணத்தால்‌ ஈண்டு ஆராயவில்லை. தென்னிக்தியாவில்‌ 
இன்றுள்ள எண்ணி லடக்காத சாதிகள்‌ அனைத்தும்‌ பண்‌ 
டைய இனங்களின்‌ எச்சக்களே எனலாம்‌. பல்வேறு 
குடிகளினுடைய கூட்டுறவே சமூகம்‌ ஆகும்‌ என்பது 
இனச்‌ சில்கல்‌ முறைமையைத்‌ தவிர்த்தது எனலாம்‌. இனக்‌ 
கூட்டுறவு; ஒற்றுமையை காடுவதாகும்‌. பல்வேறு அரச * 


முடிவுரை 409 


குடும்பங்களும்‌, பல்வேறு குடிகளையும்‌ இனங்களையும்‌ சார்ந்‌ 
அன எனினும்‌; முடிவில்‌ அவையனைத்தும்‌, யாவரும்‌ 
கேளிர்‌? என்ற கொள்கையால்‌ தாம்‌ ஒரே இனம்‌ என்னும்‌ 
-கோக்கம்‌ கொண்டனவே யாகும்‌. அயல்நாட்டு இனங்கள்‌ 
பெரும்பான்மையாகப்‌ படையெடுப்பு முறையால்‌ தென்‌ 
ிர்தியாவிற்கு வந்தன அல்ல. எனவே, பகைமை உணர்ச்‌ 
அவற்றிடம்‌ ஏற்படவில்லை எனலாம்‌. பெரும்‌ பான்மை 
யாக வடநாட்டு மக்கள்‌ தென்னாட்டில்‌ இயற்கை முறையில்‌ 
மெதுமெதுவாகப்‌ பரவிக்‌ குடியேறினார்கள்‌ எனலாம்‌. 
இதனால்‌ மக்கட்‌ பண்பாடுகளில்‌ ஒருமையும்‌, அவை உயர 
“வேண்டும்‌ என்ற அக்கறையில்‌ ஒருமையும்‌ ஏற்பட்டன. 
படையெடுப்புக்கள்‌ அடியோடு இல்லவேயில்லை என்று 
கூறுத.ற்கில்லை. ஆனால்‌, அவற்றால்‌ மக்கள்‌ தம்‌ இன வேற்று 
மைகளை மறந்து ஒரு சமூகமாக வாழ்வது பாதிக்கப்பட 
வில்லை உதாரணமாக, இர்தியாவிற்குக்‌ கிரேக்கர்கள்‌ வந்தது 
படையெடுப்பு முறையால்‌ அன்‌ றி வாணிக முறையாலேயே 
ஆகும்‌. சல விரும்பத்தகாத கிகழ்ச்செள்கூட ஏற்பட்டன 
எனலாம்‌. என்றாலும்‌, மொத்தத்தில்‌, தமிழர்களோடு 
யவனர்‌ என்ற கிரேக்கர்களிடையே இருந்த உறவு மனங்‌ 
கலந்த உறவுதான்‌ எனலாம்‌. தமிழர்‌ வாழ்க்கை முறைக்கு 
யவனர்கள்‌ எவ்வளவு பயன்பட்டார்கள்‌ என்பது மேலே 
காட்டப்பட்டது. தமிழ்‌ நாட்டின்‌ மக்களினங்களைப்‌ பற்றி 
இன்னும்‌ அழ்ர்‌து ஆராய்வோமானால்‌, இனம்‌, பண்பாடு, 
சமயம்‌ பற்றிய ஒருமைத்‌ தன்மை நமக்குப்‌ புலனாகும்‌ 
அனலாம்‌. 


ட னு அந்‌ 


பிற்சேர்க்கை 
I 


= ௬. த 4 
- மேற்கோள்களாக எடுத்தாண்ட நூல்களும்‌ 


ஆண்ட முறையும்‌ 
அ. இலக்கணம்‌ 


தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ (தொல்‌ : எழுத்து) இளம்‌: 
பூரணர்‌ உரை. 


9 சொல்லதிகாரம்‌ (தொல்‌ : சொல்‌) 


32 


ன 4 உ சேனாவரையர்‌ உரை. 
ஸ்‌ ட உ ுச்சினார்க்கினியர்‌ உரை. 
ன பொருளதிகாரம்‌ (தொல்‌ : பொருள்‌ : உரை - 
5. கனகசபாபதி பிள்ளை பப்பு): 
இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை, (இறை. அகப்‌,) 


புறப்பொருள்‌ வெண்பாமாலை (பு. வெ. மா.) 
யாப்பருங்கல விருத்தி, 
யாப்பருங்கலக்‌ காரிகை, 
சண்டி அலங்காரம்‌. 
முத்து வீரியம்‌. 
கணன்னூல்‌ - மயிலை காதர்‌ உரை. 
உ... - சிவஞான சுவாமிகள்‌ விருத்த. 
ஆ. இலக்கியம்‌ - பாடல்‌ 
எட்டுத்‌ தொகை 
அக்கசனூறு, பழைய உரை 
புதகானூறு, பழைய உரை 
கற்நிணை, கசரரயணசாமி ஜயர்‌ உரை 
குழு க்தொகை, டாக்டர்‌ சாமிசாத ஐயர்‌ உரை 
ஐங்குறு தூறு, பழைய உரை 
பதிற்றுப்பத்து, பழைய உரை 
பரிபாடல்‌, பழைய உரை 
கலித்தொகை, பழைய உரை 


மேற்கோள்களாக...நூல்களும்‌ ஆண்ட முறையும்‌ 472 
பத்துப்‌ பாட்டு 
திருமுருகாற்றுப்படை, ஈச்சினார்க்கினியர்‌ உரை (முருகு, 


பொருகராற்‌.றுப்படை, 23 (பொரு, ) 
பெரும்பாணாற்றுப்படை, க (பெரும்‌. )* 
சறுபாணாற்றுப்படை, நச்சினார்க்கனியர்‌ உரை (சிற்பா.)' 
முல்லைப்பாட்டு; த (முல்லை) 
மதுரைக்‌ காஞ்ச, ல்‌ (மதுரைக்‌.)- 
கெடுகல்வாடை, ல (நெடு. 
குறிஞ்சிப்பாட்டு, 93 (குறிஞ்சி.)- 
பட்டினப்பாலை, ழ்‌ (பட்டின.)- 
மலைபடுகடாம்‌, >» (மலைபடு.) 


சங்க இலக்கியம்‌, சைவ இத்தாந்த மகா சமாஜப்‌ பதிப்பு. 


பதினெண்‌ கீழ்க்‌ கணக்கு 


திருக்குறள்‌, பரிமேலழகர்‌ உரை (இருக்‌. $* 

நாலடியார்‌, பழைய உரை, 

மணிமேகலை, (மணி,): 

சிலப்பதிகாரம்‌ அரும்பத உரையாசிரியர்‌ உரை. 

சிலப்பதிகாரம்‌, (சிலப்‌.) 

சிலப்பதிகாரம்‌, அடியார்க்கு நல்லார்‌ உரை: 

தேவாரம்‌. 

காலாயிரப்‌ பிரபம்தம்‌. 

பெரியபுராணம்‌. 

கம்பராமாயணம்‌, (கம்பரர.)- 

வக சிந்தாமணி, (€வக.) 

கலிங்கத்துப்‌ பரணி, (க. ப. 

பெருக்தொகை,; (பெருக்‌. 

புறத்திரட்டு, (புறத்‌ 
இ. உரை நடை 

செக்தமிழ்ப்‌ பத்திரிகை, 1—41 


ஆராய்ச்சித்‌ தொகுதி, மு. இரரகவ ஐயங்கார்‌. 


12 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


வேளிர்‌ வரலாறு, மு. இராகவ ஐயங்கார்‌ 

அருச்சுனனும்‌ பாண்டிய மரபும்‌, ன 

கள்ளர்‌ சரித்திரம்‌, ௩. மு. வேங்கடசாமி காட்டார்‌. 

தமிழக ஊரும்‌ பேரும்‌, ரா. பி. சேதப்‌ பிள்ளை. ல 

வஞ்மொசசர்‌, தவான்‌ பகர்‌ 8. இருஷ்ணசாமி ஐயங்கார்‌. 

மணிமேகலை—ஒரு கட்டுரை - தெ. பொ. மீகாட்சிசுந்தரம்‌ 
3 பிள்ளை - தமிழ்‌ முரசு. 

கோபாலடிருஷ்ணமாச்சாரியர்‌ நினைவு மலர்‌. 

ஈ. அகராதிகள்‌— நிகண்டுகள்‌ 

தமிழ்‌ லெக்சிகன்‌ - தமிழ்ப்பேரகராதி - ஆறு தொகுதிகள்‌ - 

: சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 

திவாகரம்‌. 

பிங்கலந்தை. 

சூடாமணி நிகண்டு. 


ஆசிரிய கிகண்டு. 
2. English 


Romance of words-Earnest Weekley, M.A. (lst Edn.) 
Romance of Names, 


39. 93 
Adjectives and other Words, த (1950) 
Something about Words, 3 (1995) 
Surnames, oH (1936) 
Words, Ancient and Modern, $i (1926) 


Plutarch’s Lives with an English Translation in 

11 Volumes - Volume 37: 

Dr. Caldwell's Dravidian Comparative Grammar 

(D. C. G.) (1875) 
Tamils, 1800 years ago, Kanakasabai Pillai. 

Ancient India and South Indian History and Cultures 

Vol. L.—Dewan Bahadur 5, K. Krishnaswamy 
Aiyangar, M.A., (A.5.H.C.) 


மேற்கோள்களை ஆண்ட முறை 475: 


The Pandiyan Kingdom, Prof. K. A. Nilakanta 


Sastriyar. 5 
The Colas, Volume 1. 


22 
The Cera Kings of the Sangam Period, K. G. Sesha 
Aiyar, B.A., B.L. 
The Chronology of the Early Tamils, Prof. K. N.. 
Sivaraja Pillai (C. %. T.) 
Discovery of India, Pandit Jawharlal Nehru. 
Shudras, Dr. B. R. Ambedkar. 
Saivaism and Vaishnavaism by Dr. Bhandarkar. 
Journals of the Royal Asiatic Society (J. R. A. S$.) 


3. Inscriptions 


South Indian Inscriptions, (S. I. 1.) 
Epigraphia Indica. 

Epigraphia Carnatica. 

Travancore Archaeological Series (T. A. S.) 


11 
மற்கோள்களை ஆண்ட முறை 

இலக்கியங்களின்‌ எண்கள்‌ செய்யுட்களைக்‌ குறிப்பன... 
இரண்டு எண்கள்‌ தரப்பட்டால்‌, முதல்‌ எண்‌, செய்யுளையோ 
காதையையோ குறிக்கும்‌ ; இரண்டாம்‌ எண்‌, அதில்‌ வரும்‌ 
வரி அல்லது வரிகளைக்‌ குறிக்கும்‌. (குறும்‌, 55 என்றால்‌, 
குறுந்தொகை, 55-ஆம்‌ பாடல்‌ என்பதாகும்‌. அகம்‌, 
1 : 5-8 என்றால்‌, அகசரனூறு பாடல்‌ 1, வரிகள்‌ 5 முதல்‌ 
8 வரையில்‌ என்பதாகும்‌. தொல்‌, சொல்‌, 46 என்றால்‌, 
தொல்காப்பியம்‌ சொல்லதிகாரம்‌ சூத்திரம்‌ 46 என்பதா 
கும்‌. தொல்‌, பொருள்‌, பக்‌, என்றால்‌ தொல்காப்பியம்‌ 
பொருள்‌ அதிகாரம்‌ கனக சபாபதிப்‌ பிள்ளைப்‌ பதிப்பு,பக்கம்‌ 
என்பதாகும்‌. பட்டின; 14 என்றால்‌; பட்டினப்பாலை வரி 
14 என்பதாகும்‌. ந. 8. H.C. 484 என்றால்‌ Ancient - 


= 


414 குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


Tndia and South Indian History and Culture, பக்கம்‌ 
434 என்பதாகும்‌. C. 3. 1. என்றால்‌ The Chronology 
of the Early Tamils என்பதாகும்‌. 


[a 


111 
பிற குறிப்புக்களும்‌ பிற மேற்கோள்களும்‌ 
அ] 


1. சங்கப்‌ புலவர்களுள்‌ ௮ரசர்களுடைய பெயர்கள்‌ 
உயர்வப்‌ பன்மை குறிக்கும்‌ ஆர்‌ விகுதி இன்றி வருகின்‌ நன. 
எடுத்துக்காட்டாகக்‌ இள்ளிவளவன்‌ (புறம்‌, 178), பாண்டி 
யன்‌ ஆரியப்படை கடந்த கெடுஞ்செழியன்‌ (புறம்‌, 188), 
பாண்டியன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்‌ 
செழியன்‌ (புறம்‌, 72), பாண்டியன்‌ பன்னாடு தந்த மாறன்‌ 
வமூதி (குறும்‌, 270, கற்‌, 97, 801), பிரமதத்தன்‌ (குறுச்‌, 
134), இளக்‌இசையன்‌ (கற்‌, 94, 99, 106; புறம்‌, 185). 

(பக்சம்‌, 28 : பிற்சேர்க்கை 4 : 8 என்ற அடிக்‌ குறிப்பு.) 

2. குறுகில மன்னர்கள்‌ அல்லது தலைவர்கள்‌ பெயர்‌ 
கன்‌ உயர்வுப்‌ பன்மை குறிக்கும்‌ ஆர்‌ விகுதியின்‌ றி வருவன. 
இறங்குடிக்‌ குன்றகாதன்‌ (அகம்‌, 215), இளம்‌ புல்லூர்க்‌ 
காலித்‌ (குற்‌; 89), இருர்தையூர்க்‌ கொற்றன்‌ புலவன்‌ (குறுந்‌, 
835), காசிபன்‌ ரன்‌ (கற்‌, 248), கொல்லன்‌ அழிசி (கு.அர்‌, 
ஓர. 188, 145, 210), கொல்லிக்‌ கண்ணன்‌ (குறம்‌, 84), 
செய்தி வள்ளுவன்‌ பெருஞ்சாத்தன்‌ (குறுக, 228), காகம்‌ 
போத்தன்‌ (குறுகத்‌, 282), மாதீர்த்தன்‌ (குறுகத்‌, 118), காம 
லார்‌ மகன்‌ இளக கண்ணன்‌ (குறுர்‌, 250), பார்‌ காப்பான்‌ 
(குலச்‌, 250), பெரும்‌ பாக்கள்‌ (குறுந்‌, 296), பொன்னாகன்‌ 
4(கூறர்‌; 114), மதுரைப்‌ பெருங்கொல்லன்‌ (குற்‌, 141), 
மரை மருதங்கிழாச்‌ மகன்‌ இளம்போத்தன்‌ (குறுக, 882), 
மிளைக்‌ கச்தன்‌ (குதுச்‌, 196), மினைப்‌ பெருங்கந்தன்‌ 
4கூஅம்‌, 185, 204, 234), மிளைவேள்‌ இத்தன்‌ (கூ.அர்‌, 284), 
 வாடாப்‌ பிரமக்தன்‌ , (குஅக்‌; 830), வெண்‌ கொற்றன்‌ 


பிற குறிப்புக்களும்‌ பிற மேற்கோள்களும்‌ 415 


(குறும்‌, 88), வெண்பூதன்‌ (குறுந்‌; 83), வேட்ட கண்ணன்‌ 
(குறும்‌, . 889). இவைகளெல்லாம்‌ குறுகில மன்னர்கள்‌ 
அல்லது பெருக்‌ தலைவர்கள்‌ பெயர்கள்‌ எனலாம்‌. 
5 (பக்கம்‌, 28 : பிற்சேர்க்கை 4 : 8 ஏன்ற அடிக்‌ குறிப்பு.) 
8. காகனார்‌ என ஆண்பாற்‌ பெயராகவும்‌, நாகையார்‌ 
எனப்‌ பெண்பாற்‌ பெயராகவும்‌ பல பெயர்கள்‌ வருகின்‌ 
வனை: அம்மெய்யன்‌ நாகனார்‌ (நற்‌, 252), இள நாகனார்‌ 
(ற்‌, 151, 205, 281), இனிச்சர்த நாகனார்‌ (கற்‌, 66), 
எழுூஉப்பன்‌ றி காகன்‌(குமரனார்‌) (அகம்‌, 188, 240), தங்கால்‌ 
பொற்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ (அகம்‌, 48, 108, 855; 
குதுக்‌, 217; கற்‌, 818 ; புறம்‌, 826), நின்மதி நாகனார்‌ 
அம்‌, 111), சன்னாகனார்‌ (புறம்‌, 176, 876, 879, 881, 881), 
பொன்‌ சாகன்‌ (கூறும்‌, 114), மதுரைக்‌ கொல்லன்‌ வெண்‌ 
ணாகனார்‌ (அகம்‌, 863; கற்‌, 285), மதுரைக்‌ கடையத்தார்‌ 
மகன்‌ வெண்ணாகனார்‌ (குறும்‌, 228), மதுரைக்‌ கள்ளிற்‌ 
கடையத்தன்‌ வெண்ணாகனார்‌ (அகம்‌, 1170; புறம்‌, 816), 
மதுரைத்‌ தமிழ்க்கூத்தன்‌ சாகன்‌ தேவனார்‌ (அகம்‌, 164), 
மதுரைப்பூதன்‌ இளநாகனார்‌ (புறம்‌, 276); மதுரைப்‌ 
பூவண்ட சாகன்‌ (வேட்டனார்‌) (சற்‌, 917), மதுரைப்‌ பெரு 
மருள நாகனார்‌ (மற்‌, 251), மருதன்‌ இளநாகனார்‌ (அகம்‌, 
34, 59 முதலியன), முப்பேர்‌ நாகனார்‌ (கற்‌, 814), விரிச்ச 
யூர்‌ ஈன்னாகனார்‌ (புறம்‌; 292), வெள்ளைக்குடி. நாகனார்‌ (கற்‌, 
158, 190; புறம்‌, 85). 
அஞ்சியத்தை மகள்‌ நாகையாரா (அகம்‌, 852), கஈன்னாகை 
யார்‌ (குறும்‌, 80, 118, 172, 180, 192, 197, 287, 825). 
(பக்கம்‌, 83 : பிற்சேர்க்கை 4 : 6 என்ற அடிக்‌ குறிப்பு.) 
ஆ, 
1. “ குரவமும்‌ மரவமும்‌ குருந்தும்‌ கொன்றையும்‌ 
திலகமும்‌ வகுளமும்‌ செய்கால்‌ வெட்சியும்‌ 
நரந்தமும்‌ நாகமும்‌ பரந்தலர்‌ புன்னை யும்‌ 
மிடவமும்‌ தளவமும்‌ முடமுட்‌ க்கட 


416 


குடிபற்றிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


குடசமும்‌ வெதிரமும்‌ ௦ கொழுக்கால்‌ அசோகமும்‌ 
செருந்தியும்‌ வேங்கையும்‌ பெருஞ்சண்‌ பகமும்‌ 
எரிமலர்‌ இலவமும்‌ விரிமலர்‌ பரப்பி 

வித்தகர்‌ இயற்றிய விளங்கிய கைவினைச்‌ 

சித்திரச்‌ செய்கைப்‌ படாம்போர்த்‌ ததுவே 
ஒப்பத்‌ தோன்றிய உவவனம்‌ "* 


(பக்கம்‌, 15, பின்‌ இணைப்பு 4 : 2 என்ற அடிக்‌ குறிப்பு.) 


௨ “ மண்திணி கிடக்கைத்‌ தண்டமிழ்க்‌ கிழவர்‌ 
முரசு முழங்கு தானை மூவர்‌ ”1 
(பக்கம்‌, 203, ழு 4 : 8 என்ற அடிக்‌ குறிப்பு.) 
8. “தமிழ்‌ கெழு மூவர்‌”? 
(பக்கம்‌, 208, பிற்சேர்ச்கை 4 : 9 என்ற அடிக்‌ குறிப்பு.) 
4, *“மலிர்தலை உலகத்து மன்னுயிர்‌ காக்கும்‌ 
முரசு முழங்கு தானை மூவர்‌ "§ 
(பக்கம்‌, 209, பிற்சேர்க்கை 4 : 10 என்ற அடிக்‌ குறிப்பு.) 
திருத்திப்‌ படிக்க 
பக்கம்‌ வரி பிழை திருத்தம்‌ 
35 2 பிரியது விடாது பிரிய வீடா 
173 16 றது படுறது 
102 14 தாழில்‌ தொழில்‌ 
120 ்‌ 7 குறுசொகைபில்‌ குற்சொகையில்‌ 
327 91 அர்ச கோய்‌ அர்த சோயால்‌ 
361 11 ஏறதி ஏற்றி 
182 13 பொறையினிடம்‌ பொதையனிடம்‌ 
228 7 பொருள்கள்‌ பொருள்‌ 
305 ர இதியனுக்குப்‌ பின்‌ இத்தனுக்குப்‌ பின்‌ 
821 10 இளமல்கோவேனளை இருங்கோவேளை 
325 10 இளங்கோ இருங்கோ 
369 26 பெருஈஜனேடு பொருகனோடு 
வயசை பம்‌ 


மணிமேகலை, 3 : 160-169. 
பூதம்‌, 95 : 9-4. 


அகம்‌, ௦1 ட 


பெரும்‌; 32-33... 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


2 அ 

அகத்தியர்‌, 323, 329, 378 

அகுதை, 218, 286 304 

அச்சுதக்‌ களப்பாளன்‌, 854 

அசோகன்‌, 881, 886 

அஞ்ச, 125, 126 241, 242, 
243, 245, 264 

அஞ்சில்‌ அஞ்சுயார்‌, 125, 126, 
127, 129 

அஞ்சில்‌ ஆந்தையார்‌, 126 

அடவிக சாமச்தகன்‌, 2917 

அடைகெடும்கல்லியார்‌, 97 

அடைகெடுங்‌ கல்வியார்‌, 92, 94, 
95, 97 

அண்டர்‌, 285, 387, 839, 340 

அண்டர்‌ மகன்‌ குறுவழுதி, 337, 
340 

அண்டர்‌ மகன்‌ குறுவழுதியார்‌, 
152 

அண்டார்‌, 285 

அண்டிரன்‌, 285 

அண்டிலன்‌, 285 

அணிலாடு முன்றிலார்‌, 1 

அத்தி, 244, 245, 308, 369 

அசங்கோடு, 245 

அதம்கோடூர்‌, 245 

அசரிமாகொரியூர்‌, 246 

அதவம்‌, 245 

அதி, 244 

அதிசமான்‌, 240, 246 

அதிசன்‌; 242, 247, 264, 265 

அதியமான்‌, 240, 241, 250, 
251, 252, 317, 344 

சல்‌. 27 


] 


அதியமான்‌ கோளியூர்‌, 246 

அதியமான்‌ ரெடுமானஞ்சி, 25% 

அதியர்‌, 240, 241, 244 

அதியர்‌ கோமான்‌ ௮ஞ்சி, 240, 
24] 

அதியர்மகன்‌, 240, 246 

அதியன்‌, 217, 235, 240, 241, 
949, 246, 255, 261, 262 

அதியன்‌ விண்ணத்தனார்‌, 240, 
242 

அர்தி இளங்கீரனார்‌, 105; 107; 
109, 110, 120 

அபயன்‌, 226 

அம்பலவன்‌, 140 

அம்பலவனார்‌, 139 

அம்மு, 130 

அம்மூலனார்‌, 131, 184 

அம்மூவன்‌, 180 

அம்மூவனார்‌, 129, 133; 1725 
173, 238 

அம்மெய்யன்‌ , 175 

டி காகனார்‌, 186 

அயோனியர்‌, 887 

அர்வானாய்‌, 330 

அரிசில்‌ ழோர்‌, 261, 310, 338 

அருச்சுனன்‌, 85, 218, 214 


| அருமன்‌, 326 


அருமை நாட்டார்‌, 87 

அருவர்தை, 827 

அருவர்‌, 86, 289, 326, 329, 
330 

அருவர்கள்‌, 329 

அருவாட்டலையர்‌, 87 


௬ ௪ 


418 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


அருவாகாட்டார்‌, 87 
அருவாகாடு, 334 
அருவாவட தலைகாடு, 334 
அருவாள்‌ காடு, 334 
அருவாள்‌ வட தலைகாடு, 334 


அருவாளர்‌, 86, 87, 323, 329, 


330 
அருவாளர்கள்‌, 328 
ல்‌ 330 


அல்லல்‌ சனார்‌, 110 
அலெக்சாண்டர்‌, 387 
அள்ளார்‌ சன்மூல்லையார்‌, 96 
அறிவர்‌, 69 “ 
அறிவியல்‌ நூல்‌, 149 

அன்னி மிஞிலி, 275, 276 
அனுமான, 55 

அஜாத சத்துரு, 85 


ஆ 

ஆஅய்‌ எயினன்‌, 247 
ஆரியன்‌ பெருங்கண்ணன்‌, 24 
ஆடுகோட்பாட்டுச்‌ சோலாதன்‌, 

30 
ஆச்திரேயகேன்‌, 74 
ஆத்திசையனர்‌, 74 
ஆசன்‌, 292, 293, 294 
ஆசின்‌ உல்சன்‌, 385 
ஆசன்‌ ஓரி, 292 
ஆசலுல்‌-ன்‌, 358, 359 
ஆதி அருமன்‌, 326, 327 
ஆகியருமன்‌, 76 


ஆம்‌. 54, 268, 284, 296, 289, 


3209 
ஆய்‌ அண்டிரன்‌ 284, 308 
ஆம்‌ எயினன்‌, 278, 286, 287, 
307, 309, 310 


| 
| 
| 
இ 


ஆர்க்கிமிடிஸ்‌, 401 

ஆர்த்தியனார்‌, 75 

ஆரிய அரசன்‌ பிரகத்தன்‌, 371 
ஆரிய அரசன்‌ யாழ்ப்‌ பிரமதத்‌ 
தன்‌, 363 

ஆரியப்பொருகன்‌, 369 

அரியபுத்திரர்‌, 864 

ஆரியர்‌, 363, 366, 368, 371, 
373, 374, 375 

ஆரின்‌ மாலையன்‌, 226, 227 

ஆலத்தூர்‌ இழார்‌, 310 

ஆவி, 281, 284, 289, 290 

ஆவியர்‌, 281, 309 

அவியர்கோ, 281 

ஆவியர்‌ பெருமகன்‌, 281 

ஆவூர்‌ ழோர்‌, 310 

ஆவூர்‌ மூலங்கிழார்‌, 132, 378 


இ 
இடைக்காடனார்‌, 340, 341 


| இடைக்குன்றார்‌ ழொர்‌, 310 


இடையர்‌, 336, 340, 341 


இடையன்‌ சேக்‌ தன்‌ கொத்தனார்‌ 
340, 341 


வன்‌ கெடும்‌ சோனார்‌, 340, 
341 


இர்துமதி, 8 

இம்‌என்‌ ரேனார்‌, 107 

இம்மென்‌ சோனார்‌, 110, 111 
இமயவரம்பன்‌, 366 

இயற்சொல்‌, 51 

இராமன்‌, 220 

இராவணன்‌, 290 

இருங்கோ, 115 
இருக்கோலேண்மான்‌, 303, 808 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


419 


னன டடம லட அவனை வ os TT TEE 


இருங்கோவேள்‌, 321, 323,829, 
529 

இரும்பிடர்த்‌ தலையார்‌, 52, 55, 
91 


இரும்பொறை, 286 
இளங்கடுங்கோ, 169 
இளங்கண்ணனார்‌, 159 
இளம்‌£ரன்‌, 106 
இளங்கோவடிகள்‌, 116, 229 
இளஞ்சேட்சென்னி, 231, 269, 
270, 272, 300 
இளஞ்சேரல்‌ இரும்பொறை,258, 
262, 305, 339 
இளம்‌ திரையன்‌ , 344, 391 
இளகாகனார்‌, 84 
இளையர்‌, 251, 254 
இளையன்‌ நெடும்‌சோனார்‌, 110 
இழைச்௪, 51 
௪ 
ஈழத்தரையர்‌, 87 
உ 
உக்கிரப்‌ பெருவழுதி, 6 
உகரய்க்குடிழோர்‌, 310 
உதி, 244 
உதியர்‌, 240, 244 
உதியவேர்து, 240, 243, 244 
உதியன்‌, 217, 234, 235, 248, 
244 
உப்பூரிகுடிழோர்‌, 6 
உமட்டூர்கிழார்‌, 310 
உருத்‌திரசன்மர்‌, 6 
உரோமர்‌, 891, 401 
உலூபி, 85 


ஊ க்‌ 

ஊட்டியார்‌, 18, 14, 68, 75 

ஊன்பொதி பசுங்குடையார்‌, 917, 
231, 269, 272 


எ 


எயிற்றி, 62 

எயிற்றியனார்‌, 61 

எயிற்றியார்‌, 63, 104 

எயிற்றினார்‌, 62, 63, 64, 67, 68 

எயினர்‌, 86 

எருமை, 358 

எருமைழூன்‌, 308 

எவ்வி, 306, 308 

எழினி, 260, 261, 262, 271, 
303 


ஏ 


ஏற்றை, 808, 369 
ஏழை, 2017, 268 
ஏறைக்கோன்‌, 2617, 268 


a 
ஐயூர்மூலங்கழொர்‌, 132 

2 
ஒருசிறைப்பெரியனார்‌, 96 
ஒரூஉத்தனார்‌, 98 
ஒளிகாடு, 331, 335 
ஒளியர்‌, 86, 314, 328, 330, 

331, 335, 337 

ஓன்றுமொழிக்கோசர்‌, 274 


ஓ 
ஓ.தலாச்தையார்‌, 172, 172 
ஓய்‌, 289 


420 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


இய்மகன்‌, 289 

இய்மான்‌, 289, 290, 388 

ஒர்‌ எச்‌ உழவர்‌, 46, 47 

ஒர்‌ எர்‌ உழவனார்‌, 46, 47 

தரம்‌ போகியார்‌, 98, 172, 173, 
270 

ஓசி, 947, 250, 255 

ஓசிற்பிச்சையார்‌, 69 

ஓவி, 289 

ஒவியர்‌, 56, 289 

லியர்‌ பெருமகன்‌, 289, 290 


ஒள 
ஒளவை, 241, 245 
ஒளவையார்‌, 378 

௯ 
கங்கன்‌, 303 
கங்குல்‌ வெள்ள த்தார்‌, 7, 8 
கட்டி, 303, 369 
கடம்பர்‌, 232, 272, 339 
சடியலூம்‌உருத்‌ இரல்கண்ணனார்‌, 

376 

கடுங்கோ, 115 
கடுர்தொடைக்‌ காவினார்‌, 98,99 
கடக்தோட்‌ கரலீசன்‌, 99 
கடுர்தோட்‌ காகீசன்‌, 99 
சண்டா மாகர்‌, 2 
கண்மாக்கோ, 115 
கண்ணத்தனார்‌, 88 
கண்ணன்‌, 158, 159, 324 
கணக்காயன்‌ தத்தனார்‌, 171 
கணையன்‌, 303 
சதப்பின்னை, 58 
கர்தத்தனார்‌, 86 
ு கர்சப்பின்னை, 88 ட்‌ 


கந்தர்‌, 88 

கர்சாத்சனார்‌, 56 

கந்தன்‌; 85 

கபிலகெடுககர்‌, 73 

கபிலர்‌, 69, 71, 72, 95, 126, 
147, 172, 173, 249, 250, 
321, 323, 371 

கயத்தார்‌, 20 

கயத்தார்‌ இழார்‌, 310 

கயமகவார்‌, 23 

கயமகளார்‌, 15, 20, 21 

கயமகளிசார்‌, 20 

கயமனார்‌, 20 

கயமனார்‌, 15, 19, 20, 21 

சகயஊழ்குமகளிரார்‌, 15, 20 

கயிறுகுறுமுகவை, 193 

கரிகால்‌ வளவன்‌, 231 

கரிகாலன்‌, 303, 304 

கரிகாற்பெருவள த்தான்‌, 328 

கருவூர்‌, 236, 287 

கருவூர்க்கதப்பின்ளை, 259 

கருவூர்க்க தப்பிள்ளை சாத்தனார்‌, 
259 

கருஷர்ச்கோசனார்‌, 273, 960 

கருவூர்‌ இழொர்‌, 310 

கரையர்‌, 233 

கல்பொரு று நரையார்‌, 21, 23 

கல்லாடனார்‌, 348, 349 

கவிதை, 142, 143 

கவுமியர்‌, 52, 53, 213, 217; 
219, 220, 221 

கவரியன்‌, 222, 223 

கவைமகவார்‌, 23 

கவைமகன்‌, 23 

கழாத்தலையார்‌, 90, 94, 95 

கழார்க்‌ரன்‌, 110 


6 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


421 


ep cn ட ட ம ல ட ட பப்ப ட... 


கழார்கீ€ரன்‌ எயிற்றியார்‌, 62, 
63, 68, 106 

அழார்க்‌ரேன்‌ எயிற்றினார்‌, 63 

கழுவுள்‌, 304, 337, 338, 339, 
240 

.கழைதின்‌ யானையரர்‌, 48, 49, 
50 

கள்வர்‌, 351, 955 

கள்ளில்‌ ஆத்‌ திரையனார்‌, 74 

கள்ளில்‌ ஆர்த்தியர்‌, 75 

கள்ளில்‌ ஆர்த்தியனார்‌, 927, 
385, 386 

கள்ளில்‌ ஆர்த்திரையார்‌, 75 

களங்காய்க்கண்ணி மார்முடிச்‌ 
சோல்‌, 257 

களப்பாளர்‌, 355 

களப்பிரர்‌, 354 

களபர்‌, 354 

களவர்‌, 8351, 858, 354 

களவர்‌ கோமான்‌ புல்லி, 349, 
351, 352, 359, 360 

களவர்‌ பெருமகன்‌ தென்னன்‌, 
351 

கலவாளர்‌, 355 

களிற்றியானை நிரை, 194, 195 

கற்காகாடு, 333 

கனகன்‌, 3867 


கா 


காக்கைபாடினியார்‌, 184, 185 

காக்கைபாடினியார்‌ ஈச்செள்ளை 
யார்‌, 183 

காபென்‌ ரன்‌, 110 

கரசியபர்‌, 71 

காட்டூர்‌ ழொர்‌, 310 

காடன்‌, 342 


காமக்கண்ணி, 177 
காமஞ்சேர்‌ குளத்தார்‌, 99 
காமாட்டு, 177 
கார்க்கியர்‌, 71 
காராளர்‌, 813 
காரி, 250, 251 
காரி ழோர்‌, 310 
காலெறி கடிகையார்‌, 26, 27 
காவன்‌ முல்லைப்‌ பூதனார்‌, 126, 

185, (87, 189 
காவினார்‌, 98 
காளிதாசர்‌, 2, 105, 118 

க 

கிருஷ்ணன்‌, 320 
கிரேக்கர்கள்‌, 396, 399, 409 
கிள்ளி, 226, 230 
இள்ளிமங்கலங்கிழார்‌, 310 
இள்ளிவளவன்‌, 49, 231 


& 
£ரங்கீரனார்‌, 110 
£ரர்தை, 88 
இரன்‌, 105, 107 
சோனார்‌, 106, 107 
கு 
குட்டநாடு, 332 
குட்டுவர்‌, 238, 239, 332 
குட்டுவர்‌ கோமான்‌ நெடுஞ்சேர 
லாதன்‌, 288 
குட்டுவன்‌, 234 
குட்டுவன்‌ இரும்பொறை, 238, 
239 
குட்டுவன்‌ கண்ணனார்‌, 238, 239 
குட்டுவன்‌ ரனார்‌, 105, 110, 
998) 239 


422 


குடக்கோ, 115, 234 

குடகன்‌, 234 

கடகாடு, 332 

குடலர்‌, 238, 239, 240, 328, 
332 

குடலாயித்‌ரனார்‌, 110 

குப்பைக்கோழியார்‌, 28 

குமரிச்சேர்ப்பன்‌, 221 

குழல்‌ தத்தனார்‌, 171 

குறவர்‌, 267 

குறம்‌ பெருமகன்‌ ஏறை, 267 

குறிஇறையார்‌, 31, 32 

குஅமல்‌சரனார்‌, 110 

குஅல்கோழிவூர்‌ இழார்‌, 6 

குஅஞ்சாத்தன்‌, 111 

குஅவமழுதி, 111 

குஅலமுதியார்‌, 152 


கூ 


கூசைக்‌ கோழியார்‌, 9, 10 
கூடலூர்‌ கிழார்‌, 6, 311 
கூடற்கோமான்‌, 221, 222 
கூலல்மைர்தன்‌, 136 


கே 
கோளர்‌, 210 
கை 
சைதபன்‌, 222, 223 
கை தவன்‌, 222 
கொ 
சொங்கர்‌, 262, 208, 264, 265, 
266 
சொல்சர்சோ, 262, 265 
ு கொங்கச்கோ இளஞ்சேரல்‌, 203 


டட ர 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


கொங்கன்‌, 262 

கொம்னெங்கோசர்‌, 266 

கொட்டம்பலவனார்‌, 139, 141 

கொண்கானக்கழோன்‌ நன்னன்‌, 
243 

கொல்லிவெற்பன்‌, 234 

கொலேரியர்‌, 86 

கொற்றன்‌ 261 

கோ 

கோக்குளமுற்றனார்‌, 115, 116 

கோக்கோசைமார்பன்‌, 115 

கோசர்‌, 266, 278, 275, 276, 
௨77, 279, 383 

கோடன்‌, 372 

கோடைபாடியபெரும்பூ சனார்‌, 
189, 190 

கோதை, 234, 235 

கோப்பெருஞ்சேரல்‌ இரும்‌ 
பொறை, 100 

கோப்பெருஞ்சோழன்‌,115, 116 

கோயன்‌, 280 

கோவூர்ழோர்‌, 49, 132, 251 

கோலேங்கைப்‌ பெருக்க தவனார்‌; 
141, 142 - 

கோழியர்‌, 225 

கோழிநூர்ழொர்மகனார்‌ செழிய 
னார்‌, 152 

கோழிவேர்தன்‌, 226, 227 

கெள 

கெளசிகர்‌, 71 

கெளடில்யர்‌, 218 

கெளதமர்‌, 71 

கெளசவர்‌, 213, 220 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 425 


௪ 
சீங்க வருணர்‌, 88 
சீடையன்‌, 223 
சததியபுத்திரர்‌, 274 
சர்‌திரகுப்ச மெளரியன்‌, 380 
சளன்‌, 322 


சா 


சாகலையன்‌, 71 
சாண்டில்லியர்‌, 71 
சாத்தனார்‌, 15 
சாமொரின்‌, 271 


சி 
இத்திராங்கதை, 85 
இத்திரைத்திருநாள்‌, 182 
அஇவபிரான்‌, 322 
சிவபெருமான்‌, 378 

சீ 
தத தலைச்சாத்‌ தனார்‌, 91, 92 
தாடு, 335 
சரன்‌, 106 
சன த்‌ சமையர்‌, 87 

அ 
சக்ரீவன்‌, 85 
சர்தான்‌, 175 
சுவாதித்திருமாள்‌, 132 

சூ 
குரியன்‌, 226, 228 
‘ செ 
செற்சணான்‌, 158, 159 
செங்குட்டுவன்‌, 235, 239 
செம்பியன்‌, 226,227 


செம்பியனார்‌, 152 

செம்புலப்பெயல்‌ நீரார்‌, 34 

செய்தி வள்ளுவன்‌ பெருஞ்‌ 
சாத்தன்‌, 24 

செல்வக்கடுங்கோ வாழியாதன்‌, 
258 : 

செழியர்‌, 217, 219 

செழியன்‌, 221, 222, 223 

சென்னி, 226, 228, 229 


சே 


சேட்சென்னி ஈலங்கள்ளி, 230 

சேர்தன்‌ னார்‌, 110 

சேரமான்‌ இரும்பொறை, 245 

சேரமான்‌ கருவூர்‌ ஏறிய ஒள்வாள்‌ 
கோப்பெருஞ்சோலிரும்‌ 
பொறை, 100 

சேரமான்‌ பெருஞ்சேரலிரும்‌ 
பொறை, 250 

சேரர்‌, 209, 210, 211, 232, 

234 

சேரல்‌, 282 

சேரல்கள்‌, 225 

சேரலன்‌, 211, 232, 234 

சேரன்‌, 210, 211, 282, 235 

சேரன்செமங்குட்டுவன்‌, 218 

சொ 
சொக்கர்‌, 175 


சோ 


சோகுத்சனார்‌, 115 

சோகோவனார்‌, 115 

சோழர்‌, 209, 210, 211, 225 

சோழன்‌ கிள்ளிவளவன்‌, 251 

சோழன்‌ நலங்கிள்ளி, 48, 49, 
50 


si 


424 சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 
சோழன்‌ பெருகற்்னி, 228 | 
சோறன்‌, 235 | 347, 348 


க கீ ்‌ 
வனி, 52 தீடசிகா, 2, 8, 105 
தகர்‌, 245, 246, 261, 264 து 
oor படாஅ தத்தி சென்‌ ட்டம்‌ கோக்‌£ரனார்‌, 117, 118, 
ண்ணன, 120 

சமசிசா, 205 அம்பிசேர்‌சேனார்‌, 111, 114, 
சமிழ்கூறு சல்‌உலகம்‌, 204 115, 116 
சமிழ்கெழுகூடல்‌, 206 தம்பிசோ£னார்‌, 115 
சமிழ்ப்பெரும்கூக்‌ சன்‌ மாகன்‌, தெ 

88 . ்‌ 
தமிழகம்‌, 204, 205 க ரண்டு க ச 
தலையாலங்சான த்திச்‌ செரு ர வஞ்ல்‌! 10232 240, 

வென்ற செடூஞ்‌ செழியன்‌, 

269, 270, 272, 303, 305, தே 

348 ட்டம்‌ et பழங்கயிற்றினார்‌, 89, 
தணிமகனார்‌, 
தக்ஷன்‌, 55 கேோதரான்‌, 100 

தா தெர 
தாயம்சண்ணஞர்‌, 343 க்ப்‌ பத விழுத்தண்டினார்‌, 
தி சொண்டியோர்‌, 344, 945 

நித்தன்‌, 272, 304 305 தொண்டைமான்‌ இனச்‌ திரையன்‌, 
இத்தன்‌ கெளியன்‌, 309 932, 343, 344 
திதியன்‌, 275, 303 தொண்டையர்‌, 86, 342, 343, 
தக்கம்‌ வெளியன்‌ , 362 ஸ்‌ 845, 346, 349, 355, 

யாகராசர்‌, 72 
திராவிடர்‌, 210 தொண்டையன்‌, 347 
திரிசங்கு, 85 தொம்பர்‌, 364 
இகிசொல்‌, 51 | தொல்‌ கபிலர்‌, 69, 72, 147, 
இருக்கண்ணன்‌ மலையன்‌, 248 151 


தஇிருமானைவன்‌, 231 த 
இசையர்‌, 912, 343, 315, 346 | கச்ரேர்‌, 47, ஏட மர 

", ; | 238 
இரையல்‌, 345, 346 ௦ | 264, 397, 372 ்‌ ன்‌ 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


425 


நக்ரேனார்‌, 105 
நக்சர்‌, 882 
கந்தன்‌, 381 
நப்பசலையார்‌, 251 
கரமதி, 85 
கரிவெரூ உத்‌ தலையார்‌, 99, 236 
நரைமுடி செட்டையார்‌, 101 
நல்லடிவல்லங்கழொன்‌, 301 
நல்லம்‌ அவனார்‌, 5, 168, 172,173 
கல்லியக்கோடன்‌, 259, 290, 
291, 295 
நல்லியாதன்‌, 291, 2938 
சல்லுருத்‌ தினார்‌, 171, 173 
கல்வமுதியார்‌, 152 
ஈலங்கள்ளி சேட்சென்னி, 230 
நன்மாறன்‌, 807 
நன்னன்‌, 257, 258, 278, 286, 
287, 299, 301, 303 
நன்னன்‌ ஆய்‌, 2817, 308 
நன்னன்‌ உதியன்‌, 240, 243; 
288, 301 
சன்னாகனார்‌, 291 
நா 
நாகர்‌, 84, 85, 86, 87 
. தரகறியார்‌, 83 
நாகன்‌, 84 
சரகனார்‌, 83 
சாகையார்‌, 88 
நாஞ்சில்நாடு, 382 


நி 
நித்திலக்கோவை, 194 
தூ 
நூற்றுவர்‌ சன்னர்‌, 219 
சம்‌. 27௨ 


தெ 
நெட்டிமையார்‌, 101 
நெடுஞ்சேரலாதன்‌, 366 
நெடுந்‌ த த.சனார்‌, 171 
நெடும்பல்லியத்‌ சனார்‌, 101 
நெடும்பல்லிய த்தை, 101 
நெடுமான்‌, 241 
நெடுயிடல்‌, 241 
நெடுமுடிக்கள்ளி, 3417 
நெடுவெண்ணிலவினார்‌, 79 
செய்தல்‌ கார்க்யொர்‌, 170 
நெய்தல்‌ சத்தனார்‌, 170, 171 


தே 
கேரியன்‌, 226 
நேரி வெற்பன்‌, 226 

தோ 


கோக்கு, 51, 52, 199 
நோய்பாடியார்‌, 180 


ப 

பசும்பூண்‌ பாண்டியன்‌, 246, 
904, 265 

பஞ்சவர்‌, 213, 215, 217, 218, 
221 ‘ 

பஞ்சவன்‌, 216, 217, 222, 223 

பண்ணன்‌, 49 

பதடிவைகலார்‌, 8, 9 

பந்தார்க்கர்‌, 214 

பப்புருவாகனன்‌, 214 

பரணர்‌, 69, 157, 238, 270 

பரதவர்‌, 86, 268, 269, 270; 
271, 272 

பரதவர்‌ கோமான்‌, 268 


பரீசுஷிதீது, 85 


4206 


சிறப்புச்‌. சொற்களின்‌ அகராதி 


பல்யானை ச்செல்கெழுகுட்டுவன்‌, 
951, 257, 262 

பல்லவர்‌, 349, 350, 355 

பல்லேல்‌ திரையன்‌, 349 

பழையன்‌, 273, 275 

பழையன்‌ மாறன்‌, 353 

பன்றி காடு, 334 

பன்னாடு சர்த பாண்டின்‌ மாறன்‌ 
வழுதி, 5 

பனம்பாரனார்‌, 362 

பஹ்ஃவர்‌, 350 


பா 


பாண்டவர்‌, 213, 214, 
217, 220, 221 

காண்டியர்‌, 207, 209, 212, 
214, 215, 217, 219, 220, 
௨21, 355 

பாண்டியன்‌, 214 

யாண்டு, 212 

பாணன்‌, 008, 369 


215, 


பாணினி, 212 

பாயிசம்‌ பாழியபெருக்தெவனார்‌, 
192 

பாச்காப்பான்‌, 101 

மார்வதி, 322 


கமாத்கரயரன்‌, 102 

யாசசாபரன்‌ 102 

பாரதம்‌ பாடிய பெருக்தேவனா்‌, 
19, 192 

யாசி, 306 

மாலைக்‌ கெள சமனார்‌, 171 


வாலை பாடுய செள மனார்‌, 198 


வாலைபாடிய கா, 
- 168, 169 
பசலைக்‌ கொட்‌ ர்‌, 192 
“ஆ .. க 


க 


நாப தத்கல்‌... 


யி 

பிட்டல்கொற்றன்‌, 258, 259, 
260, 261 ௫ 

பிட்டன்‌, 258, 259, 200, 261 
பிரகதத்தன்‌, 371 
பிரமதத்தன்‌, 371 

பீ 
பீலிவளை, 347, 348 


ய 
புத்சர்‌, 186 
புருகுச்சன்‌, 85 
புல்லல்ரெனார்‌, 110 
புல்லாற்றார்‌ எயிற்றினார்‌, 
| 67,68 
! புல்லி, 255, 349 
| புலிகடிமால்‌, 321, 322 
| புலியுயர்த் தோன்‌, 226, 227 
| 
| 


63, 


புளூட்டார்க்‌, 401 
புன்றுறை, 303, 369 
புனல்‌ காடன்‌, 226, 228 
புனல்‌ காடு, 335 


ழ்‌ 
பூங்கண்‌ உத்‌ இரையார்‌, 102 
பூக்கணுத்தரையார்‌, 102 
பூரிக்கோ, 6 
பூழிகாடு 256, 257, 334 
பூழியர்‌, 256, 257, 258 
பூழிய்கோ, 255 
பூழியர்கோ இருஞ்சேரல்‌ 
. இரும்பொறை, 256 
, பூழியர்‌ மெய்ம்மறை, 250, 258 
பெ 
| பெரியனார்‌, 56 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகரா தி 427 


பெருங்கண்ணனார்‌, 159 

பெருங்குன்‌ நூர்கிழார்‌, 71 

பெருஞ்சேரலிரும்பொறை, 235 
986, 257, 258, 260, 296 

பெருஞ்சோற்று உதியன்‌ சோ 
லாதன்‌, 213 216, 243 

பெருஞ்சோற்று தியஞ்சேரலா 
தன்‌, 379 

பெருர்‌சலைச்‌ சாத்சனார்‌, 91, 
130 

பெருமான்‌, 241 


பே 


பேகன்‌, 281, 282, 284, 
308 
பேயனார்‌, 172, 173 


306, 


பொ 


பொங்கர்‌ நாடு, 385 

பொத்தி, 103 

பொத்தியார்‌, 103 

பொதிய வெற்பன்‌, 222 

பொ தவர்‌, 828, 385, 336 

பொய்கையார்‌, 129 

பொய்சளன்‌, 322 

பொரும்‌ தில்‌ இளங்கீரனார்‌, 171, 
109, 120, 125 

பொரும்‌ அழி இளம்‌8ரனார்‌, 120 

பொருநன்‌, 303 

பொருரையாற்றோன்‌, 234, 235 

பொலம்பூட்ளெளி, 276 

பொலம்பூண்‌ திரையன்‌, 344 

பொறை, 235 

பொறையர்‌, 285, 236, 287, 
244 

பொறையன்‌, 369 


பொன்மணியார்‌, 96 ல 
பொன்னித்‌ துறைவன்‌, 226, 
227 


போ 


போர்தின்‌ தாரோன்‌, 234 

போர்ச்சுகீயர்‌, 271 

போர்வைக்கோ, 115 

போர்வைக்கோப்பெருநற்கிள்ளி, 
116, 304, 305 


ம 


மடல்பாடிய மாசங்‌£ரனார்‌, 174, 
175, 177 

மணியிடைபவளம்‌, 194, 195 

மத்தி, 268, 270, 271, 272 

மதுகர விருத்தி, 69 

மதுரைக்‌ கடையத்தார்‌ மகன்‌ 
வெண்ணாகனார்‌, 88 

மதுரை மருசங்கிழார்‌ மகனார்‌ 
பெருங்கண்ணனார்‌, 159 

மதுரைவேளாசான்‌, 24 

மரச்தை, 287 

மருதம்பாடிய இளங்கடுங்கோ, 
169 

மருதன்‌ இளநாகனார்‌, 169, 338 

மரு தனிளகாகனார்‌, 5 

மலாடர்‌, 249 

மலைநாடு, 385 

மலைபடுகடாம்‌, 196 

மலையமான்‌, 234, 235 

மலையமான்‌ காரி, 49' 

மலையமான்‌ சோழிய ஏனாதி,248 

மலையமான்‌ சோழிய எனாதி ்‌ 

யச்‌ 
J. 
௩ கி 


இருக்கண்ணன்‌, 251 | 
AT 


428 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


மலையமான்‌ திருமுடிக்காரி, 248, 
249 

மலையர்‌, 248 

மலையனார்‌, 81, 53 

மழவர்‌, 247, 251, 252, 253, 
254, 255, 257 


மழவர்‌ பெருமகன்‌, 251, 252, | 


255 
மழவர்‌ மெய்ம்மறை, 2417, 251 
மறலர்‌, 56, 87, 251, 252, 253, 
255, 355 


மர 
மாக்ரிண்டில்‌, 387 
மாககவி, 2 

மாகியகும்‌ மவுரியரும்‌, 84 
மாங்குடிழொர்‌, 84 
மால்குடிமரு சளார்‌, 84, 260 
மாதல்‌சனார்‌, 110, 175 
மாதன்‌ சொனார்‌, 175, 176 
மாதிர்சத்சன்‌, 131 
மாதரம்‌, 218 

மார்தரர்‌, 244 

மாக்சான்‌, 237, 238 
மார்தாதா, 85 

மார்றை, 286, 237 
மாச்தையர்‌, 287 
மாக்சையன்‌, 238 
மாமிலாடன்‌, 131 


மாசூலனார்‌, 130, 131,238) 384  கூத்தஇிரையன்‌, 343 


மாயேண்டன்‌, 131 
மார்க்கண்டேயர்‌, 71 
மால்‌, 226, 225 

மாலைமா றன்‌, 151 
மாகண்பல்லி, 131 

காவன த்தான்‌, 231 ப 


ஆ m 


அணை 


வூ... 


| 
| 


| 
| 
| 
| 


| மாற்பித்தியார்‌, 103 


மாதர்‌, 217, 219 


| மாறன்‌, 151, 222, 928, 274, 


275 


| மாறோக்கத்து கப்பசலையார்‌, 71, 


249 
மி 


மிஞிலி, 246, 247, 278, 256 


' மிலேச்சர்‌, 319, 364, 375 


மீ 


மீன்‌ எறி அண்டிலார்‌, 40, 42 
மீனவன்‌, 222 


மு 
முடத்தாமக்‌ கண்ணியார்‌, 103 
முடித்தலைக்கேர, 115 
முடிகாகர்‌ அரையர்‌, 83 
மூடிகாகர்‌ ஆயர்‌ 83, 330 
முத்‌தஅத்தாண்டவர்‌, 72 


, மூரஞ்சயூர்‌ முடிகாகர்‌ அரையர்‌, 


330 


| மூரஞ்சியர்‌ முடிசாகர்‌ ஆயர்‌, 288 


மோஞ்சியூர்‌ முடிகாகராயர்‌, 88, 
87, 285, 379 


மூ 


மூ.இில்‌ மகளிர்‌, 252 
மூப்பன்‌, 130 
மூலல்‌ோனார்‌, 110 
மூலன்‌, 133 
மூவன்‌, 129 


சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


429 


மெ 
மெய்கண்டான்‌, 354 
மெய்ப்பொருள்‌ நாயனார்‌, 249 
மை 
மையூர்‌. ழான்‌ வேள்‌, 308 
மோ 


மோச, 93 
மோ? னார்‌, 110 
மோரியர்‌, 278, 382, 383, 381, 
385 
மெளன 
மெளரியர்‌, 381, 384 385 


ய 


யவனர்‌, 887-300, 395, 
405 


396, 


யாதன்‌, 294 
யானைக்கட்சேய்‌ மாச்‌ தரஞ்‌ 
சேரலிரும்பொறை, 6 


யூ 


யுதிஷ்டிரர்‌, 214 

வ 
வக்ரோக்தி, 51 
வஞ்சிவேக்தன்‌, 234 
வடமவண்ணக்கன்‌, 871 
அடவர்‌, 240, 3258, 329, 330, 


372 
டவர்‌ மகன்‌, 871 


வடுகர்‌, 269, 272, 278, 349, 
356, 357, 358 

வண்ணக்கன்‌ தத்தனார்‌, 171 

வண்ணப்புறக்‌ கந்தரத்சனார்‌, 88 

வரரு9ி, 212 

வல்வில்‌ ஒரி, 49, 50 

வழுதி, 221, 222, 223 

வழுதியார்‌, 217, 219 

வளவன்‌, 226, 231 

வளைவணன்‌, 3417 

வன்பரணர்‌, 69, 157 


வா 


வாசமயிலை, 347 
வால்மீகி, £771 
வானவரம்பன்‌, 234, 285 
வாஸ்‌ துபுருஷன்‌, 141 

வி 


விச்சிக்கோ, 115, 

விசயன்‌, 367, 

விட்டகு திரையார்‌, 42 

விகொதழயெ பெருமாள்‌, 245 

விண்ணன்‌, 242 

வில்லகவிரலினார்‌, 45, 46 

வில்லவன்‌, 234 

வில்லியாதன்‌, 291, 292, 293 

வில்லோர்‌, 258 

வில்லோர்பெருமகன்‌ கொற்றன்‌, 
258 

விழிக்கட்பேசைப்‌ பெருங்‌ 
கண்ணனார்‌, 158, 159, 161 

வினைத்சொழிற்கோக்சேனார்‌, 
117 ப 

வினை த்தொழில்சோ£னார்‌,1 (5: த்‌ 


அ ்ஞு்‌ 


420 சிறப்புச்‌ சொற்களின்‌ அகராதி 


டா ப்ப ப மி பட்ட பலி அ அவல வை 


வெ | வேளாளர்‌, 330 

வெண்ண டப்‌ கேளிர்‌, 208, 295, 309 

3 
வெள்ளாளர்‌, 312, 345 | வை ட்‌ 
வெள்ளெருக்கயார்‌, 104 a ல்‌ க 
கெளிமால்‌, 900 | சவர்‌ ததைனன்‌, 241, 222 
ரவர்‌ ரர்‌ இரனார்ரற் வளக்‌ 
கெளியன்‌ தித்தன்‌, 309 ஸ்‌ 
கெளியன்‌ வேண்மான்‌, 307, | ஐ 


30: | ்‌ 
வெறிபாடிய சாமக்‌ கண்ணியார்‌, | ஜனமேஜயன்‌, 85 


174, 177, 180 | ஷ 
வென்லேல்‌ இரையன்‌, 343 ஷெல்லி, 2 


வே | ஷேக்ஸ்பியர்‌, 2, 60 

வேண்மான்‌ பிடவூர்ழொன்‌ ஸ 

பெருஞ்சா ததன்‌, 305 ஸ்டாயிக்ஸ்‌, 398 
லேனாடு, 828 
வேம்பின்‌ தாரோன்‌, 221, 222 ஹ்‌ 
வேள்‌ ஆய்‌, 203, 205 ஹரிச்சர்‌ தரன்‌, 85 
வேள்‌ ஆவிக்கோமான்ப தமன்‌, | ஹிடராஜா, 341 

305 ஹிடராஜாக்கள்‌, 299, 336 
கேள்‌ எவ்வி, 295, 305 ஹொய்சளர்‌, 321, 322, 224 
கேள்‌ பாரி, 295 ஹொய்சஎன்‌, 322 
கேள்பலம்‌, 393 ஹோரா, 405, 


